குகமயம் 
ஓம் குமார பரமேச்வராய நம : 


வடமொழியில் 
ஸ்ரீ கல்யாணவர்மனார் இயற்றியருளிய 


சாராவளியின் 


தமிழ் மொழிபெயர்ப்பு . 


செங்கோட்டை 


பிரம்மஸ்ரீ பா . ஆ . விசுவநாத பாரதியார் 


கீழச்செவல்பட்டி 
பிரம்மஸ்ரீ ம . வைத்தியநாத ஸ்தபதியார் 

இவர்களின் பேருதவிகொண்டு 


பறங்கிப்பேட்டை கணித ஜோதிஷ ஆயுர்வேத 
சித்தவைத்திய சிற்ப சாஸ்திர பண்டிதரும் 

வைத்தியாத்த பிஷங்மணியுமான 
ஏ . குமாரஸ்வாமி ஆச்சாரியாரால் 
தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு 


. 


சிதம்பரம் தாலூக்கா K ஆடூர் மிராசுதார் 
திருவாளர் M. இரத்தினசபாபதிப் பிள்ளை 

அவர்களின் நன்முயற்சியால் 


சென்னை , கேசரி அச்சுக்கூடத்தில் 

பதிப்பிக்கப்பெற்றது . 


All Rights ] 


1939 


[ Reserved 


உ 


குகமயம் 
ஓம் குமாரகுருப்யோ நம : 


சாராவளி 


பதிப்புரை . 


வழிபடு கடவுள் வணக்கம் . 
உலகியல் சிறப்பப் பலகதிர் பரப்பும் 
பரிதியஞ் செல்வனும் விரிசுடர்க் கோள்களும் 
அமைவுற வியக்குங் குமாவேட் பரவுதும் 
பாரா வாரம் பரவிய பாருளார் 

சாரா வளி நூற் றகுதிகாண் பதற்கே . 
உலக முய்ய உயிர்க்குயிராய் எங்கும் ஒளிர்ந்திலகும் இறைவன் 
இயற்றியது வேதமெனப்படும் . அவ்வேதத்தின் பொருளைச் செவ் 
வனே யறிந்து கொள்ளுவதற் குரியனவாய் உள்ள நூல்கள் அங்க 
மெனப்படும் . அவ்வங்க நூல்கள் ஆறென மொழிப . அவ்வாற 
னுள் சோதிடமும் ஒன்றாகும் . அச் சோதிடம் வேதத்தின் கண் 
ணெனக் கொள்ளப்படுவதால் , கண்ணிற் சிறந்த உறுப்பில்லை " 
என்பது பற்றி ஏனைய அங்க நூல்களினும் சிறந்த தென்பது பெறப் 
படும் . 

ஜோதிடம் , புண்ணிய காலங்களையறிந்து அவ்வக் காலங்களில் 
செய்தற்குரிய கருமங்களைச் செய்து புண்ணிய மீட்டுதற்கும் , 
முற்செய் வினையால் அநுபவித்தற்குரியனவாய் வரும் இன்ப துன் 
பங்களை வருங் காலமறிந்து வருவது 

நன்மையாயின் மேலும் 
மேலும் நன்மை விளை தற்கேதுவாயின செய்தற் பொருட்டும் , 
வருவது தீமையாயின் அத்தீமை நீங்குதற் குரியவாய சாந்தி முதலி 
யன செய்து அதனை நீக்கிக் கொள்ளுதற்கும் இன்றியமையாததாக 
வுள்ளது . 

இஃது இங்ஙனம் , உற்றுழியுதவும் துணை வன்போல உதவுதல் 
பற்றி எல்லாரானும் ஒரு தலையான் பயிலற்பால தாயுள்ளது . 
கணிதம் - ஜாதகம் - பிரச்னம் ( ஆரூடம் ) என மூன்று வகைப்படும் . 
இம்மூவகையுள் : 


4 


சாராவளி. 


கணிதமாவது : - கிரகங்களின் நிலையை சிறிதும் பிழையின்றி 
நுணுக்கமாக விளக்குவது . 

ஜாதகமாவது :-அவரவர்கள் பிறந்த காலத்திலுள்ள கிரக நிலை 
யைக் கொண்டு இலக்கின முதலிய பன்னிரு பாவங்களையும் தெரி 


விப்பது . 


ஆரூடமாவது : - 

தாம் விரும்பியவற்றின் பலாபலன்களை யறி 
யும் பொருட்டு வினவுங்காலத்து உதயமாகுங் கிரக நிலை கொண்டு 
பலாபலன்களை யறிவிப்பது . 

இம்மூன்றனுள் கணிதமின்றி ஜாதகமும் பிரசினமும் பெரிதும் 
பயன் தரா . அங்ஙனமே ஜாதகமும் பிரசினமுமின்றிக் கணிதம் பயன் 
தராது . ஆகவே இம் மூன்றினும் நன்கு பயின்றவரே சோதிட நூற் 
பொருளின் உண்மை யுணர்ந்தோராவர் . இதனை , 
" செப்பியதோர் பலபாகம் பகர வேண்டிச் 

செங்கதிரோன் முதனவகோள் செறிபலங்க டெரிந்தே 
ஒப்புடனே சனித்தநவக் கிரகபுடங் கண்டே 

யுயர் தூமன் முதலைவர் குளிகாதி நால்வர் 
தப்பறவே யெண்ணிலக் கினபுடமு மாகச் 

சாற்றிடுபத் தொன்பதெனக் தகும்புடங்கள் வரைந்தே 
இப்புவியி லுரைத்தவர்க்கே சித்திக்கும் பலன்கள் 

எனக்கருதி மொழிப்புலவ ரியம்பினர்க டாமே " 
என்ற செய்யுளால் நன்குணரலாம் . 

இச்சோதிட நூல் பராசரர் முதலிய பதினெண்மரால் மிக 
விரிவாக இயற்றப்பட்டுளது . அங்கனம் 

அங்கனம் விரிவாக இயற்றிய நூல் 
களனைத்தையும் கற்று அதன் பயனை உணர்தல் அருமையாதலின் 
எல்லோரும் எளிமையாய் உணர்தற் பொருட்டு ஆசிரியர் வராஹ 
மிஹிரரென்னும் பெரியார் பிருகஜ் ஜாதகமென்னும் ஹோரா சாஸ்தி 
ரத்தை யியற்றியருளினார் . 

அப் பிருகஜ்ஜாதகம் சூத்திரம்போலச் சுருங்கச் சொல்லல் 
விளங்க வைத்தலென்னும் அழகுபற்றி யிருத்தலின் அதன் வாயிலாக 
திரேக்காணம் முதலிய தச வர்க்கங்களை எளிதில் மந்த மதியினர் 
அறிந்துகொள்ளற் கியலாதவராய் இடர்ப்படுவாராயினர் . 

இதனைக் கண்டறிந்த ஸ்ரீ கல்யாண வர்மரென்னும் ஆசிரியர் 
விரிவும் சுருக்கமுமின்றி தொகை விரியென்னும் நூல் யாப்புப் பற்றி 
சாராவளி யெனும் இந்நூலை இயற்றி யருளினர் . 


சாராவளி. 


H 


11 என்னும் 


குணரலாம் . 


இந்நூல் தொல்லாசிரியர்கள் விரிவாகவும் சுருக்கமாகவும் இயற் 
றிய எல்லா நூற்களின் சாரங்கொண்டு மிளிர்வதாலும் வட மொழி 
யில் உள்ள ஜாதக பாரிஜாதம் சர்வார்த்த சிந்தாமணி முதலிய நூல் 
களுக்கும் தென் மொழியில் ஜாதகாலங்காரம் முதலிய நூல்களுக்கும் 
முதனூலாய் நிலவுதலாலும் இஃதொன்றே சோதிட நூல்கள் பல 
வற்றுள்ளும் மிகச் சிறந்ததெனப்படும் . 

இதனை " ஹோரா சாஸ்திரமெனும் கடுவெயிலில் இன்னலுறு 
வார்க்கு அவ்வின்னல் நீங்குதற்பொருட்டு கல்யாண வர்மனென்னும் 
மலையிலிருந்து குளிர் ஜலப் பெருக்கோடு சாராவளி யென்னும் நதி 
பெருக்கெடுத்தோடுகின்றது , 

இந்நூற் பிரமாணத்தால் 
நன் 

நான் சோதிடம் பயின்று சாதகாலங்கார முதலிய நூலின் உதவி 
கொண்டு பலன் சொல்லி வருங்கால் எம் முன்னோரிடமுள்ள சாரா 
வளியின் சில பாகங்கள் கிடைக்கப்பெற்றன . அவைகள் மிகத் 
தெளிவாகப் பலன் தெரிவிப்பது கண்டு ஏனைய பாகங்களையும் தேடிப் 
பெறுதல் வேண்டுமெனப் பேராசையுடன் இருந்தேன் . அங்கன 
மிருந்த யான் வட மொழியில் மந்த்ரேஸ்வர ரென்னும் முனிவர் 
பெருமான் இயற்றிய பலதீபிகை யென்னும் நூலின் தமிழ் மொழி 
பெயர்ப்பைத் தமிழர்க்கு உதவியாகும் பொருட்டுப் பதிப்பிக்க 
வெண்ணி பதித்து வருங்காலத்தில் சாராவளியை நன்குணர்ந்து 
ஜாதக பலன் கூறவேண்டுமென 20 - ஆம் அத்தியாயம் 63 - ஆம் சுலோ 
கத்தில் ஆசிரியர் கூறியிருத்தல் கண்டு சாராவளியைப் பெற வேண்டு 
மென முன்னுள்ள ஆசையானது மிகப்பெருகிற்று . 

அவ்வாசையால் எனது நண்பர் பலர்களுக்குங் கடித மெழுதி 
னேன் . அவர்களுள் கீழச்செவல்பட்டி பிரம்மஸ்ரீம . வைத்திய நாத 
ஸ்பதி அவர்கள் தன்னிடமும் தென் திருவிதாங்கூர் செங்கோட்டை 
பிரம்மஸ்ரீ . பா . ஆ . விசுவநாத பாரதியார் அவர்களிடமும் வியாக்கி 
யானத்துடன் கூடிய சாராவளி இருப்பதாகத் தெரிவித்தார்கள் . 
தெரிவித்தவுடன் பெரு மகிழ்ச்சி கொண்டு அவ்விருவர்களிடமுஞ் 
சென்று சாராவளி யென்னும் அரிய நூலைப் பெற்று இவ்வரிய 
நூலானது தமிழில் மொழி பெயர்த்து வெளியிடப்படின் சோதிடம் 
பயிலும் தமிழர்க்குப் பேருதவி யாகுமென வெண்ணி அவ்விரு பெரி 
யார்களின் உதவி கொண்டு தமிழில் மொழி பெயர்த்து அச்சிடு 
வதற்கு ஏற்றவாறு எழுதி பல ஆண்டுகளாகியும் அதற்கு வேண்டிய 
பொருளுதவி யின்றிக் காலந் தாழ்த்தலாயிற்று . 


6 


சாராவளி. 


இங்ஙனம் வெளிவராது காலந் தாழ்த்தல்பற்றி மிக வருந்தி 
யிருந்த காலத்து எல்லாம் வல்ல வல்லி தேவசேனா சமேத ஸ்ரீகுமா 
ரப்பெருமான் திருவருளால் பெருநிலக்கிழாரும் தர்ம சீலரும் கற்றா 
ரிடத்துப் பேரன்புடையவரும் ஆகிய திருவாளர் சிதம்பரந் தாலூக்கா 
K. ஆடூர் M. இரத்தின சபாபதிப் பிள்ளையவர்கள் , பெருநிலக்கிழாரும் 

மை பிழையா வள்ளலும் சிவ பூஜா துரந்தரரும் ஆகிய திரு 
வாளர் சிதம்பரந் தாலூக்கா பின்னலூர் R. கணபதிப்பிள்ளையவர்கள் 
ஆகிய இருவர்களுடைய பழக்கம் உண்டாயிற்று . அப்பழக்க மிகுதி 
யால் அவர்களிடம் சாராவளியின் மொழிபெயர்ப்பு வெளியிடு தலைப் 
பற்றி தெரிவித்து வெளியிடுமாறு கேட்டுக்கொண்டேன் . 

அவ் 
வேண்டுகோளுக்கிணங்கி தாங்கள் பெரும் பொருள் உபகரித்ததே 
யன்றித் தக்கார் பலரிடம் புத்தகத்திற்கு முன் பணமாக சுமார் நூறு 
புத்தகத்திற்கு பணங்கொடுத்து தவுமாறு செய்துள்ளார்கள் . இப் 
பொருளுதவியால் இப்புத்தகம் வெளிவரலாயிற்று . 

மொழிபெயர்த்தற்குப் பேருதவிபுரிந்தவர்களும் இப்புத்தகம் 
வெளிவருதற் கேதுவாக இருந்த திருவாளர் M. இரத்தின 
சபாபதிப் பிள்ளையவர்களும் திருவாளர் R. கணபதிப் பிள்ளை 
யவர்களும் புத்தகத்திற்கு முன்பணம் உதவிய 

பெரியார்களும் 
எல்லாம்வல்ல ஸ்ரீகுமாரப்பெருமான் திருவருளால் எண்ணிய எண்ணி 
யாங்கு எல்லா 

நலங்களும் எய்தி இன்புற்று நீடூழி வாழுமாறு 
ஸ்ரீகுமாரப்பெருமான் திருவருளை வேண்டுகின்றேன் . 

இந்நூலை அச்சிடுங்காலத்து உடனிருந்து தமிழ் நடை செவ் 
வனே திருத்தி யுதவிய திருவாளர் வித்வான் ப . அ . கிருஷ்ண 
ஸ்வாமிப் பிள்ளையவர்களுக்கும் இடையிடையே யுண்டாகிய சந் 
தேகங்களை அவ்வப்போது சிரமம் 

நிவர்த்தித்ததோடு 
புரூப் பார்த்துப் பிழையின்றி வெளியிடுவதற்கு உதவிய பறங்கிப் 
பேட்டை போர்டு ஹைஸ்கூல் தலைமைத் தமிழாசிரியர் திருவாளர் 
வித்வான் K. ஆடூர் பெரியசாமிப் பிள்ளை யவர்களுக்கும் நன்றி 
பாராட்டுகிறேன் . 

இவ்விரு தமிழ்ப் புலவர்களும் நீடூழி வாழுமாறு எல்லாம் வல்ல 
குகப்பெருமானை வணங்குகின்றேன் . 

இச்சாராவளித் தமிழ் மொழி பெயர்ப்பு எங்கும் என்றும் எல் 
லார்க்கும் பயனளித்து நிலவும் வண்ணம் ஸ்ரீ வல்லி தேவசேனா 
சமேத ஸ்ரீ குமாரப் பெருமானை வேண்டுகின்றேன் . சுபம் . 
பிரமாதி வருஷம் 
விருஷபரவி 24s 

சு . ஏ . குமாரஸ்வாமி . 
பறங்கிப்பேட்டை 


பாராது 


VF I SHI 


சிவமயம் . 


+ 


TANJORE + 


சாராவளி 


முகவுரை. 


சோதிடம் என்பது சிவ பெருமான் திருவாக்காகிய நான்மறை 
யின் பொருளை உணர்தற்குக் கருவியாய் அவற்றிற்கு உறுப்புகள் 
எனப்பட்ட வேதாங்கம் ஆறனுள் ஒன்று . 

“ நன்றாய்ந்த நீணிமிர் சடை 
முதுமுதல்வன் வாய் போகா 
தொன்றுபுரிந்த வீரிரண்டின் 

ஆறுணர்ந்த வொருமுது நூல் 
என்னும் புறப்பாட்டு அடிகளால் நான்மறைகள் முதுமுதல்வனாகிய 
சிவபிரான் வாய்மொழியா மென்பதும் , ஆறங்கங்கள் அவற்றை உணர் 
தற்குக் கருவியா மென்பதும் பெறப்படும் . சோதிடமானது எண் 
என்றும் கூறப்படும் . இது வேதத்திற்குக் கண்ணாக வுள்ளது . 
இதனைச் சங்கப் புலவராகிய கூலவாணிகன் சாத்தனார் தாமியற்றிய 
மணிமேகலையில் : 

" கற்பங் கைசந் தங்கா லெண்கண் 
டெற்ற னிருத்தஞ் செவிசிக் கைமூக் 

குற்ற வியாகர ணமுகம் 
என்று கூறுவதனா லறியலாம் . 

இங்ஙனம் தொன் முதுனூலாகிய வேதத்திற்கு அங்கம் என்று 
கூறப்பட்டமையினாலே சோதிடக் கலையானது எத்தனையோ பல 
ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொட்டு இப்பரத கண்டத்தில் பயி 
லப்பெற்று வந்ததென்பது பெறப்படும் . பண்டை நாளிலிருந்த 
முனிபுங்கவர்களும் இடைக்காலத்திருந்த வராஹமிஹிரர் முதலான 
வர்களும் ஆக எண்ணிறந்த பெரியோர்கள் வட மொழியிலே காலந் 
தோறும் சோதிட நூல்கள் இயற்றிப்போந்தனர் . தமிழ் மொழியி 
லும் சோதிடக் கலையும் அதனோடு தொடர்புடைய வான நூல் முத 


8 


சாராவளி. 


லியனவும் பண்டை நாளிலேயே மேன்மையுற்றிருந்தன என்பதற் 
குப் பல சான்றுகள் உள்ளன . 

எட்டுத் தொகையுள் ஒன்றாகிய பரிபாடலில் 
“ விரிகதிர் மதியமொடு வியல்விசும்பு புணர்ப்ப 
வெரிசடை யெழில்வேழந் தலையெனக் கீழிருந்து 
தெருவிடைப் படுத்தமூன் றொன்பதிற் றிருக்கையுள் 
ருகெழு வெள்ளிவந் தேற்றியல் சேர 
வருடையைப் படிமகன் வாய்ப்பப் பொருடெரி 
புந்தி மிதுனம் பொருந்தப் புலர்விடிய 
லங்கி யுயர்நிற்ப வந்தணன் பங்குவி 
னில்லத் துணைக்குப் பாலெய்த விறையமன் 
வில்லிற் கடைமகர மேவப்பாம் பொல்லை 
மதிய மறைய வருநாளில் வாய்ந்த 
பொதியின் முனிவன் புரைவரைக் கீறி 
மிதுன மடைய விரிகதிர் வேனி 
லெதிர்வரவு மாரியியை கென விவ்வாற்றாற் 
புரைகெழு சையம் பொழிமழை தாழ 

நெரிதரூஉம் வையைப் புனல் " என்ற பாட்டை நோக்கினால் 
இவ்வுண்மை புலனாம் . வான நூற் பயிற்சியில் மேம்பட்டவர்கள் 
பண்டிருந்தனர் என்பதற்கு , 

செஞ்ஞா யிற்றுச் செலவுமஞ் ஞாயிற்றுப் 
பரிப்பும் பரிப்புச் சூழ்ந்தமண் டிலமும் 
வளிதிரிதரு திசையும் 
வறிது நிலை இய காயமு மென்றிவை 
சென்றளந் தறிந்தோர் போல வென்றும் 

இனைத்தென் போரு முளரே 
என்னும் புறநானூற்றுச் செய்யுட் பகுதியும் பன்னூலும் ஆராய்ந்து 
தவறின்றிக் குறியுரைக்கும் சோதிடர்கள் இருந்தனர் என்பதற்கு 

நெறியறி செறிகுறி புரிதிரி பரியா வறிவன் ” 
என்னும் கலித்தொகை யடியும் சான்றாதல் காண்க . 

சோதிடர்க்கு அறிவர் கணிவர் என்ற பெயர்கள் வழங்கின . 
மறுவில் செய்தி மூவகைக் காலமும் 
நெறியின் ஆற்றிய அறிவன் 


சாராவளி. 


9 


என்று தொல்காப்பியத்து வாகைத் திணையில் ஓதப்பட்டவன் சோதி 
டனே யாவன் என்பது இளம்பூரணர் கொள்கை . அவரெழுதிய 
" அறிவன் " என்றது கணிவனை . மூவகைக் காலமும் நெறியினால் ஆற் 
றல் ஆவது பகலும் இரவும் இடைவிடாமல் ஆகாயத்தைப் பார்த்து 
ஆண்டு நிகழும் வில்லும் மின்னும் ஊர்கோளும் தூமமும் மின் வீழ் 
வும் கோணிலையும் மழைநிலையும் பிறவும் பார்த்துக்கூறல் என்பதாம் . 
அங்ஙனம் வேண்டுதலின் " ஆற்றிய அறிவன் என்னும் அவரது 
உரை நோக்கற்பாலது . 

இங்ஙனம் பண்டை நாளிலே மிகவும் சிறப்புற்றிருந்த தமிழ்ச் 
சோதிட நூல்கள் ஏனைய பல திறப்பட்ட நூல்களை யொப்பவே 
தமிழகத்தின் தெற்கே நிகழ்ந்த கடல்கோள் முதலியவற்றால் அழிந் 
தொழிந்தன . அவ்வாறாயினும் , நிமித்தமும் விரிச்சியும் முதலாகவுள்ள 
பல திறப்பட்ட குறிகள் உரைக்கும் கணிவர் அல்லது சோதிடர்கள் 
எப்பொழுதும் இருந்தே வந்திருக்கின்றனர் . ஏறக்குறைய 800 
ஆண்டுகள் முன் தொட்டு தமிழிலே சோதிட நூல்கள் பல இயற்றப் 
படுவவாயின . அவைகள் வட மொழியில் நின்று மொழி பெயர்த் 
தனவும் வட நூல்கள் பலவற்றையும் ஆராய்ந்த புலவர்களால் தமி 
ழிலே இயற்றப்பட்டனவும் ஆகும் . 

இதுகாறும் தமிழில் மொழி பெயர்க்கப் படாதிருக்கிற வட 
மொழிச் சோதிட நூற்கள் பலவுள்ளன . அவையும் மொழி பெயர்க் 
கப்படுமாயின் தமிழ் மக்களுக்குப் பெரிதும் உதவியாயிருக்குமென் 
பதில் ஐயமில்லை. 

சாராவளி என்பது வடமொழியிலுள்ள ஓர் சிறந்த சோதிட 
நூல் . இந்நூலைத் தமிழிலே பலராலும் பயிலப்படுகின்ற சாதகாலங் 
காரம் என்னும் நூலியற்றிய கீரனூர் நடராசன் என்பார் தாம் 
ஆராய்ந்த நூல்களில் ஒன்றாகக் குறிப்பிடுகின்றார் . இந்நூலை இயற் 
றியவர் பல நூற்றாண்டுகளின் முன் விளங்கிய கல்யாண வர்மன் 
என்பவராவர் . இந்நூலாசிரியரே தெரிவிக்கின்றபடி இது பௌலி 
சன் உரோமசன் வசிஷ்டன் முதலாய பதினெட்டு ஆசிரி 
யர்களாலியற்றப் பெற்ற பரந்து பட்ட சோதிட நூல்களின் சார 
மாக வடித்தெடுக்கப் பெற்றதாகும் . ஐம்பத்து நான்கு அத்தியாயங் 
களில் 2541 சுலோகங்கள் அமைந்த இந்த நூலை வடமொழியிலுள்ள 
உரையுடன் மொழி பெயர்த்துத் தமிழ் மக்களுக்கு அளிக்கும் பணி 
யைப் பறங்கிப்பேட்டையிலுள்ள சோதிட வைத்திய சிற்ப நூல் 


B 


10 


சாராவளி. 


பல 


வித்துவானாகிய பண்டிதமணி சு . ஏ . குமாரஸ்வாமி ஆச்சாரியா 
ரவர்கள் மேற் கொண்டுள்ளனர் . இவர்கள் முன்னரே 
தீபிகை, சூரிய சித்தாந்த சோதிட கணிதம் முதலாகிய எத் 
தனையோ பல சோதிட நூல்களை அச்சிட்டு வெளிப்படுத்தி உதவி 
யுள்ளார்கள் . தமிழ் மக்கள் அறிந்து பயன் எய்துதற்கும் தமிழ் 
மொழி ஒரு துறையில் வளமுறுதற்கும் ஏற்ற இந் நற்பணியைச் 
சலியாத ஊக்கத்துடன் செய்துவரும் ஆச்சாரியாரவர்களுக்குத் 
தமிழ் மக்கள் அனைவரும் கடமைப்பாடுடையவர்கள் ஆவார் . இவர் 
கள் இதனை வெளியிடுதற்குப் பல்லாற்றானும் உதவி புரிந்துவரும் 
தமிழாசிரியர்களாகிய திருவாளர் . ப . அ . கிருஷ்ணஸ்வாமிப் பிள்ளை 
யவர்கள் , திருவாளர் . வித்துவான் சா . பெரியசாமிப் பிள்ளை யவர்கள் 
ஆகிய அன்பர்களின் முயற்சி பாராட்டற் குரியதாகும் . 

சோதிடர்கள் அறிந்துகொள்ளவேண்டிய எல்லாப் பொருளையும் 
தன்னகத்தடக்கி ஓர் கருவூலமென விளங்குவதும் ராஜயோகம் முத 
லியவற்றை மிக விரித்துரைப்பது மாகிய இந் நூலைத் தமிழ் மக்கள் 
விரைந்து ஏற்றுப் பயனெய்துவ ரென்னும் துணிபுடையேன் . சுபம் . 


அண்ணாமலைநகர் 

20 - 3 - 1937 . 
தாது பங்குனி 7s 


இங்கனம் , 
ந . மு . வேங்கடசாமி நாட்டார் , 

தமிழ்ப்பேராசிரியர் , 
அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் . 


சிவமயம் . 


சிறப்புப் பாயிரம் , 


. 


அண்ணாமலைப் பல்கலைக்கழகத் தமிழாசிரியர் வித்வஸ்ரீ 
ரா . கந்தசுவாமியார் அவர்களால் 

இயற்றப் பெற்றது . 


நிலை மண்டில ஆசிரியப்பா. 
உலக முவப்ப விலகுதா மரைவாழ் 
திருமக ட j இய குருநிற மேய 
நெடியோ னன்ன கடிபொழில் வளைஇய 

பாக்கமும் புறவமும் மேக்குயர் குப்பமும் 
5 கண்ணிறை கவின் செறி விண்ணுறு சேடியென் 

றாருமை யாப்ப சீருறத் தழீ இய 
அறம்புரி குநர்பயில் பறங்கியம் பதியினில் 
யோகார் நிலைசெறி யேகாம் பரனனி 

இழைத்தநற் றவத்திற் றழைத்திடு பயனெனத் 
10 தோன்றிய புதல்வன் சான்றவ ருவக்கும் 

நடைபயி லறிஞன் விடையுகை யிறையடி 
உச்சிகொள் புகழ்சால் விச்சுவப் பிரம 
விப்பிர குலமாந் திப்பிய சலதியின் 

மருத்துவஞ் சோதிட மருத்திகொண் டொளிரும் 
15 சிற்ப முதலா நற்பெருங் கலைகெழீ இத் 

தோன்று வெண் கதிரென வான்றவர் கூறும் 
கலைநிறை புனிதன் றுலைநடு நாவெனச் 
சமனிலை யுடைய னமலையின் பதமலர் 

கண்ணிக் கண்ணி நண்ணுமெய் நெறியினிற் 
20 சென்றவன் புலனெறி நின்றவர் கண்ட 

விச்சுவ கன்மீய மெச்சமி லாயாதிப் 
பொருத்த விளக்க மருத்த மதீயும் 


12 


சாராவ 

ளி . 


பல தீ பிகையே நலமிகு புட்ப 

பந்த மயனிழை யந்தமி லிரத்தினா 
25 கரமே நலனேய் வரமிகு மச்ச 

சாத்திர மக்க ணேத்திர மெனக்கொளுங் 
கோல மார் தரு நீல கண்டதா 
சிகமே சிந்து சூழ் சகமகிழ் சீபதி 

சாதக கன்ம மேதகு பத்ததி 
30 ஆரியர் புகழும் சூரியசித் தாந்த 

சோதிட கணித மா திடத் தான்கழ 
லுன்னும் புலவர் பன்னுசித் தாந்த 
திருக்கணி தமுத லுருக்கிளர் நூல்களின் 

பதிப்பா சிரியன் மதிப்புறும் வைத்திய 
35 அரதன வசன நிரல்படு பூடண 

நூலா சிரியன் மேலா நூல்களைத் 
தோலா நாவின் மேலோ ரானையிற் 
பயின்றந் நெறிவழி யியன்றவா றொழுகி 

தயாக்கிரு கத்தர்வாழ் வியாக்கிர புரியினை 
40 ஆசற வாட்சி செய் மாசறு மிறைபிறர் 

நலியா வுளத்துக் கலியாண வர்மன் 
வராக மிகிர ரிராகமோ டோதிய 
மதவிகற் பங்களிதமுடன் செறிய 

ஈரிரண் டெண்ணினைச் சீருற முடியிடு 
45 மைந்துபத் தாகும் சந்தமா ரியலுற 

வடமொழி யதனிற் றிடமுட னருளிய 
சாரா வளியெனு மோரா நூலினை 
அமரர் சாமியாம் குமரசாமி யின் பெயர் 

கொண்டநற் பத்தன் பண்டைய நூல்செறி 
50 அமிழ்தென மிளிருந் தமிழ்மொழி யதனில் 

மொழிபெயர்த் தருளிய விழுமிய குணத்தோன் 

நீடு வாழியவெனப் பாடல்சால் சிறப்புறு 
53 

கூத்துடை யான்சழ லேத்துகம் யாமே . 


சிறப்புப் பாயிரம் . 


புதுவை கவர்ண்மென்ட் கல்விச்சாலைத் தமிழ்ப் பண்டிதர் , 
வித்வ ஸ்ரீமாந் வீ . துரைசாமி முதலியாரவர்களால் 

இயற்றப் பெற்ற 

நேரிசை ஆசிரியப்பா . 
உலகம் போற்றும் பலகலை யாய்ந்தோர் 
நலமுறு சோதிடம் நாடிய வெவர்க்குங் 
கண்ணெனக் கால கதிதெளி விக்குமென் 

றெண்ணின ருரைப்பரிதன் பயன் பெரிதே 
5 அக்கலை பயிலப் புக்கவர்க் கெல்லாம் 

தக்கதோர் துணையாஞ் சாரா வளி நூபல் 
நல்யாணர் மேவுங் கல்யாண வர்மா 
பல்யாண்டு கட்குமுன் பகர்ந்துள ததுவே 

வாத ராயணர் வசிஷ்டர் யவனர் 
.10 கோதில் சக்தி குடனார் பௌலிசர் 

அத்திரி கர்க்கர் அக்கினி கேசர் 
மெய்த்திற முற்ற விஸ்வாமித்திரர் 
வரத்துயர் பரத்து வாசரோ டருஞ்சீர் 

மன்னிய ரோமசர் மனுவே காசிபர் 
15 என்னும் பெரியோ ரியற்றிய நூல்களை 

ஆராய்ந் துரைத்த வருநூ லிதுவே 
பேரா ருரையும் பெருமையின் மிக்கதே 
மேற்கோள் பலவும் விளக்கமுற் றதுவே 

முன்னூற் கெல்லா முரணின் றியன்றது 
20 சோதிடர் தமக்கு மாதிட னளிப்பது 

வடமொழி தன்னில் வாய்ப்புடைத் தாயது 
தென்மொழி பயில்வோர் தெரியாதிருந்தனர் 
குறையிது தீர்தர நிறைமதி யாலே 


14 


சாராவளி. 


கறையிலா தெண்னூக் காட்சியி னெழுதுபு 
25 யாவரு மெளிதில் மேவுற வுணர்வகை 

நாவரு செந்தமிழ் நடையி னமைத்தனர் 
கண்வளர் வனப்பிற் கருதியச் சிட்டனர் 
அன்னவர் யாரெனில் அறைகுதுங் கேண்மின் 

பலதீ பிகையே புட்ப பந்தமே 
30 சூரிய நாமச் சோதிட கணிதமே 

சீபதி பத்ததி சிற்பரத் நாகரம் 
வைத்ய ரத்த வசன பூஷணம் 
மச்ச சாஸ்திரம் வரகன்யாப் பொருத்தம் 

முதலிய நூல்களை முன் வெளியிட்டவர் 
35 தரும புரத்துத் தகைசான் றொளிரும் 

திருமிகு வித்வ சிகாமணி தன்னால் 
வைத்திய ரத்தமென் மாண்பெயர் பூண்டோர் 
அரசாங்கத்தின் அருமதிப் பெய்தினார் 

கலையுணர் புலவர் கவின்பெரி யோரால் 
40 சோதிட பாஸ்கர னெனும் பெயர் சூடினர் 

மீனாட்சி நாம மேவுறப் பெற்ற 
ஒளஷதா லயத்தை யருமையி னமைத்தோர் 
தவலில் மாந்தர் தண்டா துறையும் 

நிறங்கிளர் பறங்கிப் பேட்டையி னிலவு வோர் 
45 பெட்புறு கிருஷ்ண சாமிவேள் நட்பினர் 

அறங்கரை கொள்கை திறம்பட வுடையோர் 
கற்றவர் குழுவிற் கவினுற விளங்குவோர் 
நற்றவர் தமக்கு நற்பணி புரிவோர் 

நாளு நாளுங் கேள்பெருக் கிடுவோர் 
50 கோளுநாளுஞ்செய் குறிபல கூறுவோர் 

மறுமையு மிம்மையு மாண்பய னெய்து வோர் 
ஆகிய குமர சாமியா மண்ணல் 

என்றறிந் தின்புற வுணர்க 
54 நன்றறி யுலகில் நின்றது புகழே . 


- t 


திருச்சிற்றம்பலம் . 


சிறப்புப் பாயிரம் . 


1 


2 


பறங்கிப்பேட்டை இயற்றமிழ்ப் பிரபந்த வித்வ ஸ்ரீமாந் 

திருநெறித் தமிழ் 
ஆ . நாராயணசாமிப் பிள்ளை அவர்களால் 

இயற்றப்பெற்றது . 
உலகமூன் றினுந்தன் சோதி ஒளிர் தரும் கமலப் புத்தேள் 
இலகவா ழியகோ ளொன்பான் இவர்வழி தொடரு மற்றை 
நிலவுமாக் கோள்கள் தம்மால் நிறுவிய பலன்கள் சொல்லும் 
அலகின்மா மறைகள் தம்முள் அறிந்ததாக் கொள்ப மாதோ . 
மாதவத் துருவாய் மண்ணின் மன்னவ னாக வெங்கும் 
பேதமற் றுணர வந்த பெரியன்கல் யாண வர்மன் 
மேதகு பிரகத் சாதகத்தினை விரித்த சீர்சால் 
போதக மாக நன்கு பொலிதர பொலிந்த மெய் நூல் . 
மேன்மையிற் புலவ ரியற்ற விளங்கிய பலன்றேர் நூலாய் 
பான்மை பெற் றுயரும் சாரா வளியெனப் பகர்பேர் போற்ற 
தேன்மலி வடநூ லைம்பான் சேர்த்திடு மீரி ரண்டாய் 
மான்மலி மனத்தி னோடு வழங்கினன் வைய முய்ய . 
காண்டகு முறையின் மேன்மை கவின் தர விரித்த நூலை 
மாண்டகு வைத்ய னாதன் மதிமிகு விஸ்வனாதன் 
பூண்டகு முதவி பெற்று பொறித்தவன் புனித ஞான 
ஆண்டலைக் கொடியு யர்த்த அண்ணல்பா லன்பு மிக்கோன் . 
சோதிட நூல்கட் கெல்லாம் துணிபுடைப் பயனாய்க் கொள்ப 
மாதிட னமைந்த சாரா வளியெனுந் தலைநூல் வையம் 
ஓதிட வரைந்து நாம்கண் டுணருமாப் பொருளாய்த் தந்த 
நாதிறறனுடைய நண்பன் நன்மையே பயக்குஞ் சீரோன் . 


3 


4 


5 


16 


சாராவளி 


6 


7 


8 


அங்கமா றதனுண் மேன்மை அமைந்தநன் நோக்க மாகுங் 
துங்கமார் சோதிடத்தின் துறைகண்டு துணிந்த வாற்றல் 
தங்குவான் புட்ப பந்தம் தகுபல தீபி கைச்சீர் 
செங்கதி ரோன்சித் தாந்தம் சிற்பமாத் திகழு நூலும் . 
திருக்கணி தஞ்சொல் மாண்பின் சீபதி பத்த திப்பேர் 
பெருக்கணி வகுத்த பெற்றி பெருமைசார் நீல கண்டம் 
இருக்கணி வைத்ய ரத்தம் இலங்குமா யாதி மற்றை 
வருக்கநற் றெய்வ நூலும் வகைமையாற் பதித்த செல்வன் . 
சாத்திரக் கடல்க டந்த சதுரன் சொல் வன்மை வாய்மை 
மாத்திரம் படைத்த நண்பன் மயன்வழி வழியாம் விஸ்வ 
கோத்திர முதித்த கோமான் குணங்கொளே காம்ப ரன்சேய் 
ஆத்தநன் புறுகா மாட்சி அடிமலர் சிந்தை கொண்டோன் .. 
அம்பிகைக் கொரு சேய் வேதம் அண்ணலுக் குணர்த்து ஞான 
நம்பனுக் கினிய வன்பால் நற்றமிழ்க் கடல்ப டிந்து 
செம்பொருள் பயக்குந் தூய சிற்பமா மயனூ லாலும் 
இம்பர்சோ திடத்தால் தேற்றம் எய்துமாத் தகைமை யானும் . 
தெள்ளிய முறையிற் காண தெரித்திடும் கணிதந் தேர்ந்து 
உள்ளிய வழிமேற் கொண்டே உரிமையிற் குணித்துக் காட்டும் 
வள்ளியோன் நெறியிற் பேத வழக்குரை கடந்து மேன்மை 
ஒள்ளிய முறையிற் காண உணர்த்துபாஸ் கானு மாவான் . 
இயங்கிய நாடி யானும் இசைந்தவன் நோய்கண் டாய்ந்து 
வயங்கிய வகையுங் காட்டி மருத்துவ முறையின் மாற்றும் 
சயங்கிளர் வைத்ய மேன்மை சார்ந்ததில் வைத்ய ரத்ன 
நயங்கிளர் பெயரா லோங்கும் பிஷங்மணி நாமம் பெற்றோன் , 
மருக்கிளர் துளப மாலின் மருகனை மறவாய்ச் சிந்தை 
பெருக்கலிற் குமர னாவான் பெற்றிமை செறிந்த மேன்மை 
உருக்கிளர் செல்வம் பூத்தோன் உணர்வினும் செல்வ மல்க 
திருக்கிளர் குமார சாமிச் செந்தமிழ்ப் புலவ ரேறே . 


9 


10 


11 


12 


நேரிசை வெண்பா . 


உயர்மறையா றங்கத் தொளிர்சோ திடமாம் 
மயர்வறுசீர் சாரா வளியே - இயன்மொழியால் 
தந்து புகழ் பெற்ற தகுசீர் குமரசாமி 
கந்தனடி சிந்தனையிற் கண்டு . 


13 


சிவமயம் . 


சிறப்புப் பாயிரம் . 


திருக்கைலாய பரம்பரைத் தருமபுர ஆதீன 

வித்வ சிகாமணி 
ஸ்ரீ ப . அ . முத்துத்தாண்டவராயப் பிள்ளை 

அவர்களால் இயற்றப் பெற்ற 
பிரகடன ஆசிரியர் பிரபாவம் . 
குமர சுவாமி குருபறங்கிப் பேட்டைக் 
குமார சுவாமி குருநூல் அமரர்தன் 
வந்தரியை மானவிம் மாந்தர்க் குதவுகின்றான் 
சுந்தரியைப் போற்றித் துதித்து . 

1 
வேதாங்கங் கண்கணிதம் வேதத் துபவேதம் 
மீதாங்கம் பாவும் வியன்சிகிச்சை - ஈதாம் 
கலையுணர்ந்து சொற்றான் கவிதான் நிலைத்தான் 
நிலையுணர்ந்து செல்வம் நிறைந்து . 

2 
பேச்சாரி யத்தின் பெருநூலும் முத்தமிழின் 
ஏச்சாரி யம்பா வியனூலும் ஆச்சாரி 
யாரறிந்து விள்ளா வமயத்திப் பூதலத்து 
யாரறிந்து கொள்வார் இசை . 

3 
உவணக்கார் மேனி யொருவன் செயல்போல் 
சுவணக்கார் இன்னோன் சுரரைச் - சிவணப் 
புரக்கின்றான் மாந்தர் வரத்தைக் கடுநோய் 
கரக்கின்றான் கண்ணாம் கணித்து . 

4 
1. குரு = கேழ் , தன்வந்தரி = திருமாலின் அமிசமாகிய தேவவைத் 
தியர் , 2. கம்பாவும் = தேவருலகத்தில் பரவுகின்ற , 3 , பேச்சு = புகழ் 
ஏச்சு = யாரும் இயம்பா . 

4 . உவணன் - கருடன் . சுவணக்கார் - கம்மியரில் ஒரு பகுப்பினர் 
சிவண - ஒப்ப . புரத்தை - சரீரத்தை . 


18 


சாராவளி. 


5 


6 


ஏகாம் பான்சத்தியேந்துகர னாற்பெற்றான் 
ஏகாம் பரன் சத்தி யீதலால் - ஏகாம் 
பரன்றந்த பாவைப் பரப்பினான் பாரில் 
முரன்றந்த மீர்ந்தான் முனம் . 
சீதனமும் கோதனமும் செல்வத் தனமுதலா 
மீதன முங்கொண்டு மிளிர்குமரன் -- ஓதனத்தை 
உண்ணா தவன்பருக வுண் மருந்தை நல்கியுணப் 

பண்ணா தவன்கருதிப் பார் . 
ஆறிரண்டு செங்கரத்தெம் மண்ணல் திருவருளால் 
ஆறிரண்டு பைந்தமிழ் நூல் அச்சிட்டான் - பாறிண்ட 
தண்ணடையின் சொற்குமர சாமிக் குரிசில் சொல் 
தண்ணடையின் பெற்றான் தனம் . 
சார்ந்த நூல் ஈங்கிவற்றில் சாரா வளிப்பனுவல் 
தேர்ந்தகீர் வாணத் திருமொழியில் -- ஆர்ந்தசீர்க் 
கல்யாண மெய்ப்புலவர் காட்சியுறத் தந்தளித்தான் 
கல்யாண வர்மக் கவி . 


7 


9 


சீரா வளியுலவுஞ் சீர் தலத்துச் செந்தமிழின் 
சாரா வளியிந்நூல் தந்தியற்றும் - பேராளன் 
நற்குமா சாமியெனும் ஞானபரன் தன்னை யிப் 
பொற்குமரன் போற்றும் புவி , 
தந்திரமு மந்திரமு சாருமுப தேசமுமுன் 
தந்திரமாக் கொள்குமர சாமிதனை முந்திழித்துத் 
தூற்றித் திரிபொல்லார் தூடிப்பர் காணார்சீர் 
சாற்றித் திரிநல்லார் சார்பு 


10 


5. ஏகாம்பரன் - தந்தையின் பெயர் . சாத்தி - வேலாயுதம் . ஏகாம்ப 
ரன் - தனிமாவின் அடியில் உள்ளார் . சத்தி - ஸ்ரீகாமாட்சி யம்மையாரது . 
ஏகாம்பரன் - ஒப்பற்ற சிதாகாசத்தார் . முரனுடைய - பற்களைத் தகர்த்த 
திருமாலின் அமிசராகிய தன்வந்தரியின் சந்நிதியில் . 

6. உள்மருந்தை - பண்ணுகின்ற சூரியனை . 

7. பால் திரண்ட- இன்சொல் தண் அடை இன்பமுள்ள அடை மொழிக 
ளோடு கூடிய அல்லது நடை பாஷையின் ரீதி சொல் தண்ணடை - நெல் 
வயல் . 


சாராவளி . 


19 


- 


11 


வாழியர் சாரா வளியாம் பெரும்பனுவல் 
வாழியார் அச்சிட்ட மாந்தர் தாம் - வாழியர் 
கற்குமான் நேயர் கலிகடிந்த சித்தாந்த 
நற்குமர சாமி நயந்து . 

வேறு . 
பிறங்குதிரை கறங்குமொலி பறங்கிப் பேட்டைப் 

பெருந்தவத்துப் புவித்தலத்துப் பிறந்த பாலன் 
மறங்குறைக்கும் வேற்றடக்கை மகிய னெம்மான் 

வழங்கருளான் புவனியுய்ய வந்த சீலன் 
அறங்குதிகொள் விசுவகுலத் தந்த ணாளன் 

அருநூல்கள் பலகற்று மாட்சி யுற்றுத் 
திறங்குலவு மறிஞருக்கும் பாவா ணற்குஞ் 

சீர்மையுற வச்சியற்றித் தந்த நூல்கள் . 
இலகுபல தீபிகைநற் புட்ப பந்தம் 

ஏற்குஞ் சோ திடகணிதம் நீல கண்டந் 
திலகமெனுஞ் சீபதிதன் ஜாத கர்மம் 

சிற்பரத்தி னாகரமா யாதி மச்சம் 
பலகலையுள் சித்தாந்த கணிதம் பாரில் 

பாரியையின் பொருத்தம்வைத் தியமாநன்னூல் 
உலகு புகழ் பொற்சாரா வளியா மிந்நூல் 

உவந்தறிவோர் சீரடைந்து வாழ்வர் மாதோ . 


12 


13 


வேறு . 


இன்னும் பல நூல் இவர்தாம் இயற்றி 
மன்னும் புலமையின் மகிழ்ந்து வாழியரே . 


14 


SRI 


INTRODUCTION 


BY 


N. R. TIRUVENKATACHARIAR B. A. 
Astrologer and Journalist, Sri Kasyapa Asram 260 , Mint Street, Madras. 


SARAVALI is an extensive work in Sanskrit on predictive 
astrology giving information certainly more copious and valuable 
than can be found in any of the current astrological works . It 
was written by Sri Kalyana Varman who seems to have come 
after Varahamihira to whom there is a reference in the 1st 
Stanza of the 2nd chapter. Extending over 2541 stanzas , SARA 
VALI is nearly six times larger than Brihatjathaka which gives 
only 409 stanzas . Varahamihira is quoted as a celebrated court 
astrologer and astronomer of king Vikramarka who is generally 
credited to have flourished before 56. B. C. in whose name the 
Vikramasaha runs as 1995 , for the current year . Batotpala 
the illustrious commentator of Varahamihira s astrological 
works , makes very large indents upon Kalyanavarma’s SARA 
VALI in his commentaries called " Chintamani." Vaidhyanatha 
Dikshithar , the learned compiler of Jathaka Parijatha expressly 
states that his astrological production is but an epitome of the 
great scientific work Saravali , vide stanza 3 of chapter I of Jatha 
ka Parijatha Sri Manthreswara another well known compiler of 
ancient works on astrology also makes a clear reference to the 
greatness of SARAVALI in stanza 63. of chapter xx of Phala 
deepika ; the first half of this stanza in English translation run 
as follows : - " In the case of a nativity one ought to guess at the 
effects after a reference to Saravali , Hora Sastra and the Naxa 
tra Dhasa." The supreme significance of Saravali as a remark 
able work on predictive astrology has thus become quite evident 
from the emphasis made about it by such erudite scholars as 
Batotpala , Vaidhyapatha Dikshitha and sri Manthreswara . 

Batotpala definitely gives the date of completing his com 
mentaries as the 5th of the bright half of the lunar month chai 
ra in the saha year 888. Batotpala thus observes at the con 


22 


சாரா 


on . 


66 


clusion of his commentaries chaitra masasya Panchamyan , 
Sutayam Guruvasare, Vasuashta shtamithe sake , antoyaru 
Virutirmay ," but he does not specify whether the saka referred 
to in this sloka is Salivahan or Vikrama. But late Professor 
Suryanarayana Rao of Bangalore discussing the age of Batotpala 
in the 22nd volume of his Astrological Magazine conclusively 
proves it to be Vikrama saha only . So Kalyanaverman s age 
though not given in his books has to be fixed sometime before 
Batotpala and after Varahamihira . Batotpala finished his com 
mentaries called Chintamani in 888 Vikrama saha and seems to 
have lived about 1107 years before now . So Varahamihira lived 
about 56 B. C. and Batotpala about 1938–1107 = 831 . A. D. 
Kalyanavarman s age is to be located somewhere in this long 
interval of time . That he lived about 500 A. D. seems to be 
near the truth in the light of the conclusions arrived at here . 

Now , a few words about the use and value of astrology will 
not be out of place . Kalyanavarman himself states in chapter II of 
his work thus : - " Artharjanas Sahaya Purushanam apadhameve 
Pothaha, yathra kalae Manthree Jathaka mapahaya nasthys 
Paraha ." " The sloka when translated will run thus : -There is 
nothing in the world like a horoscope to help men in the acquisi 
tion of wealth , to save them like a boat in a sea of troubles and 
to serve them as a guide in their journeys. ” 

Karmarjetham Poorva Bavae Sadhadhi Yaththasya Pak 
thim Samabivyanakthi. The meaning of this sloka found in 
Brihatjathaka is thus :—Whatever has been acquired by a person 
through his karnia - whether good or bad done in previous births , 
the hora now reveals its effects . The Late Professor B. Surya 
narayana Row of Bangalore states in his English translation of 
Sarvartha chintamani as follows: - " The theory of past and 
rebirths must be accepted here as proved and all the astrological 
assumptions are based upon this theory ( the theory of karma)... 

The impressions of sound are always stored in our favour or 
against us as we fulfil or break our promises. Phonograph 
gives a distinct explanation that what we speak or promise is 
recorded in the ethereal space . When the dissolution of the 
body is set in , the finer and more spiritual portion goes away 


சாராவளி. 


23 


with these ethereal records and has to account for it in the 
future births for the various promises it has to its credit . When 
the molecules join together and the integrating processes begin to 
produce human body , they do so with the previous liabilities 
attached to them . A knowledge of what those impressions were 
in the previous births and how they work now is clearly indi 
cated to us by the rays of the various planets expressed in the 
technical language of the astrological symbols .” 

The following words enable us to feel the indispensability of 
knowledge of astrology as an invaluable guidance in our life. 
" Astrology enables one to probe into the womb of futurity , 
warns man of the pit- falls that threaten him in his career , pro 
tects him from surprises and enables him to meet those contin 
gencies unabashed and undaunted . 

........ Even if a person 
cannot altogether avert an impending calamity , he may either 
mitigate its rigour or face it calmly . 

It is the karmaic 
result at the time of the birth of a native that is unfolded by 
astrology from the planetary positions ...... and there is 
ample warrant in the Sastras for the soul or Atman exerting 
and striving itself and thereby asserting its strength to overcome 
the evils prognosticated by the positions of the celestial bodies at 
the time of his nativity. Otherwise man would be an abjectly 
helpless and purposeless being , a pawn and a puppet , an auto 
maton that walks along the destined line." It behoves us , there 
fore , to develop the Brahma Shakthi latent in us by adopting 
the necessary remedial measures such as Japa , Homa and Dhana 
to mitigate the intensity of suffering, if not to completely 
avert it . 

Thus astrology , much less philosophy , never subscribes in 
the least to the fatalistic theory of karma. In short it reveals to 
us the forces that help or retard our progress and enables us to 
estimate with some precision the amount of exertion to put forth 
to attain the summum bonum of life . 

Sriman S. A. KUMARASWAMI ACHARIAR OF Porto -Novo has 
laid the Tamil Public under a deep debt of gratitude by publi 
shing a Tamil rendering of this great and useful work on astro 
logy . He has already published a Tamil translation of Manthres 


24 


சாராவளி. 


wara s Phaladeepika referred to in the beginning of this introduc 
tion . He has got to his credit publications of a Tamil rendering 
of Sripathy s principles and Manthreswar s Drigganitha , Impor. 
tant works on mathematical astrology of the ancient Hindus . 
He has got , in view , if sufficient encouragement is forth - coming, 
publication of another compilation entitled “ Satayoga manjari . " 
I am sure the public will accord its hearty support to this and 
future publications of his . 

I sincerely bid him god - speed in the successful materialisa 
tion of his ambitions . 


SRI KASYAPA ASRAM , 1 (sa ) N.R. THIRUVENKATA CHARIAR , B.A. , 
260 , Mint St.,Madras 

Astrologer and Journalist. 
18-3-1938 


ஸ்ரீ 
சாராவளி 
முன்னுரை . 


பெரியது . 


( ஆங்கிலத்திலிருக்கும் விஷயங்களின் சாராம்சம் ) 
சமஸ்கிருதத்திலுள்ள ஜோதிஷ நூல்கள் எல்லாவற்றிலும் 
சாராவளியே ஜாதக பலித பாகத்தைத் தழுவிய விஷயங்களை மிகவும் 
அழகாகப் போதிக்கிறது . இந்நூலில் எந்தப் புஸ்தகத்தைக் காட்டி 
லும் அதிகமான விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன . இதன் ஆசி 
ரியர் ஸ்ரீ கல்யாணவர்மன் . அவர் ப்ரஹத் ஜாதக ஆசிரியரான 
வராஹ மிஹிராசாரியார் காலத்திற்குப்பிறகு இருந்திருக்க வேண்டு 
மென்று இந்நூல் இரண்டாவது அத்தியாயத்தில் முதல் சுலோகத் 
தில் 

வராஹ மிஹிரரைப்பற்றி குறிப்பிட்டிருக்கிறதினின்றும் 
ஊகிக்கலாம் . ப்ரஹத் ஜாதகத்தில் ஜ்யோதிர் விஷயங்களை 409 
சுலோகங்களுள் கூறப்பட்டிருக்கின்றன . சாராவளியில் 2541 சுலோ 
கங்கள் இருப்பதால் இது ப்ரஹத் ஜாதகத்தைப் போல் ஆறுமடங்கு 

வராஹமிஹிரர் விக்கிரமார்க்க அரசனுடைய சமஸ்தான 
ஜோதிஷ, வான சாஸ்திரியாக இருந்தாரென்றும் , விக்கிர மார்க்கன் 
கி . மு . 56 - க்கு முன் இருந்தாரென்றும் சொல்லப்படுகிறது . வராஹ 
மிஹிராசாரியாருடைய ப்ரஹத்ஜாதகம் முதலிய நூல்களுக்கு வியாக்கி 
யானம் பண்ணி இருக்கும் பட்டோத் பலர் என்ற மஹான் தம் 
முடைய சிந்தாமணி என்று பெயரிடப்பட்ட வியாக்யான நூல்களில் 
ஸ்ரீ கல்யாணவர்மனுடைய சாராவளியை ஆதாரமாகக் கொண்டு 
ஜ்யோதிர் விஷயங்களை விளக்கி யிருக்கிறார் . ஜாதக பாரிஜாதம் என்ற 
ஜோதிஷ நூலை இயற்றிய வைத்தியநாத தீக்ஷதர் தம்முடைய பாரி 
ஜாதம் சாராவளியின் சங்கிரஹமே தான் என்று ஜாதக பாரிஜாதம் 
முதலாவது அத்தியாயத்தில் மூன்றாவது சுலோகத்தில் தெரிவிக் 
கிறார் . ஸ்ரீ மந்திரேஸ்வரர் என்ற ஒரு பெரிய ஜோதிஷாசாரியார 
வர்களும் தம்மால் இயற்றப்பட்ட பலதீபிகை 20 - ஆவது அத்தியாயம் 
63 -ஆவது சுலோகத்தில் ஜாதக பலன்களை நிர்ணயம் பண்ணுவதற்குச் 
சாராவளியை அவசியம் படித்தறிய வேண்டுமென உபதேசிக்கிறார் . 


* p 


26 


சாராவளி. 


சிந்தாமணி ஆசிரியரான பட்டோத்பலர் , ஜாதக பாரிஜாதத்தின் 
ஆசிரியரான வைத்தியநாத தீக்ஷதர் , பலதீபிகையின் ஆசிரியரான 
மந்திரேஸ்வார் முதலான இம்மஹான்களே சாராவளியைப் புகழ்ந் 
திருப்பதினின்றும் சாராவளி ஜாதக பலன்களை உபதேசிக்கும் நூல் 
களுள் மிகவும் சிறந்தது என்பது நன்கு விளங்குகிறது . 

பட்டோத்பலர் தம்முடைய சிந்தாமணி யென்ற ஜோதிஷ 
வியாக்யான நூலை 888 - ஆவது சகாப்தம் சைத்ரமீ சுக்லபக்ஷம் பஞ் 
சமி திதியும் குருவாரமுங் கூடின தினத்தில் எழுதி முடித்ததாகச் 
சிந்தாமணியின் முடிவு சுலோகத்தில் சொல்லுகிறார் . ஆயினும் , 
888 - ஆவது சகம் விக்கிரம - சாலிவாகன மாகிய இவ்விரு சகங்களுள் 
எது என்பதைக் குறிப்பிடவில்லை . ஆயினும் புரொபசர் பெங்களூர் 
சூரியநாராயண ராவ் தம்முடைய ஜோதிஷ சஞ்சிகை 22 - ஆவது 
வால்யூமில் பலகாரணங்களைக் காண்பித்து விக்கிரம சகம் 888 என்றே 
சித்தாந்தப்படுத்தி யிருக்கின்றார் . ஆகையினால் ஸ்ரீ கல்யாணவர்மன் 
வராஹமிஹிராசாரியார் காலத்திற்குப் பின்னும் பட்டோத்பலர் 
காலத்திற்கு முன்னும் இருந்திருக்க வேண்டுமெனச் சரித்திர 
ஆராய்ச்சிக் காரர்கள் சொல்லுகிறார்கள் . நடப்பு இங்கிலீஷ் வருஷம் 
1938 - க்கு விக்கிரம சகம் 1995 ஆக ஆவதால் பட்டோத்பலரு 

காலம் கி . பி . 831 என்று தெரிகிறது . விக்கிரம சகம் 
383 லிருந்து நடப்பு விக்கிரம சகம் 1995 வரையில் 1107 வருஷம் 
சென்றிருப்பதால் இங்கிலீஷ் வருஷம் 1938 - லிருந்து 1107 - ஐக் 
கழிக்க இங்கிலீஷ் வருஷம் கி . பி . 831 என்று அறிகிறோம் . இந்த 
S31- ஆவது வருஷமே பட்டோத்பலருடைய காலம் . வராஹமிஹிபா 
சாரியார் கி . மு . 56 - ஆவது வருஷத்தில் இருந்தா ரென்பது சரித்திர 
ஆராய்ச்சிக்காரர்களின் 

துணிபு . 

ஆகையினால் கல்யாணவர்மன் 
வராஹமிஹிரர் காலமான கி . மு . 56 - ஆவது வருஷத்திற்கும் பட் 
டோத்பலர் காலமான கி . பி . 831 - ஆவது வருஷத்திற்கும் இடைக்கா 
லத்தில் இருந்திருக்க வேண்டும் . கி . பி . 500 

. ஆவது 

வருஷம் 
கல்யாணவர்மன் இருந்திருக்க வேண்டுமென்று சரித்திர ஆராய்ச்சிக் 
காரர்கள் 

முடிவு சொல்லியிருப்பது இங்கு காட்டிய காரணங்களினா 
நியாயமென ஒப்புக்கொள்ள வேண்டியதே . 

ஜோதிஷ சாஸ்திரத்தின் பயன்களை இங்கு கொஞ்சம் கவனிப் 
போம் . கல்யாணவர்மன் சொல்லுகிறதாவது : - " அர்த்தார்ஜனே 
சஹாய புருஷாணாம் ஆபத்தார்ணவே போத : யாத்ராகாலே மந்த்ரி 
ஜாதக மபஹாய நாஸ் த்யபா : " அதாவது புருஷர்களுக்குப் பொருள் 


டைய 


ல் 


சாராவளி. 


27 


தேடும் விஷயத்தில் உதவிக் கருவியாகவும் , ஆபத்தாகிற கடலைத் 
தாண்டும் விஷயத்தில் கப்பலாகவும் , யாத்ரா காலங்களில் மந்திரியாக 
வும் இருக்கக் கூடியது ஜாதகமே தவிர , வேறொன்றாலும் இப் 
பிரயோசனங்களை அடைவதற்கு முடியாதென்பது . 
" கர்மார்ஜிதம் பூர்வபவே சதாதீ யத்தஸ்ய 

பக்திம் சமபிவ்யனக்தி : 
அஃதாவது முற்பிறவியில் செய்த சுபாசுப கர்மங்களின் பலன் 
களை இந்நூல் நன்கு விளக்குகிற தென்பது . சாதகாலங்கார ஆசிரி 
யரும் , 
" குறித்திடுசா தகமென்ப தவரவர் தம் வினையின் 

குணங்களறிந் தயன்விதித்த கொள்கையுள் தன்றோ 
என்று சொல்லியிருப்பதையுங் காண்க . நாம் எதைப் பேசுகிறோ 
மோ அதையே மறுபடியும் எவ்வளவு காலம் கழித்தும் திரும்பவும் 
கேட்கலாம் என்று தற்காலத்தில் கிராமபோன் ( Gramophone) முத 
லான கருவிகள் மூலம் அறிகிறோம் . அதுபோலவே நாம் அந்தரங்கத் 
தில் எவ்வளவு குற்றம் குறைகளுடன் இருக்கிறோமோ அவைகளெல் 
லாம் இயற்கையாகவே சப்தமானது கிராமபோன் பிளேட்டில் வரையப் 
படுகிறது போல் அவ்வப்பொழுது நம்மைச் சுற்றியுள்ள ஆகாயத்தில் 
அணு அணுவாக அதன்படியே பதிந்துவிடுகிறது . சரீரம் அழிந்தாலும் 
இவைகள் ஜீவன் மறுபடியும் வேறொரு சரீரத்தினுள் அடைபடும் 
பொழுது , அஃதாவது மறுபடியும் இப்பூமியில் பிறக்கும் பொழுது, இத 
னுடன் முற்பிறவியில் இருந்தகுற்றம் குறைகளுடனேயே சேர்ந்து 
பிறக்கிறது . அக்குற்றம் குறைகளும் அவ்வவற்றிற்குரிய சுக துக்கமும் 
இஜ்ஜன்மத்திலும் மாறி மாறி வருகிறதென்றும் , அவ்வித சுகதுக்கங் 
கள் எவையெவை யென்பதையே கிரகஸ்திதிமூலம் நாம் அறியக்கூடு 
மென்று காலஞ்சென்ற புரொபசர் சூரிய நாராயண ராவ் தம்முடைய 
சர்வார்த்த சிந்தாமணி ஆங்கில மொழி பெயர்ப்பில் விளக்கிக் காட்டி 
யிருக்கின்றார் . 

நவக்கிரஹ ஸ்வரூபக் ஞானத்தினால் நமது எதிர்கால 
பலன்களை அறிந்து கொள்ளலாம் . வரக்கூடியது கஷ்டமாயினுங்கூட 
அதை நாம் முன்னதாகவே தெரிந்து கொண்டால் பதறாமல் அவை 
களை நீக்க முடியாமற் போனாலும் எதிர்பார்த்தபடியே தானே நேரிட் 
டது என்று ஒருவித சாந்தியுடன் இருக்கலாம் . அல்லது சாந்தி 
பரிகாரங்களினால் கஷ்டத்தைப் பூராவும் நீக்கக் கூடுவதற்கு இல்லையே 
யாயினும் குறைத்துக்கொள்ளவாவது செய்யலாம் , 


பலா 


28 


சாராவளி. 


இஜ்ஜட சரீரத்திற்குள் இருக்கும் ஜீவனுக்குச் சுதந்தரமுண் 
டென்றும் , அச்சுதந்தரம் இருக்கிறதனாலேயே இதற்குப் பாப புண் 
ணியங்கள் ஏற்பட்டதென்றும் , ஆதலால் தனக்கு இருக்கும் சுதந்தரத் 
தைக்கொண்டே சாந்தி பரிகாரங்களினால் துக்கநிவர்த்தியைப் பண்ணிக் 
கொள்ள வேண்டுமென்பது ஜோதிஷ சாஸ்திரத்தின் கருத்தேயாம் . 
இப்படி ஜீவனுக்கு ஸ்வாதந்திரியம் இல்லையென்றால் ஜாதக பரிசீலனை 
பண்ணவேண்டிய அவசியமே இல்லையன்றோ. ஆகையினால் நம்மிட 
மிருக்கும் தெய்வ சக்தியாகிய ப்ரம சக்தியை ஜெப ஹோம தானாதி 
களால் விருத்திபண்ணித் துக்க நிவர்த்தியையும் சுக விருத்தியையும் 
அடையக்கூடும் . அடையவேண்டுமென்பதுமஹரிஷிகளின் உபதேசம் . 

ஆகையினால் ஜோதிட சாஸ்திரமானது நமக்கு இஹத்தில் பூர்வ 
வினையின் பயனாக நிகழக்கூடிய சுக துக்கத்தின் தன்மையையும் 
அதற்காக நாம் அநுஷ்டிக்க வேண்டிய நிவர்த்தி மார்க்கத்தையும் 
போதிக்கிறது . இக் 

கருத்தையே சாதகாலங்கார ஆசிரியரும் 
பின் வரும் செய்யுள் மூலம் வெளியிட்டிருக்கிறதையுங் காண்க . 
" குறித்திடுசா தகமென்ப தவரவர் வினையின் 

குணங்கள றிந் தயன்விதித்த கொள்கையுள தன்றோ 
மறித்துமவ ரவர் தமக்கு வரும்பலபா வகத்தின் 

வகையறிந்து பெரியோர்கள் வழுத்திய சொல்ல தனைப் 
பிறித்தறிந்து சுபம்வருமென் றுளமகிழ்ச்சி பொங்கப் 

பின்னசுபம் வரிலதற்குப் பிரீ தியென்கொ லென்று 
நெறித்தரும சாஸ்திரத்தின் விதிசாந்தி செய்தே 

நிறைந்தசுபம் பெறுவதற்கே நிகழ்த்தினர்சா தகமே . ” 
பறங்கிப்பேட்டை S. A. குமாரஸ்வாமி ஆச்சாரியாரவர்கள் 
இவ்வளவு பெருமை பொருந்திய சாராவளி என்னும் வடமொழியி 
லிருக்கும் ஜோதிஷ நூலைத் தமிழில் மொழிபெயர்த்து பிரசுரம் 
பண்ணி யிருப்பதால் தமிழுலகம் அவருக்கு என்றும் நன்றி பாராட்டு 
மென்பதில் ஐயமில்லை. அவர் மந்திரேஸ்வரருடைய பல தீபிகை , 
மந்திரேஸ்வரர் திருக்கணிதம் , ஸ்ரீபதி ஆகிய மூன்று அபூர்வமான 
வடமொழி ஜோதிஷ நூல்களைச் செந்தமிழில் தமிழுலகுக்குப் பயன் 
படுமாறு பிரசுரம் பண்ணியுள்ளார் . சதயோக மஞ்சரி என்று பெயர் 
கொண்ட ஒரு ஜோதிஷ நூலையும் சீக்கிரத்திலேயே வெளியிடப் 
போகிறார் . இவ்வரிய சேவையைத் தமிழுலகம் அன்புடன் ஏற்கு 
மென்பது எனது துணிபு . 

அவருடைய முயற்சிகளுக்குரிய பலன்களைச் சீக்கிரமே பகவான் 
அருள்புரிய வேண்டுமாய் அன்புடன் அவனையே பிரார்த்திக்கின்றேன் . 
ஸ்ரீகாஸ்யபாஸ்ரமம் , | நீ . ரெ . திருவேங்கடாசாரியார் , B.A. 
260 , தங்கசாலை வீதி , 
சென்னை . 18-3-1938 . 

ஜோதிஷர் . 


ம 


FOREWORD 


BY 


RAO SAHIB C. S. SRINIVASACHARI , M. A. 
Professor and Head of the department of History and Politics, 

Annamalai University , Annamalai Nagar. 
It gives me great pleasure to write a foreword to the learned 
Treatises of Dwibhasha Siromani Pandithamani Vidwan 
M. R. Ry . S. A. Kumaraswami Achariar Avl . of Porto Novo . His 
quiet unostentatious and valuable devotion to the study of scienti 
fic astrology based on a careful interpretation of ancient Indian 
works , carried through nearly three decades , has given to the 
public of South India several valuable publications : The Pala 
deepikai , Sripathy Jathaka Karma Baddhathee , The Surya Sid 
dbantha Jyotisha Ganitba , The Siddhanta Drigganitha Silpa 
Rathnakaram , Kalyana Varman s SARAVALI ( rendered into 
Tamil ) and other works which greatly help the study of scientific 
astrology on indigenous lines . He has taken considerable pains 
in collecting the court material for his different works and has 
brought to bear an immense and varied mass of information 
culled from modern astronomical and mathematical calculations 
on his conclusions, 

The prefatory notices written to his publications are a source 
of information important alike to the lay student as well as to the 
professed scholar of the Indian astrological science . The original 
manuscripts or works like the Saravali of Kalyana Varma were 
very difficult of access and were available only in partial chapters 
to the student besides showing variant readings difficult of re 
conciling together. Our author was helped in the translation of 
this work by Bramasri P. A. Visvanatha Bharathi of Shencottah 
and Panditha Stapathi Bramasri M. Vaithinatha Stapathi of 
Keela Sevalpatti. 

The work contains 54 chapters and 2541 slokas ; and the 
great length of the book has now been made available to Tamil 
Scholars by the selfless and sacrificing toil of Pandit 
S. A. KUMARASWAMI ACHARIAR AVL The Pandit s humility and 


30 


ÈTITOJ M1. 


gentle temper are as remarkable as the width and intensity of his 
learning and the greatness of his devotion to it . 

I am sure that his valuable services fully deserve every kind 
of encouragement at the hands of patrons of learning and conser 
vers of our ancient culture . He has devoted himself to the ex 
position of the hidden treasures of one of our most valuable and 
least known branches of knowledge. He has imported to his 
works thoroughness and accuracy that call for high praise and a 
fullness of treatment that is most commendable. It is such type 
of men that form the most trusted conservers and expositors of 
our traditional and buried knowledge. 

The duty of encouraging such scholars is a most salutary 
and useful one . M. R. Ry . S. A. Kumaraswami Achariar has 
deserved well of the Tamil country and of the financial help that 
can be afforded to him by our philanthropists. 

RAO SAHIB 
ANNAMALAI 

( Sd . ) C. S. SRINIVASACHARI , M. A. 
NAGAR 

Professor of History and Politics, 
12-8-1938 . 

Annamalai University . 


நூன்முகம் . 


எனது மதிப்பிற்குரிய நண்பர் பறங்கிப்பேட்டை துவிபாஷா 
சிரோமணி பண்டிதமணி வித்வான் ஸ்ரீ S. A. குமாரஸ்வாமி ஆச்சாரி 
யார் அவர்களின் ஆராய்ச்சி யுரைகட்கு இந்த முகவுரை யெழுதுவது 
எனக்குப் பெருமை யளிக்கிறது . சென்ற முப்பது வருஷமாக அன்னார் 
அடக்கமும் ஆற்றலும் தேர்ந்த திறனும் நிறைந்த தம் பாண்டித்வத்தி 
னால் தென்னிந்திய ஆராய்ச்சியாள ருலகிற்கு அளித்திருக்கும் அரிய 
சோதிட நூல்கள் பல . பலதீபிகை , ஸ்ரீபதி ஜாதக கர்மபத்ததி , 
ஸூர்ய ஸித்தாந்த ஜ்யோதிஷ கணிதம் , ஸ்ரீ ஸித்தாந்த திருக்கணி 
தம் , சில்பரத்னாகரம் , கல்யாண வர்மர் இயற்றிய ஸாராவளி ( தமிழ் 
மொழி பெயர்ப்பு ) முதலிய பல அரிய சோதிட நூல்கள் இவருடைய 
நன் முயற்சியினாலேயே வெளிவர ஏதுவாயின . பண்டைய இந்திய 
சோதிட சாஸ்திரத்தைச் சாஸ்திர பூர்வமாகக் கற்க விரும்பும் மாண 
வர்கட்கு இவ்வெளியீடுகள் பெரிதும் பயன்படும் . தாமெடுத்துக் 
கொண்ட பொருளைப்பற்றி பல கிரந்தங்களிலிருந்தும் ஆதாரங்களைத் 
திரட்ட ஆசிரியர் எடுத்துக்கொண்டிருக்கும் சிரமம் ஒரு புறமிருக்க 
நவீன மேல் நாட்டு சாஸ்திர கணித சாஸ்திரங்களிலிருந்து 
மேற்கோள்கள் காட்டி தம்முடைய சித்தாந்தங்களை நிலைநிறுத்த 
அவர் முயற்சித்திருப்பது போற்றற்குரியது . 

மேற்கூறிய ஆராய்ச்சி நூல்களுக்கு ஸ்ரீ ஆச்சாரியார் அவர்கள் 
எழுதியிருக்கும் முன்னுரைகள் படித்தவர்களுக்கே யன்றி பாமாருக் 
கும் பயன்படத்தக்கன . கல்யாண வர்மரின் ஸாராவளி போன்ற 
சில நூல்களின் கையெழுத்துப் பிரதிகள் கிடைப்பதே இக்காலத்தில் 
அரிதாயிருக்கிறது . கிடைக்கும் சில பகுதிகளிலும் பாட பேதங்கள் 
மலிந்து கிடக்கின்றன . ஸாராவளி மட்டும் 54 அத்தியாயங்களையும் 
2541 சுலோகங்களையும் கொண்டிருக்கிறது . எனவே இவற்றை முதன் 
முதலாகத் திரட்டி வெளியிடுவதற்காகத் தமிழுலகம் ஸ்ரீ குமார 
ஸ்வாமி ஆச்சாரியார் அவர்களுக்கு நன்றி செலுத்தக் கடமைப்பட் , 
டிருக்கின்றது . 


வான 


32 


சாராவளி. 


அன்னாருடைய அறிவுத்திறனும் ஊக்கமுமேயன்றி அவரு 
டைய தன்னடக்கமும் இனிய பண்பும் பாராட்டத்தக்கன . இந்நூலை 
மொழி பெயர்ப்பதில் செங்கோட்டை பிரமஸ்ரீ P. A. விஸ்வனாத 
பாரதி அவர்களும் பண்டித ஸ்தபதி பிரமஸ்ரீ M. வைத்தியநாத 
ஸ்தபதியுங்கூட ஆசிரியருக்குத் துணைபுரிந்திருக்கின்றார்கள் . 

வித்தியார்த்திகளும் நாட்டின் புராதானக் கலையில் ஊக்கமுள்ள 
அனைவரும் இந்த நூலைப் பிரியத்துடன் வரவேற்பார்கள் என்பதைப் 
பற்றி எனக்குச் சிறிதும் சந்தேகமில்லை. ஸ்ரீ ஆச்சாரியார் நம் 
தேசத்தின் பண்டையகலைப் பொக்கிஷங்களில் அரியதும் , ஆனால் 
துரதிஷ்டவசமாக அலட்சியம் செய்யப்பட்டதுமான சோதிட சாஸ் 
திரதின் பெருமையைப் பரப்பும் பெருந்தொண்டில் ஈடுபட்டிருக்கிறார் . 
எடுத்துக்கொண்ட விஷயத்தை அரை குறையாகக் கூறி மழுப்பாமல் 
சுருங்கக்கூறி விளங்கவைக்கும் அருங்குணம் அவரிடம் அமைந்திருக் 
கின்றது . எழுப்பப்படும் பிரச்சனைகளில் ஒரு அம்சத்தையும் அவர் 
விளக்காது விடுவதில்லை . மறைந்துபோன மேன்மையான நம் நாகரி 
கத்திற்குப் புத்துயிரளித்து அதன் பெருமையை வெளியிடும் ஸ்ரீ 
ஆச்சாரியார் போன்றவர்கட்கு நாம் மிகவும் நன்றி பாராட்டக் கட 
மைப்பட்டிருக்கிறோம் . பொதுமக்கள் இவர்களை ஆதரித்து ஊக்க 
வேண்டுவது மிகவும் அவசியம் . பரோபகாரிகளும் தமிழ் மக்களும் 
இந்த உண்மையை உணர்ந்து தம்மாலியன்றவரை ஸ்ரீ ஆச்சாரியா 
ருக்கு ஆதரவளித் து தவவேண்டும் . சுபம் . 
அண்ணாமலை நகர் , C. S. ஸ்ரீநிவாஸாசாரியார் , M. A. , 
12-8-1938 

சரித்திரப் பேராசிரியர் , 
அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் . 


} 


FOREWORD 

BY 
S. S. BHARATHI , M.A. , B.L. 


Professor in Tamil, Annamalai University . 


I write this foreword with great pleasure for the Tamil 
Translation of SARAVALI by Mr. S. A. Kumaraswami Achariar of 
Porto -Novo . Astrology has been in vogue at all times and 
in all civilised countries . In India it has had an unbroken 
history , and has been held in much esteem from the times of 
the Ithihasas in Sanskrit and the Sangam classics in Tamil . In 
oạr country astrology has always been claimed to be an applied 
science based on the universal laws of astronomy. 

Of the several astrological treatises in vogue, “ SARAVALI " 
is said to be a work of great authority . Its author Kalyana 
Varma appears to have been a chieftain of some petty state 
known as Viyagrapathi, and must have been a great scholar as 
well . He must have written this work in Sanskrit about eleven 
or twelve centuries ago . For it is copiously cited and referred 
to in the great commentary on Brahat Jathaka wbich Pattoth 
palar wrote in the year 888 Vikramasagam corresponding to 
about 831 A. D. 

It is claimed by competent judges to be a comprehensive 
work of authority , not only condensing , synthesising and syste 
matising all that was best in earlier works like those of “ Varaha 
Mihirah ” , but also covering and traversing a much wider field , 
and carrying the system much farther than “ Varaha Mihirah ” 
for purposes of astrology . This book comprises 2541 Slokas in 
54 chapters, and treats of all the diverse aspects of astrology 
thoroughly and efficiently. To astrologers therefore , to read the 
lives and to foretell the future of people , no other book can be 
of greater use and of more accurate value. MR . KUMARASWAMI 
ACHARIAR has laid the Tamil Jothisha world under a great debt 
of obligation by publishing this accurate and authoritative Tamil 
translation of the old work of repute , hitherto inaccessible to 
all except to the advanced Sanskrit scholars. 

* 


34 


சாராவளி 


Mr. Achariar is a learned astrologer himself and has already 
earned much reputation by and through his many other astro 
logical publications such as Paladeepikai, Surya Sidhantha 
Jothida Ganitham , Putbabantham , Neelakanda Thajeegam , 
Sripathi Jathaga Baddhathee, Silparathnakaram , Visvakarmeeya 
Ayathi , Machcha sastram , Siddhantha Driganitham . 

This book deserves the patronage of all who may be in 
terested in Indian astrology. I wish it all success , and I wish 
Mr. Achariar many a year of prosperity and happiness , of health 
and usefulness. 


ANNAMALAI NAGAR , 

6-2-1938 . 


} 


( Sa. ) S. S. BHARATHI, M.A. , B.L. 
Professor in Tamil, Annamalai 

University. 


FOREWORD 


БҮ 


VIDWAN P. M. SOMASUNDARAM PILLAI AVARGAL 

M. A. , L. T. 
District Educational Officer, Chitraldrug, (Mysore State ). 

Astrology is one of the ancient Sciences , being in vogue since 
the Sangam age . This science of divination enables people to know 
their future and to be prepared for any eventuality . Hence , it is 
utilitarian and popular . Astrological works of the present day 
like Jathakalankara and a host of others have been based on an 
cient Sanskrit treatises on the subject , of which this SARAVALI 


is one . 


It is at once authoritative and simple , as it is based on 
works of famous astrologers like Varahamihira , and the style of 
the book is easy and explanatory. This treatise elaborately 
treats of life , Rajayogam , Arishtam , Arishta Bangam and other 
innumerable astronomical influences on human existence and 
consists of 54 chapters and 2541 slokas. It is a complete and 
exhaustive work and has been laid under contribution for Pari 
jatham , Sarvatha Chintamani , and other later works . 

As the original Sanskrit work of the ancient king Kalyana 
varman is necessarily limited in its utility , this rendering in sim 
ple chaste Tamil , has been attempted, to serve a wider reading 
public interested in the subject . 

The publisher M. R. Ry . S. A. KUMARASWAMI ACHARIAR Avl . 
of Porto Novo is not new to this kind of work and his tran 
slations of astrological books like Paladeepikai have already 
brought him before the public , 

It is hoped that this book will be appreciated by Tamils in 
general , and astrologers in particular and that Tamilakam will 
encourage the author to continue to serve them . 

May the Almighty bless the publisher and author M. R. Ry . 
S. A. Kumaraswami Achariar Avl . with long life and prosperity . 

CHITRALDRUG , ) ( Sd . ) VIDWAN P. M. SOMASUNDARAM PILLAI , 
( MYSORE STATE ) 

M. A. , L. T. , 
20-8-1938 . 

District Educalional Officer . 


FOREWORD 


by 
PANDITHA BHUSHANA 
V. SUBRAHMANYA SASTRI, B. A. 
Asst. Secretary to the Govt . of Mysore ( Retd .) 

AND 
Translator of Brihat Jathaka ” , “ Jataka Parijatha " , " Sripathi 
paddhati " , Phaladeepika ” and 

and " Uttarakalamrita " and Editor of 
Saravali ( Sanskrit text) first published at Bombay in 1907 . 


66 


A Tamil translation of an important astrological work - Saravali 
was long overdue and Mr. S. A. Kumaraswami Achariar of Porto 
Novo deserves our congratulations on the successful attempt in pre 
senting the salient and essential features of Saravali before the public . 

The author Kalyanavarman appears to have flourished in the 
latter half of the ninth century A.D. , being of a considerably later 
origin than of Varahamibira . 

The planets Mars , Mercury , Jupiter , Venus and Saturn represent 
the five elements both according to Saravali and Uttarakalamrita . 
The order in which the elements are represented may differ ; and for 
our purpose it is not material . However , we may take it that the 
five elements represented by the planets are Prithvi ( azat) Ap 
( 319) Tejas (aaa) Vayu ( all ) and Akasa ( 311FIT2T) according to 
Uttarakalamrita ( Khanda IV , Sloka 25. ) The position which these 
planets occupy in a nativity will affect the native s life , and more so , 
if the 12th house be occupied by them . The evil effects might differ 
in degree or variety , but they exist . Mars for example , posited in the 
12th house, indicates % premature death unless there are other 
influences exerting towards longevity . 

Kataka and Meena are two watery signs beginning with the 4th 
quarters of Punarvasu and Puryabhadrapada respectively and ending 
with the last Padas (918) of “ Aslesha and Revati respectively. 
Kataka is the exaltation sign of Jupiter , the Amara guru ( 3747 TE ); 
and is owned by the Moon , the planet risen from the Ksheera Sagara 
(EITANT ) and all planets having their origin from Satya 


சாராவ om 


37 


(सत्व ) have got interest in this sign with everything heavenly 
about it . Kataka is even identified with Ksheera Sagara ( क्षीर सागर ) 

-one of the seven oceans . Nectar and poison were available 
side by side in Ksheera Sagara ( क्षीर सागर ) ; for Punarvasu (पुनर्वसु ) 
4th Pada ( 917) stands for Amrita (37 ) while the constellation 
Aslesha (PT ) in the same Rasi stands for poison being presided 
over by the Serpents : Hence malefics when they transit or are 
posited in Kataka produce a lot of evil the nature of which depends 
upon the Bhava represented by Kataka . 

Meena is supposed to represent the Lavana Sagara ( aqur 17T ) . 
" The Vargottama Pada ( arifa # 927) of this Rasi— Revati 4 - is 
given as the Paramochcha ( परमोच्च ) for the Asura guru ( असुर गुरु ) 
—Venus — who presides over salt , one of the shad Rasas ( TEAT :) 

[ Vide Uttarakalamrita Khanda V Sloka 42] . 

Mr. Kumaraswami Achariar has translated many other interest 
ing and valuable astrological works and his translations are lucid . 
Translations such as these in Indian Vernaculars are a great desidera 
tum , and it is to be hoped that Mr. Kumaraswami Achariar or his 
work will not be the last in this attempt . 


BASAVANGUDI, 
25th July 1939 . 


} 


( sa ) V. SUBRAHMANYA SASTRI, B. A. 


TESTIMONIAL . 
The great sastras laying down restrictions and regulations 
for discrimination between good and evil , are believed to date 
back to almost creation and to have come to exist since then . It 
is therefore by no means possible or necessary , to determine the 
age of such Shastras as Sixshai , Karpa , Vyakarna , Nirdham , San 
thopisithi and astrology . 

Among these , astrology is of three parts , Ganitham , Horai 
and Samhita and six sub - divisions Secondary works tracing 
their origin to ganitham are far too numerous and include 
Saravali and Bhava kuthookalam in them . By far the greatest 
of these is the SARAVALI of Kalyana Varma which easily occu 
pies the first rank , though in its present available form it con 
tains but a few parts of the original . 

Pandithamani S. A. KUMARASWAMI ACHARIAR of Porto Novo 
who is already the celebrated author of several well known works 
in Architecture , Medicine and astrology among which may be 
mentioned Paladeepikai Siddhanta Driganitham , Vaidyarathna 
Vachana Bhushanam etc. , besides sweet and melodious Tamil 
devotional literature , has compiled this Saravali in the form of 
an exquisite Tamil production of fifty -four chapters and commen 
taries for 2541 verses . His learning and knowledge in astrology 
are as wide, deep, and abundant as they are in medicine . 

The present work from the pen of this firm and ardent 
devotee of Lord Subramanya is sure to occupy a prominent 
place as a piece of outstanding merit and distinction not only in 
the field of astrology but in the realm of entire Tamil literature 
as well . 

May God spare the author and his friends and admirers who 
have helped him in the publication of this useful and valuable 
work and bless them more and ever more that further works of 
worth and eminence might see the light of day from their self 
less endeavours . 


PORAYAR , า1 
April 13th 1936 . 


( Sd .) N. RANGASWAMI IYER, B.A. , L.T. 

Journalist. 


மெய்கண்டமயம் 


சிறப்புப்பாயிரம் 


பறங்கிப்பேட்டை 
உயர் தரக் கலாசாலைத் தலைமைத் தமிழாசிரியரும் 

சிதம்பரம் சிவஞானத்திருத்தளி 
ஸ்ரீலஸ்ரீ செப்பறைச் சுவாமிகளின் மாணாக்கரும் 
சித்தாந்த கலா நிதியுமாகிய 

திருவாளர் 
வித்வான் S. பெரியசாமிப் பிள்ளையவர்களால் 

இயற்றப்பெற்றது 


எழுசீர்க்கழி நெடிலடி யாசிரிய விருத்தம் 
உலகியல் நடாத்து மானிடர் யாரும் 

ஓங்குநல் வினைப்பயன் துய்த்துக் 
கலகமுள் தீய வினைப்பயன் கழித்துக் 

காட்சியார் மெய்ந்நிலை காட்டிப் 
பலகலை தம்முள் பரவுறும் பேற்றைப் 

பண்புற வளிப்பவை யெவற்றும் 
அலகிலாச் சிறப்பை யளிப்பது கருதின் 

அமர் தரு சாதகம் என்ப 
தவெண் மதியிற் றிகழ்சடைப் பரமன் 

செப்பு நூ லெவற்றினும் பரந்த 
வேதநூல் தனக்குக் கண்ணென மிளிர்ந்து 

விளங்குசோ திடக்கலை பலவாம் 
ஓதுமக் கலையிற் சிறந்த சா ரமதா 

யுவப்புறு மாவளி யிதனைக் 
காதலிற் பயந்த கல்யாண வருமர் 

கருத்ததைக் கருத்தினி லாய்ந்து 


( 
1 
) 


( 2 ) 


40 


சாராவளி 


(3) 


3 


விரவுறு 


(4). 


செந்துவர் வாயாள் சேலன கண்ணாள் 

செறிபரா பரையரு ளதனால் 
சுந்தர மாகும் சோதிடக் கலைஞர் 

சுகமுறப் பூவுல குதித்த 
எந்திர மாந்த ரின்னல மடைய 

எழில்பெற மொழிபெயர்த் தருள்வான் 
மந்திர விதியை மரபுளி யெண்னி 

மாண்பினி லியற்றியச் சிட்டான் 
தரளமும் பவள மணிகளுந் தழைத்துச் 
சங்கொடு சக்கர நிகர்ப்ப 

சாகர மாலின் 
வியனுருக் காட்டிட விளங்கிய 
பரவுறு பறங்கிப் பேட்டைமா நகரில் 

பாலனே காம்பரன் தோன்றல் 
தரைபுகழ் குமர சாமியென் னண்பன் 

தழைக்குமெய்ப் புலவர்க ளேறு 
பண்ணமர் தருசீர் வைத்திய கலையும் 

பாங்குள சிற்பநூற் கலையும் 
விண்ணவர் துதிக்குஞ் சோதிட கலையும் 

மேன்மையார் தரவெளி யிட்டோன் 
பெண்ணுறு பாகன் சேய்தொழும் விசுவ 

பிராமணர் குலத்தினி லுதித்தோன் 
கண்ணுதல் கருணை களிப்புறப் புவியோர் 

கருத நூ லிதினடை குவரே. 
இங்கித முணர்ந்தார் இனிதுறை யாடூர் 

இரத்தின சபாபதி யண்ணல் 
பொங்குறு கருணை மணிமொழித் தேவர் 

புனித நூற் பூசனை புரிவோர் 
இங்கியல் தருமம் யாவர்க்கு மியற்றும் 

எழிற்புகழ்ப் பிரபுவென் நேயர் 
தங்கிய முயற்சி யாலிந்த நன்னூல் 

தரணியில் வெளிவந்த தம்மா . 
பருவரா லுகளும் பாரிடை யிந்நூல் 

பலபல வாண்டுகள் பிறங்கி 
இருவரா லறியா வொருபா னருளால் 

ஒப்பறு மிருமையம் பயன்கள் 
திருவெலா மளித்துத் திகழ் நிதி வழங்கிச் 

செல்வர்கள் சிறப்பெலாந் தந்து 
மருவுலா மறுமை வீட்டினை யுதவி 

வயங்குக ஞாலமோங் குகவே . 


( 5 ) 


( 6 ) 


( 
7 
) 


உ 


மதிப்புரை . 
தென்னாற்காடு ஜில்லா கல்வித்துறைத் தலைவர் 
திருவாளர் - ச . சச்சிதானந்தம் பிள்ளை , B. A. , L. T. 

அவர்கள் எழுதியது . 


1 


வேதத்தின் ஆறங்கங்களுள் ஒன்றாய் விளங்குவது சோதிடம் . 
இக்கலை பல்லாயிர ஆண்டுகளாக, அறிஞர்களாற் பயிலப்பட்டு வந் 
துள்ளது . இஃது ஒவ்வொருவர் இயல்பையும் அவரவர் வாழ்க்கையின் 
அமைப்பையும் அதன்கண் நுகர்தற் குரியனவாய் விதிக்கப்பட்டுள்ள 
இன்ப துன்ப அடைவையும் ஒருங்கே புலப்படுத்தும் ஒட்பமும் 
பயனும் உடையது . சோதிடர்கள் சொல்லுவது சிற்சில சமயங்களிற் 
பொய்த்துப் போவது கொண்டே சோதிடம் பொய்யெனச் சொல் 
லொணாது . அளப்பரும் நுண்மையுணர்வும் , கலைபயில் தெளிவும் , கணி 
தத்திறனும் , தேவோபாசனைத்திடனும் ஒன்று கூடினல்லது , பிரம 
தேவன் மக்கள் நெற்றியில் எழுதியுள்ள எழுத்தின் வரிசைகளாகிய 
சாதகத்தை விளக்கமாகக் காணவோ கண்டதன் பலனைக் கூறவோ 
இயலாதென்ப . 

இவ்வாறு சோதிடக்கலை அதிக நுட்பமும் அருமையும் 
வாய்ந்ததாயிருப்பினும் , அது மக்கட்குச் செய்துவரும் உதவி மாணப் 
பெரிதாதலின் தொன்றுதொட்டே அறிஞரால் பேணப்பட்டு வந்துள் 
ளது . அதன் விரிவுகளைத் தவமுதிர் சான்றோர் பலர் தங்கள் நூல் 
களில் பரக்கச் சாற்றி யிருக்கின்றனர் . அம்முறையில் வந்த வட 
மொழிச் சோதிட நூல்களுள் சாராவளி என்பது பெரும்புகழ்பெற்ற 
தொன்றாம் . 

இச் சாராவளியை இயற்றியவர் இற்றைக்குச் சுமார் 380 யாண்டு 
கட்கு முன்னர் வியாக்கிர பதியை ஆண்டுவந்த கலியாண வருமர் 
என்னும் மன்னர் என்னும் உண்மை , நூலின் முதலத்தியாயத்தால் 
தெரியவருகின்றது . சோதிடங் கற்பார்க்கு எங்ஙனம் பயன்படவல்ல 
தென்பது அம்மன்னரே பின்வருமாறு பேசுகின்றார் . 

ஹாரா சாத்திரம் ” என்னும் கடுவெயிலிற் களைப்புற்ற மாண 
வர்க்கு , அக்களைப்பு நீங்கக் கலியாணவர்மா என்னும் மலைக்குவட்டி 


42 


சாராவளி 


லிருந்து குளிர்ந்த நீர்ப்பெருக்கோடு தெளி பொருளுடைய சாராவளி 
என்னும் ஆறு தோன்றியிருக்கின்றது . இவ்வுரை வெறும் புனைந் 
துரையல்ல என்று பல நூற்றாண்டுகளாய்ச் சோதிடர்கள் பெற்றுள்ள 
அனுபவமே சான்று பகரும் என்று அறிந்தோர் அறைகின்றனர் . 

இத்துணைச் சிறப்புவாய்ந்த சாராவளி வடமொழியில் இயற்றப் 
பட்ட தொன்றாதலின் அது தமிழ் நாட்டில் அம்மொழி யறிந்தார்க்கு 
நேராகவும் பிறர்க்கு அதனையொட்டி யெழுந்த பல தமிழ் நூல்கள் 
வாயிலாகவும் பயன்பட்டு வந்துள்ளது . இனி அதனை நேரே யாவர்க் 
கும் கிடைக்கும் பொருளாக்கி கிழமைப்பட வாழவேண்டும் என்னும் 
விழுமிய விருப்பம் பறங்கிப்பேட்டை சோதிட வைத்திய சிற்ப 
சாஸ்திர வித்துவான் திருவாளர் பண்டிதமணி சு . ஏ . குமாரஸ்வாமி 
ஆச்சாரியார் உள்ளத்திற் பல்லாண்டுகட்கு முன்னரே உதித்தது . 
அவர்கள் அதன் வழியே மனஞ்செலுத்தி உலையா முயற்சி மேற் 
கொண்டு பல லிபிகளில் எழுதிய மூல நூலின் பிரதிகளைக் கண்டு 
பிடித்து , ஒப்புநோக்கி அதன் 54 அத்தியாயங்களிலுள்ள சுலோகங் 
கள் அனைத்தையும் தமிழில் மொழிபெயர்த்து , அச்சுவாகனத்தேற்றி 
உலவிவர இஞ்ஞான்று வெளியிட்டு உதவியுள்ளார்கள் . 
உள்ளார்ந்த நன்றியோடு போற்றத்தக்க பெருங் காரியமேயாகும். 
அடக்கத்தை அணிகலமாய்க்கொண்ட ஆச்சாரியாரவர்கள் இது 
போன்ற அறிவுக்கொடையை முன்னமே சோதிட சிற்பத்துறையில் 
அளித்துள்ளார்கள் . பல தீபிகை முதலிய சோதிட நூல்களை வட 
மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டதோடு 
சிற்பரத்னாகரம் முதலிய தமிழ் நூல்களையும் முதல் முதல் அச்சிட்டு 
உதவியிருப்பதை நம் நாட்டுச் சோதிட சிற்ப அறிஞர்கள் நன்கறிவர். 
இச்சாராவளியினும் பேரளவின தாகிய பராசர சங்கிதையையும் சத 
யோக மஞ்சரியையும் இவ்வாறே தமிழுலகிற் களிக்கவேண்டுமென் 
னும் வேட்கை ஆச்சாரியாரவர்கள் உள்ளத்து முகிழ்த்தெழுந்துள் 
ளது . வயது தளர்ந்தும் தளரா அன்பும் முயற்சியும் மிக நுண்ணிய 
கலைகளில் வியக்கத்தக்க தேர்ச்சியும் இவர்கள் பால் விளங்குவது இவர் 
கள் முன்னே புரிந்த நல்வினைப் பயனெனவே கோடல் வேண்டும் . 
இந்நல்வினை இவர்கள் இளமையிலேயே ஒரு தவவேந்தர் தண்ணருட் 
பார்வைக்கு இலக்காக்கியது . இம்முனிவர் கனவிலும் , ஓர் கால் நன 
விலும் கந்த வேளைக் காணும் பேறுபெற்ற பெரியார் . இருமொழியின் 
கருத்துணர்ந்து , பலருளத்தில் அறிவுச்சுடர் கொளுத்திய சிவஞான 
தீபமும் முருகன் பெருமையைச் சாத்திரவாயிலாகவும் தோத்திர 


சாராவ 

ளி 


43 


வாயிலாகவும் விரித்து விளக்கும் அரிய நூல்கள் பலவும் அருளிச் 
செய்த பெரும்புலவர் . ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் என்னும் 
தீக்ஷா நாமமுடையார் . 

இச் சுவாமிகளது தொடர்பு இம்மொழி பெயர்ப்பாசிரியருக்குக் 
கிடைத்த காலத்தே அவர்கள் இவ்வாசிரியருக்குச் சோதிடத்திற் 
பாண்டித்தியமும் பல நூல் வெளியிடுந் திறனும் புகழும் வாய்க்கு 
மென ஆசிமொழி வழங்கினர் என்னு முண்மை இவ்வாசிரியர் வாயி 
லாகவே அறியப்பட்டது . இவ்வாறு நடையறாப் பெருந்துறவும் 
‘ நாயகன் சேவடி தைவரு சிந்தையும் உடையராகிய 

ஒரு பெரும் 
ஆன்றோர் அருளுக்கு உரியராயினமையின் , நமது பண்டித மணியவர் 
களது சோதிட சிற்பப் புலமை குடத்துள் விளக்காய்க் குன்றிக் 
காணாது குன்றின் மேலிட்ட தீபமாய்த் தமிழ்க் குவலயம் போற்ற 
இலகுகின்றது . இக்கலை பயில்வோர்கள் இவர்கள் பால் என்றும் நன்றி 
யுடையராயிருக்கும் கடமைப்பாடுடையர் . 

இன்னும் இவ்வாசிரியர் செய்துமுடிக்க விழையும் அறிவுப்பணி 
கள் அனைத்தும் முட்டின்றி இனிது நிறைவேறத் திருவருள் உடன் 
நின்று எல்லா வழிகளிலும் உதவவேண்டும் என்று அதனையே 
வேண்டுவே 


வாமாக . 


கூடலூர் , 7 
10-7-1939 . 


ச. சச்சிதானந்தம் பிள்ளை , B. A. , L. T. 

கல்வித்துறைத் தலைவர். 


குகமயம் , 
ஓம் குமார குருப்யோ நம : 


சாராவளி 


பக்கம் , 

1 


3 


... 


... 


சூசி பத்திரம் . 
அத்தியாயம் . விஷயம் . 

சுலோகம் . 
1. மங்கள சுலோகமும் சாஸ்திரோத்பவமும் 

6 . 
2 . ஹோரா சாஸ்திரப் பிரயோசனம் 

5 
3. இராசிகளின் ஸ்வரூபம் 

44 
4. கிரகங்களின் ஸ்வரூபம் 

40 
5. மிஸ்ர - கிரகாவஸ்தைகள் 

52 
6. அந்யோந்ய காரகத்வம் 

6 
7. கிரகங்களின் காரகத்வம் 

151 
8. கர்ப்பாதான லட்சணம் 

62 
9 . பிரசவ கால லட்சணம் 

51 
10. பாலாரிஷ்டாதி லட்சணம் 

118 
11. சந்திராரிஷ்ட பங்கம் 

17 
12. அரிஷ்ட பங்க சாமான்ய லட்சணம் 

15 
13 . சுனபா அனபா துருதுரா யோகங்கள் 

33 
14. வேசி வாசி உபயசரி யோகங்கள் 

12 
15. துவி கிரக யோக பலம் 

23 
16- திரி கிரக யோக பலம் 

38 
17. சதுர்க் கிரக யோக பலம் 

35 
18. பஞ்சக் கிரக யோக பலம் 

25 
19. ஷட் கிரக யோக பலம் 

15 
20 , பிரவிருஜ்யா யோக லட்சணம் 

37 
21 . நாபச யோகம் 

52 
22. சூர்யாஸ்ரய ராசிபலமும் திருஷ்டி பலமும் ... 

67 
23. சந்திராஸ்ரய ராசிபலமும் திருஷ்டி பலமும் ... 86 
24 , சந்திர நவாம்ச திருஷ்டி பலம் 

24 
25. குஜாஸ்ரய ராசிபலமும் திருஷ்டி பலமும் 
26. புதாஸ்ரய ராசிபலமும் திருஷ்டி பலமும் 

66 
27 , ஜீவாஸ்ர ராசிப்லமும் திருஷ்டி பலமும் 

66 


13 
25 
34 
36 
391 
52 
65 
83 
86 
89 
97 
100 
104 
111 
117 
123 
126 
133 
142 
153 
168 
172 
182 
192 


... 
... 


66 


ராவ 


ளி 


45 


... 


".. 


... 


... 


... 


... 


... 


... 


அத்தியாயம் . விஷயம் . 

சுலோகம் . பக்கம் . 
28. சுக்கிராஸ்ய ராசிபலமும் திருஷ்டி பலமும் 

66 

2011 
29. மந்தாஸ்ரய ராசிபலமும் திருஷ்டி பலமும் 

66 

210 
30. சூரியாதி கிரகஸ்திதி பாவ பலம் 

87 

219 
31. கேந்திரங்களில் இரண்டிரண்டு கிரகங்கள் 
இருப்பதின் பலன்கள் 

87 

232 
32 . பாக்கிய பாவ சிந்தை 

114 

243 
33. கர்ம பாக்கிய பாவசிந்தை 

82 

258 
34. இலக்கினாதி பாவ சிந்தை 

78 

271 
35. இராஜ யோகம் 

186 

287 
36. கிரக ரஜ்மிகளும் பலன்களும் 

29 

312 
37. பஞ்ச மகாபுருஷ யோகங்களும் பலன்களும் 44 

317 
38. இராஜ யோக பங்க லட்சணம் 

21 

326 
39. ஆயுர்த்தாய கணிதம் 

25 

330 
40 . 

76 

335 
மூல தசா பலம் 
41. அந்தர் தசாபலம் 

59 

347 
42. தசாரிஷ்ட பலம் 

356 
43. தசாரிஷ்ட பங்கம் 

3 

357 
44 . உச்ச ஸ்வ க்ஷேத்திராதி கிரகஸ்திதி பலம் 45 

358 
45. ஸ்திரீ ஜாதகம் 

32 

365 
46. நிர்யாண லட்சணம் 

45 

372 
47. நஷ்ட ஜாதக லக்கின பலம் 

49 

379 
48. ஹோராபலம் 

25 

385 
திரேக்காண பலம் 

37 

389 
50. நவாம்ச பலம் 

110 

395 
51 . நஷ்ட ஜாதகம் 

16 

411 
52. அஷ்ட வர்க்க வின்யாசக் கிரமம் 

10 

416 
53. வியோனி ஜன்மம் 

57 

419 
54. அஷ்ட வர்க்க பலம் 

12 

4:28 
ஆக 54 அத்தியாயங்களுக்கு சுலோகங்கள் 2541 . 
குறிப்பு . மேலே கூறப்பெற்றுள்ள அத்தியாயங்களைக்கொண்டு ஒவ்வோ 

ரத்தியாய உள்ளுறைப் படலங்களைத் தெரிந்து கோடல் எளிதா 
மென் றுன்னியே படல விஷய சூசிகை வரைதலை நிறுத்திக் 
கொண்டனன் . சுபம் . 


... 


... 


49 . 


... 


... 


குக்மயம் 
ஓம் குமார குருப்யோ நம : 


பிழை . 


... 


பிழையுந் திருத்தமும் . 

இப் பிழைத் திருத்தங்களை 

அவ்வப் பக்கங்களின் திருத்திக் கொள்ளுக. 
பக்கம் . சுலோகம் . வரி . 

திருத்தம் . 
13 1 4 யாதெனில் : 

யாவை யெனில் : 
2 1 காரர்ககளாகிய 

காரகர்களாகிய 
15 7 3 கிரகங்களுன் 

கிரகங்களுள் 
7 5 செல்லவேண்டும் . 

சொல்லவேண்டும் . 
18 22 9 அழகுள்ளவலும் 

அழகுள்ளவனும் 
20 27 1 வளைந்திருப்ப 

வளைந்திருப்பவனும் 
28-29 10 சள் 

கள் 
23 36 

கிரகத் 
26 6 3 கிரகம் 

கிருகம் 
43 21 . 3 லக்னம் பழுதுபட்டது 

லக்னம் 
51 60 6 சுபக்கிரகங்களின் 

சுபக்கிரகங்களின் 
63 46 1 சொல்லா மென்றும் சொல்லலாமென்றும் 
68 27 2 பல முள்ள 

பலமுள்ள சுபக் 
77 81 1 சந்தர ராசிக்கு 

கந்திர ராசிக்கு 
80 107 2 சுபக்கிரகங்களுக்குப் சுபக்கிரகங்களின் 
83 2 3 ஆசாரியார்க 

ஆசாரியார்களு 
89 3 1 யோகங்களுள் 

யோகங்களுள் 
92 16 2 கவியாகயும் 

கவியாகவும் 
18 சுவர்னம் 

சுவர்ணம் 
115 33 1 செவ்வாவ் 

செவ்வாய் 
123 1 3 பிரிய உள்ளவனாகவும் 

பிரியம் உள்ளவனாகவும் 
125 15 6 அநுபவிக்கின்றவனாகரும் அநுபவிக்கின்றவ னாகவு 
127 9 1 சூரியன 

சூரியன் 
9 5 ராசியிலிருப்பன் ராசியிலிருப்பின் 
130 25 1 லொருபர் 

லொருவர் 
131 30 8 

பிரவிரஜயை 


... 


பிர்விரஜயை 


சாராவளி 


47 


... 


... 


பகீகம் . சுலோகம் . வரி . பிழை . 

திருத்தம் , 
137 27 1 சாந்திராயனம் 

சாந்திராயணம் 
147 37 5 இருப்பான் . 

இருப்பான் 
171 22 6 கொள்க ! 

கொள்க , 
23 பவத்தையே 

பலத்தையே 
173 13 1 131 - 14. 

13 - 14 . 
174 15 1 151 - 16 . 

15 16 . 
17 1 171 - 18 . 

17 - 18 : 
180 60 

5 அநுஷ்டிக்கின்றவனாவும் அநுஷ்டிக்கின்றவனயும் 
184 13-14 1 செய்கின்றவனாயம் 

செய்கின்றவனாயும் 
186 30 1 இருந்லு 

இருந்து 
187 35 4. அநுபவிப்பதிலிலும் அநுபவிப்பதிலும் 
3S 1 இருந்து 

இருந்து 
2 நித் 
189 50 1 சந்திரன் 

சந்திரனின் 
206 39 2 அதி சௌபாக்கிய அதிக சௌபாக்கிய 
207 52 பயமே யில்லாதலனாயும் பயமே யில்லாதவனாயும் 
210 5-6 4 தள்ளப்பட்வனயும் தள்ளப்பட்டவனாயும் 
218 63 1 மகரத்திலாது 

மகரத்திலாவது 
221 16 1 மூன்ரு மிடத்தில் மூன்றாமிடத்தில் 
223 31 3 மும்பலமும் 

பலமும் 
226 50 4 , வியுய் 

வியும் 
235 32 5 அழக்கான 

அழகான 
238 54 3 கீர்த்தி 

கீர்த்தி 
240 64 2 மானசனாகவும் 

சமானனாகவும் 
70 2 ராஜ சமானானகவோ 

ராஜசமானனாகவோ 
241 75 1 இரு தால் 

இருந்தால் 
243 2 7 லறிந்து காள்க . 

லறிந்துகொள்க . 
253 82 2 சாதனங்கள 
255 

1 முப்பத்திரண்டவாது முப்பத்திரண்டாவது 
257 

1 

இருபத்திரண்டாவது முப்பத்திரண்டாவது 
109 1 சந்திரன் புதன் 

செவ்வாய் புதன் 


F 


சாதனங்கள் 


... 


... 


குரு சனி 


குரு சனி 


111 


செவ்வாய் குரு 


... 


1 சந்திரன் குரு 

சுக்கிரன் சனி 
35 இருபத்திரண்டாவது 
3 வசித்கல் 
4 , சித்தாந்வம் 


... 


259 
260 


சுக்கிரன் சனி 
முப்பத்திரண்டாவது 
வசித்தல் 
சித்தாந்தம் 


9 
14 


48 


சாராவளி 


ஆதாயம் 


... 


29 


. 


பக்கம் , சுலோகம் . வரி , பிழை . 

திருத்தம் . 
267 72-74 7 ஆதாயமும் 
272 7 4 சுக்மு மில்லாதிருத்தல் சுகமு மில்லாதிருத்தல் 
11 7 ளை அறிந்து 

களை அறிந்து 
277 7 குழந்தையின் 

குழந்தையின் 
281 51 

2 ஐந்தாமிடத் லோ ஐந்தாமிடத்திலோ 
284 70 3 திருஷ்டியில்லா திருப்ப திருஷ்டியில்லா திருப்பி 
286 6 ஐந்திலோ 

( ன் சு . 78. ஐந்திலோ ( ன் 
310 174 3 அரசனாப் 

அரசனாய் 
314 15 4 உள்ளவனா பிருப்பான் . உள்ளவனாயிருப்பான் . 
19 2 அதிபர்சளாய் 

அதிபர்களாய் 
341 33-34 8 சூதுகள் 
366 6-13 24 ஜளித்தவள் 

ஜனித்தவள் 
375 22 6 நியாப் 

நியாய 
390 

8 4 இவை ளுள்ளவனாய் இவைகளுள்ளவனாய் 
392 21 4 க்ளும் 

களும் 
396 7 3 சிறத்த 

சிறுத்த 
397 18 5 வாசாலனாகயும் 

வாசாலகனாயும் 
398 23 

5 ளும் 

ளும் 
407 88 4 , டரந்த 

பரந்த 
412 

22 7 பாகைக்குள்ளிருப்பின் 71 பாகைக்குள் ளிருப் 
431 

34 அநுபஜபத்திலோ அநுபஜயத்திலோ 
439 

9 7 சஞ்சரிக்குக்குங்காலம் சஞ்சரிக்குங்காலம் 


சூது கள் 


( பின் 


.. 


மேலே கண்டவைகளல்லாத பிழைகளுமிருப்பின் திருத்திக்கொள்க . 


சுபம் . 


OPINION 


BY 
B. N. VIJAYA DEVA , M. A. 

Barrister - at- Law . 

Advocate, Chickpet, ( Bangalore City ). 
The learned Translator of this important work “ Saravali ” 
has asked me to express an opinion of the book . I take it that 
I am called upon to give my view about the original work and 
the present translation . As I am myself coming out with an 
English translation of the work which , God willing , I hope to 
publish shortly , I will say a word or two about the work. 

Bhattotpala , the commentator of Brihat Jataka of the cele 
brated Astronomer Varaha Mihira , has extensively quoted from 
this work " Saravali " to explain and illustrate the meaning of 
the verses in Brihat Jataka. This led many a scholar to long 
for a complete edition of the work and thanks to the labours of 
my respected friend Pandita Bhushana V. Subrahmanya Sastri , 
a complete edition of Saravali was for the first time, I believe , 
published in 907. The Astrological public are indeed indebted 
to the above gentleman for his indefatigable work in this field 
for his able translations of many books . From a perusal of the 
edition of Mr. Sastri and also a translation of this book in 
Malayalam by Brahmasri Puliyur P. S. Purushottama Nambudri 
Avergal, ( Publishers S. T. Reddiar and Sons, V. V. Press, 
Quilon , published in 1927 ) it will be clear that in several cases 
there have been different readings and the work of the translator 
is beset with difficulties. The work itself as presented to us 
consists of 54 chapters. The author Kalyana Varma styling 
himself Vyagrapadeeswara (Chapter 1 , Sloka 5 ) states the neces 
sity for writing this work in slokas 2 , 3 and 4 ( Ibid ) as follows : 

“ Varaba Mihira wrote in brief the essence of all that was 
written extensively on the subject by savants . On topics like 
Rasi ( signs ), Dasa Varga ( tenfold divisions of a sign ), Bhupathi 
Yoga ( Raja Yoga ), Ayurdaya ( Longevity ) , Dasas ( Periods and 
sub -periods of planets or directions) the work ( Brihat Jataka ) has 
not dealt with these in detail . I am going to treat fully these 
topics giving the essence according to the works of Yavanas and 
others leaving out that which is unnecessary . 


G 


50 


FTITOJ 


Varaha Mihira has written on all the three branches of 
astrology : (1) Jataka ( doctrine of Nativities or Horoscopy ) 
( 2 ) Samhita (Mundane astrology and other topics) and ( 3 ) Sid 
dhanta ( astronomy). His work on astronomy, known as Pancha 
Siddhantaka, “ occupies a marked position of its own in Indian 
Astronomical Literature ." His work on Samhita is known as 
Brihat Samhita . The works on Jataka are Brihat Jataka and 
Laghu Jataka . That the above are outstanding works is beyond 
dispute and Kalyana Varma himself has drawn freely from 
Brihat Samhita and Brihat Jataka . 


On a close examination of Saravali it will be evident that to 
a great extent Kalyana Varma has succeeded in his object and 
has treated at considerable length the nature of signs , Rajayoga , 
Dasas , Rasmis ( Rays of planets ), Lagna (Ascendant) and its divi 
sions like Hora , Drekkana and Navamsa and many other topics . 
Where Varaha Mihira has not treated of certain topics or has 
treated them only in brief Kalyana Varma has given us wealth of 
information . 

He seems to have traversed the entire ground of astrological 
literature extant in his time judging from his references and 
rightly therefore subsequent writers have considered Saravali 
as authoritative. Saravali supplements and does not supplant 
Brihat Jataka. Vaidyana tha Dikshita , the author of Jataka 
Parijatha , bases his work on Saravali , and Manthreswara, the 
author of Phala Deepika , wants us to refer to Saravali and Brihat 
Jataka for ascertaining the effects of a nativity . 

Such is the work that the learned Translator has rendered 
into Tamil . Within the short time at my disposal , I have read 
through a few important chapters. Judging from this , I have no 
hesitation in saying that the Translator has turned out an excel 
lent piece of work and that the book deserves to be in the hands 
of every Tamil - speaking student of this great subject . The 
learned Pandit M. R. Ry . S. A. Kumaraswami Achariar of Porto 
Novo has my best wishes and I hope to see him again in the field 
as there are many works in Sanskrit which have yet to be rendered 
into the various Vernaculars of our motherland. 


CHICKPET, 
BANGALORE CITY 

18–8–1939 . 


( Sd . ) B. N. VIJAYA DEVA , M. A. , 

Barrister - at - Law , 

Advocate. 


INTRODUCTION 


ERRATA . 


Page . 


Line. 


Mistake .. 


Correct .. 


21 


35 


I 


tra 


. 


Foreword . 


29 


18 


court 


correct 


33 


33 


the 


this 


37 


9) 


evil 


evil , 


சிறப்புப்பாயிரம் 


40 


25 


கருதநூ 


கருது நூ 


குகமயம் 
ஓம் குமார குருப்யோ நம : 


வேண்டுகோள் . 


( 


அரியகற்று ஆசற்றார் கண்ணும் தெரியுங்கால் 
இன்மை யரிதே வெளிறு . 


என்னுந் தெய்வப்புலவர் திருவள்ளுவனார் திருவாக்கிற்கேற்ப 
அருநூற் பயிற்சியில்லாமையின் அடியேனால் பெரியா ருதவிகொண்டு 
மொழி பெயர்க்கப்பட்ட இந்நூலின் கண் பிழைகள் இருத்தல் 
இயல்பே . அப்பிழைகளைக் கற்றுணர்ந்த ஆன்றோர்கள் தெரிவிப் 
பார்களாயின் அவைகளை , மறுபதிப்பில் திருத்திக் கொள்ளுவதோடு 
அவர்களுக்கும் நன்றி செலுத்தக் கடமைப்பட்டுள்ளேன் . 


< தம்மை யுணர்ந்து தமையுடைய தன்னுணர்வா 
ரெய்மை யுடைமை யெமையிகழார்- தம்மை 
யுணரா ருணரா ருடங்கியைந்து தம்மிற் 
புணராமை கேளாம் புறன் . 


33 


இங்ஙனம் : 


பறங்கிப்பேட்டை , 
பிரமாதீச விருஷபரவி , 

24s 


சு . ஏ . குமாரஸ்வாமி . 


குகமயம் . 
ஓம் குமார குருப்யோ நம : 


பாரா வ 

ப வ ளி . 


துதி . 


“ உலகெ லாமுணர்ந் தோதற் கரியவ 
னிலவு லாவிய நீர்மலி வேணிய 
னலகில் சோதிய னம்பலத் தாடுவான் 
மலர்சி லம்படி வாழ்த்தி வணங்குவாம் . 
యస్యోదయేజగదిదం ప్రతి బోధ మేతి ! 
మధ్యస్థితే ప్రసరతి ప్రకృతి క్రియాసు ! 
అస్తంగ తే స్వపతి చోచ్వస్సితైక మాత్రం ! 
భానుస ఏషజగతి ప్రకట ప్రభావః !! 


யஸ்யோதயே ஜகதிதம் பிரதி போதமேதி 
மத்யஸ்திதே பிரஸாதி ப்ரக்ருதி கிரியாஸு 
அஸ்தங்கதே ஸ்வபதி ஸ் வோச்சஸ் சிதைக மாத்ரம் 
பாநுஸ ஏஷ ஜகதி ப்ரகட பிரபாவ : 

சூரிய பகவான் ஸ்துதி . 
எவனவன் விழித்த காலை இப்புவி விழிக்கு மன்றே 
எவனவன் நடுவண் எய்த இப்புவி இயலு மன்றே 
எவனவன் மறைந்த காலை இப்புவி உயிர்க்கு மன்றே 

அவன் றனை இரவி யென்பர் அவன்புவிக் குத்த மன்காண் . 
முதற்சுலோக வியாக்கியானம் : 

இவ்வுலகம் விழிப்பை யடைதற்கும் தத்தமக்குரிய தொழில் 
களைச் செவ்வனே செய்தற்கும் உச்சுவாசம் ஒன்றோடு உறங்குதற் 
கும் ஏதுவாக உதித்தலும் உச்சியை யடைதலும் அஸ்தமன மடை 


2 


சாராவளி. 


தலும் ஆன முத்தொழிலுடைய பெரும் பிரபாவராய சூரியபகவான் 
சர்வோத்தமராக விளங்குகின்றார் . 

சு - 2. வசிஷ்டர் பராசரர் முதலிய மகருஷிகள் மிகவும் விஸ் 
தரித்து விளக்கிய புராதன கிரந்தங்களாகிய ஹோரா சாஸ்திரங்களைச் 
சுருக்கி வராக மிஹிராசாரியார் பிருகஜ் ஜாதகம் என்ற பிரபலமான 
ஹோரா சாஸ்திரத்தை இயற்றி யருளினார் . 

சு - 3-4-5 . எனினும் அதன் துணை கொண்டு இராசிகள் அவற் 
றின் பலன்கள் திரேக்காணம் ஹோரை முதலிய தசவர்க்கங்கள் ராஜ 
யோகங்கள் ஆயுர்த்தாயம் கோசரபலம் முதலிய 

கோசரபலம் முதலிய பல விஷயங்களை 
நுண்ணறிவினரன்றி ஏனையோர் நன்கு அறிந்து கொள்ள முடியாமை 
யின் அவர்களும் அறிந்து கொள்ளும் பொருட்டு யவனாசாரியர் முத 
லிய பூர்வாசாரியர்கள் மிகவும் விரிவாக இயற்றிய ஹோரா சாஸ்திரங் 
களுள் வேண்டுவனவாய சாரங்கொண்டு ; தேவாலயங்கள் நகரங்கள் 
கிராமங்கள் இவைகளின் பரிபோஷணத்தால் உண்டான பெருங் 
கீர்த்தி யுடையவரும் பிரமாண்டமாகிற கூட்டிலுள்ள அன்னப்பட் 
சியைப் போன்றவரும் ஹோரா சாஸ்திரத்தின் உண்மை யறிந்தவரும் 
வியாக்கிரபதி யென்னும் தேசத்தின் தலைவரும் ஆகிய கல்யாண 
வர்மா என்னும் கவிஞர் சாராவளி யென்னும் நூலை இயற்றி யருளி 
னார் . 

சு . 6. ஹோரா சாஸ்திர மெனும் கடுவெயிலில் சோர்வடைந்த 
மாணவர்களுக்கு அச்சோர்வு நீங்கக் கல்யாண வர்மா என்னும் சிகரத் 
திலிருந்து குளிர்ந்த ஜலப் பெருக்கோடு தெளி பொருளுடைய தாகிய 
சாராவளி யெனும் நதி உற்பத்தியா யிருக்கின்றது . 


முதலாவது அத்தியாயம் முற்றிற்று . 


ரண்டாவது அத்தியாயம் . 
ஹோரா சாஸ்திரப் பிரயோசனம் . 


சு . 1. பிரமதேவன் மனிதர்களுடைய நெற்றியிலெழுதி யிருக் 
கின்றற அட்சர வரிசைகள் ஜாதகம் எனப்படும் . அதனைத் தைவக் 
ஞர்கள் ஹோரா சாஸ்திரமான நிர்மல நேத்திரங்களால் விளக்கமாக 
அறிந்து கொள்ள வேண்டும் . 
சு . 2. அஹோராத்ரம் என்ற 

என்ற சொல் முதலிலும் கடையி 
லும் உள்ள அ .......... த்ர என்ற எழுத்துக்கனை விலக்கினால் ஹோரா 
எனப்படும் . அஹோராத்ரம் என்பது பன்னிரண்டு ராசிகளின் பரி 
வர்த்தனை காலமாம் . எல்லாக் கிரகங்களும் அவ்விராசிகளைத் தழுவி 
யிருக்கின்றமையால் அதுகொண்டுசுபா சுபபலன்களை அறிய வேண்டும் . 

சு . 3-4 . ஹோரா என்ற சொல் இந்த ஜென்மத்தில் அநுப 
விக்க வேண்டிய கர்ம பலன்களைத் தெரிவிக்கின்றதென்று சோதிடர் 
கள் சொல்கின்றார்கள் . ஹோரா என்றது சாஸ்திரத்தின் பெயராம் . 
இலக்கினத்தையும் அதன் பாதியையும் ஜாதகத்தையும் ஹோரை 
யென்றும் புகழ்கின்றார்கள் . அன்றியும் ஹோரா என்னுஞ் சொல்லை 
பாக்கிய சிந்தை என்பதின் பரியாயப் பெயராகவும் கூறுகின்றனர் . 

சு . 5. ஜாதகம் பொருளீட்டுங்கால் சகாயம் போன்றும் , சமுத் 
திர ஆபத்தில் உதவும் கலம் போன்றும் , யாத்திரா வேளையில் உதவும் 
மந்திரி போன்றும் சர்வ சமயங்களிலும் உதவுகின்றது . எனவே 
இதைத் தவிர வேறொன்றும் உலகில் உபகரிக்கின்றதில்லை யென்க . 


இரண்டாவது அத்தியாயம் முற்றிற்று . 


மூன்றாவது அத்தியாயம் . 
இராசிகளின் ஸ் வ ரூபம் . 
சு , 1-2 . ஜல மயமா யிருந்த இந்தப் பூமண்டலம் இருளினால் 
எங்கும் வியாபிக்கப்பட் டிருந்த சமயம் தேஜோமயராகிய சூரிய பக 
வான் யதாசக்தராய்த் தோன்றி ஆகாச மத்தியில் இருந்து தன்னு 
டைய சுபாவப் பிரகாசத்தினால் உலகத்தைப் பிரகாசிக்கச் செய்து 
கிரக நட்சத்திரங்களாகிய அவயவத்தோடு கூடிய லோகம் முழுவதை 
யும் சிருஷ்டித்தார் . அதில் நின்று பன்னிரண்டு பேதங்களைக் 
கொண்ட காலமானது உண்டாயிற்று . 

அஃதாவது பன்னிரண்டு மாசங்களுடைய ரூபத்தினால் வித்தி 
யாசப்பட்ட அவஸ்தைகளோடுள்ள வத்சராத் மகமாகிய காலம் ஏற் 
பட்டமையால் பன்னிரண்டு வித ரூப பேதத்தை அங்கீகரிக்கின்றவ 
ராய்க் காலசுவரூபன் என்று ஜனங்களால் வழக்கம் போல் ஸ்துதிக்கப் 
பட்டவராய்ச் சமஸ் தமான இந்த உலகத்தைச் சிருஷ்டித்தார் . “ சர்வம் 
தேவமயோ ரவி : ” என்ற பிரமாணப்படி இங்கு பிரம ஸ்வரூபியாகச் 
சொல்லப்பட் டிருப்பதாக ஏற்படுகின்றது . 

சு. 3. அந்தப் பன்னிரண்டு இராசிகளாவன : மேடம்- இடபம் 
மிதுனம் - கடகம் - சிங்கம் - கன்னி- துலாம்- விருச்சிகம் - தநுசு மகரம் - 
கும்பம் - மீனம் என்பவைகளாம் . 

சு . 4. இந்தச் சுலோகத்தால் இராசிகளின் ஸ்வரூபத்தைச் 
சொல்லுகிறார் . 

கும்பம் என்ற இராசியானது தோளில் வெறுங் குடத்தைத் 
தரித்த ஒரு புருஷனாகும் . மிதுனம் என்ற இராசியானது கையில் 
கதை என்ற ஆயுதத்தைத் தரித்த ஒரு புருஷனும் , வீணை என்ற 
வாத்தியத்தைத் தரித்த ஸ்திரீயும் ஆகிய இரட்டை வடிவ 
மான மனித சொரூபமாகும் . மீனம் என்ற இராசியானது வால் 
தலை மாறின இரண்டு மீன்களின் வடிவமாகும் . தங்சு என்ற இராசி 

கையில் வில்லையுடைய மனித முகத்தையும் , குதிரையி 
னுடைய உடல் கால்களையு முடைய மனித வடிவமாகும் . 

மகரம் என்ற இராசியானது மான் முகம் போன்ற முகமுடைய 
ஜலத்தில் வசிக்கும் மீன் ரூபமாகும் . கன்னி என்ற இராசியானது 


யானது 


மூன்றாவது அத்தியாயம் . 

. 

5 
தோணியிலிருக்கின்றவளாயும் கையில் நெருப்பையும் பயிரையும் 
தரித்துள்ளவளாயு முள்ள கன்னிகை ரூபமாகும் . துலாம் என்ற 
இராசியானது தராசு பிடித்த ஒரு புருஷ வடிவமாகும் . ஏனைய 
விராசிகளான மேடம் - இடபம் - கடகம் -சிங்கம் - விருச்சிகம் என்ற 
இராசிகள் தமது பெயர்களுக் கேற்ற ரூபத்தை உடையவைகளா 
யிருக்கின்றன . 
சு . 5. இந்தச் சுலோகத்தினால் கால 

கால புருஷனுடைய அங்கங் 
களைச் சொல்லுகின்றார் . 

மேடம் தலை . இடபம் முகம் . மிதுனம் கை , கழுத்து , தோள் , 
சர்புகள் . கர்க்கடகம் இருதயம் . சிங்கம் வயிறு , கன்னி இடுப்பு . 
துலாம் வஸ்தி (நாபிக்கும் குய்யத்திற்கும் நடுப்பாகம் ) . விருச்சிகம் 
லிங்கம் (விருஷணம் ). தஙசு தொடைகள் . மகரம் முழங்கால்கள் . 
கும்பம் கணுக்கால்கள் . மீனம் பாதங்கள் . 

இராசியாதி பத்தியமுள் கிரகங்களுக்கு இராசிகளுக்குச் 
சொன்ன அங்கங்களையே கொள்ள வேண்டு மென்ப . மேடத்திற்குச் 
செவ்வாய் அதிபனாவ தால் செவ்வாய் தலை . இடபத்திற்குச் சுக்கிரன் 
முகம் . மிதுனத்திற்குப் புதன் கை கழுத்து தோள் மார்புகள் . 
பிறவும் இவ்விதம் கண்டு கொள்க . 

சு - 6. முன்சொன்ன பிரகாரம் மேடாதி பிராசிகளைக்கொண்டு 
காலபுருஷனுடைய சிரசு முதலிய அங்கங்களை யறிந்து சுபா 
சுபக் கிரகங்களுடைய ஸ்திதியை யநுசரித்து ஜாதக மூலமாக 
இலக்கினாதி பாவங்களுடைய புஷ்டியையும் ஹானியையும் அறிந்து 
கொள்க . 

சு . 7. மேடாதிகளாகிய இராசிகளுக்கு முறையே 1. க்ரியம் , 
2. தாவுரு , ( தாவுரி) 3. ஜுதுபம் , (ஜுதுமம் ) 4. குளீரம் , 5. லே 
யம் , 6. பார்த்தோனம் , ( பாதோனம் ) 7. ஜூகம் , 8. கோர்ப்பி , 
( கௌர்ப்பி ) 9. தௌர்க்ஷம் , ( தௌஹிகம் ) 10. ஆகேகோம் , 11 . 
ஹிருதய சோகம் ( ஹ்ருத்ரோகம் ) , 12. அந்த்யம் ( சேத்தஸி ) என்ற 
வேறு நாமங்களும் உள . 

சு . S. மேடம் முதலிய எல்லா ராசிகளுக்கும் ருக்ஷம் - பவனம் 
என்ற பெயர்களும் , கிருகத்தினுடைய பரியாயப் பெயர்களான 
கேஹம் - வேஸ்மம் - திஷ்ணியம் - ஸத்மம் இவைகளும் , ராசி - க்ஷேத் 
திரம் - பம் என்ற பெயர்களும் சமத்துவமான அர்த்தங்களையுடையன 
வென்று பூர்வாசாரியர்கள் திருவாய் மலர்ந்தருளி யிருக்கின்றார்கள் . 


6 


சாராவளி. 


எங்ன 


| 


அதிபனாகிய 


. 


சு . 9. மேடாதி பன்னிரண்டுராசிகளில் சிங்கம் முதல் 6 இராசி 
களுக்குச் , சூரியன் நாதனாம் . கடகம் முதல் அநுலோமமாய் ( தலை 
கீழாக ) கும்பம் வரை 6 இராசிகளுக்குச் சந்திரன் நாதனாம் . இதனால் 
குஜாதி பஞ்சக் கிரகங்களுக்கு ராசியாதிபத்யம் உண்டானது சூரிய 
சந்திரர்களினால் என்று ஏற்படுகின்றது . சிஷ்யர்களுக்கு லகுவாய்த் 
தெரியும் பொருட்டே அஃது இங்கு சொல்லப்படுகின்றது . 
மென்றால் சூரியன் ஸ்வஸ் தானமாகிய சிம்மத்திற்குத் தன ஸ்தான 
மாகின்ற கன்னியை குமார பூதனாகிய புதனுக்கும் , பராக்கிரம 
ஸ்தானமாகிய துலாத்தைப் பராக்கிரமனாகிய சுக்கிரனுக்கும் , பந்து 
ஸ்தானமாகிய விருச்சிகத்தைச் சேனைக்கதிபனாகிய செவ்வாய்க்கும், 
புத்தி ஸ்தான மாகிய தநுசைப் புத்தி ஸசிவனாகிய குருபகவானுக்கும், 
பிரேஷ்ய ஸ்தான மாகிய மகரத்தைப் பிரேஷியனாகிய சனி யீசுர 
பகவானுக்கும் கொடுத்திருக்கின்றார் . கடகத்திற்கு 
சந்திரனும் இவ்விதம் அநுலோமமாகவே தன்னுடைய தன பராக் 
கிரமாதி ஸ்தானங்களைப் புத சுக்கிராதிகளுக்குக் கொடுத்திருக்கின்றார். 
என்று ஊகித்தறிந்து கொள்க . 

சு . 10. முன்பு சொல்லிய பிரகாரம் சூரியனுடைய சிங்கமுதலிய 
6 ராசிகளில் கிரகங்கள் நிற்கும் பொழுது ஜனித்தவன் : சூரனாகவும் 
தேஜஸ்வியாகவும் சாகச சீலனாயும் இருப்பன் . சந்திரனுடைய கர்க் 
கடக முதலிய ( தலைகீழாக ) கும்பம் வரையுமுள்ள 6 ராசிகளில் 
கிரகங்கள் நிற்கும் பொழுது ஜனித்தவன் : மிருதுவான குணமுள்ளவ 
னாயும் சௌமியனாயும் சௌபாக்கிய முள்ளவனாயும் இருப்பான் . 

சு. 11. மேடாதி பன்னிரண்டு ராசிகளுக்கும் நவாம்சங்களுக்கும் 
ரதர்கள் மேடமுதல் கிரமமாக செவ்வாய் , சுக்கிரன் , புதன் , சந்தி 
ரன் , சூரியன் , புதன் , சுக்கிரன் , செவ்வாய் , குரு , சனி , சனி , 
குரு என்பவர்களாம் . 

மேட விராசிக்கு மேடம் ஆதியாகவும், இடபத் 
திற்கு மகரம் ஆதியாகவும் , மிதுனத்திற்குத் துலாம் ஆதியாகவும் , 
கடகத்திற்குக் கடகம் ஆதியாகவும் நவாம்சத்தைக் கண்டு கொள்ள 
வேண்டும் . இம்முறை போலவே சிங்கம் முதலான ராசிகளுக்கும் 
மேடாதியாக நவாம்சங்கள் அறிந்து கொள்க . 

சு . 12. புத்திமானான தைவக்ஞன் ராசி அதிபர்களாகிய கிரகங் 
களைக்கொண்டு ஜாதக 

பலன்களை விசாரித்து அறிந்து 
சொல்ல வேண்டும் . 

சு . 13. வர்க்கோத்தமாம்சம் என்பது தன்னுடைய ஸ்புடம் 
நிற்கின்ற ராசியில் வருகிற நவாம்சமாகும் . சர ராசிக்கு முதலாவது 


சுபாசுப 


மூன்றாவது அத்தியாயம் . 


7 


பாகமும் , ஸ்திர ராசிக்கு ஐந்தாவது பாகமும் , உபய விராசிக்கு ஒன்ப 
தாவது பாகமும் , ஆகிய நவாம்சங்கள் வர்க்கோத்தமங்களாகின்றன . 
வர்க்கோத்தமாம்சத்தில் ஜனிக்கின்ற மனுஷ்யன் துவாதசாம்சத்திற் 
குத் தன்னுடைய ராசி முதல் முன்போல் கண்டுகொள்ள வேண்டும் . 

சு . 14. இனிமேல் திரேக்காணாதிபர்களைச் சொல்லுகிறார் . ஒரு 
ராசியினுடைய மூன்றிலொரு பாகம் திரேக்காணம் எனப்படும் . 
இலக்கினம் ஐந்து - ஒன்பது இந்த ராசியதிபர்கள் கிரமமாகத் திரேக் 
காணாதிபர் ஆகின்றார்கள் . ( எவ்விதமெனின் மேஷ விராசிக்கு முதல் 
திரேக்காணாதிபதி செவ்வா யென்றும் , இரண்டாவது திரேக்காணாதி 
பதி சூரியனென்றும் , மூன்றாவது திரேக்காணாதிபதி குருவென்றும் 
அறிந்து கொள்க .) 

எல்லா ராசிகளுக்கும் 1-12-11 இந்த ராசியதிபர்கள் திரேக் 
காணாதிபதிகள் என்பது யவனாசாரியர்களுடைய பக்ஷம் : இதை 
அதிகமாக ஒருவரும் அங்கீகரிப்பதாகத் தெரியவில்லை. என்றாலும் 
பிரஸ்ன விஷயத்தில் இந்தப் பட்சத்தை அங்கீகரிக்கலாம் என்பது 
சிலர் சம்மதமாம் . 

ஹோரா என்றது : ராசியின் பாதியாம் . மேடம் - மிதுனம் 
சிங்கம்- துலாம்- தனுசு - கும்பம் முதலிய ஓஜ ராசிகளுக்கு முற்பாதி 
சூரிய ஓரையும் , பிற்பாதி சந்திர ஓரையும் , இடபம் - கடகம் - கன்னி - 
விருச்சிகம் - மகரம் - மீனம் முதலிய இரட்டை ராசிகளுக்கு : முற்பாதி 
சந்திர ஓரையும் , பிற்பாதி சூரிய ஓரையும் ஆகின்றன . 

எல்லா ராசிகளுக்கும் முதல் ஹோராதிபன் அந்தந்த ராசியாதிப 
னும் , இரண்டாவது ஹோராதிபன் பதினொன்றாம் ராசிக்கதிபனும் 
ஆகின்றார்கள் . சிலர் பிரஸ்ன விஷயத்தில் இங்ஙனங் கொள்ள 
வேண்டுமென்று சொல்கின்றனர் . 

சு . 15. மேடம் - மிதுனம் முதலிய ஒற்றை ராசிகளுக்கு 5 
பாகை வரையில் செவ்வாயும் , 10 - பாகை வரையில் சனியும் , 18 
பாகை வரையில் குருவும் , 25 - பாகை வரையில் புதனும் , 30 - பாகை 
வரையில் சுக்கிரனும் திரிம்சாம்சாதிபர்கள் ஆகின்றனர் . 

இரட்டை ராசிகளான இடபம்- கடகம் முதலியவைகளுக்குத் 
திரிம்சாம்சாதிபர்களை விபரீதமாகக் கொள்ள வேண்டும் . எவ்வித 
மெனில் : 5 - பாகை வரையில் சுக்கிரனும் , 12 - பாகை வரையில் புத 
னும் , 20 - பாகை வரையில் குருவும் , 25 - பாகை வரையில் சனியும் , 
30 - பாகை வரையில் செவ்வாயும் திரிம்சாம்சாதிபர்கள் ஆகின்றனர் . 


8 


சாராவளி. 


சு . 17 . 


சு . 16. மேடம் , மிதுனம் முதலிய ஒற்றை ராசிகளுக்கு அந் 
தந்த ராசிகள் முதலாகவும் , இடபம் , கடகம் முதலிய இரட்டை 
யிராசிகளுக்கு அவ்விராசிகளுக்கு ஏழாவது ராசி முதலாகவும் கொண்டு 
சப்தமாம்சத்தைக் கண்டுகொள்ள வேண்டும் . ( மேடத்திற்கு மேடத் 
திலிருந்தும் இடபத்திற்கு விருச்சிகத்திலிருந்தும் கண்டுகொள்ள 
வேண்டும் . ) இவ்விதமாக சப்தமாம்சத்தை அறிய வேண்டும் . 

அறுபது கலை ஒரு பாகை . முப்பது பாகை ஒரு ராசி . 
பன்னிரண்டு ராசி ஒரு பகணம் . (சுற்று ) என்று அறிந்து கொள்ள 
வேண்டும் . 60 - ஆல் 30 - ஐப் பெருக்கினால் வருவது 1800 கலைகளாம் . 
இது ஒரு ராசியாம் . 30 - ஐ 30 - ஆல் பெருக்க அரை ராசியாம் 
அல்லது ஓரையாம் . 

" ஹோரேதி லக்கம் பவாஸய சார்த்தம் ” என்பது பிரமாணம் . 72 
என்ற சங்கியையால் 24 - ஐப் பெருக்கி 72 - ஐச் சேர்த்தாலும் ஒரு 
ராசிக்குரிய 1800 கலைகள் வரும் . இந்தச் சுலோகத்தின் பிரயோ 
சனத்தை அடுத்த சுலோகத்தில் தெளிவாகச் சொல்லுகின்றார் . 

சு . 18. இலக்கின ஸ்புடத்தையும் , கிரக ஸ்புடத்தையும் 
அறிந்து பாகையை 60 - ஆல் பெருக்கி சேடகலையைக் கூட்டி மேற் 
சொன்ன திரேக்காண ஹோராதிகளின் சங்கியையினால் பெருக்கி 
1800 - ஆல் வகுத்து வந்த பலம் அந்தந்த ஸ்புடத்தினுடைய திரேக் 
காணம் முதலிய வர்க்கங்கள் ஆகும் . எவ்விதமெனின் இலக்கின 
ஸ்புடம் இராசி 6. பாகை 18. கலை 53. ஆனால் பாகை ஸ்தானத்தி 
லுள்ள 18 ஐ 60- ஆல் பெருக்க 1080 இது கலை . இதனுடன் கலை 
53 ஐச் சேர்க்கக் கலை 1133. இதைத் திரேக்காண வர்க்க சங்கியை 
3 ஆல் பெருக்கக் கலை 3399. ஆகின்றது . இதனை 1800 ஆல் ஹரித்த 
பலம் 1. சேடம் 1599 வருவதினால் முதல் திரேக்காணம் கழிந்து 
2 ஆவது திரேக்காண மென்றறிந்து கொள்க. 

இது போலவே ஹோரைக்கு 2. நவாம்சகத்திற்கு 9. துவாத 
சாம்சத்திற்கு 12. சப்த மாம்சத்திற்கு 7. என்னும் வர்க்க சங்கியை 
களால் மேற்சொன்ன பிரகாரம் பெருக்கி ஹரித்தால் ஹோராதி 
வர்க்கங்கள் ஏற்படும் . 

சு. 19. மேலே கூறப்பட்ட ஹோராதி வர்க்கங்களுடைய குண 
தோஷங்கள் இனி சொல்லப்போகின்ற நஷ்ட ஜாதகாத்தியாயத்தில் 
விவரமாகச் சொல்லப்படுகின்றன . அவசிய சம்பாவியங்களாகிய 


மூன்றாவது அத்தியாயம் . 


9 


பலவித பலன்களைப் பிரத்தியக்ஷமாகச் சோதித்துக் கொண்டு நஷ்ட 
ஜாதகத்தில் லக்கினாதிகளை நிர்ணயிக்க வேண்டும் . 

சு . 20. மேடம் குரூரராசி . இடபம் சௌமியராசி . மிதுனம் 
குரூரராசி . கடகம் சௌமியராசி . இவ்விதமே ஏனைய ராசிகளுக்கும் 
கண்டுகொள்க. மேடம் புருடன் , ஓஜம் - ஒற்றை . இடபம் பெண் , 
யுக்மம் - இரட்டை . மிதுனம் புருடன் . கடகம் பெண் . இவ்விதமாக 
சிம்மம் முதலிய ராசிகளுக்கும் அறிந்து கொள்க . 

மேடம் - சரம் . இடபம் - ஸ்திரம் . மிதுனம் - உபயம் . கடகம் - 
சரம் . சிங்கம் - ஸ்திரம் . கன்னி - உபயம் . ஏனைய துலாம் முதலிய 
ராசிகளுக்கும் இவ்விதமே சர ஸ்திர உபயங்களை யறிந்து கொள்க . 
கடகம் , விருச்சிகம் , மீனம் ஆகிய இந்த ராசிகளின் கடைசியிலுள்ள 
நவாம்சத்தை ருக்ஷசந்தி என்றும் , கண்டாந்தமென்றும் சொல்லுகின் 
றார்கள் . 

சு . 21. மேற் சொன்ன கடகாந்தம் விருச்சிகாந்தம் மீனாந்த 
மான கண்டாந்த சந்தியில் ஜனித்தவன் மாதா பிதாக்களுக்கும் குலத் 
திற்கும் நாசகர்த்தாவாகிறான் . அவன் ஜீவித்திருந்தானே யானால் 
அநேக குதிரை யானைகளோடு கூடிய ராஜனாகவோ ராஜதுல்லியனா 
கவோ இருப்பான் . 

சு . 22. மேடம் , இடபம் , மிதுனம் இந்த ராசிகள் கிழக்கு . கட 
கம் , சிங்கம் , கன்னி இந்த ராசிகள் தெற்கு. துலாம் , விருச்சிகம் , 
தங்சு இந்த ராசிகள் மேற்கு . மகரம் , கும்பம் , மீனம் இந்த ராசிகள் 
வடக்கு . இவ்விதம் திக்குகளை நிச்சயித்து யாத்திரை முதலிய காரி 
யத்தைச் செய்யின் இஷ்டசித்தி யுண்டாம் . 

சு . 23-24-25 . மேடம் , இடபம் , சிங்கம் , தனுசு இராசியின் 
பிற்பாதி , மகா விராசியின் முற்பாதி இவைகள் நாற்கால்ராசிகள் . 
கடகமும் விருச்சிகமும் கீடவிராசி . (பலகால் ராசி .) மீனம் , மகர விராசி 
யின் பிற்பாதி இவை ஜலராசிகள் . மிதுனம் , கன்னி , துலாம் , கும்பம் , 
தநுசு இராசியின் முற்பாதி இவைகள் மநுஷ்யராசிகள் . இவைகளுள் 
மநுஷ்ய ராசிகளுக்குக் கிழக்குத் திச்கிலும் அஃதாவது இலக்கினத்தி 
லும் , நாற்கால் ராசிகளுக்குத் தெற்குத் திக்கிலும் அஃதாவது பத்தா 
மிடத்திலும் , கீடவிராசிகளுக்கு மேற்குத் திக்கிலும் அஃதாவது ஏழா 
மிடத்திலும் , ஜலராசிகளுக்கு வடக்குத் திக்கிலும் அஃதாவது நான்கா 
மிடத்திலும் பூர்ண பலமுண்டு. 

சதுஷ்பதமான 

நாற்காலிராசி 
களுக்கு இராத்திரியிலும் , இருகாலிராசிகளான மனித விராசிகளுக் 

2 


10 


சாராவளி. 


3 - பெளருஷம் , 


குப் பகலிலும் , மகர விராசியின் பிற்பாதி , கடகம் , விருச்சிகம் , மீனம் 
இந்த ராசிகளுக்கு இரண்டு சந்தியா காலங்களிலும் பலம் உண்டு . 

சு . 26. மேடம் , இடபம் , மிதுனம் , கடகம் , தனுசு, மகரம் இவை 
கள் இராத்திரியில் பலமுள்ள விராசிகளாம் . சிங்கம் , கன்னி , துலாம் , 

, 
விருச்சிகம் , கும்பம் , மீனம் இவைகள் பகலில் பலமுள்ள விராசிகளாம் . 
மேடம் , இடபம் , கடகம் , தநுசு , மகரம் இவை 5 - ம் பிரஷ்டோதய 
விராசிகளாம் . சிங்கம் , கன்னி , துலாம் , விருச்சிகம் , கும்பம் , மிதுனம் 
இவை 6 - ம் சிரோதய விராசிகளாம் . மீனம் உபயோதய விராசியாம் . 

சு . 27. எல்லா விராசிகளுக்கும் அவ்வவ் விராசியாதிபன் அவ 
னது மித்துருக் கிரகங்கள் , குரு , புதன் இவர்களுடைய சேர்க்கையோ 
திருஷ்டியோ இருக்குமாயின் அந்த ராசிகள் பலமுடையனவாம் . 

சு . 28. இலக்கினாதி 12 பாவங்களைக் கொண்டு முறையே 
1- தேகம் , 2- தனம் , 3- பிராதா , (சகோதரம் ) 4-பந்து , 5- புத்திரன் , 
6 - சத்துரு , 7 - பத்தினி , 8 - மரணம் , 9 - புண்ணியம் , 10 - கர்மம் , 
11 - லாபம் , 12 - விரயம் இவைகள் பன்னிரண்டையு மறிக . 

சு : 29. இலக்கினம் முதலிய 12 பாவங்களுக்கும் முறையே 
1 - சக்தி , ( ஆரோக்கியம் ) 2-தனம் , ( குடும்பம் ) 
4.கிரஹம் , 5 - பிரரிபா , ( புத்தி விசேஷம் ) 6 - விரணம் , 7 - காமபோகம் , 
8- ரந்திரம் , 9 - குரு , 10 - மானம் , 11 - பவம் , 12 - வியயம் என்ற நாமங் 
களும் கூறப்பட்டிருக்கின்றன . மேற்கூறிய தன்வர்த்த சஹஜாதி 
சுவபௌருஷாதிசப்தங்களும் இவற்றின் பேரியாயங்களும் பாவங்களைக் 
குறிக்கும் பெயர்களாம் . 

சு . 30. நான்கு , எட்டு இந்தப் பாவங்கள் சதுரஸ்ர மெனவும் , 
9 - ஆம் பாவம் தபஸு எனவும் பெயர் பெறும் . இலக்கினம் , நான்கு , 
ஏழு , பத்து இந்த நான்கு பாவங்களுக்கும் முறையே இலக்கினம் , 
கண்டகம் , கேந்திரம் , சதுஷ்டயம் என்ற பெயர்களுமுள்ளன . 

சு . 31-32-33 . நான்காமிடத்திற்குச் சுகம் , ஜலம் , பாதாளம் , 
பந்து , ஹிபுகம் என்ற நாமங்களும் , பத்தாமிடத்திற்குக் கர்மம் 
ஞை , மேஷூரணம் , ஆகாயம் என்ற பெயர்களும் உண்டு . 

ஐந்து , ஒன்பது இந்த இடங்கள் திரிகோணம் என்றும் , ஐந்தா 
மிடம் தீ ( புத்தி ) என்றும் , ஒன்பதாமிடம் தரித்ரிகோணம் என்றும் 
பெயர் பெறும் . ஏழாமிடத்திற்குத் தியூனம் , ஜாயா , அஸ்தமயம் , 
ஜாமித்திரம் என்ற பெயர்களும் , 6-12 - இந்தப் பாவங்களுக்கு ஷட் 
கோணம் என்ற பெயரும் , மூன்றாமிடத்திற்குத் துச்சித்தம் ( துர்ப் 


மூன்றாவது அத்தியாயம் . 

11 
புத்தி ) என்ற பெயரும் , 12 - ஆமிடத்திற்கு ரிப்பம் , பாபம் என்ற 
பெயரும் , இரண்டாமிடத்திற்குக் குடும்பம் என்ற நாமமும் உண்டு . 

சு : 34. இலக்கினம் 4 , 7 , 10 இந்தப் பாவங்கள் கேந்திரங்கள் 
என்று முன்னமே சொன்னோமல்லவா ? அவைகளுக்குப் பின் உள்ள 
தாகிய 2,5,8,11 ஆகிய இடங்கள் பணபர மென்றும் , அவைகளுக்குப் 
பின் உள்ள தாகிய 3 , 6 , 9 , 12 ஆகிய இடங்கள் ஆபோக்கிலீபம் 
என்றும் கூறப்படும் . கேந்திரஸ்தானாதிபதி யாகின்ற கிரகங்கள் பால் 
யத்திலும் , பணபர ஸ்தானாதிபதியாகின்ற கிரகங்கள் யௌவனத்தி 
லும் , ஆபோக்கிலீபஸ்தானாதிபதி யாகின்ற கிரகங்கள் விருத்த வயதி 
லும் தங்கள் தங்களுடைய பலத்தைக் கொடுக்கின்றார்கள் . 

சு . 35. மேஷம் -சிம்மம்- தநுசு இவை மூன்றும் க்ஷத்திரிய ராசி 
கள் . இடபம் - கன்னி - மகரம் இவை மூன்றும் வைசிய ராசிகள் . 
மிதுனம் - துலாம் - கும்பம் இவை மூன்றும் சூத்திர விராசிகள் . கடகம் 
விருச்சிகம் - மீனம் இவை மூன்றும் பிராமண விராசிகள் என்று கூறு 
கின்றனர் . 

சு . 36. 3 , 6 , 10 , 11 இந்தப்பாவங்கள் உபசயம் எனப்படும் . 
இந்த ஸ்தானங்கள் ஒழிந்த 1 , 2 , 4 , 5 , 7 , 8 , 9 , 12 இந்தப் பாவங்கள் 
அநுபசயம் ( அபசயம் ) என்றும் வேறு கிரந்தங்களில் பீடர்க்ஷம் 
என்றும் சொல்லப்படுகின்றன . 

சு . 37. சூரியன் முதலிய ஏழு கிரகங்களுக்கும் முறையாக சிங்கம் 
இடபம் - மேடம் -கன்னி- தநுசு - துலாம்- கும்பம் இந்த விராசிகள் மூலத் 
திரிகோணங்கள் ( மூல க்ஷேத்திரங்கள் ) ஆகின்றன . 

சு . 38-39 . சூரியனுக்கு மேடத்தில் 10 - ஆம் பாகையும் , சந்திர 
னுக்கு இடபத்தில் 3 - ஆம் பாகையும் , செவ்வாய்க்கு மகரத்தில் 28 
ஆம் பாகையும் , புதனுக்குக் கன்னியில் 15 - ஆம் பாகையும் , குருவிற் 
குக் கடகத்தில் 5 - ஆம் பாகையும் , சுக்கிரனுக்கு மீனத்தில் 27 - ஆம் 
பாகையும் , சனிக்குத் துலாத்தில் 20 - ஆம் பாகையும் பரமோச்சம் 
( அதியுச்சம் ) ஆகின்றன . 

இங்கு கூறிய இராசிகளின் சேடபாகங்கள் உச்சங்க ளெனினும் , 
உச்சபல சிந்தையில் இந்தப் பட்சம் அங்கீகரிக்கத் தக்கதில்லை யென்று 
சிலர் சொல்கின்றனர் . 

எல்லாக் கிரகங்களுக்கும் அவரவர்களுடைய உச்சராசிகளுக்கு 
ஏழாமிராசி நீசமும் , அந்த ராசிகளில் பரமோச்ச பாகத்திற்குச் 
சொன்ன பாகைகள் பரம நீச பாகைகளும் ஆகின்றன . ஆதித்தனுக் 


12 


சாராவளி. 


குத் துலாம் நீசம் . அதில் 10 ஆம் பாகை அதிக நீசம் என்று கண்டு 
கொள்க . 

சு . 40-41 . கும்பம் , மீனம் , மேடம் , இடபம் இந்த நான்கு ராசி 
களும் * ஹ்ரஸ்வ ராசிகளாம் . மிதுனம் , தனுசு, மகரம், கடகம் இந்த 
நான்கு ராசிகளும் சமராசிகளாம் . விருச்சிகம் , கன்னி , சிம்மம் , 
துலாம் இந்த நான்கு ராசிகளும் தீர்க்க ராசிகளாம் . இந்தப்பிரகாரம் 
ஹ்ரஸ்வ சம தீர்க்க ராசிபேதங்களை யறிந்து லக்கினாதி பாவங்களாகிய 
ராசிகளைக்கொண்டும் அவ்விடத்தில் நிற்கின்ற கிரகங்களைக்கொண்டும் 
சிரசு முதலிய அங்க விபாகங்களுடைய ஹ்ரஸ்வ சம தீர்க்க ரூப 
பேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும் . குட்டை 

குள்ளம் . 
சு . 42. மேடம் முதலிய எல்லா ராசிகளுக்கும் தத்தமது ராசி 
யாதிபனது திக்குகள் ப்லவம் எனப்பெயர் பெறுமென்று யவனாசாரி 
யர் கூறியுள்ளார் . ஆகையால் எந்தத் திக்கில் எந்த ராசியானது 
ப்லவம் என்ற பெயரை அடைகின்றதோ அந்தத் திக்கை நோக்கி 
அந்த ராசியில் அரசன் புறப்பட்டால் சீக்கிரமாகச் சத்துருக்களை 
வென்று வெற்றிபெறுவான் . 

சு . 43. மேடம் சிவப்பு நிறம் . இடபம் வெண்மை நிறம் . 
மிதுனம் பச்சை (கிளி ) நிறம் . கடகம் பாடல ( மங்கலான சிவப்பு ) 
நிறம் . சிங்கம் தூம்பிர பாண்டு ( புகை நிறமும் கொஞ்சம் வெண்மை 
நிறமும் கலந்த ) நிறம் . கன்னி நாநா ( பல ) நிறம் . துலாம் கறுப்பு 
நிறம் . விருச்சிகம் பொன்னிறம் . தஙசு பிங்கல ( செங்கல் மங்கல் ) நிறம் 
மகரம் கர்ப்பூர நிறம் . கும்பம் பிங்கல நிறம் . மீனம் சுக்கில ( வெண் 
மை ) நிறம் . மீன் வர்ணம் என்றும் கூறுகின்றனர். 
சு . 44. ஜன்மலக்கின ராசியினுடைய நிறத்தை அநுசரித்து 

யதிபர்களின் பிரதிமை ( பிம்பங் ) களைச்செய்து 
பூசிக்கவேண்டும் . அப்படிச்செய்து - பூசித்தானானால் 

அசுரர்களை 
இந்திரனின் சைந்நியங்கள் வென்றது போலச் சத்துருக்களைச் சீக் 
கிரத்தில் ஜெயிப்பான் . 


அந்த ராசி 


மூன்றவது அத்தியாயம் முற்றிற்று . 


நான்காவது அத்தியாயம் . 
கிரகங்களின் ஸ்வரூபம் . 


சு . 1. முன் ராசிசுவரூபாத்தியாயத்தில் ( கிருகர்க்ஷ ஸங்காத 
கல்பிதா வயவம் ) என்று கால புருஷனைப்பற்றிக் கூறியுள்ளார் . இவ் 
வத்தியாயத்தில் சூரியாதி கிரகங்கள் ஆத்மாதி காரகர்களாகின்றன 
ரென்று கூறுகின்றார் . அவை யாதெனில் : 

சூரியன் ஆத்மாவிற்கும் , சந்திரன் மனசிற்கும் , செவ்வாய் சத்து 
வத்திற்கும் , ( அவிகார கரம் ஸத்வம் ஸம்பதாத் யுபயாகமே என்ற 
பிரமாணப்படி ஸம்பத்திலும் ஆபத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் 
யாதொரு விகாரங்களும் சம்பவிக்காத மனஸ்திதிக்கு சத்வம் என்று 
பெயராம் .) புதன் வாக்கிற்கும் , குரு ஞான சுகங்களுக்கும் , சுக்கிரன் 
மதத்திற்கும் , சனி துக்கத்திற்கும் காரகர்களென்று பெரியோர்கள் 
கூறுகின்றார்கள் . 

சு . 2. ஆத்மாதி காரர்களாகிய சூரியாதி கிரகங்கள் பலவான் 
களாயிருந்தால் ஆத்மா முதலிய பாவங்களுக்குப் புஷ்டியும் , பல 
ஹீனர்களா யிருப்பின் பாவங்களுக்கு ஹானியும் உண்டாகும். 
ஆனால் சனிக்கு மட்டும் பேதமுண்டாம் . அவர் பலஹீனமாயிருப் 
பின் அதிக துக்கமும் , பலவானா யிருப்பின் துக்க ஹானியும் உண் 
டாகும் என்ப . 

சுசு . : -4 . இப்பொழுது இலக்கினாதி ராசிகளை ஆசிரயித்துள்ள 
அங்க விபாகத்தை இந்தச் சுலோகத்தினால் தெளிவாய்க் கூறுகின்றார் . 
இலக்கின விராசியின் முதல் திரேக்காணத்தி லுதிக்கின் ஏழு ஊர்த் 
வாங்கங்களும் , மத்திய திரேக்காணத்தி லுதிக்கின் ஏழு மத்தியாங் 
கங்களும் , அந்திய திரேக்காணத்தி லுதிக்கின் எட்டு அதோ அங்கங் 
களும் கிரமமாக உண்டாகின்றன . இலக்கினத்தில் உதித்த பாகை 
முதல் ஆறு ராசிகள் வலப்பாகத்தின் அங்கங்களும் , சேடம் ஆறு 
ராசிகள் இடப்பாகத்தின் ( தலைகீழாக ) அங்கங்களும் ஆகின்றன . 
இதனுடைய தாத்பரியம் அடுத்த சுலோகத்தில் வியக்தமாகச் சொல் 


லப்படுகின்றது . 


சு . 5. இலக்கினத்தினுடைய முதல் திரேக்காணத்தினால் கண் 
டத்திற்கு மேலுள்ள அங்கங்களையும் , மத்திய திரேக்காணத்தினால் 


14 


சாராவளி. 


இடுப்பிற்கு மேலும் கண்டத்திற்குக் கீழுமுள்ள அங்கங்களையும் , 
கடைசித் திரேக்காணத்தினால் இடுப்பிற்குக் கீழ்ப்பாகத்திலுள்ள அங் 
கங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் . எவ்வித மெனில் கூறுவாம் . 

இலக்கினத்தின் முதல் திரேக்காணத்தினால் : இலக்கின ராசி தலை . 
இலக்கினஸ்புடத்தில் செல்லவேண்டிய பாகம் , சிரசின் வலது பாக 
மும் , சென்றபாகம் இடதுபாகமும் ஆகும் . இரண்டாமிடம் வலது கண் . 
பன்னிரண்டாமிடம் இடது கண் . மூன்றாமிடம் வலது காது . பதி 
னோராமிடம் இடது காது . நான்காமிடம் வலது மூக்கு . பத்தா 
மிடம் இடது மூக்கு . ஐந்தாமிடம் வலது கன்னம் . ஒன்பதா மிடம் 
இடது கன்னம் . ஆறாமிடம் வலது ஹநு ( மோவாய்க்கட்டை ). எட்டா 
மிடம் இடது ஹநு . ஏழாமிடம் முகம் . சப்தம பாவஸ்புடத்தின் 
சென்றபாகம் முகத்தினுடைய வலது பாகம் . செல்லவேண்டிய பாகம் 
இடது பாகம் . 

இலக்கினத்தின் மத்திய திரேக்காணத்தினால் : லக்கின ராசி 
கழுத்து . இரண்டாமிடம் 

வலது தோள் . பன்னிரண்டாமிடம் 
இடது தோள் . மூன்றாமிடம் வலக்கை . பதினோராமிடம் இடக்கை. 
நான்காமிடம் வலது பார்சுவம் ( கம்புக்கூட்டின் கீழ்ப்பிரதேசம் ). 
பத்தாமிடம் இடது பார்சுவம் . ஐந்தாமிடம் ஹிருதயத்தினுடைய 
வலது பாகம் . ஒன்பதாமிடம் ஹிருதயத்தினுடைய இடதுபாகம் .. 
ஆறாமிடம் வயற்றின் வலது பாகம் . எட்டாமிடம் வயற்றின் இடது 
பாகம் , ஏழாமிடம் நாபி . ( தொப்புள் ) 

இலக்கினத்தினுடைய கடைசித் திரேக்காணத்தினால் : இலக்கின 
ராசி வஸ்தி . ( தொப்புளுக்குக் கீழ்ப்பாகம் ) இரண்டாமிடம் லிங்கம் 
இருப்பிடம் இவைகளின் வலது பாகம் . பன்னிரண்டாமிடம் லிங்கம் 
இருப்பிடம் இவைகளின் இடது பாகம் . மூன்றாமிடம் வலது பீஜம் . 
பதினோராமிடம் இடது பீஜம் . நான்காமிடம் வலது தொடை . பத்தா 
மிடம் இடது தொடை . ஐந்தாமிடம் வலது முழங்கால் . ஒன்பதா 
மிடம் இடது முழங்கால் . ஆறாமிடம் வலது கணுக்கால் . எட்டாமிடம் 
இடது கணுக்கால் . ஏழாமிடம் பாதம் . 

முதல் திரேக்காணத்திற்குச் சொன்னது போலவே இரண்டா 
வது மூன்றாவது திரேக்காணங்களிலும் இலக்கின சப்தம பாவங் 
களைக்கொண்டு மேலே சொன்ன அங்கங்களுக்கு அந்தப் பாவங்க 
ளுடைய சென்ற செல்லவேண்டிய பாகங்களை ய நுசரித்து அவயவங் 
களுடைய வாம தட்சிண பேதங்களை யறிந்து கொள்ளவேண்டும் . 


நான்காவது அத்தியாயம் . 

15 
சு . 6. முற்கூறிய பிரகாரம் இலக்கினம் முதலிய பாவங்களினால் 
சீர்ஷம் முதலிய அங்கங்களைக் கற்பிப்பதால் அந்தப் பாவங்களில் 
இருக்கின்ற பாபக்கிரகங்களைக்கொண்டு முன்சொன்ன அங்கங்களில் 
விரணத்தையும் , சுபக்கிரகங்களைக்கொண்டு மறுவையும் கூறவேண்டும் . 
அந்தக் கிரகம் ஸ்வக்ஷேத்திரத்திலோ ஸ்திர ராசியிலோ நிற்குமே 
யானால் அந்த இடத்தில் விரணமோ , மறுவோ ஜனனகாலத்திலிருக்க 
வேண்டு மென்றும் , இவ் விதங் கூறியதற்கு விபரீதமாகிய ராசிகளி 
லோ அம்சத்திலோ அந்தக் கிரகம் நிற்குமே யானால் பின்னால் வேறு 
காரணத்தினால் உண்டாகு மென்றும் அறிந்து கொள்க . 

சு . 7. சூரியனும் , சந்திரனும் இராஜா. புதன் யுவராஜன் . செவ் 
வாய் சேனாதிபதி . குருவும் , சுக்கிரனும் , மந்திரி . சனி வேலையாள் 
ஆகின்றார்கள் . இங்ஙனம் சொல்லப்பட்ட திரகங்களுன் ஜனன 
காலத்தில் யாருக்குப் பலாதிக்கிய முண்டோ அதனை யறிந்து 
செல்ல வேண்டும் . 

சு . 8. கிழக்கு முதலிய எட்டுத் திக்குகளுக்கும் முறையே 
சூரியன் , சுக்கிரன் , செவ்வாய் , இராகு , சனி , சந்திரன் , புதன் , குரு 
என்ற கிரகங்கள் உரியவர் ஆகின்றார்கள் . 

சு . 9. புதன் , குரு , சுக்கிரன் இவர்கள் சுபக் கிரகங்கள் . சூரிய 
னும் , செவ்வாயும் , சனியும் , பாபியோடு கூடின புதனும் க்ஷண சந்தி 
ரனும் ( அமா பக்க சந்திரன் ) ஆகிய இவர்கள் பாபக் கிரகங்கள் . 
சுக்கில பட்ச அஷ்டமியின் பிற்பாதி முதல் கிருஷ்ணபட்ச அஷ்டமி 
முற்பாதி வரையில் சந்திரன் சுபனாவர் . இராகு கேதுக்கள் பாபக் 
கிரகங்கள் என்று பிரமாணமும் உண்டு . 

சு . 10-11 . சூரியனுக்கு ஹேளி என்றும் , சந்திரனுக்குச் சசி 
என்றும் , பூமிபுத்திரனான செவ்வாய்க்கு க்ரூராக்ஷன் , ஆரன் , ரக்தன் , 
வக்கிரன் என்றும் , புதனுக்கு ஹேமன் , வித் , க்ஞன் , போதனன் 
என்றும் , குருவிற்கு ஈட்யன் , இஜ்யன் , அங்கிரன் , ஜீவன் என்றும் , 
சுக்கிரனுக்கு ஆஸ்ப்புஜிதன் , ஸிதன் என்றும் , சனிக்கு கோணன் , 
யமன் , மந்தன் , கிருஷ்ணன் என்றும் பெயராம் . 

சு . 12. சூரியனுக்குத் தாம்பர வர்ணமும் , சந்திரனுக்கு வெண் 
மை நிறமும் , செவ்வாய்க்குச் சிவப்பு நிறமும் , புதனுக்குப் பச்சை 
நிறமும் , குருவிற்கு மஞ்சள் நிறமும் , சுக்கிரனுக்கு விசித்திர ( பல ) 
நிறமும் , சனிக்குக் கறுப்பு நிறமும் ஆம் . 

சூரியனுக்கு அக்கினியும் , சந்திரனுக்குச் சலமும் , செவ்வாய்க்குச் 
சுப்பிரமணியனும் , புதனுக்கு விஷ்ணுவும் , குருவிற்கு இந்திரனும் , 


16 


சாராவளி. 


சுக்கிரனுக்கு இந்திராணியும் , சனிக்குப் பிர்மாவும் அதி தேவதை 
களாம் . வேறுவிதமாக அதி தேவதைகளையும் தெரிவிக்கின்றார் .. 

சூரியனுக்கு ஸ்ரீ சிவபெருமானும் , சந்திரனுக்கு ஸ்ரீ பார்வதி 
தேவியும் , செவ்வாய்க்கு ஸ்ரீ ஷண்முகப் பெருமானும் , புதனுக்கு 
ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் , குருவிற்கு ஸ்ரீ தட்சிணா மூர்த்தியும் , சுக்கிர 
னுக்கு ஸ்ரீ துர்க்காதேவியும் , சனிக்கு சாஸ்தாவும் அதிதேவதை 
களாம் . முன் சொன்ன பட்சத்தையும் பல ஆசாரியர்கள் அங்கீகரித் 
திருக்கின்றனர். 

சு . 13. மேற் சொன்ன பிரகாரம் சூரியாதி கிரக தேவதைகளை 
யறிந்து அவைகளுக்குரிய மந்திரங்களைக்கொண்டு பூசித்து அவைக 
ளின் திக்கை நோக்கி யாத்திரை செய்யும் அரசனுக்கு சுவர்ணம் யானை 
குதிரை ரதம் முதலாய சம்பத்துக்கள் பிரயாசையின்றிக் கிடைக்கின் 
றன . இந்த விதி மற்று முள்ளவர்களுக்கும் பொருத்தமாகும் . 

சு . 14. சந்திரன் , சுக்கிரன் இவர்கள் ஸ்திரீ கிரகங்கள் என்றும் , 
புதன் , சனி, இவர்கள் நபும்சக்கிரகங்கள் என்றும் , சூரியன் , செவ்வாய் 
குரு இவர்கள் புருஷக் கிரகங்கள் என்றும் அறிக . நபும்சகத்துவம் 
அசாதாரணமாகையால் புதன் ஸ்திரீ நபும்சகனென்றும் , சனி , புந் 
நபும்சகனென்றும் அறிக . 

குரு , சுக்கிரன் இவர்கள் பிராம்மண ஜாதி . சூரியன் , செவ்வாய் 
இவர்கள் க்ஷத்திரிய ஜாதி . சந்திரன் வைசிய ஜாதி . புதன் சூத்திர 
ஜாதி . சனி சங்கர ( கலப்பு) ஜாதி . ( தாழ்ந்த ஜாதி யென்றறிக .) 

செவ்வாய் - அக்கினி . புதன் - பூமி , குரு - ஆகாயம் . சுக்கிரன் -ஜலம் . 
சனி - வாயு . இவைகள் பஞ்ச பூதக்கிரகங்களாம் . சூரியன் அக்கினி. 
சந்திரன் சலம் , என்று பிரமாணாந்தரமு முண்டு . 

சு . 15. சூரியனுக்கு உறைப்பு . சந்திரனுக்கு உப்பு . செவ் 
வாய்க்குக் கசப்பு . புதனுக்கு மிசிரம் ( ஷட்ரசங்கலந்தது ) குருவிற்கு 
இனிப்பு . சுக்கிரனுக்குப் புளிப்பு . சனிக்குத் துவர்ப்பு என கிரகங் 
களுடைய ரசங்களையும் அறிந்து கொள்க . 

சூரியனுக்குத் தேவாலயம் அல்லது இராஜஸ்தானம் . சந்திரனுக் 
குச் சலமுள்ள விடம் . செவ்வாய்க்கு நெருப்புள்ள விடம் . புதனுக்கு 
விளையாடு மிடம் . குருவிற்குப் பணம் வைக்குமிடம் . சுக்கிரனுக்குப் 
படுக்கைப் புறம் . சனிக்குப் புழுதியடைந்த எச்சிற்குழி ஆகிய இவை 
கள் இருப்பிடமாம் . 


நான்காவது அத்தியாயம் . 


17 


சு . 16. சூரியனுக்குத் தடிப்புள்ள வஸ்திரம் . சந்திரனுக்குக் 
கோடி முண்டு . அங்காரகனுக்குத் தீயினால் பொசுங்கின வஸ்திரம் . 
புதனுக்குச் சலத்தில் நனைந்த வஸ்திரம் . குருவிற்குப் பட்டு வஸ்திரம் . 
(இடைத்திறமுடையது ) சுக்கிரனுக்குக் கெட்டியான வஸ்திரம் . 
சனிக்குக் கிழிந்த வஸ் திரம் இவைகள் உடைகளாம் . 

சூரியனுக்குத் தாம்ரம் . சந்திரனுக்கு இரத்தினம் . செவ்வாய்க் 
குச் சுவர்ணம் . புதனுக்குப் பித்தளை , வெண்கலம் , நாகம் . குருவிற்கு 
வெள்ளி . சுக்கிரனுக்கு முத்து . சனிக்கு இரும்பு ஆகிய இவை 
திரவியங்களாம் . 

சு . 17. சூரியனுக்கு அயனம் ( ஆறு மாதம் ). சந்திரனுக்கு 
க்ஷணம் ( பத்து விநாடி ) . செவ்வாய்க்கு ஒரு தினம் . புதனுக்கு 
ருது . ( இரண்டு மாசம் ) குருவிற்கு ஒரு மாசம் . சுக்கிரனுக்கு ஒரு 
பட்சம் . ( 15 - தினம் ) சனிக்கு ஒரு வருஷம் ஆகிய இவை காலங் 
களாம் . 
சனிக்குச் சிசிர ருது . 

சுக்கிரனுக்கு வசந்த ருது . செவ்வாய்க் 
குக் கிரீஷ்மருது . சந்திரனுக்கு வருஷருது . புதனுக்குச் சரருது . 
குருவிற்கு ஹேமந்தருது ஆகிய இவை ருதுகாலங்களாம் . சூரியனுக் 
குக் கிரீஷ்மருது என்று அந்தியர்கள் சொல்கின்றனர் . 

சு . 18. சத்துரு விஜயாதிகளாகிய காரியங்களுடைய சாத்திய 
காலத்தைக் குறித்துச் சிந்திக்கும்போது பிரஸ்ன லக்கினாதிபதி 
யாகிய கிரகத்திற்குச் சொல்லியிருக்கின்ற அயனாதி காலத்தை லக் 
கினத்தில் உதித்திருக்கின்ற அம்சகத்தின் சங்கியையினால் பெருக்கி 
வருகின்ற காலத்தைச் சொல்ல வேண்டியது . 

சு . 19. குருவிற்கு ருக் வேதம் . சுக்கிரனுக்கு யஜுர் வேதம் . 
செவ்வாய்க்குச் சாம வேதம் . புதனுக்கு அதர்வ வேதம் என்று 
அறிந்து கொள்க . 

சு . 20. குருவிற்குத் தேவலோகமும் , சந்திரனுக்கு மனுஷ்ய 
லோகமும் , சுக்கிரனுக்குப் பிதுர்லோகமும் , சூரியன் , செவ்வாய் இவர் 
களுக்குத் திர்யக் ( பசுபட்சி முதலிய ) லோகமும் , புதன் , சனி இவர்க 
ளுக்கு நரகலோகங்களும் இருப்பிடங்கள் ஆகின்றன . இவைகளைக் 
கொண்டு பூதமும் பவிஷ்யமும் ஜென்மங்களின் ஸ்திதி கதிகளும் 
அறிந்து கொள்ள வேண்டும் . 

சு . 21. சூரியன் : சுருண்டு இருக்கின்ற குறைந்த தலைமயிரை 
உள்ளவனும் , புத்தி சாமர்த்தியமுள்ளவனும் , சத்திய ஸ்வ ரூபனும் , 


3 


18 


சாராவளி. 


அதிக உயரமில்லாதவனும் , தேன் போன்ற பிங்கல வர்ணனும் , மனோ 
ஹரமான நேத்திரங்களை யுடையவனும் , சூரனும் , அதி உத்கிருஷ்ட 
னும் , ஸ்திரத்தை யுள்ளவனும் , சிவப்பும் கறுப்பும் கலந்திருக்கின்ற 
நிறத்தையுடையவனும் , தடித்த கால்களையுடையவனும் , பித்தப் பிர 
கிருதியுடையவனும் , அஸ்தியையே பிரதான பலமாக வுடையவனும் , 
மகத்துவம் காம்பீர்யம் இவைகளையுடையவனும் , நாற்சதுரமான சரீர 
முடையவனும் , நீண்டிருக்கின்றகைகளை யுடையவனும் , குசும புஷ்ப 
நிறமுள்ள வஸ்திரத்தைத் தரித்திருக்கின்றவனுமாவன். 

சு . 22. சந்திரன் : சௌம்யனும் , மனோஹரமாகிய நேத்திரங்களை 
யுடையவனும் , மதுரமான வார்த்தை பேசுகின்றவனும் , வெண்மை 
நிறமுள்ளவனும் , சிறியதாயிருக்கப்பட்ட சரீர முடையவனும் ,, 
யௌவன யுக்தனும் , மெலிந்து கறுத்து சுருண்டிருக்கின்ற தலை 
மயிரையுடையவனும் , அறிவுள்ளவனும் , மிருதுவானவனும் , சத்துவ 
குண முள்ளவனும் , சுந்தரனும் , வாதகபங்கள் அதிகமாயுள்ளவனும் , 
சுக காரியங்களில் பிரியமுள்ளவனும் , ரக்தப் பிரசாதமுள்ளவனும் , 
தயாசீலனும் , விருத்தஸ்திரீகளினிடத்தில் பிரியமுள்ளவனும் , அதிக 
அழகுள்ளவலும் , ஸ்திரமில்லாதவனும் , பலவர்ணங்களையுடைய வஸ் 
திரத்தைத் தரித்தவனுமாவன் . 

சு . 23. செவ்வாய் : ஹ்ரஸ்வ ( குள்ள ) னும் , பிங்களவர்ண 
நேத்திரங்களையுடையவனும் , திடமான சரீர முள்ளவனும் , நெருப் 
பைப் போன்று பிரகாசிப்பவனும் , ஸ்திரமில்லாதவனும் , மஜ்ஜை 
யையே பிரதானமாகவுடையவனும் , சிவப்பு வஸ்திரத்தைத் தரிக் 
கின்றவனும் , மிகவும் சமர்த்தனும் , சூரனும் , ஆலோசிக்காமலே 
சொல்கின்றவனும் , ஹிம்சா சீலனும் , சிவந்து 

ஹிம்சா சீலனும், சிவந்து சுருண்டிருக்கும் 
தலை மயிரை யுடையவனும் , யௌவனம் வாய்ந்த சரீர முள்ள 
வனும் , பித்த சுபாவ முள்ளவனும் , தமோ குணமுள்ளவனும் , 
கோபியும் , குரூரனும் , பிடிவாத முள்ளவனும் , அல்லது மிகத் துணி 
வுள்ளவனும் , கொல்லுதல் முதலிய துஷ்கிருத்தியங்களில் சமர்த்த 
னும் , அருணவர்ண முடையவனுமாவன் . 

சு . 24. புதன் : சிவந்திருக்கின்ற கடைக்கண்களோடு கூடியவ 
னும் , மதுரமான வாக்குள்ளவனும் , அருகம் புல்லின் நிறமுள்ளவ 
னும் , தோல்பல முள்ளவனும் , ரஜோகுணப் பிரதானியும் , யுக்தி 
யுக்தமான அல்லது பிரியமான அல்லது ஸ்பஷ்டமான வார்த்தையை 
யுடையவனும் , தடித்தவனும் , வாத பித்த கபங்கள் சமமாயுள்ளவ 


நான்காவது அத்தியாயம் . 


19 


சு . 25 . 


னும் , சந்துஷ்டனும் , அதிக சுந்தரனாகவோ விரூபனாகவோ இல்லாத 
வனும் , மிகவும் சாமர்த்திய முள்ளவனும் , தேகத்தில் எல்லா விடங் 
களிலும் வியாபித்திருக்கின்ற நரம்புகளோடு கூடியவனும் , ஆகிருதி 
பிரகிருதி வாக்கு முதலானவைகளைக் 

கொண்டு எல்லாரை 
யும் அநுசரித்து நடக்கின்றவனும் , பச்சைப்பட்டு தரிப்பவனு 
மாவன் . 

குரு : கொஞ்சம் மங்கல் வர்ண முள்ள கண்களை 
யுடையவனும் , வேதம் அறிந்தவனும் , சிம்மம் இடி இவைகளுடைய 
த்வனி போல் சப்தத்தை யுடையவனும் , ஸ்திரமுள்ளவனும் , சத்துவ 
குணப் பிரதானியும் , விசுத்தமான பொன்னிறமுள்ள சரீரத்தோடு 
கூடியவனும் , விசாலமும் உந்நதமும் பொருந்திய மார்புஸ்தானத்தை 
யுடையவனும் , உயரமில்லாத ( குள்ளமான ) வனும் , தர்மகாரியங்க 
ளில் பிரீதியுள்ளவனும் , ( நீதிமானும் ) நிபுணனும் , விசாலம் பொருந் 
திய கண்களோடு கூடியவனும் , பொறுமையுள்ளவனும் , மஞ்சளாடை 
தரிக்கின்றவனும் , கபம் உள்ளவனும் , கொழுப்பு நிறைந்த ஸ்தூல 
சரீரத்தோடு கூடியவனுமாவன் , 

சு . 26. சுக்கிரன் : அழகுள்ளவனும் , நீண்டிருக்கின்ற கைக 
ளோடும் தடித்த இடையோடும் விஸ்தாரமான முகத்தோடும் கூடின 
வனும் ; சுக்கில தாது நிறைந்தவனும் , பிரகாச முள்ளவனும் , சுருண்டு 
நீண்டிருக்கின்ற கருமையான நல்ல தலைமயிரை யுடையவனும் , அறு 
கம் புல் போன்ற சியாமள வர்ணமுடையவனும் , காமாதிக்கிய முள்ள 
வனும் , வாதம் கபம் உள்ளவனும் , மிகவும் சௌபாக்கிய முடையவ 
னும் , பல நிறங்களான வஸ்திரத்தைத் தரிக்கின்றவனும் , ராஜஸ 
குணத்தையுடையவனும் , கிரீடைகள் செய்கின்றவனும் , புத்திமா 
னும் , விஸ்தாரமான கண்களை யுடையவனும் , ஸ்தூல தேகத்தை 
யுடையவனும் , சாதுவாக வுள்ளவனுமாவன் . 

சு . 27 . சனி : பிங்கல ( செங்கல் மங்கலான ) வர்ணமுடையவ 
னும் , ஆழமான ( குழிவிழுந்த ) கண்களோடு கூடியவனும் , சிறுத்து 
நீண்டிருக்கின்ற சரீர முள்ளவனும் , வெளியில் தெரிகின்ற நரம்புக 
ளுடையவனும் , சோம்பலுள்ளவனும் , கறுத்த நிற முள்ளவனும் , 
வா தம் உள்ளவனும் , மிகுந்த துஷ்டனும் , பெருநரம்புள்ளவனும் , 
தயையில்லா தவனும் , மூர்க்கத்தன முள்ளவனும் , நீண்டிருக்கின்ற 
நகம் பற்களோடு கூடியவனும் , அழுக்குள்ளவனும் , கடினமான சுபாவ 
முள்ளவனும் , சுத்தமில்லாதவனும் , தமோகுண முள்ளவனும் , பயங் 


20 


சாராவளி. 


கரனும் , கோப முள்ளவனும் , கிழத்தன்மையினால் வளைந்திருப்ப 
கறுத்த வஸ்திரம் தரிக்கின்றவனுமாவன் . 

நைஸர்க்கிகம் . 
சு . 28-29 . சூரியனுக்கு : சந்திரனும் , செவ்வாயும் , குருவும் 
மித்துருக்கள் . சுக்கிரனும் , சனியும் சத்துருக்கள் . புதன் சமமானவர் . 

சந்திரனுக்கு : சூரியனும் , புதனும் மித்துருக்கள் , சத்துருக்க 
ளில்லை . செவ்வாய் , குரு , சுக்கிரன் , சனி சமமானவர்கள் . 

செவ்வாய்க்கு : சூரியனும் , சந்திரனும் , குருவும் மித்துருக் 
கள் . புதன் , சத்துரு. சுக்கிரன் , சனி சமமானவர்கள் . 

புதனுக்கு : சூரியனும் , சுக்கிரனும் மித்துருக்கள் . சந்திரன் , 
சத்துரு . செவ்வாய் , குரு , சனி சமமானவர்கள் .. 

குருவிற்கு : சூரியனும் , சந்திரனும் , செவ்வாயும் மித்துருக் 
சள் . புதனும் , சுக்கிரனும் , சத்துருக்கள் . சனி , சமமானவர் . 

சுக்கிரனுக்கு : புதனும் , சனியும் , மித்துருக்கள் . சூரியனும் , 
சந்திரனும் சத்துருக்கள் . செவ்வாய் , குரு சமமானவர்கள் . 

சனிக்கு : புதனும் , சுக்கிரனும் மித்துருக்கள் . சூரியனும் , சந் 
திரனும் , செவ்வாயும் சத்துருக்கள் . குரு சமமானவர் , 

இவ்விதம் கிரகங்களுடைய நிஸர்க்க மித்துரு , நிஸர்க்க சத்துரு , 
நிஸர்க்க சமன் அறிக . 

இராகு கேதுக்களுக்கு : புதனும் சுக்கிரனும் சனியும் மித்துருக் 
கள் . சூரியனும் சந்திரனும் குருவும் சத்துருக்கள் . செவ்வாய் சம 
மானவர் . 

சு . 30. தற்கால மித்துரு தற்கால சத்துருக்களைச் சொல்லுகின் 
றார் . எல்லாக் கிரகங்களுக்கும் தனித்தனியே தாமிருக்கும் இடத்தி 
லிருந்து 2-12-3-11-4-10 இந்த ஸ்தானங்களில் இருக்கின்ற கிரகங் 
கள் தம்மில் தற்கால மித்திரர்சளும் , 5-9-6-8-7-1 இந்த ஸ்தானங் 
களில் இருக்கின்ற கிரகங்கள் தம்மில் தற்கால சத்துருக்களும் ஆகின் 
றார்கள் . 

சு. 31. நிஸர்க்க மித்துருவும் தற்கால மித்துருவுமானால் அதிமித் 
துரு என்றும் , நிஸர்க்க , சமனும் தற்கால மித்துருவுமானால் மித்துரு 
என்றும் , நிஸர்க்க சத்துருவும் தற்கால மித்துருவுமானால் சமன் 
என்றும் , நிஸர்க்க சத்துருவும் தற்கால சத்துருவுமானால் அதிசத்துரு 
வென்றும் , நிஸர்க்க சமனும் தற்கால சத்துருவுமானால் சத்துரு வென் 


நான்காவது அத்தியாயம் . 


21 


சு . 34 . 


றும் , நிஸர்க்க மித்துருவும் தற்கால சத்துருவுமானால் சமன் என்றும் 
இந்த பேதத்தை ஜாதகம் பிரஸ்னம் முதலியவைகளில் கிரகஸ்திதி 
களைக்கொண்டு அறிந்து கொள்க . 

சு . 32-33 . எல்லாக் கிரகங்களும் அவரவர்களுடைய 3-10 - ஆம் 
பாவங்களைக் கால்பாக திருஷ்டியாயும் , 5-9- ஆம் பாவங்களை அரைப் 
பாக திருஷ்டியாயும் , 4-8 - ஆம் பாவங்களை முக்கால்பாக திருஷ்டியா 
யும் , ஏழாம் பாவத்தைப் பூரண திருஷ்டியாயும் பார்க்கின்றார்கள் . 

இனிவிசேட திருஷ்டியைச் சொல்லுகின்றார் . சனிக்கு மூன்று 
பத்தாம் பாவங்களிலும் , குருவிற்கு ஐந்து ஒன்பதாம் பாவங் 
களிலும் , செவ்வாய்க்கு நான்கு எட்டாம் பாவங்களிலும் திருஷ்டி 
யுண்டு . மற்ற கிரகங்களான சூரியன் , சந்திரன் , புதன் , சுக்கிரன் , 
இவர்கள் ஏழாம் பாவத்தை மட்டிலும் பூரண திருஷ்டி கொண்டு 
பார்க்கின்றார்கள் . எந்தக் கிரகத்திற்கும் 1-2-6-11-12 இந்தப் 
பாவங்களில் ஒரு விதத்திலும் திருஷ்டி வருகின்றதில்லை யென் 
றறிக . 

எல்லாக் கிரகங்களுக்கும் * பல பிண்டத்தைச் செய்து 
பலாபலங்களை நிர்ணயிப்பதற்குத் திக்கு பலம் , ஸ்தானபலம் , கால 

* உச்சபல , சப்தவர்க்கஜபல , யுக்மபாம்சக்க தபல , கண்டகாதிபல , 
பாந்தமத்திய முகபல , திக்குபல , தினராத்திரிபல , பட்சபல, அன் ஹஸ்திரு 
பாகபல , வருஷ , மாச , தின , ஹோர பல , அயனபல , சேஷ்டாபல , கிரக 
கிராந்திபல , ஸ்புடகிராந்திபல , யுத்தபல, நைஸர்க்கிகபல , திருக்பலமாதியே 
சமஸ்த பலமாமென்றும் இவையாவும் சேர்ந்ததே பலபிண்ட மென்றுங் 
கூறுவர் பெரியார் . 

பலபிண்ட சங்கை : சூரியனுக்கு 61. சந்திரனுக்கு 6. செவ்வாய்க்கு 
5. புதனுக்கு 7. குருவிற்கு 63. சுக்கிரனுக்கு 53. சனிக்கு 5 ஆம் .. 

ஸ்தானபலத்தில் : சூரியன் , புதன், குரு, இவர்களுக்கு 2 அல்லது 
3 ரூபமும், திகீதபலத்தில் 2 ரூபமும் , சேஷ்டாபலத்தில் * ரூபமும் ; கால 
பலத்தில் 17 ரூபமும் , அயனபலத்தில் 3 ரூபமும் கிடைத்தால் பலவான் 
களாவார்கள் . 

ஸ்தான பலத்தில் : சந்திரன் , சுக்கிரன் , இவர்களுக்கு 24 ரூபமும் , 
திச்தபலத்தில் ரூபமும் , சேஷ்டாபலத்தில் 3 ரூபமும் , காலபலத்தில் 
1 ரூபமும் , அயனபலத்தில் 2 ரூபமும் கிடைத்தால் பலவான்களாவார்கள் . 

ஸ்தான பலத்தில் : செவ்வாய், சனி இவர்களுக்கு 23 ரூபமும் , திக்கு 
பலத்தில் 1 ரூபமும் , சேஷ்டாபலத்தில் * ரூபமும் , காலபலத்தில் 
13 ரூபமும் , அயனபலத்தில் 3 ரூபமும் பெற்றால் பலவான்களாவார்கள். 
( ரூபம் = பாகை ) 


22 


சாராவளி. 


* 


பலம் , சேஷ்டாபலம் ஆகிய நான்கு விதமான பலங்களை அறிந்து 
கொள்ள வேண்டும் . ஒவ்வொரு பிரகாரத்திலும் பலமில்லையென்றால் 
அந்தக் கிரகங்கள் பலஹீன ளவர்களென்றறிக . அடுத்த 
சுலோகத்தில் அவைகளின் விவரத்தைக் கூறுகின்றார் . 

சு . 35. இங்கு திக்கு பல முதலியவற்றைச் சொல்லுகின்றார் . 
குரு புதன் இலக்கினத்திலும் ( கிழக்கு) , - சூரியன் செவ்வாய் 
10-ஆம் பாவத்திலும் ( தெற்கு ) , சனி 7 - ஆம் பாவத்திலும் 
(மேற்கு ), 8 சந்திரன் சுக்கிரன் 4 - ஆம் பாவத்திலும் ( வடக்கு )) 
இருந்தால் பூர்ண பலம் உண்டு . இவை திக்கு பலமாகின்றன . 
உச்சம் , மூலத்திரிகோணம் , 

தனது 

க்ஷேத்திரம் , மித்துரு 
க்ஷேத்திரம் இந்த ஸ்தானங்களில் நிற்கின்ற கிரகங்களுக்கும் - தனது 
நவாம்சத்திலிருக்கும் கிரகத்திற்கும் மித்துரு கிரகங்களுடைய 
திருஷ்டியும் , சுபக்கிரகங்களுடைய திருஷ்டியும் பெற்ற கிரகங்க 
ளுக்கும் பலமுண்டு . சந்திரன் சுக்கிரன் இவர்கள் யுக்ம ( பெண் ) 
விராசியிலும் மற்ற கிரகங்களான சூரியன், செவ்வாய் , புதன் , 
குரு , 

சனி இவர்கள் ஓஜ ( ஆண் ) விராசியிலுமிருப்பின் பலம் 
பெற்றவர்களாவார்கள் . 

இது ஸ்தானபலமாம் . 


- 


* குரு , புதன் இவர்கள் உதய விராசியிலிருக்கின் விசேட பல 
முடைத்து . அது மானிட விராசியாயின் இராசி பலமுடைத்து . 

+ சூரியன் , செவ்வாய் இவர்கள் 10 - ஆம் இடத்தில் இருக்கின் பலவான் 
கள் . அவ்விராசி நாற்கால் ராசியாகவரின் இராசி பல முடையதாம் . 

1 சனி , இராகு இவர்கள் 7 - ம் இடத்தில் இருக்கின் பல முடையோர் . 
அவ்விராசி கீட விராசியாயின் இராசி பலமுடையதாம் . 

8 சந்திரன் - சுக்கிரன் இவர்கள் 4 - ஆம் இடத்தில் இருக்கின் பலமுடை 
யோர் . அவ்விராசி ஜல விராசியாயின் இராசி பல முடைய தாம் . 

மானிட விராசிகள் : மிதுனம், துலாம், கன்னி , கும்பம் , தநுசின் 
முற்பாதி . 

நாற்கால் ராசிகள் : மேடம் , இடபம், சிம்மம் , மகரத்தின் முற்பாதி , 
தநுசின் பிற்பாதி . 

சீட விராசிகள் : கடகம், விருச்சிகம் . 
ஜலராசிகள் : மீனம் , மகரத்தின் பிற்பாதி . 

குறிப்பு : இதன் முழு விவரமும் அறிய விரும்புவார் யாம் அச்சிட் 
டுள்ள ஸ்ரீபதி ஜாதக கர்ம பத்ததி விருத்தியுரையின் 3 - ஆம் அத்தியாயத்தே 
மிகத் தெளிவாய்க் காண்க . 


நான்காவது அத்தியாயம் . 


23 


பல 


கால 


சு . 36. சூரியன் , குரு , சுக்கிரன் இவர்களுக்குப் பகலிலும் , 
சந்திரன் , செவ்வாய் , சனி இவர்களுக்கு இரவிலும் பூர்ண 
முண்டு . புதனுக்குப் பகலிலும் இரவிலும் பலமுண்டாம் . 
ஹோராதிபனான கிரகத்திற்குப் பூர்ணபலமும் , வாராதிபனான கிராத் 
திற்கு முக்கால் பலமும் , மாசாதிபனான கிரகத்திற்கு அரைப்பலமும் , 
வருஷாதிபனான கிரகத்திற்குக் கால்பலமும் உண்டாம் . 

சுபக்கிரகங்கள் சுக்கில பட்சத்திலும் , பாபக்கிரகங்கள் கிருஷ்ண 
பட்சத்திலும் பலமுள்ளவராவர் . யுத்தத்தில் ஜபமடைந்த கிரகங் 
களும் , வக்கிரம் பெற்ற கிரகங்களும் , விருத்தியாயிருக்கின்ற * ரஸ் 
மிகளோடு கூடிய கிரகங்களும் பலவான்களாகின்றார்கள் . சூரியன் 
சந்திரன் இவர்கள் உத்தராயணத்தில் பலவான்களென சத்தியா 
சாரியார் கூறுகின்றார் . 

சு . 37. சூரியன் , செவ்வாய் , குரு , சுக்கிரன் இவர்கள் உத்த 
ராயணத்திலும் , சந்திரன் சனி இவர்கள் தட்சிணாயனத்திலும் பல 
வான்களாவார்கள் . இரண்டு அயனங்களிலும் புதனுக்குப் பல 
முண்டு . இவ்விதம் சொல்லப் பெற்றவைகள் யாவும் கால பலங்க 
ளென்றறிக . 

38 . இராசிகளுடைய முதல் திரேக்காணத்தில் இருக்கும் 
புருஷகிரகங்களும் , மத்திய திரேக்காணத்தில் இருக்கும் நபும்சக 
கிரகங்களும் , கடைசித் திரேக்காணத்தில் இருக்கும் ஸ்திரீ கிரகங் 
களும் கால்பலம் உடையனவாம் . கேந்திரத்தில் நிற்கின்ற கிரகங்களுக் 
குப் பூர்ணபலமும் , பணபரத்தில் நிற்கின்ற கிரகங்களுக்கு அரைப் 
பலமும் , ஆபோக்கிலீபத்தில் நிற்கின்ற கிரகங்களுக்குக் கால்பலமும் 
உண்டென்ப . மெளட்யம் இல்லாத கிரகங்களும் பலமுள்ளனவா 
கின்றன . ( மெளட்யம் = மூடம் , அஸ்தமனம் .) 

சு . 39. பகலையும் இரவையும் மும்மூன்றாய்ப் பிரித்தால் பத்துப் 
பத்து நாழிகை வீதம் சராசரி ஆறு பாகங்கள் ஆகுகின்றன . அவற் 
றுள் பகலின் முதற்பாகத்தில் புதனும் , மத்திய பாகத்தில் சூரியனும், 
கடைசி பாகத்தில் சனியும் , இரவின் முதற்பாகத்தில் சந்திரனும் , 
மத்திய பாகத்தில் சுக்கிரனும் , கடைசி பாகத்தில் செவ்வாயும் பூர்ண 
பலவந்தர்களாகின்றனர் . தினராத்திரி பேதமில்லாமல் குருவிற்கு 
எப்போதும் பூர்ண பலமுண்டாம் . மேற்சொல்லப் பெற்றுள்ள பாகத் 

கிரணம் , இதனைக் கணிக்கு முறை யாவும் என்னால் 
வெளியிடப்பெற்றுள்ள ஸ்ரீபதி ஜாதககர்ம பத்ததியில்காண்க. 


* ரஸ்மி 


= 


24 


சாராவளி. 


சு . 40 . 


தில் எந்தப் பாகத்தில் ஜனன மோ அந்தப் பாகத்திற்குச் சொன்ன 
கிரகத்திற்கும் குருவிற்கு மட்டுமே இந்தப்பலம் உண்டாம் . மற்றக் 
கிரகங்களுக்குத் தினராத்திரி பலம் இல்லை. 

இனிமேல் நிஸர்க்கபலத்தைச் சொல்லுகின்றார் . சனி , 
செவ்வாய் , புதன், குரு , சுக்கிரன் , சந்திரன் , சூரியன் இந்தக் கிரகங் 
கள் ஒருவரைவிட ஒருவர் பலமுள்ளவர்களாவர். இதில் சூரியனுக்கு 
மட்டும் பூர்ண பலமுண்டாம் . மற்ற கிரகங்களுக்கு மேற்சொன்ன 
பூர்ணபலத்தில் 7 - ல் ஒவ்வொரு அம்சம் குறைந்து கொண்டே 
வரும் இது நைஸர்க்கிக பலமாம் . 


1 


நான்காவது அத்தியாயம் முற்றிற்று . 


ஐந்தாவது அத்தியாயம் . 


சு . 3-4 . 


மி ஸ்ர கிரகர்வஸ்தைகள் . 
சு . 1. இராசி ஸ்வரூபாத்தியாயத்தையும் கிரக ஸ்வரூபாத்தியா 
யத்தையும் சொன்ன பிறகு எல்லா விடங்களிலும் இன்றியமையாததா 
யுள்ள மிஸ்ரகம் என்கிற அத்தியாயத்தைச் சொல்லுகின்றார் . 

சு . 2. எல்லாக் கிரகங்களுக்கும் தீப்தன் , சுவஸ்தன் , முதிதன் , 
சாந்தன் , சக்தன் , நிபீடிதன் , பீ தன் , விகலன் , கலன் என்னும் 
ஒன்பது விதமான அவஸ்தைகள் உண்டாகின்றன . 

தனது பரமோச்சத்தினை யடைந்து நிற்கின்ற கிரகத் 
திற்குத் தீப்தன் என்னுமவஸ்தை யுண்டாகின்றது . இவ்விதமே 
தனது மூலத் திரிகோணத்திலிருக்கும் கிரகத்திற்கு தீப்தன் என்னு 
மவஸ்தை யுண்டாகின்றது . 

ஆனால் , வேறுசில நூலாசிரியர்கள் தனது மூலத்திரி கோணத்தி 
லிருக்கும் கிரகத்திற்குச் சுகிதாவஸ்தை உண்டாகிறதெனக் கூறுகின் 
றார்கள் . 
சொட்க்ஷேத்திரத்தை யடைந்த கிரகத்திற்கு 

யடைந்த கிரகத்திற்கு சுவஸ்தாவஸ்தை 
உண்டாகின்றது . 

மித்திரக்ஷேத்திரத்தையடைந்த கிரகத்திற்கு முதிதாவஸ்தை 
யுண்டாகின்றது . 

சுபஷட்வர்க்கத்தினை யடைந்த கிரகத்திற்கு சாந்தாவஸ்தை 
யுண்டாகின்றது . 

வக்கிரித்துப் பலவானான கிரகத்திற்குச் சக்தனென்னும் 
அவஸ்தை யுண்டாகின்றது . 

யுத்தத்தில் தோல்வியடைந்துள்ள கிரகத்திற்கு பீடிதன் என்னும் 
அவஸ்தை யுண்டாகின்றது . 

பரம நீசத்தினை யடைந்த கிரகத்திற்குப் பீதன் என்னும் 
அவஸ்தை யுண்டாகின்றது . 

அஸ்தமனத்தை ( முடத்தை ) யடைந்த கிரகத்திற்கு விகலன் என் 
னும் அவஸ்தை யுண்டாகின்றது . 


4 . 


26 


சாராவளி. 


பாபஷட்வர்க்கத்தினை யடைந்த கிரகத்திற்குக் கலன் என்னும் 
அவஸ்தை யுண்டாகின்றது . 

வேறு சில கிரந்தங்கள் சத்துரு க்ஷேத்திரத்தினை யடைந்த கிர 
கத்திற்குத் தீனன் என்னும் அவஸ்தை யுண்டாகின்றது என்று 
கூறுகின்றன . மற்றும் சில ஹோரா சாஸ்திரங்கள் தீன அவஸ் 
தையையும் சேர்த்துப் பத்து அவஸ்தைகளெனப் பகர்கின்றன . 

சு . 5. கிரகம் தீப்தாவஸ்தையை அடைந்திருக்கின்ற சமயம் 
ஜனிக்கின்றவன் : தனது பிரதாப அக்கினியினால் சத்துருவர்க்கத்தை 
ஜெயித்துத் திரண்ட பொருளாளனாய் , மும்மதப் பெருக்கால் 
பூமியை நனைப்பிக்கும் கஜ சிரேஷ்டங்கள் நிரம்பப்பெற்ற பரந்த 
மண்டலாதிபதியாவன் .. 

சு . 6. கிரகம் சுவஸ்தனாயிருக்கும்போது ஜனிக்கின்றவன் : பல 
த இரத்தினங்களை யுடையவனாயும் , சுகம் சுவர்ணம் பரிஜனம் 
இவைகளோடு கூடினவனாயும் , அரசனின் சேனைத்தலைவனாயும் , கிரகம் 
சாலி முதலியவைகளோடு கூடினவனாயும் , குடும்ப விருத்தியுடையவ 
னாயும் இருப்பன் : 

சு . 7. கிரகம் முதிதனாயிருக்கும்போது ஜனிக்கின்றவன் : அழ 
குடன் கூடிய ஸ்திரீகளோடும் , சுவர்ண இரத்தின தனங்களோடும் , 

சத்துருவர்க்கத்தை ஜெபிக்கின்ற தன்மையோடும் , அநேக 
சுகங்களை அனுபவிப்பான் . 

சு . 8. கிரகம் சாந்தனாயிருக்கும்போது ஜனிக்கின்றவன் : சாந்த 
சீலனாயும் , சுகம் தனம் போகம் இவைகளோடு கூடி மந்திரியாயும் , 
வித்வானாயும் , பரோபகாரியாயும் , தர்மிஷ்டனாயும் இருப்பன் . 

சு . 9. கிரகம் சக்தனாயிருக்கும் போது ஜனிக்கின்றவன் : பாரியைக் 
ளோடு கூடினவனாயும் ; விசேஷ வஸ்திரங்கள் சுகந்த வாசனைத் திரவி 
யங்கள் மாலைகள் இவைகளை யுடையவனாயும் , எங்கும் தனது குணத் 
தினால் வியாபித்த கீர்த்தியை யுடையவனாபும் , சகல ஜனங் 
பிரியமுள்ளவனாயும் , பிரசித்த முள்ளவனாயும் இருப்பன் : 

சு. 10. கிரகம் நிபீடிதனாக இருக்கும்போது ஜனிக்கின்றவன் : 
துக்கமுள்ளவனாயும் , ரோக முள்ளவனாயும் , சத்துருக்களினால் கிலே 
சத்தை அநுபவிக்கின்றவனாயும் , அந்திய தேசங்களில் அலைந்து நடக் 
கின்றவனாயும் , பந்துக்களுடைய வியோகத்தால் (பிரிவால் ) துக்கமடை 
கின் றவனாயும் இருப்பான் . 


சகல 


27 


ஐந்தாவது அத்தியாயம் . 
சு . 11. கிரகம் பீதனாயிருக்கும்போது ஜனிக்கின்றவன் : அநேக 
சாதன கருவிகளோடு கூடினவனாபிருந்தாலும் அரசனால் சக்தி 
க்ஷயம் சம்பவித்தவனாயும் , சத்துருவினால் பீடிக்கப்பட்டவனாயும் , 
தோல்வியுள்ளவனாயும் , பயந்தவனாபும் , கடினமான தரித்திரத்தை 
அநுபவிக்கின்றவனாயும் , மரணத்தை அடைகின்றவனாயும் இருப் 
பான் . 

சு . 12. கிரகம் விகலனாபிருக்கும்போது ஜனிக்கின்றவன் : தனது 
கிருகத்தில் நின்றும் தனது தேசத்தில் நின்றும் விலகினவனாபும் , 
கிலேசத்தை அநுபவிக்கின்றவனாபும் , அழுக்குள்ளவரையும் , ( சுத்த 
மில்லாதவன் ) அந்திய தேச சஞ்சாரியாயும் , தனநாசமுடைய 
வனாயும் , சத்துருக்களின் பலத்தால் பயப்பட்டு பிரமிக்கின்ற மன 
தோடு கூடினவனாயும் இருப்பான் : 

சு . 13. கிரகம் கலன் என்னும் அவஸ்தையை அடைந்திருக்கும் 
போது ஜனிக்கின்றவன் : பிரயாசையோடு ஸ்திரீயை ஆதரிப்பதால் 
மிகவும் துக்கிக்கின்றவனாயும் , சகல சம்பத்தும் நசிக்குங் காலத்தில் 
கலங்கும் மன துடையவனாயும் , ஒரு விதத்திலும் தனது துக்கத்தை 
யொழிக்க நிவிருத்தியில்லாதவனாயும் , நிந்திக்கப் பெறுபவனாயும் 
இருப்பன் . 

சு . 14. கிரகங்களுக்குத் தங்களுடைய உச்சராசி ஸ்திதியிலும் 
வக்கிர சாரத்திலும் அன்ய தூஷ்பங்களுண்டாயிருந்தால் பலம் 
இல்லை யென்று சிலர் சொல்லுகின்றார்கள் . என்றாலும் , எல்லாக்கிர 
கங்களுக்கும் தனது உச்சத்திலும் வக்கிர கதியிலும் பலம் உண் 
டென்று பலர் அபிப்பிராயப்படுகின்றனர் . இவ்விடத்தில் உச்சராசி 
ஸ்திதியைக் காட்டிலும் உச்சராசி அம்சகம் பிரதான மென்று சிலரும் , 
இரண்டும் ஒன்று போலவே அறியப்படவேண்டியது தானென்று 
வேறுசிலரும் சொல்லுகின்றனர் . 

சு . 15. தன்னுடைய உச்சத்தில் நிற்கின்ற கிரகங்களுக்குப் 
பூர்ணபலமும் , மூலத்திரிகோணத்திலும் ஸ்வக்ஷேத்திரத்திலும் நிற் 
கின்ற கிரகங்களுக்கு மத்தியம பலமும் , மித்திர கிரகங்களால் பார்வை 
பெற்ற கிரகங்களுக்கும் மித்திரக்ஷேத்திரத்தில் நிற்கும் கிரகங்களுக் 
கும் அற்பபலமும் உண்டென்கின்றார்கள் . 

சு . 16. சுக்கில பட்சப் பிரதமை முதல் தசமி வரையில் 10 
தினம் சந்திரன் மத்தியம் பலனாவன் . அதன் மேல் 10 தினம் ( சுக்கில 
பட்ச ஏகாதசிமுதல் கிருஷ்ணபட்ச பஞ்சமி வரையில் ) பூர்ண பல 


28 


சாராவளி. 


னாவன் . அதன்மேல் 10 தினம் (கிருஷ்ண பட்ச சஷ்டிமுதல் அமா 
வாசியை வரையில் ) பலஹீனனாவன் . சுக்கில பட்சத்தில் சந்திரன் 
மென்மேலும் விருத்தியாகின்ற பலத்தோடு கூடியவனாமென்றும் , 
கிருஷ்ணபட்சத்தில் முறையாகக் குறைந்து வருகின்ற பலத்தோடு 
கூடியவனாமென்றும் தாரதம்மியம் அறிந்து கொள்ள வேண்டும் . 

சு. 17. பரிபூரணத்தை அடைந்திருக்கின்ற சகல கலைகளோடு 
கூடியவனும் , அதிசயத்தினாலே தெளிந்திருக்கின்ற மண்டலத்தோடு 
கூடியவனும் , பரிபூர்ணனுமாகிய சந்திரன் தடையில்லாமல் 
பலத்தைச் செய்கின்றவனாகின்றான் . மற்றக் கிரகங்களுடைய பலத் 
தைக் காட்டிலும் சந்திர பலத்திற்குச் சிரேஷ்ட முண்டு என்று 
எல்லாப் பூர்வாசாரியர்களும் சொல்லுகின்றார்கள். 

சு . 18. சந்திரன் நிற்கின்ற இராசியின் அதிபனான கிரகமும் , 
இலக்கினாதிபனாயிருக்கின்ற கிரகமும் , குருவும் கேந்திரஸ்தானங்க 
ளில் ( 1-4-7-10 இந்தப் பாவங்களில் ) நிற்கின்ற சமயம் ஜனித்தவன் 
தனது ஜீவித காலத்தில் மத்தியில் சுகத்தை அனுபவிக்கின்றவனா 
கின்றான் . 

சு . 19. இராசியினுடையவும் இராசியதிபனுடையவும் பலத்தை 
ய நுசரித்து ராசிபலத்தைக் கற்பித்தல் வேண்டும் . இவ்விரண்டு 
பலன்களும் ஒருமித்துச் சம்பவிக்கும்போது அவற்றுள் ஒன்றுக்கு 
ஹானி சம்பவிக்கின்றது . 

சு . 20. இலக்கினத்திலிருக்கும் கிரகங்களுக்கும் இலக்கினாதிபதிக் 
கும் ஒன்று போலவே பலம் சாம்பமாக வந்தால் அப்போது நைஸர்க் 
கிக பலங்கொண்டு அவருடைய பலாதிக்கியத்தை அறியவேண்டும் . 
இலக்கினாதிபதி பலாதிக்ய முடையனாயின் , இலக்கினம் பல முடைய 
தாம் . இங்கு இலக்கினாதிபதிக்குத் துல்லியமான பலம் எனச் சூடா 
மணி கூறுகின்றது . 

சு . 21-22-23-24 . சூரியன் முதலிய கிரகங்களுடைய மூலத்திரி 
கோணங்கள் இன்னின்ன ராசிகளென்று மூன்றாவது அத்தியாயம் 
37 - ஆம் சுலோகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன . சில ராசிகள் 
சில கிரகங்களுக்கு உச்சமும் ஸ்வக்ஷேத்திரமும் மூல க்ஷேத்திரமும் 
ஆக இருக்கின் றமையால் அவைகளுடைய வித்தியாசத்தை இந்தச் 
சுலோகங்களால் சொல்லுகின்றார் . 

புதனுக்குக் கன்னியாவிராசியில் 15 பாகைவரை அதியுச்சமும் 
அதன்மேல் 5 பாகை வரையில் ( அஃதாவது 20 பாகை வரையில் ) 


ஐந்தாவது அத்தியாயம் . 

29 
மூலக்ஷேத்திரமும் , அதன் மேல் 10 பாகை 

வரையில் ( அஃதாவது 
30 பாகைவரையில் ) ஸ்வக்ஷேத்திரமுமாகின்றன . 

செவ்வாய்க்கு மேடத்தில் 12 பாகைவரையும் , குருவிற்குத் 
தனுசில் 10 பாகை வரையும் , சுக்கிரனுக்குத் துலாத்தில் 5 பாகைவரை 
யும் , சூரியனுக்குச் சிம்மத்தில் 20 பாகைவரையும் , சனிக்குக் கும்பத் 
தில் 20 பாகைவரையும் மூலக்ஷேத்திரங்களும் , சேடபாகைகள் ( அந் 
தந்த இராசிகளில் ) முழுவதும் ஷை கிரகங்களுக்கு ஸ்வக்ஷேத்திரங் 
களுமாகின்றன. 

சு , 25. தன்னுடைய பரமோச்சத்தில் நிற்கின்ற கிரகம் தனக் 
குச் சொல்லப்பட்டிருக்கின்ற சுபபலம் முழுவதும் கொடுக்கின்றது . 
பரம நீசத்தில் நிற்கின்ற கிரகம் சொல்லப்பட்ட சுபபலத்தைக் 
கொஞ்சமேனும் கொடுக்கின்றதில்லை . சத்துரு க்ஷேத்திரத்தில் நிற் 
கின்ற கிரகம் கொஞ்சமாக சுபபலத்தைச் செய்யும் . மித்துரு க்ஷேத் 
திரத்தில் நிற்கின்ற கிரகம் நான்கில் ஒருபாகம் சுபத்தைக் கொடுக் 
கும் . ஸ்வக்ஷேத்திரத்தில் நிற்கின்ற கிரகம் பாதி சுபபலத்தைக் 
கொடுக்கும் . மூலக்ஷேத்திரத்தில் நிற்கின்ற கிரகம் முக்கால் பாகம் 
சுபபலத்தைக் கொடுக்கும் . 

சு , 26 . தனது பரமநீசத்தில் இருக்கும் கிரகம் தனக்குச் 
சொல்லப்பட்ட அசுபபல முழுவதையும் செய்யும் . சத்துரு க்ஷேத் 
திரத்தில் இருக்கும் கிரகம் அசுபபலத்தைச் செய்யும் . பரமோச்சத் 
தில் இருக்கும் கிரகம் அசுபபலத்தைச் செய்கின்றதில்லை. மித்துரு 
க்ஷேத்திரத்திலிருக்கும் கிரகம் முக்கால் பங்கு அசுபபலத்தைச் 
செய்யும் . ஸ்வக்ஷேத்திரத்திலிருக்கும் கிரகம் பாதி சுபபலமும் , பாதி 
அசுபபலமுமாக மிசிர பலத்தைச் செய்யும் . மூலக்ஷேத்திரத்திலிருக் 
கின்ற கிரகம் நாலிலொருபாகம் அசுபபலத்தைச் செய்யும் . 
சு . 27. * கேது - உல்க்கா முதலியவைகளால் 

துன்பப்பட்ட 
கிரகமும் , க்ஷனாயிருக்கின்ற ( மூடம் , அஸ்தமனம் , மெளட்யம் ) 
கிரகமும் , நீசத்திலிருக்கும் கிரகமும் , சத்துரு க்ஷேத்திரத்திலிருக் 
கும் கிரகமும் , யுத்தத்தில் தோல்வியடைந்த கிரகமும் ஆகிய இவ் 
வெல்லாக் கிரகங்களும் தங்களுக்குச் சொல்லப்பட்டிருக்கின்ற சுப 
பலன்களைக் கொடுக்காமல் நேர் விரோதமான பலாபலன்களையே 


* சூரியனிருக்கும் நட்சத்திரத்திற்குப் பத்தாம் நட்சத்திரம் . 
+ சூரியனிருக்கும் நட்சத்திரத்திற்குப் பதினெட்டாம் நட்சத்திரம் . 


30 


சாராவளி. 


சு . 31 .. 


அதிகமாகக் கொடுக்கின்றார்கள் . ரூக்ஷாதி லட்சணங்களைச் சம்ஹிதை 
யில் அறிந்து கொள்க . 

சு . 28. உச்சத்தில் இருக்கும் கிரகம் அதிக சிரேஷ்டமான 
ஐசுவரியத்தைக் கொடுக்கும் . மூலத் திரிகோணத்தில் இருக்கும் 
கிரகம் அரசனிடம் மந்திரித்துவத்தையோ அல்லது சேனாதிபதித்து 
வத்தையோ ஆக்குவிக்கும் . 

சு . 29. ஸ்வக்ஷேத்திரத்திலுள்ள கிரகங்கள் சந்துஷ்டியையும் தன 
தானியாதி சம்பத்துக்களையும் கொடுக்கும் . மித்துரு க்ஷேத்திரத்தி 
லிருக்கும் கிரகம் அதிக கீர்த்திமானாக்குவிக்கும் . 

சு . 30. தனது ஹோரையில் இருக்கும் கிரகம் ஜாதகனு 
தேஜசையும் , அதிக சௌக்கியத்தையும் , ஸ்திரமான சம்பத்தையும் , 
அரசர்களால் கொடுக்கப்படும் தனத்தையும் , சூரத்துவத்தையும் , 
பிறரால் நன்கு மதிக்கப்படுவதையும் , விசாரிக்கப்படுவதையும் உண் 
டாக்குவிக்கும் . 

தனது திரேக்காணத்தில் இருக்கும் கிரகம் ஜாதகனுக்கு 
அதிகமான ( மேம்பாடுள்ள ) குணத்தைக் கொடுக்கும் . தனது நவாம் 
சத்தில் இருக்கும் கிரகம் ஜாதகனைப் பிரசித்தி யுள்ளவனாக்குவிக்கும் . 

சு . 32. கிரகங்களுக்குச் சப்தமாம்சக பலமிருப்பின் ஜாதகனைத் 
துணிவுள்ளவனாகவும் பிடிவாதமுள்ளவனாகவும் , தனவானாகவும் , கீர்த் 
திமானாகவும் செய்விக்கும் . கிரகங்களுக்குத் துவாதசாம்சக பலமுண் 
டாயிருப்பின் , ஜாதகன் காரியங்களில் பிரியமுள்ளவனாகவும் , பரோப 
காரத்தைச் செய்கின்றவனாகவும் இருப்பான் . 

சு . 33-34 . திரிம்சாம்சக பலம் பெற்ற கிரகங்கள் அதிகமான 
சௌக்கியத்தையும் , நல்ல குணத்தையும் , ஜாதகனுக்குக் கொடுத்து 
இரட்சிக்கும் . சுபதிருஷ்டியைப் பெற்ற கிரகங்கள் ஜாதகனைத் தன 
வானாயும் , பிரசித்தனாயும் , சௌபாக்கியத்தோடு கூடினவனாயும் , 
பிரதான்யமுள்ளவனாயும் , நிர்மலனாயும் , சௌந்தர்ய முள்ளவனா 
யும் , நல்ல சரீரத்தோடு கூடினவனாயும் , நல்ல சுகங்களை அனுப் 
விப்பவனாயும் இருக்கச் செய்யும் . அயன பலமுள்ள கிரகங்கள் தமது 
திக்கில் பலவிதமான சம்பத்துக்களை ஜாதகனுக்குக் கொடுக்கும் . 

சு . 35. ஓஜராசி பலத்தோடும் உக்மராசி பலத்தோடும் கிரகங் 
கள் இருக்கின் ஜாதகன் ஜனங்களால் பூசிக்கப்படுபவனாயும் , கலா 
வித்தைகளில் அதிக சாமர்த்திய முள்ளவனாயும் , பிரசன்ன மனதோடு 


ஐந்தாவது அத்தியாயம் . 


31 


ணங்கள் 


அடையச் 


கூடியவனாயும் , ஆரோக்கிய முள்ளவனாயும் , பரலோகத்தைக் குறித் 
துப் பயப்படுகின்றவனாயும் இருப்பான் . 

சு . 36. கிரகங்கள் ஸ்தான பலத்தோடு கூடியிருந்தால் ஜாத 
கனைத் தீரமுள்ள வனாகவும் , ஸ்திதி சுகமுள்ளவனாகவும் , ஸ்திரமான 
சம்பத்துள்ளவனாகவும் , சுவாதந்திரியத்தோடு கூடிய கர்மங்களைச் 
செய்கின்றவனாகவும் ஆக்குவிக்கும் . 

சு. 37. திக்குபலத்தோடு கூடின கிரகம் ஜாதகனைத் தன்னுடைய 
திக்கில் சேர்ப்பித்து அவ்விடத்திலிருந்து வஸ்திரங்கள் ஆபா 
பக்ஷண சாதனங்கள் 

முதலியவைகளை 
செய்யும் . ( 4 - ஆம் அத்தியாயம் , 8 - ஆம் சுலோகத்தில் சொல்லியிருக் 
கின்ற பூர்வம் முதலிய திக்குகளை அறிந்து கொள்க.) 

சு. 38. சேஷ்டா பலத்தோடு கூடின கிரகம் ஏதோ ஒரு சமயம் 
ராஜ்யத்தையும் , சில சமயம் பூஜ்யத்தையும் , சில சமயம் திரவியத்தை 
யும் , ஒரோர் சமயம் சௌக்கியத்தையும் , சில சமயம் யஜசையும் 
தரும் . இஃது அனேகவித ரூபமாகிய பலன்களைக் கொடுக்கின்றதால் 
இவை வக்கிர பலன்கள் என்றழைக்கப் பெறுகின்றன . எனவே , 
வை எப்போதும் உண்டாவன அல்ல வென்றறிக . 

சு . 39. வக்கிர பலத்தோடு கூடிய சுபக்கிரகங்கள் (புதன் - குரு 
சுக்கிரன் ) பலமுள்ளவைகளா யிருப்பின் ராஜ்யத்தை ஜாதகனுக்குக் 
கொடுக்கும் . வக்கிர பலமுள்ள பாபக்கிரகங்களான செவ்வாய் - சனி 
இவர்கள் துக்கத்தையும் , வீண் அலைச்சலான தேச சஞ்சாரத்தையும் 
கொடுப்பார்கள் . சூர்யனுக்கும் சந்திரனுக்கும் வக்கிரம் உண்டாவ 
தில்லை . 

சு . 40. குஜாதி பஞ்சக் கிரகங்கள் சமலிப்தையில் ( ஒரு ராசி 
யில் 

ஒரு பாதத்தில் ஒரு கலையில் ) சேருகின்ற சமயம் ஜோதிஸ் 
சக்கரத்திலுண்டாகின்எற 

பயங்கரமாகிய யுத்தத்தில் ஜெயித்து ரஜ்மி 
விருத்தியாயிருக்கின்ற கிரகம் சரீர ஆரோக்கியத்தையும் , சுகத்தை 
யும் , எல்லாவித சுபத்தையும் , சத்துருவில்லாத பாஜ்யத்தையும் 
கொடுக்கின்றது . 

சு . 41 . பூர்ணமான தினராத்திரி பலத்தோடுகூடிய கிரகம் பூமி 
கஜம் அசுவம் இவைகளைத் தரும் . அன்றியும் அதிக சௌரிய பராக் 
கிரமமும் ; சத்துருவர்க்க நிர்மூலமும் , பெரும் சம்பத்தும் உண்டாக்கு 


விக்கும் . 


32 


சாராவளி. 


சு . 44 . 


சு . 42. வருஷாதிபனும் மாசாதிபனும் வாராதிபனும் கால 
ஹோராதிபனும் ஆகிய கிரகங்கள் தத்தம் தசாகாலங்களில் 

முறையாக 
சுகம் தனம் யஜசு முதலான பலன்களை இரட்டித்து இரட்டித்துக் 
கொடுக்கும் . 

சு , 43. பட்ச பலமுள்ள கிரகங்கள் சத்துரு நாசத்தையும் , 
விசேஷ இரத்தினங்களையும் , வஸ்திரங்களையும் , ரத கஜ துரக பதாதி 
இவைகளின் பெருக்கையும் , பார்யா லாபத்தையும் , சுவர்ண லாபத்தை 
யும் , பூமி லாபத்தையும் , சந்திரிகைபோன்ற வெண்மையுள்ள நல்ல 
யஜசையும் கொடுக்கும் . (யஜசு = கீர்த்தி ) 

நிர்மலமான பலரஜ்மிகளோடு கூடியிருக்கின்ற கிரகங் 
கள் ராஜ்ய லாபத்தையும் , கனவிலும் கண்டறியாத அரும்பெரும் 
சுகத்தையும் கொடுக்கின்றன . 

சு . 45. மற்ற கிரகங்களைக் காட்டிலும் சுபக்கிரகங்களுக்குப் 
பூர்ண பலமுண்டானால் ஜாதகன் நல்ல ஆசாரம் சத்தியம் சுபம் 
சுசித்துவம் இவையுள்ளானாயும் , ராஜ விஸ்வாசியாயும் , நன்றியுள்ள 
வனாயும் , தேவப் பிராமண பக்தியுள்ளவனாயும் , இருப்பதோடு விசேஷ 
வஸ்திர புஷ்ப களப பன்னீர் ஆபரண பரிமள நீராதிகளில் பிரிய 
முள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 46. பாபக்கிரகங்கள் பலவந்தர்களானால் லுப்தனாகவும் , 
( பேராசையுள்ளவன் ) நித்திய கர்மங்களில் கருத்துள்ளவனாகவும் , 
தனது காரியத்திலேயே எண்ண முடையவனாகவும் , சத்ஜனங்களை 
துவேஷிக்கின்றவனாகவும் , கலகத்தை உண்டாக்குகின்றவனாகவும் , 
ஞான ஹீனனாகவும் , குரூரனாகவும் , ஹிம்சை முதலிய துஷ்கிருத்தி 
யங்களில் கருத்துள்ளவனாகவும் , அழுக்குள்ளவனாகவும் , ( பொறாமை ) 
கிருதக்னனாகவும் , (உபகாரஸ்மரணை யில்லா தவன் ) துஷ்டனாகவும் 
அல்லது தூஷிப்பவனாகவும் , விரூபனாகவும் இருப்பான் . 

சு . 47-48-49 . ஸ்வக்ஷேத்திரத்திலும் மித்துரு க்ஷேத்திரத்திலும் 
இருக்கின்ற கிரகங்களுக்குப் பாலன் என்றும் , மூலத்திரி கோணத்தி 
லிருக்கின்ற கிரகங்களுக்குக் குமாரன் என்றும் , பரமோச்சத்திலிருக் 
கின்ற கிரகங்களுக்கு அரசன் என்றும் , சத்துரு க்ஷேத்திரத்திலிருக் 
கின்ற கிரகங்களுக்கும் மூடத்தையடைந்த கிரகங்களுக்கும் விருத்தன் 
என்றும் , பரமரீசத்தில் இருக்கின்ற கிரகங்களுக்கு மிருதன் ( சாவு ) 
என்றும் நாமதேயமுண்டு . இந்தக் கிரகங்கள் தங்கள் பெயர்களுக் 
கேற்றபடி பலத்தைச் செய்கின்றார்கள் . 


ஐந்தாவது அத்தியாயம் . 


33 


இவ்விடத்தில் சமக்ஷேத்திரத்தில் நிற்கின்றவர்கள் அதிபாலன் 
என்றும் , ஸ்வக்ஷேத்திரத்தில் நிற்கின்றவர்கள் குமாரன் என்றும் , 
மூலத்திரி கோணத்தில் நிற்கின்றவர்கள் யுவன் ( அரசன் ) என்றும் 
பெயர் பெறுவர் என்று கூறுவாருமுண்டு . 

எல்லாக் கிரகங்களுக்கும் இவ்வித ஏழவஸ்தைகளுமூள வென்பர் 
ஒரு சாரார் . கிரகங்களுக்குப் பாலாதி அவஸ்தைகள் உளவென்று 
வேறு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கின்றபடியால் அவைகள் இங்கு 
தெரிவிக்கப்படுகின்றன . 

அஸ்தமனம் கழிந்ததினம் அதிபாலன் என்றும் , பின்னால் ஏழு 
தினம் வரையில் பாலன் என்றும் , அதற்கு மேல் குமாரன் என்றும் , 
* கிரமகதி கிரமமாகக் குறைந்து வக்கிரகதி தொடங்குகின்றவரையில் 
அரசன் என்றும் , - வக்கிரகதியில் யுவன் என்றும் , மெளட்யம் (மூடம் 
அஸ்தமனம் ) தொடங்குவதற்குமுன் ஏழு தினம் விருத்தன் என்றும் , 
மெளட்யமுள்ளபோது மிருதன் ( மரணன் ) என்றும் பெயர் பெறுவார் 
கள் எனக் கூறுகின்றார்கள் . எனவே இந்த இரண்டு மதமும் அங்கீ 
கரிக்கத் தக்கனவென்று அறிந்து கொள்ள வேண்டும் . 
சு . 50 . 

கிரகங்கள் பால்ய அவஸ்தையில் இருந்தால் சுகியாயும் , 
குமார அவஸ்தையில் இருந்தால் சீலகுண மில்லா தவனாயும் , அரச 
அவஸ்தையில் இருந்தால் பிரபுவாயும் , விருத்த அவஸ்தையில் இருந் 
தால் வியாதிபீடை சத்துருபீடை உள்ளவனாயும் , மரண அவஸ்தை 
யில் இருந்தால் விரயமும் மரண துக்கமும் அநுபவிக்கின்றவனாயும் 
இருப்பன் . இவ்விதமாகப் பால்யாதி அவஸ்தைகளின் பலன்களை 
அறிந்து கொள்க . அதிபாலன் பால்யத்திலும் யுவன் அரசனிலும் 
அடங்கும் . 

சு . 51 . கிரகங்கள் ஓஜ ( ஆண் ) இராசியில் பலவந்தர்களாயிருந் 
தால் தீரம் பௌருஷம் உள்ளவனாகவும் , யுத்த சாமர்த்திய முள்ள 
வனாகவும் ( யுத்தத்தில் நின்று பயப்படாமல் ரக்ஷிக்கின்றவன் ) இருப் 
பன் . விராசியில் பலமில்லாதவர்களாயிருந்தால் மிகவும் கடினமுள் 
ளவர்களாகவும் , குரூரர்களாகவும் , மூர்க்கர்களாகவும் இருப்பார்கள் . 

சு . 52. கிரகங்கள் யுக்ம ( பெண் ) இராசியில் பலவந்தர்களா 
யிருந்தால் மிருதுவான குணமுள்ளவனாயும் , யுத்தத்தில் பயந்தவனா 
யும் , ஜலம் ( வெள்ளம் ) புஷ்பம் வஸ்திரம் இவைகளில் பிரியமுள்ளவனா 
யும் சௌக்கியத்தை அடைபவனாயும் ஆரோக்கிய முடையவனாயும் 
இருப்பான் . 

ஐந்தாவது அத்தியாயம் முற்றிற்று . 
முன்னோக்கிச் செல்லுதல் . t பின்னோக்கிச் செல்லுதல் . 


5 


ஆறாவது அத்தியாயம் . 

அந்யோந்ய காரகத்துவம் . 
சு . 1. இனிமேல் இந்த அத்தியாயத்தினால் கிரகங்களுடைய 
அந்யோந்ய காரகத்துவத்தைத் தெரிவிக்கின்றார் . 

ஸ்வக்ஷேத்திரத்திலோ மூலத்திரி கோணத்திலோ உச்சத்திலோ 
கிரகங்கள் இருந்து அந்த ராசிகள் இலக்கினம் நான்கு ஏழு பத்து 
ஆகிய இந்த ஸ்தானங்களாயு மிருக்குமானால் அந்தக் கிரகங்கள் அந் 
யோந்யகாரகர்கள் ஆகின்றார்கள் . கேந்திரங்களில் மாத்திரம் நின்றா 
லும் பரஸ்பரம் அந்யோந்ய காரகத்துவ முண்டென்னும் ஹரியி 
னுடைய மதத்தைப் பலர்கள் அங்கீகரிப்பதில்லை . 

சு . 2. இந்தச் சுலோகத்தினால் பரஸ்பரம் அந்யோந்ய காரகத் 
துவத்தை உதாரணத்தால் விளக்குகின்றார் . கடகம் இலக்கின 
மாகி அதில் ஸ்வக்ஷேத்திராதிபனான சந்திரனும் உச்சத்தை யடைந் 
தவனான குருவும் சேர்ந்து நிற்பதாகவும் , நான்காமிடமாகிய துலா 
விராசியில் உச்சனாகிய சனியும் , பத்தாமிடமான மேடத்தில் மூலத் 
திரி கோணனாகிய செவ்வாயும் அதில் உச்சத்தை யடைந்த சூரியனும் 
இருப்பதாகவும் வைத்துக்கொள்வோம் . அவ்விதமானால் இந்தக் 
கிரகங்களெல்லாம் அந்யோந்யகாரகர்களாகின்றனர் . இங்கு வேறு 
விசேஷத்தையும் சொல்லுகின்றார் . இலக்கினகதனான சந்திரனுக்கும் 
குருவிற்கும் பரஸ்பரம் காரகத்துவமுண்டு . இந்தக் குரு சந்திரர் 
களுக்குச் செவ்வாயும் சூரியனும் , சனிக்குக் குருவும் சந்திரனும் பரஸ் 
பரம் காரகர்களாகின்றார்கள். 

இவ்விதம் இலக்கினத்திலிருந்தும் கிரகங்கள் நிற்கின்ற இராசி 
யிலிருந்தும் அந்யோந்ய கேந்திரஸ்தர்களான கிரகங்களெல்லாம் 
பரஸ்பா காரகர்களாகின்றார்கள் என்று அறிந்துகொள்க . இவ்வித 
காரக பேதத்தால் தசாபலன்களுக்கும் வித்தியாசம் வரும் . குருவும் 
சந்திரனும் தம்மில் காரகத்துவ முண்டென்று முன்பு தெரிவித்த 
பிரகாரம் குருதசையில் சந்திரனுக்குச் சொல்லியிருக்கின்ற பலன் 
களும் சந்திர தசையில் குருவிற்குச் சொல்லியிருக்கின்ற பலன்களும் 
மாறி உண்டாகுமென்றும் இவைபோலவே சேஷமுள்ள கிரகங்களுக் 
கும் காரகத்துவங்களினால் பலபேத முண்டாகுமென்றும் அறிந்து 
கொள்ளவேண்டும் . 


ஆறாவது அத்தியாயம் . 


35 


சு . 3. உச்சத்திலும் ஸ்வக்ஷேத்திரத்திலும் மித்துரு க்ஷேத் 
திரத்திலும் நிற்கின்ற கிரகங்களும் காரகர்களாகின்றார்கள் . 10 - ஆம் 
இடத்தில் நிற்கின்ற சூரியன் காரகனாமென்று சாணக்கியர்சொல்லுகின் 
றார் , இந்தப் பட்சத்தில் உச்சத்திலிருப்பவனாகவோ ஸ்வக்ஷேத்திரத் 
திலிருப்பவனாகவோ நிற்கின்ற கிரகத்திற்குக் கேந்திர ஸ்திதி வேண் 
டுவதில்லை . இதனால் கேந்திரம் தவிர்த்து நிற்கின்ற கிரகத்தி 
னுடைய 10 - ஆம் இடத்தில் ஒரு கிரகம் உச்சத்திலோ ஸ்வக்ஷேத் 
திரத்திலோ நின்றால் தம்மில் தற்கால பந்துத்வ முள்ளவராகையால் 
அந்தப் பந்து குணங்களோடு நான்கில் நிற்கின்ற கிரகத்தினுடைய 
காரகனாகின்றது என்பது பெறப்படுகின்றது . ஆனால் இங்கு பரஸ் 
பர காரகத்துவம் இல்லை. 

சு . 4. இலக்கினத்திலும் நான்காமிடத்திலும் பத்தாமிடத் 
திலும் நிற்கின்ற எல்லாக் கிரகங்களும் காரகர்களாகின்றனர் . பதி 
னோராமிடத்தில் நிற்கின்ற கிரகங்களும் காரகராமென்று சிலர் அபிப் 
பிராயப்படுகின்றனர் . 

பூர்வாசாரியர்களில் பெரும் . 
பான்மையோர் அந்த மதத்தை அங்கீகரிக்கவில்லை . இங்கு உச்சம் , 
மூலத்திரிகோணம் , ஸ்வக்ஷேத்திரம் இவைகளில் இல்லாமலிருந் 
தாலும் காரகத்துவம் உண்டாகும் . இலக்கினத்தில் நிற்கின்ற கிரகத் 
திற்கு நான்கிலோ பத்திலோ நிற்கின்ற கிரகம் (உச்ச ஸ்வக்ஷேத்தி 
ராதி ஸ்திதி இல்லை யென்றாலும் ) காரகனாகின்றது . இந்தக் காரகத் 
துவம் பரஸ்பர முள்ள தல்லவென்றும் அறிந்து கொள்ளவேண்டும் . 
சு . 5. முற்கூறியபடி காரக லட்சணம் 

உண்டாயிருக்கும் 
போது ஜனித்தவன் நீசகுலத்தில் பிறந்தவனானாலும் பிராதான் 
யத்தை அடைவான் . அரசகுலத்தில் பிறந்தவனானால் சந்தேகமில் 
லாது அரசனாவான் . 

சு . 6. மேற்கூறப்பட்ட காரகவேதம் மற்ற யோகங்களைக் 
காட்டிலும் பிரபலமும் பிரதானமும் ஆகின்றது என்று ஹரி சொல்லு 

அதுகொண்டு காரகவேதத்தினுடைய பலாபலன்களை 
அறிந்துகொண்டு பலத்தை நிச்சயிக்கவேண்டும் . 


ஆனாலும் 


கின்றார் . 


ஆறவது அத்தியாயம் முற்றிற்று . 


ஏழாவது அத்தியாயம் . 

கிரகங்களின் காரகத்துவம் . 
சு . 1. ஞாயிறு முதலாகிய ஏழு கிழமைகளுக்கும் முறையே : 
சூரியன், சந்திரன் , செவ்வாய் , புதன் , குரு , சுக்கிரன் , சனி என்ற 
இந்தக் கிரகங்கள் நாதர்களாகின்றனர் . இந்தக் கிரகங்களே மாசத் 
திற்கும் சம்வத்சரத்திற்கும் காலஹோரைக்கும் நாதர்களாகின்றனர் . 
இனிமேல் சம்வத்சரா திபத்தியாதிகளைச் சொல்லுகின்றார் . 

சு . 2. சம்வத்சராதிபத்யம் நான்காம் வாரேசனுக்கும் , கால 
ஹாராதிபத்யம் ஆறாம் வாரேசனுக்கும் ஏற்படுகின்றன . இரவு பகல் 
கொண்ட ஒரு நாளில் 23 நாழிகை விழுக்காடு 24 ஹோரை 
யுண்டென்க . ஆதித்திய வாரத்தில் உதயாதி 22 நாழிகை வரைக்கும் 
சூரியனும் , பிறகு முறையே சுக்கிரன் , புதன் , சந்திரன் , சனி , குரு , 
செவ்வாய் இவர்களும் காலஹோரா நாதர்களாகி மீண்டும் சூரியன் 
முதல் ஆரம்பித்து சனி ஹோரை 

வரையில் பகல் முடிகின்றது . 
இரவு 5 - ஆம் வாராதிபனான குருவோரை முதல் புதன் ஹோரை 
வரையில் 

முடிகின்றது . திங்கட்கிழமை உதயாதி 21 நாழிகை 
வரை இருப்பது சந்திரஹோரை என்றும் , எல்லா வாரங்களுக்கும் 
முதலில் அவரவர்களின் ஹோரை நடக்கும் என்றும் கண்டுகொள்ள 
வேண்டும் . 

சு . 3-4-5-6 . முன் சுலோகத்தில் சொல்லப்பட்ட சம்வத் 
சராதி பத்தியமும் , மாசாதிபத்தியமும் அறிந்து கொள்ளும் முறை 
கள் வராஹமிஹிரர் முதலிய பூர்வாசாரியர்களால் சொல்லப்படாமை 
யால் இனி அவைகளை அறிந்துகொள்ளும் முறையை இச்சுலோகத் 
தில் வேறுவிதமாகக் கூறுகின்றார் . 

மீன ( பங்குனி ) மாசத்திலே சுக்கிலப் பிரதிபதம் ( பிரதமை திதி ) 
உதயாத்பரத்தில் கலைமாத்திரம் இருந்தாலும் அந்தக் கிழமையின் 
நாதன் சம்வத்சராதிபனாகின்றான் . எல்லா மாசத்திலும் இவ்விதமா 
கவே சுக்கில பிரதிபதம் கொண்டு மாசாதிபர்களையும் அறியவேண்டும் . 

எல்லாக் கிரகங்களும் தங்கள் தங்களுடைய அவஸ்தைக்குத் 
தக்க பலத்தைக் கொடுக்கின்றன . கிரகம் உபஜெயத்திலோ இலக் 
கினத்திலோ நின்றால் அந்தப் பலம் பூர்ணமாக இருக்கும் . சம்வத் 


ஏழாவது அத்தியாயம் . 


37 


சரம் , , 

மாசம் , திவசம் , காலஹோரை இவைகளுடைய நாதர்களான 
கிரகங்களுக்கு முறையே கால் , அரை , முக்கால் , ஒன்று இவ்விதம் 
பலங்களைக் கொள்ள வேண்டும் . 

சு . 7. சூரியன் முதலிய கிரகங்களைக்கொண்டு அறிய வேண்டிய 
காரகத்துவமும் நாதத்துவமுமான திரவியங்களைச் சொல்லுகின்றார் . 

சூரியன் : சர்ப்பம் , கம்பளம் , பர்வதம் , சுவர்ணம் , ஆயுதம் , 
விஷம் , அக்கினி , ஒளஷதம், ராஜா , மிலேச்சன் , அஸ்தி , பிரகாசம் , 
காடு , விறகு , மந்திரம் இவைகளுக்கு நாதனாகின்றார் . 

சு . 3. சந்திரன் : புஷ்பங்கள் , உணவு வஸ்துக்கள் , இரத்தினம் , 
வெள்ளி , சங்கு , உப்பு , வெள்ளம் ( ஜலம் ) , இஷ்ட வஸ்திரங்கள் , 
ஆபரணம் , ஸ்திரீ , நெய் , எண்ணெய் , நித்திரை இவைகளுக்கு நாதனா 


கின்றார் . 


சு . 9. செவ்வாய் : செந்தாமரை , செம்பு , சுவர்ணம் , இரத்தம் , 
ரசம் , ஒளஷதம் , மனோசிலை முதலியவைகள் , பூமி , ராஜா , விழுதல் , 
மோக ஆலஸ்யம் , குத்து , வெட்டு , அடி , திருடன் இவைகளுக்கு 
நாதனாகின்றார் . 

சு . 10. புதன் : சாஸ்திரங்கள் , எழுத்துக்கள் , எழுத்துச் சாமான் 
கள் , சிற்ப வித்தைகள் , யாகஸ்தானம் அல்லது தேவாலயம் , திறமை , 
மந்திரித்துவம் , தூதன் , ஹாஸ்யம் , பட்சிகள் , விருக்ஷ விசேஷங்கள் , 
சுவர்ணம் இவைகளுக்கு நாதனாகின்றார் . 

சு . 11. குரு : எல்லாவற்றிலும் சுபத்துவம் , மங்கல கர்மம் , தர் 
மம் , புஷ்டி , கர்மம் , மஹத்துவம் , வேத சாஸ்திராப்பியாசம் , கட் 
டளை, நகரம் , ராஜ்யம் , வாகனம் , பீடம் , மஞ்சம் , சுவர்ணம் , தன 
தான்னியங்கள் , நெற்களஞ்சியம் , புத்திரன் இவைகளுக்கு நாதனா 


கின்றார் . 


சு . 12. சுக்கிரன் : வஸ்திரம் , இரத்தினம் , ஆபரணம் , விவாகம் , 
சுகந்த திரவியம் , இஷ்ட வஸ்திரம் , பார்யை , கோமயங்கள் ( தயிர் 
நெய்கள் ), நிதி ( பொக்கிஷம் ) , சங்கீதாதி கலாவித்தை , கவித்துவம் , 
மைதுனம் , வெள்ளி இவைகளுக்கு நாதனாகின்றார் . 

சு . 13. சனி : பித்தளை , ஈயம் , நாகம் , இரும்பு , இழிவான தான் 
னியங்கள் , மரணம் , பந்தனம் , காராக்கிரகம் ( ஜயில் ) , துக்கம் , வேலைக் 
காரன் , அடிமை , நீசஸ்திரீகள் , வியாபாரி , கிழவர்கள் , 


பிரேத 


38 


சாராவளி. 


யவன 


தீட்சை , தாரித்திரம் இவைகளுக்கு நாதனாகின்றார் என்று அறிந்து 
கொள்ளவேண்டும் . 

சு . 14-15 . சூரியன் அங்கதேசத்திலும் , சந்திரன் 
தேசத்திலும் , சுக்கிரன் சமதடத்திலும் , குரு சைந்தவ தேசத்தி 
லும் , புதன் மகத தேசத்திலும் , சனி சௌராஷ்டிர தேசத்திலும் , 
செவ்வாய் உஜ்ஜயினி தேசத்திலும் , இராகுகேதுக்கள் திராவிட 
தேசத்திலும் ஜனித்தவராகின்றனர் . இங்கனம் சூரியாதி கிரகங்க 
ளுக்குத் தேசங்களை அறிந்து கொள்க . இங்கு " அர்க்ககலிங்க 
விஷயே " என்ற பேதத்தினால் சூரியன் கலிங்க தேசத்தில் ஜனித்தா 
னெனக் கொள்வாருமுண்டு. 


ஏழாவது அத்தியாயம் முற்றிற்று . 


எட்டாவது அத்தியாயம் . 


கர்ப்பாதான லட்சணம் . 


சு . 1. இராசி பலம் , கிரகபலம் , பாவபலம் முதலியன இல்லாத 
ஒருவனுக்குச் சொல்வது நடைபெறுவதில்லை . ஆகையினால் எல்லா 
ருடைய ஜனனத்திற்கும் காரண பூதமான ஆதானத்தை ( கர்ப்பா 
தானத்தை) இனிச் சொல்லுகின்றார் . 

இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுகின்ற லட்சணங்களெல் 
லாம் 

ஆதான லக்கினத்தை அடிப்படையாகக் கொண்டிருக்கின்றன . 
அந்த ஆதான லக்கினம் அவிக்ஞாத மாகையால் ( அறியப்படாதது ) ) 
அதனைப் பிரசின லக்கின பலனாலும் ஜாதக லக்கின பலனாலும் நிர்ண 
யிக்கவேண்டும் . 


சு . 2. ஸ்திரீ ஜன்மராசியினுடைய அநுபசய ராசிகளில் 
( 1 , 2 , 4, 5 , 7 , 8 , 9 , 12 ) சந்திரனிருந்து செவ்வாயின் திருஷ்டியைப் 
பெற்று நிற்கின்ற காலம் ஸ்திரீகளுக்கு மாதந்தோறும் ஆர்த்துவம் 
உண்டாகின்றது . 

இந்த ஆர்த்துவம் கர்ப்பயோக்கியமானது . ஒவ் 
வொரு மாசத்திலு முண்டாகின்ற ஆர்த்துவத்திற்கு செவ்வாய்க்கும் 
சந்திரனுக்கும் தம்மில் யோகமோ திருஷ்டியோ திரேக்காணாதி ஷட் 
வர்க்க சம்பந்தமோ உண்டானால் அதற்குப் போதும் என்றும் , 
கெர்ப்ப க்ஷமமாகிய ஆர்த்துவத்திற்குச் சந்திரனுக்கு அநுபசயராசி 
ஸ்திதியும் செவ்வாய் திருஷ்டியும் அவசியம் வேண்டுமென்றுமறிக . 

சு . 3. சந்திரன் ஜலமும் , செவ்வாய் அக்கினியுமாவர். ஜலம் 
என்பது இரத்தமும் , அக்கினி என்பது பித்தமுமாகும் . இவ்விதம் 
ரத்தம் பித்தத்தினால் க்ஷோபிக்க ( கலக்கப் படுகின்ற சமயம் ஸ்திரீ 
களுக்கு ரஜஸு ( ஆர்த்துவம் ) உண்டாகின்றது . 

சு . 4. மேற்கூறிய விதம் சம்பவிக்கின்ற ரஜஸு கர்ப்பத்திற்குக் 
காரணமாகின்றது . ஆர்த்துவம் ஆரம்பித்ததினம் முதல் 4 தினம் 
சென்ற பிறகு உள்ள 12 தினம் ருதுகாலமென்றும் , அந்தக் காலத்தி 
லுள்ள சம்போகம் கர்ப்பத்தைக் கொடுப்பதாகுமென்றும் அறிக . 
சந்திரன் உபசயத்தில் நிற்கின்ற காலம் சம்பவிக்கின்ற ஆர்த்துவம் 
நிஷ்பலமாதலால் அப்பொழுது கர்ப்பசித்தி யுண்டாவதில்லை. 


40 


சாராவளி. 


சு . 5. புருஷனின் ஜன்மராசியினுடைய உபசயத்தில் ( 3,6,10, 11 
இந்த ஸ்தானங்களில் ) சந்திரன் நின்று அந்தச் சந்திரனைக் குருவா 
வது , மித்துருக் கிரகங்களாவது , அவர்களுள் விசேஷமாய்ச் சுக்கிரனா 
வது பார்த்தார்களானால் , அப்போது ஸ்திரீ பர்த்தாவினுடைய சம் 
போகத்தை அடைகிறாள் . அந்தச் சம்போகம் கர்ப்பயோக்கிய மான 
தாம் என்பது இதன் கருத்து . இங்குச் சுக்கிர திருஷ்டியைக் காட்டி 
லும் குருதிருஷ்டிக்குப் பிராதான்ய முண்டென்று சொல்லுவது 
முண்டு . 

சு . 6-7 . மேற்சொன்ன விதம் உபசயத்திலிருக்கின்ற சந்திரன் 
சூரியனுடைய திருஷ்டியைப் பெற்று நின்றால் , ராஜ புருஷரோடும் , 
சனியின் திருஷ்டியைப் பெற்று நின்றால் , வேலைக்காரனோடும் , செவ் 
வாயின் திருஷ்டியைப் பெற்று நின்றால் கள்ள புருடனோடும் சம் 
போகிப்பாள் என்று சொல்லவேண்டும் . மற்ற சுபர்களுடைய 
திருஷ்டியைப் பெற்று நின்றால் தனது பர்த்தாவோடு சம்போகத்தை 
அடைவாளென்று 

சொல்லவேண்டும் . பாபதிருஷ்டிக்குப் பலம் 
தனித்தனியே இங்கு தெரிவித்தன ரென்றாலும் , இந்தப் பாபர்கள் 
சுபர்களது திருஷ்டி யோகாதிகளோடு கூடாமலும் , ஸ்வக்ஷேத்திரத்தி 
லிருக்காமலும் , பலஹீனர்களாயும் இருந்தால் ராஜ புருஷன் முதலிய 
வர்களோடு சம்போக முண்டாமென்று சொல்லலாம் . 

சு . 8-9 . ஆதானலக்கின விராசிக்கு ஏழாமிராசி துவிபத ,, 
சதுஷ்பதாதி ராசிகளில் எதாகின்றதோ அதே பிரகாரமான சுரதத் 
தைக் குறிப்பிடவேண்டும் . துவிபத ராசியானால் மநுஷ்யரைப் போல 
வும் , சதுஷ்பதாதி ராசியானால் அஜவிருஷபாதிகளைப் போலவும் 
உள்ள சம்போகமென்று யுக்தா யுக்தமாக ஊகித்துச் சொல்லவேண் 
டும் . ஆதான லக்கினம் அறிவது சிரமமாதல்பற்றி ஜன்ம லக்கினத் 
தினாலும் , பிரஸ்ன லக்கினத்தினாலும் , இந்த லட்சணத்தை அறிய 
வேண்டும் . மேற்சொன்ன ஏழாமிராசிக்குப் பாபக் கிரகங்களுடைய 
யோகதிருஷ்டியாதி சம்பந்தமுண்டானால் , கோபத்தோடும் கலகத் 
தோடும் கூடியுள்ள சுரதமென்றும் , சுபக்கிரகங்களுடைய யோக 
திருஷ்டியாதி சம்பந்தமுண்டானால் , அந்யோன்ய 
தோடும் சௌமியத்தோடும் வாத்ஸ்யாயன முனிப் பிரணி தமாகிற 
காமசாஸ்திரத்தை யநுசரித்துள்ள சுரதம் என்றும் அறிய வேண்டும் . 
சு . 10 . 

பூர்வ ஜென்மங்களில் செய்த புண்ணிய பாப கர்மங் 
களை அநுபவிப்பதற்காக ஜீவன் தூமாதி மார்க்கங்களில் 


சந்தோஷத் 


கூடி 


* இதன் விரிவை நீலகண் 


எட்டாவது அத்தியாயம் . 

41 
ஓஷதிகளில் சேர்ந்து பிறகு அவற்றாலாகிய உணவோடு கலந்து 
புருஷனுடைய சுக்கிலமாய் சம்போகத்தில் ஸ்திரீயினுடைய சோணி 
தத்தில் கலந்து கர்ப்பாசயத்தில் சேர்கின்றது . 
சு . 11. சூரியனைக்கொண்டு 

புருஷனுடைய 

கர்ப்பாதான 
சாமர்த்தியத்தையும் , சுக்கிரனைக்கொண்டு ரேதஸையும் , செவ்வாயைக் 
கொண்டு ஸ்திரீயின் கர்ப்பாதான சாமர்த்தியத்தையும் , சந்திரனைக் 
கொண்டு சோணிதத்தையும் அறிய வேண்டும் . இந்நியாயத்தினால் 
சூரியனும் சுக்கிரனும் புருஷனுடைய ஜன்ம சந்திரனிலிருந்து உப 
சயராசியிலும் , தங்களுடைய நவாம்சங்களிலும் , செவ்வாயும் சந் 
திரனும் ஸ்திரீயினுடைய ஜன்ம சந்திரனிலிருந்து உபசயராசியிலும் , 
தங்களுடைய நவாம்சங்களிலும் இருக்கின்ற காலத்தில் சம்போகத்தி 
னால் கர்ப்பம் சம்பவிக்கின்றது . 

சு . 12. சுக்கிரனும் , சூரியனும் , செவ்வாயும் , சந்திரனும் பலவந் 
தர்களாகி ஆதான லக்கினத்தின் உபசயராசியிலும் , தங்களுடைய 
நவாம்சங்களிலும் இருக்கும் பொழுதும் ஆதான லக்கினத்திலோ 
அதனுடைய ஐந்தாமிடத்திலோ, ஒன்பதாமிடத்திலோ, குரு பல 
வானாகி இருக்கும் பொழுதும் கர்ப்பம் சம்பவிக்கும் . 

சு . 13. சூரியன் ஆத்மாவும் , சந்திரன் மனசும் , சுக்கிரன் சுக்கில 
முமாமென்று முன் சம்க்ஞாத்தியாயத்தில் சொல்லி யிருக்கின்றமை 
யால் ஆத்மானுப் பிரவிஷ்டமான மனசோடு கூடி நேத்திராதிகளான 
இந்திரியங்கள் தமது விஷயத்தை அநுபவித்தற்குரிய ஸ்திரீ புருஷ 
சம்போகத்தின்கண் ஸ்திரீயினுடைய உதிரத்தைப் பிரவேசிக்கின்ற 
தான ரேதஸ் கர்ப்ப காரணமாகையால் அந்தச் சமயம் தம்பதிக 
ளுடைய மனது துர்விசாரங்களுக்கு உட்படலாகாது . அவ்விதமானால் 
சந்தானம் மகா ரோகியாகவோ, அற்பாயுசாகவோ உண்டாகும் . 
தம்பதிகளுடைய மனோபாவத்திற்கு அநுகுணமான வாத பித்த 
கபங்களைக்கொண்டு அந்தக் கர்ப்பம் அந்த வாதாதிகளுடைய குணா 
குணங்களைப் பெற்றுள்ளதாயிருக்கும். இந்த விஷயத்தில் பெரிதும் 
சொல்ல வேண்டியது உண்டென்றாலும் விஸ்தாரபயத்தினால் சுருக் 
கப்பட்டது . இந்தப் பாகங்களை வைத்திய சாஸ்திரத்தைக் கொண்டு 
அறிந்து கொள்ள வேண்டும் . 
சு . 14 ; கர்ப்பத்திலேயுள்ள 

பிரஜையினது ஸ்திரீ புருஷ 
பேதத்தைச் சொல்லுகின்றார் . " இது ஆதான லக்கினங் கொண் 
ம் பிரஸ்ன லக்கினங் கொண்டும் - சமயோசிதமாக அறியவேண் 


6 


42 


சாராவளி. 


டியதாகின்றது . பலவந்தர்களான லக்கினமும் , சந்திரனும் , குரு 
வும் , சூரியனும் மேடம் மிதுனம் முதலான ஒற்றையிராசியிலும் 
ஒற்றையிராசி அம்சத்திலும் நின்றால் புருஷப் பிரஜை என்றும் , இட 
பம் கடகம் முதலான இரட்டையிராசியிலும் இரட்டை அம்சத்தி 
லும் ( நவாம்சம் ) நின்றால் ஸ்திரீ பிரஜை யென்றும் அறிந்துகொள்ள 
வேண்டும் . 

சு . 15. சூரியனும் , குருவும் ஒற்றையிராசியில் பலிஷ்டர்களாய் 
நின்றால் கர்ப்பத்திலிருக்கும் சிசு புருஷப் பிரஜையாம் . சுக்கிரனும் 
சந்திரனும் செவ்வாயும் இரட்டையிராசியில் பலத்தோடு கூடி நின் 
றால் ஸ்திரீ பிரஜையாம் . இங்கு ஒற்றை இரட்டை என்பவைகளை 
இலக்கினம் முதலாகக் கொள்ளவேண்டுமென்று உபதேசார்த்தமு 
முண்டு . புருஷக் கிரகமான செவ்வாய் இலக்கினாதிகணனப் பிரகா 
ரம் இரட்டை யிராசியில் நின்றால் ஸ்திரீ பிரஜை யென்றும் , ஒற்றை 
யிராசியில் நின்றால் புருஷப் பிரஜையென்றும் வேறு பிரமாணமு 
முண்டு . 

சு . 16. இனி யுக்ம பிரசவ லட்சணத்தைச் சொல்லுகின்றார் . 
மிதுனம் , கன்னி , தநுசு , மீனம் , இந்த நான்கு உபயராசிகளில் 
மிதுனமும் தநுசும் ஓஜராசிகளும் , கன்னியும் மீனமும் யுக்ம ராசி 
களுமாகின்றன . சூரியனும் 

சூரியனும் குருவும் மிதுனத்திலோ தநுசிலோ 
இருந்து புதனுடைய திருஷ்டியை யடைந்தால் இரண்டு புருஷப் 
பிரஜை பிரசவிக்குமென்றும் , சுக்கிரனும் சந்திரனும் செவ்வாயும் 
கன்னியிலோ மீனத்திலோ இருந்து புதனுடைய திருஷ்டியை யடைந் 
தால் இரண்டு ஸ்திரீப் பிரஜை பிரசவிக்குமென்றும் அறிக . இவ் 
விடத்தில் இந்தக் கிரகங்களுக்கு மேற்கூறிய உபயராசிகளில் ஸ்திதி 
வேண்டாமென்றும் , அம்சகம் மாத்திரம் போதுமென்றும் , கிரந்தாங் 
தரங்களில் காணப்படுகின்றது . இந்த மதத்தைப் பலரும் அங்கீ 
கரிக்கின்றனர் . ( ஓஜம் - ஒற்றை . யுக்மம் - இரட்டை . ) 

சு . 17. சனி லக்கினத்தில் இராமல் லக்கினாதியான ஓஜ 
ராசியில் ( 3-5-7-9-11 ) நின்றால் புருஷப் பிரஜை உற்பவிக்கும் . 
இதுபோலவே குளிகனைக் கொண்டும் நிரூபித்துக்கொள்க. புதன் 
2-4-6-8-10-12 இந்தப் பாவங்களில் நின்றால் ஸ்திரீ பிரஜை ஜனிக் 
கும் . இவ் விஷயங்கள் ஹோரா வியாக்கியானத்திலும் கூறப்படுகின் 
றன . மேற்சொன்ன ஸ்திரீ புருஷ பிரசவ யோகங்களில் கிரகங்களு. 
டைய பலங்களையும் பலக் குறைவுகளையும் நன்றாய் நிச்சயித்துப் 
புருஷன் ஸ்திரீ என்று கூறவேண்டும் . 


எட்டாவது அத்தியாயம் . 

43 
சு . 18-19-20 . இந்த மூன்று சுலோகங்களினால் ஆறு நபும்சக 
பிரசவ லட்சணத்தைச் சொல்லுகின்றார் . சூரியன் ஓஜராசியிலும் 
சந்திரன் யுக்மராசியிலும் இருந்து அந்யோன்ய திருஷ்டியுற்றாலும் , 
சனி யுக்மராசியிலும் புதன் ஓஜ ராசியிலும் நின்று அந்யோன்ய 
திருஷ்டியை யடைந்தாலும் , ஓஜராசியிலிருக்கும் செவ்வாயும் யுக்ம 
ராசியிலிருக்கும் சூரியனும் தம்மில் பரஸ்பர திருஷ்டியுற்றாலும் , சந் 
திரனும் லக்கினமும் ஓஜராசியாக யுக்மராசியிலிருக்கும் செவ்வாய் 
அந்த லக்கினம் சந்திரன் இவர்களை நோக்கினாலும் , புதன் ஓஜராசி 
யிலும் சந்திரன் யுக்மராசியிலும் நிற்க இவர்களைச் செவ்வாய் எங் 
கிருந்து பார்த்தாலும் , லக்கினமும் சந்திரனும் சுக்கிரனும் ஓஜராசி 
யில் ஓஜராசி அம்சகத்தோடு கூடிநிற்றலேயன்றி , புதன் சனி இவர் 
களின் திருஷ்டி யுற்றாலும் நபும்சகம் பிறக்கும் . இங்கு சமராசி ஸ்திதி 
யுள்ள கிரகங்களுக்கு மட்டிலுமே பரஸ்பர திருஷ்டியுண்டாவதுண்டு . 
அப்போது யுக்ம ஓஜராசி ஸ்திதி உண்டாவதற்கு இடமுமில்லை . 
ஆகையினால் “ திருஸ்யே திருஷ்ட்றா விவர்ஜிதே என்ற ஸ்ரீபதி 
ஜாதக பத்ததி வசனப்பிரகாரம் * திருஷ்டி கணனத்தைச் செய்து 
இந்த லட்சணத்தைச் சொல்லவேண்டும் . முதலில் சொன்ன ஸ்திரீ 
புருஷ பிரசவ யோகங்கள் இல்லாவிட்டாலும் , பலஹீனமாயிருந்தா 
லும் நபும்சக யோகம் பலமாக வந்தால் அதனை நிச்சயமாகச் சொல்ல 
வேண்டும் . ( நபும்சகமென்பது புருஷத்துவமில்லாத புருஷனும் , 
ஸ்திரீத்துவமில்லாத ஸ்திரீயுமென்பதாம் .) 

குறிப்பு : இவ்யோகங்களுள் சில மாறுபடுகின்றன . ஆயினும் 
எனக்குக் கிடைத்த உரையொடு கூடிய மூலப் பிரதியிலுள்ளவாறே 
பதிப்பிக்கப்பட்டுள்ளன . 

சு . 21-22-23-24-25-26 . இனி இரட்டை முதலிய பிரசவ 
லட்சணத்தைச் சொல்லுகின்றார் . சந்திரன் சுக்கிரன் இவர்கள் யுக்ம 
ராசியிலும் , லக்னம் பழுதுபட்டது . குரு - செவ்வாய் புதன் இவர்கள் 
பலவந்தர்களாய் ஓஜராசியிலுமிருந்தால் இரட்டைக் குழந்தைகள் ( ஒரு 
ஸ்திரீயும் ஒரு புருஷனும்) பிறக்கின்றன . யுக்மராசியான லக்கின சந்தி 
ரர்களை பலவானான புருஷக்கிரகம் நோக்கினாலும் இரட்டைக் குழந் 
தைகள் ( ஒரு ஸ்திரீயும் ஒரு புருஷனும் ) பிறக்கின்றன . லக்கினம் - செவ் 
வாய் - புதன் - குரு இவர்கள் பலவான்களாகி யுக்மராசியில் நின்றாலும் 
இரட்டைக் குழந்தைகள் பிறக்கும் . எல்லாக் கிரகங்களும் லக்கினத்தி 

* என்னால் வெளியிடப்பெற்ற ஸ்ரீபதி ஜாதக பத்ததியிற் காண்க . 


44 


சாராவளி. 


லும் லக்கினாம்சத்திலும் நிற்க , மிதுனாம்சத்தில் நிற்கின்ற புதன் அவர் 
களைப் பார்த்தாலும் ஒரு ஸ்திரீயும் இரண்டு புருஷக் குழந்தைகளும் 
ஆக மூன்று குழந்தைகள் பிறக்கும் . மேற்சொன்ன பிரகாரம் லக் 
கினத்திலும் வக்கினாம்சத்திலும் எல்லாக் கிரகங்களும் நிற்க, கன்னி 
யாம்சகத்தில் நிற்கின்ற புதன் நோக்கினாலும் இரண்டு பெண்ணும் 
ஒரு ஆணும் ஆக மூன்று குழந்தைகள் பிறக்கும் : எல்லாக் கிரகங் 
களும் லக்கினம் - மிதுனம்- தநுசு இந்த நவாம்சங்களிலிருக்க மிதுனாம் 
சகத்தில் இருக்கின்ற புதன் அவர்களை நோக்கினாலும் மூன்று புருஷப் 
பிரஜைகள் பிறக்கும் . மேற்சொன்ன பிரகாரம் கன்னியாம்சகத்தி 
லும் மீனாம்சகத்திலும் எல்லாக் கிரகங்களும் நிற்க கன்னியாம்சகத் 
தில் நிற்கின்ற புதன் நோக்கினாலும் மூன்று ஸ்திரீ பிரஜைகள் பிறக் 
கும் . எல்லா யோகங்களுடைய பலாபலன்களையும் நன்றாக யோசித்து 
நிரூபணம் செய்து பிரஜைபின் சங்கியை நிர்ணயித்துக்கொள்ள 
வேண்டும் . 

சு. 27. பகலில் ஜனித்த ஜாதகனுக்குச் சுக்கிரன் மாதாவும் , 
சூரியன் பிதாவும் , இராத்திரியில் ஜனித்த ஜாதகனுக்குச் சந்திரன் , 
மாதாவும் , சனி பிதாவுமாகின்றனர் . அவைபோலவே , பகலில் சனி 
பிதாவினுடைய சகோதரனும் , சந்திரன் மாதாவினுடைய சகோதரி 
யும் , இராத்திரியில் சூரியன் பிதாவின் சகோதரனும் , சுக்கிரன் மாதா 
வினுடைய சகோதரியும் ஆகின்றனர் என்று யவனாசாரியார் சொல் 
லுகின்றார் . எப்போதும் சூரியன் பிதுருகாரகனும் சந்திரன் மாதுரு 
காரகனுமாவரென்னும் பிரசித்தமுண்டென்றாலும் இரண்டுவித 
கொள்கைகளையும் கொள்வாருமுளர் . 
சு . 28. மேற்கூறிய 

பிதுருகாரகனும் 
வின் சகோதர காரகனுமாகிய கிரகங்கள் ஓஜராசியில் நின்றால் , 
அந்தப் பிதாவிற்கும் பிதாவின் சகோதரர்களுக்கும் , மாதுருகாரகனும் 
மாதாவின் சகோதரிகாரகனுமாகிய கிரகங்கள் யுக்மராசியில் நின்றால் , 
மாதாவிற்கும் அன்னவர்களின் சகோதரிக்கும் சுப பலன்களுண்டா 
கின்றன . இவைகளை ஆதான லக்கினத்தைக் கொண்டும் , ஜன்ம லக்கி 
னத்தைக் கொண்டும் தீர்மானப்படுத்தவேண்டும் . ஓஜ யுக்மங்களை லக் 
கின முதலாக அறியவேண்டு மென்க . இவ்விதம் சொன்ன தற்கு 
விரோதமாக இந்தக்காரகக் கிரகங்கள் நின்றால் அவர்களுக்கு அசுப 
மென்றும் தெரிந்து கொள்க . 

சு . 29. ஆதானம் முதல் எழு மாசத்தில் கர்ப்பம் முறையாக 
பரிபூர்ணத்தை யடைகின்றது . முதல் மாசத்தில் சுக்கில சுரோணி 


விதம் 


பிதா 


எட்டாவது அத்தியாயம் . 

45 
தங்கள் சேர்ந்து குழம்புபோல் ஆகின்றது . இரண்டாவது மாசத்தில் 
அவை கனக்கின்றது . மூன்றாவது மாசத்தில் அவயவங்கள் உண்டா 
கின்றன . நான்காம் மாசத்தில் அஸ்திகள் ( எலும்பு ) உண்டாகின்றன . 
ஐந்தாம் மாசத்தில் தோல் உண்டாகின்றது . ஆறாம் மாசத்தில் ரோமங் 
கள் உண்டாகின்றன . ஏழாம் மாசத்தில் சைதன்யம் ( ஜீவன் ) உண்டா 
கின்றது . இவ்விதம் ஏழு மாசத்தில் கர்ப்பத்தில் இருக்கின்ற சிசுவி 
னுடைய அங்கங்கள் பூர்த்தியாகின்றன . 

எட்டாவது மாசத்தில் பசியும் தாகமும் , ஒன்பதாம் 
மாசத்தில் சலனமு முண்டாகி , பத்தாம் மாசத்தில் கர்ப்பம் பரிபூர 
ணம் அடைந்து பிறகு பழுத்த பழம் தானே விழுகின்றது போல் 
பிரசவமாகின்றது . 

சு . 31. கர்ப்பாதானத்திற்குப் பிறகு ஒன்று முதல் பத்து 
வரையிலுமுள்ள மாசங்களுக்கு முறையே சுக்கிரன் , செவ்வாய் , குரு , 
சூரியன் , சந்திரன் , சனி , புதன் , லக்கினாதிபன் , சந்திரன் , சூரியன் 
என்ற இவர்கள் அதிபர்களாகின்றனர். இந்த மாசாதிபர்களால் 
கர்ப்பத்திலிருக்கின்ற சிசுவின் சுபா சுபத்தை அறியவேண்டும் . 

சு . 32 . கர்ப்ப மாசாதிபனான கிரகத்திற்கு மெளட்யம் , 
(மூடம் = அஸ்தமனம் ) சத்துருக்ஷேத்திரம் , நீசம் , யுத்தத்தில் அப 
ஜயம் , முதலிய பலஹீனமான லட்சணங்கள் சம்பவிக்குமானால் , 
அந்த மாசத்தில் கர்ப்பத்திற்குக் குறைவு சம்பவிக்கும் . யோககர்த்தா 
வாகிய கிரகம் லக்கினத்தில் வருகின்ற காலத்திலும் கர்ப்பம் 

குறைவை 
யடையும் . 

சு. 33. அல்லது செவ்வாயும் சனியும் லக்கினத்தில் வரும் 
போதோ , சந்திரன் அவர்கள் நிற்கின்ற ராசியிலோ , அவர்கள் திருஷ்டி 
யுள்ள ராசியிலோ வரும்போதோ கர்ப்ப அழிவு அல்லது வீழ்ச்சி 
உண்டாகும் . மாசாதிபனான கிரகத்திற்கு உச்ச , ஸ்வக்ஷேத்திராதி , 
பல யோகலட்சணங்கள் உண்டெனில் , கர்ப்பத்திற்கு அழிவு 
இல்லையென்று அறிந்து கொள்க . 

சு . 34. இலக்கின இராசியிலோ , சந்திர விராசியிலோ, அந்த 
இரண்டு ராசிகளிலுமோ சுபக்கிரகங்கள் நின்றாலும் , அவ்விராசி 
களுக்குச் சூரியனுடைய திருஷ்டி யுண்டாயிருந்தாலும் , எல்லாச் 
சுபக்கிரகங்களும் 5-9-7-2-10-4 இந்த ஸ்தானங்களிலும் , எல்லாப் 
பாபக் கிரகங்களும் 3 , 6 இராசிகளிலும் நின்றாலும் கர்ப்பம் தோஷ 


46 


சாராவளி. 


பாப 


மின்றிச் சுகப்பிரசவமாகும் . இங்கு சூரிய திருஷ்டிக்குத் திரி 
தசாதி கணனத்தைச் செய்பவருமுண்டு . 

சு . 35. சூரியன் அல்லது சந்திரன் தனித்தோ ஒருகால் அவ் 
விருவரும் சேர்ந்தோ பாபர்கள் மத்தியில் நின்று சுபக் கிரகங்களுடைய 
திருஷ்டி யில்லாமலிருந்தால் கர்ப்பிணிக்கு மரணம் ஏற்படும் . 
மத்தியமென்பது முன்னும் பின்னும் பாபர்கள் இருப்பது . 

சு . 36. இலக்கினத்திலும் ஏழாமிடத்திலும் பாபர்கள் இருந்து 
சுபக்கிரகங்களுடைய திருஷ்டியில்லாமலிருந்தால் கர்ப்பிணிக்கு 

ககு 
மரணம் உண்டாம் . இலக்கினத்தில் சனியோ க்ஷண சந்திரனோ 
இருந்து செவ்வாயின் பார்வையிருப்பினும் கர்ப்பிணிக்கு மரணம் 
ஏற்படும் . 

சு . 37 . பன்னிரண்டாமிடத்தில் சூரியன் இருந்து சந்திரன் 
ஜீணனாயிருந்தாலும் , நான்காமிடத்தில் செவ்வாய் இருந்தாலும் , 
அல்லது சுக்கிரன் பாபரின் மத்தியிலிருந்தாலும் கர்ப்பஸ்திரீக்கு 
மரணம் உண்டாகும் . 
சு . 38. சந்திரனுக்கு 

சந்திரனுக்கு நான்காமிடத்திலோ இலக்கினத்திற்கு 
நான்காமிடத்திலோ பாபர்கள் இருந்து இலக்கினத்திலோ ஏழாமிடத் 
திலோ செவ்வாய் சுபதிருஷ்டி யில்லாமலிருந்தால் கர்ப்பிணிக்கும் 
கர்ப்பத்திற்கும் நாசம் உண்டாகும் . 

சு . 39 - 40. நான்காமிடத்தில் செவ்வாயும் பன்னிரண்டா 
மிடத்தில் சூரியனும் இருந்து சந்திரன் ஜீணனாயும் இருப்பின் கர்ப் 
பவதி இறந்துவிடுவாள் . ஏழாமிடத்தில் பாபக் கிரகமும் இலக்கினத் 
தில் சூரியனோ r ண சந்திரனோ செவ்வாயோ இம்மூவரிலொருவர் 
இருப்பார்களானால் கர்ப்பிணிக்கு மரணம் ஏற்படும் . இலக்கினத் 
திற்கு 2 - ஆமிடத்தும் 12 - ஆமிடத்தும் பாபக் கிரகங்கள் நின்றாலும் , 
இலக்கினத்திற்குச் சுபதிருஷ்டி. யில்லாமலிருந்தாலும் கர்ப்பிணி 
இறந்து விடுவாள் . 

சு . 41. ஏழாமிடத்தில் சூரியனும் இலக்கினத்தில் செவ்வாயும் 
இருந்தாலும் , ஏழாமிடத்தில் செவ்வாயும் இலக்கினத்தில் சூரியனும் 
இருந்தாலும் , அல்லது இவர்கள் சேர்ந்து இருந்தாலும் இந்த இரண்டு 
யோகத்திலும் கர்ப்பிணிக்கு ஆயுதசிகிச்சையால் மரணமுண்டெனச் 
சொல்ல வேண்டும் . 

சு . 42. பலவந்தர்களான புதனும் குருவும் சுக்கிரனும் சூரிய 
னும் இலக்கினத்தையோ சந்திரனையோ பார்க்கின் கர்ப்பபுஷ்டியும் 


47 


எட்டாவது அத்தியாயம் . 
சந்தான சித்தியும் உண்டாகும் . மாசாதிபர்களான கிரகங்களுடைய 
பலத்திற்குத் தக்கவாறு அவ்வவற்றின் பாவங்களுக்கு அனுகுண 
மான பலன்களை யுக்திகொண்டு அறிந்து சொல்க . 

சு . 43. கர்ப்பத்தின் பிறகு கர்ப்பிணிக்கு மூன்றா மாசமானால் , 
விசேஷ போஜ்ய ( உணவு ) வஸ்துக்களில் அபிருசி உண்டாகின்றது . 
மாசாதிபக் கிரகங்களைக் கொண்டும் , இலக்கினாதிபக் கிரகங்களைக் 
கொண்டும் , இலக்கினத்தில் நிற்கின்ற கிரகங்களைக் கொண்டும் 
திரவியங்களுடைய ரச பேதங்களையும் - சுபாவத்தையும் கிரகங்க 
ளுடைய பலங்களுக்குத் தக்கவாறு யோசித்துச் சொல்ல வேண்டும் . 
ரசாதிபனான கிரகத்திற்குப் பலமில்லையென்றால் , இந்த ரசம் 
நிமித்தமாக திரிதோஷ கோபத்தால் சம்பவிக்கின்ற ரோகத்தைச் 
சொல்லவேண்டும் . 

" ரஸாஸ் ஸ்வாத் வதம்ல லவண திக்த்தோஷண கஷாயகா 8 தத் 
ராத்யா மாருதம் க்நந்தித்ரய : திக்தாதய : கபம் கஷாய திக்த்த மதுராபித் 
தம் புஷ்ணந்தி சேதரே என்றபடி இவைகளை வைத்திய சாஸ்திர 
மூலமாக ரசாதி திரிதோஷ ரூபத்தையும் போக பேதங்களையும் 
அறிந்துகொள்ள வேண்டும் . மூன்றாம் மாசத்தில் கர்ப்பம் உருவப் 
படும் என்று பாட பேதமுமுண்டு . 

சு . 44 , ஆதான காலத்தில் சூரியன் சரராசியில் நின்றால் , பத் 
தாவது மாசத்திலும் , ஸ்திர ராசியில் நின்றால் , பதினோராம் மாசத்தி 
லும் உபயராசியில் நின்றால் , பன்னிரண்டாம் மாசத்திலும் பிரசவ 
மாகும் . 

சு. 45. சரராசியான இலக்கினத்தில் கர்ப்பாதானம் நிகழ்ந்தால் 
பத்தாம் மாசத்திலும் , ஸ்திர ராசியான லக்கினத்தில் நிகழ்ந்தால் பதி 
னோராம் மாசத்திலும் , உபய ராசியான லக்கினத்தில் நிகழ்ந்தால் 
பன்னிரண்டாம் மாசத்திலும் 

பிரசவமாகும் . 

பின் 
னுள்ள இவ்விரண்டு விதமும் ஏற்றவாறு அறிந்துகொள்ள வேண்டிய 
வைகளாம் . எல்லாப் பிரசவங்களும் பத்தாமாசத்தி லேற்படுமென்று 
பிரசித்தமிருந்தாலும் , சாதாரண மாக சம்வத்சரம்வரை சொல்லப் 
பட்டதன் காரணம் “ தஸ்மின்னேக திவசாதி க்ராந்தோபி பிரஸவ 
கால மாஹுரா ஸம்வத்சராத் " என்னும் வைத்திய சாஸ்திரம் 
பற்றியேயாகும். 

சு . 46-47 . ஆதான பிரஸ்ன இலக்கினங்களினாலும் , அவைக 
ளின் ஷட்வர்க்கம் முதலியவைகளினாலும் பிரசவ காலத்தைச் சொல்ல 


இங்கு 


T 


48 


சாராவளி. 


வேண்டும் . ஆதானத்தின் நட்சத்திரத்திற்குப் பத்தாவது நட்சத் 
திரத்தில் பிரசவம் ஏற்படும் என்று சில ஆசாரியார்கள் சொல்லு 
கின்றனர். ஜன்ம நட்சத்திரத்தினுடைய பத்தொன்பதாம் நட்சத்திரம் 
ஆதான நட்சத்திரம் ஆம் என்று விசாரணையால் அறிக . அவ்விதமா 
னால் இந்த அபிப்பிராயம் ஜன்மர்க்ஷாத்தசமம் ததோபிதசமம் 
சாதானபம் கர்ம்மபம் என்றுள்ள சாதாரண நம்பிக்கைக்கு விப 
ரீதமாகின்றது . ஆதான லக்கினத்தினுடைய ஏழாம் இராசி ஜன்ம 
லக்கினமாயும் , ஆதான கால சந்திரன் ஜன்ம சந்திரனாகவும் ஏற்படு 
கின்றது என்று பாதராயணர்சொல்லுகின்றார் . இவ்விதமாக அந்யோந்ய 
விருத்தமாகிய அபிப்பிராயத்தினால் பிரசவ காலம் நிர்ணய மில்லா 
மையால் எல்லோர்களுக்கும் சம்மதமான பட்சம் இனிமேல் சொல் 
லப்படுகின்றது . 


சு . 48. கர்ப்பாதான காலத்திலோ அல்லது பிரஸ்ன காலத் 
திலோ சந்திரன் எத்தனையாவது துவாதசாம்சத்தில் நிற்கின்றார் 
என்றறிந்து அத்தனையாவது சங்கியையால் மேடமுதல் எண்ணினால் 
எந்தராசி வருமோ அம்மாசத்தில் அந்த ராசியில் சந்திரன் வரும் 
போது பிரசவம் ஏற்படும் . இங்கு சந்திரத்வாதசாம்சகம் எத்தனை 
யென்றறிந்து அவ்வெண்ணால் துவாதசாம்சக ராசிமுதல் எண்ணவரு 
கின்ற ராசியில் சந்திரன் வரும்போது பிரசவம் ஆகும் என்னும் 
அபிப்பிராய பேதமுமுண்டு . இவ்விரு கொள்கைகளினாலும் ஆய்ந் 
தறிவதே முறையாம் . வித்தியாசப்பட்டால் முதலிலே சொன்ன 
பட்சத்தையும் அங்கீகரிக்கலாம் . சந்திரன் நிற்கின்ற துவாதசாம்சகத் 
தில் சென்ற கலைகளினால் நட்சத்திரத்தையும் திரைராசிகப் பிரகாரம் 
பங்கிட்டுக் கொள்ளவேண்டும் . 


சு . 49. மேடம் முதலிய விராசிகளில் ஏதாவதொன்று லக்கின 
மாகி அந்த லக்கின நவாம்சகம் மகரமாகவோ கும்பமாகவோ வந்து 
அந்த லக்கினத்திற்கு ஏழிலே சனியும் நின்றால் மூன்று வருஷம் 
சென்றபின்னரே பிரசவம் ஏற்படும் . இவைபோலவே லக்கினம் கட 
கத்தினுடைய நவாம்சகமாய் வந்து லக்கினத்திற்கு ஏழாமிடத்தில் 
சந்திரன் நின்றால் பன்னிரண்டு வருடம் சென்றே பிரசவம் ஆகும் . 
அன்றியும் இந்த லட்சணத்தை ஆதான லக்கினத்தினாலும் , அல்லது 
பிரஸ்ன லக்கினத்தினாலும் உசிதப்படி அறிந்து சொல்லவேண்டு 
மென்று கூறுப . இத்திறச் சம்பவம் அசாதாரணமானவை யென்று 
லும் யோகம் யதார்த்தம் என்றே அறிந்து கொள்ளவேண்டும் . 


எட்டாவது அத்தியாயம் . 


49 


சு . 50. இலக்கினாதிராசி தின ( பகல் ) ராசியானால் பிரசவகாலம் 
பகல் என்றும் , இராத்திரியானால் இராத்திரியில் பிரசவம் என்றும் 
சொல்லவேண்டும் . தின ( பகல்) ராத்திரி ராசிபேதம் 3 - ஆம் அத்தியா 
யம் - 26 - ஆம் சுலோகத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது . இவ்விதம் தின 
ராத்திரி காலங்களை அறிந்து இலக்கின ஸ்புடத்தில் சென்ற பாகை 
கட்குரிய நாழிகை பகலிலோ இரவிலோ செல்லும் போது பிரசவம் 
ஏற்படும் என்று அறிந்து கொள்க . 

சு . 51. முற்கூறிய விதம் பகலிலோ இராத்திரியிலோ சென்ற 
நாழிகையினால் இலக்கினத்தையும் , இலக்கினத்தில் சென்ற நாழிகை 
யினால் திரேக்காணாதி ஷட்வர்க்கங்களையும் கணிதம் செய்துகொள்ள 
வேண்டுமென்ப . இவ்விதம் இலக்கினத்தைக் கொண்டும் , சந்திர 
னைக் கொண்டும் , பிரசவ கால மாசம் நட்சத்திரம் திதி பட்சம் 
இலக்கினம் முதலானவை யறிந்து காலத்தையும் தீர்மானப் படுத்திக் 
கொள்ளவேண்டும் . 

சு . 52 . இவ்விதமாக ஆதான லக்கினத்தையோ பிரஸ்ன லக்கி 
னத்தையோ அடிப்படையாகக் கொண்டு பிரசவகாலத்தை நிர்ண 
யித்துத் தைவக்ஞன் அந்த லக்கினத்தைக் கொண்டே ஜாதக பலத் 
தை அறிந்துகொள்ள வேண்டும் . இனிமேல் அவைகளின் பலத் 
தைச் சொல்லுகின்றார் . 
சு . 53. ஆதான கால லக்கினம் 

சிம்மராசியாக ஏற்பட்டு 
அதில் செவ்வாய் சனி இவர்களின் திருஷ்டியோடுகூடி சூரியனும் 
சந்திரனும் நின்றால் , அந்தக் கர்ப்பத்திலிருக்கின்ற சிசு ஜனிக்கும் 
போதே குருடாகப் பிறக்கும் . இவ்விடத்தில் - இலக்கின ராசியான 
சிம்மத்தில் நிற்கின்ற சூரியனைச் செவ்வாய் சனி இவர்கள் நோக்கி 
னால் , வலது கண்ணில்லா தவனாகவும் , அது போலவே சிம்மலக்கினத் 
தில் இருப்பவனான சந்திரனைச் செவ்வாய் சனி இவர்கள் நோக்கினால் 
இடது கண்ணில்லாதவனாகவும் , சூரியன் சந்திரன் ஒன்றுசேர்ந்து 
சிம்மலக்கினத்தில் நிற்க அவர்களைச் செவ்வாய் சனி நோக்கினால் 
இரண்டு 

கண்ணுமில்லாதவனாசவும் பிறப்பானென்று அறிந்து 
கொள்க . 

சு . 54. மேற்சொன்ன விதம் சிம்மலக்கினத்தில் இருக்கும் 
சூரிய சந்திரனைச் சுபக்கிரகங்களும் பாபக்கிரகங்களும் சேர்ந்து பார்த் 
தால் கண்ணில் வெளுப்புள்ளவனாவன் . இங்குச் சூரியனுக்குப் 
புதன் சுக்கிரன் இவர்களுடைய பூர்ண திருஷ்டி சம்பவிக்கின்றதில்லை .. 


7 


50 


சாராவளி. 


படுகின்றது . 


அவ்விதம் வரும்போது குருவினுடைய திருஷ்டி மட்டிலும் உபகாரப் 
சந்திரனுக்கு இவையெல்லாம் உண்டு . 

இத்தியாதி 
பேதங்களைக் கணித யுக்தியானுசாரமாக நிரூபித்துக் கொள்ள 
வேண்டும் . 

சு . 55. ஆதான லக்கினத்திற்கோ ஜன்மலக்கினத்திற்கோ 12 
ஆமிடத்தில் சந்திரன் நின்றால் இடது கண்ணிற்கும் , சூரியன் நின் 
றால் வலது கண்ணிற்கும் நாசம் ஏற்படும் . உண்மையாக சூரியனும் 
சந்திரனும் சேர்ந்து 12 - ஆமிடத்தில் நின்றால் இரண்டு கண்ணிற் 
கும் நாசம் சம்பவிக்குமென்று அறிந்து கொள்க . 

யோக கர்த்தாவாகிய சூரியனுக்கோ சந்திரனுக்கோ அல்லது 
இவர்கள் இருவருக்குமோ பாப திருஷ்டி யுண்டானால் நிச்சயமாக 
இந்த யோகம் பலிக்குமென்றும் , சுபதிருஷ்டி இருக்குமேல் கண் 
ணிற்கு நாசமில்லையென்றும் அறிந்துகொள்ள வேண்டும் . 

சு . 56. கடகம் - விருச்சிகம் - மீனம் இந்த ராசிகளிலே அந்திய 
நவாம்சத்தில் பாபர்களும் , இடபத்தில் சந்திரனும் நின்றால் மூகனாக 
(ஊமை ) ஜனிக்கின்றான் . இந்தச் சந்திரனைச் செவ்வாயும் சனி 
யும் சூரியனும் நோக்கினாலும் மூகனாகவே ஜனிப்பான் . பலவந்தர்க 
ளான சுபக்கிரகங்கள் சந்திரனை நோக்குவார்களேயானால் காலாந்தரத் 
தில் வார்த்தை பேசுபவனாக இருப்பன் . 

சு . 57. கடகம்- விருச்சிகம் - மீனம் இந்த ராசிகளிலே அந்திய 
நவாம்சத்தில் பாபக்கிரகங்களும் சந்திரனும் சேர்ந்து நின்று சுபக் 
கிரகங்களுடைய திருஷ்டியில்லாமலிருந்தால் அப்போது ஜனிக்கின்ற 
வன் ஜடனாக (காது கேளாதவனாக ) உற்பவிப்பன் . சனியும் செவ் 
வாயும் , புத நவாமிசத்தில் ( அஃதாவது அமிசையில் மிதுனத்திலா 
வது கன்னியிலாவது ) இருந்தால் பிறக்கும் போதே பல்லுடன் 
குழந்தை பிறக்கும் : இங்கு அம்சகத்தைப் போலவே ராசியையும் 
விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டும் . 

சு. 58. புதன் லக்கினத்திலிருந்து 5 - ஆமிடத்திலோ 9- ஆமிடத் 
திலோ எல்லாக் கிரகங்களும் பலஹீனர்களாக இருப்பின் * இரண்டு 
தலையும் நான்குகாலும் நான்கு கையும் உள்ள குழந்தை ஜனிக்கும் . 

சு . 59. இலக்கினம் மகரமாயும் லக்கினாம்சகம் கன்னியாயு 
மிருந்து இலக்கினத்திற்குச் சூரியன் சந்திரன் சனி இவர்களுடைய 

* இந்த யோகம் சம்பவிப்பது அரிது . விபரீத காலத்திற்கே இவ்விதம் 
சம்பவிக்குமெனப் பெரியார் கூறுகின்றனர் . 


C 


எட்டாவது அத்தியாயம் . 


51 


விபரீத 


திருஷ்டி ஏற்பட்டால் வாமனனாக ( குள்ளன் ) ஜனிப்பான் . இலக் 
கினம் கடகமாகி அதில் சந்திரனிருந்து செவ்வாய் சனி இவர்களின் 
திருஷ்டியுண்டானால் குப்ஜனாக ( கூனன் ) ஜனிப்பான் . 

சு . 60. இலக்கினம் மீனமாகி அதைப் பலமுள்ள செவ்வாயும் 
சனியும் சந்திரனும் நோக்கின் அப்போது ஜனித்தவன் பங்கு ( முடவ 
னாக ) வாக இருப்பன் . இவ்விதம் சொன்ன யோகங்களையெல்லாம் 
ஸ்பஷ்டமாகக் கண்டு கொண்டால் நிச்சயமாக அவைகளைச் சந்தேக 

மறச் சொல்லவேண்டியதாகத்தானிருக்கின்றது . அப்படி 
யானாலும் யோக கர்த்தாக்களாகிய கிரகங்கட்குச் சுபக்கிரகங்களின் 
திருஷ்டியுண்டா யிருந்தால் யோகபலம் பூர்ணமா யிருக்கின்ற 
தில்லையென்று மறிக . எனவே பலா பலன்களுக்குத் தக்கவாறு 
சொல்லவேண்டும் . 

சு . 61. இலக்கினத்தினுடைய முதற்றிரேக் காணத்தில் பாபக் 
கிரகம் ( செவ்வாய் ) இருந்து பலவந்தர்களான சூரியன் சந்திரன் சனி 
இவர்களால் நோக்கப்பெற்று மற்றக் கிரகங்கள் பலஹீனர்களாக 
இருப்பார்களாயின் சிரசில்லா தவனாகப் பிறப்பான் , மத்திய திரேக் 
காணத்தில் மேற்கூறிய விதம் பாபஸ் திதியும் சூரிய சந்திர சனி 
திருஷ்டியும் சம்பவித்தால் கையில்லா தவனாகப் பிறப்பான் . அந்திய 
திரேக் காணத்தில் மேற்சொன்னவாறு ஏற்பட்டால் கால்களில்லாத 
வனாக பிறப்பான் . 

சு . 62. மேற்சொன்ன லட்சணங்களெல்லாம் ஆதான லக்கி 
னத்தை அடிப்படையாகக் கொண்டு சொல்லப்பட்டிருக்கின்றன . 
இந்த லட்சணங்களை உசிதப்படி ஜன்ம லக்கினத்தைக் கொண்டு 
அறிந்து சொல்ல வேண்டும் . இவைகளைப் போலவே ஜன்ம லக்கினத் 
தைக் கொண்டு சொல்லியிருக்கின்ற மற்ற லட்சணங்களை ஆதான 
லக்கினங்கொண்டு உசிதத்திற்குத் தக்கவாறு அறிந்து சொல்லவேண் 
டும் . ஆதான லக்கினம் ஜன்ம லக்கினங்கள் கொண்டு சொல்லப்பட் 
டிருக்கின்ற எல்லாப் பலங்களையும் பிரஸ்ன லக்கினங்கொண்டு நியா 
யப்படி சொல்லவேண்டும் . 


எட்டாவது அத்தியாயம் முற்றிற்று . 


ஒன்பதாவது அத்தியாயம் , 

பிரசவகால லட்சணம் . 
சு . 1. பிரசவ காலத்தை நிர்ணயிப்பதற்கு வேண்டிய ஆதான 
லட்சணங்களை முன் அத்தியாயத்தில் விவரித்து அதனுடைய 
இயல்பை வேண்டியவாறு அறிந்து பிறகு தெரிந்து கொள்ள வேண்டிய 
தான் ஜன்மகால லட்சணாத்தியாயத்தைக் கூறுகின்றார் . 
சு . 2 . 

ஜன்ம லக்கினம் * சீர்ஷோதய ராசியானால் சிரசு முன் 
கொண்டு பிறக்கும் . அதோ முகராசியானால் கால் முன்பாகப் பிறக் 
கும் . உபயோதய ராசியானால் கைகள் முதலில் பிறக்கும் . இலக்கினத் 
திற்குச் சுபதிருஷ்டி யேற்பட்டிருப்பின் பிரசவம் சுபமாயும் , பாப 
திருஷ்டி யேற்பட்டிருப்பின் பிரசவம் கஷ்டமாயும் இருக்கும் . சந்திர 
லக்கினத்தைக் கொண்டும் , இராசிகளுடைய ஊர்த்துவ முகாதி 
பேதத்தை அநுசரித்தும் , இந்தப் பலம் சொல்லவேண்டியதாகின் 
றது . இலக்கினாதிபனும் இலக்கினாம்சகாதிபனும் இலக்கினத்தி 
லிருக்கும் கிரகமும் வக்கிரியாயிருந்தால் பிரசவம் கிலேசத்தைத் 
தரத்தக்கதாமென்று மணித்தர் சொல்லுகின்றார் . 

சு . 3. பிரசவம் இலக்கின ராசியின் அம்சகராசிக்குச் சமத்துவ 
மான பிரதேசத்தில் நிகழ்ந்திருக்கும் . “ மேஷஸ்ய தாத்வாகர ரத்த 
பூமி : " என்றவைகளைக்கொண்டு ராசிப் பிரதேசத்தை அறிந்து 
கொள்ள வேண்டும் . இலக்கினம் சரராசி அம்சகமானால் வழியில் 
பிரசவம் ஆனதென்றும் , ஸ்திரராசி அம்சகமானால் பிரசவம் தனது 
கிருகத்தில் ஆனதென்றும் , உபயராசி அம்சகமானால் கிருகத்திற்குப் 
பின்னால் அடுத்துள்ள ஒரு இடத்தில் பிரசவம் ஆனதென்றும் அறிய 
வேண்டும் . அம்சகத்தைக் காட்டிலும் லக்கினத்திற்குப் பலமிருப்பின் 
இந்தப் பலன்களை இலக்கினத்தைக்கொண்டு அறியவேண்டியதா 


கின்றது . 


சு . 4. மேற்கூறிய விதம் இலக்கினமோ இலக்கினாம்சகமோ 
சர ஸ்திர உபயராசிகளில் ஒன்றாயிருப்பினும் இலக்கினம் தனது 
ராசி நவாம்சகத்திலிருந்தாலும் , அல்லது இலக்கினாதிபதி ஸ்வ 
அம்சகமேறி யிருந்தாலும் தனது கிருகத்திலேயே பிரசவமாகு 
மென்க . பிதுர் மாதுர்காரகர்களான கிரகங்கள் பலமுடையவர்களா 


* 


மூன்றாம் அத்தியாயம் 26 - ம் சுலோகத்தில் கூறப்பட்டுளது . 


ஒன்பதாவது அத்தியாயம் . 


53 


னால் பிதா மாதா இவர்களின் கிரகங்களில் பிரசவம் ஆகுமென்று 
சொல்லவேண்டும் . அவை எவ்விதமெனில் கூறுவாம் . சூரியன் பல 
வானானால் பிதாவினுடைய கிருகத்திலும் , சுக்கிரன் பலவானானால் 
மாதாவினுடைய கிருகத்திலும் , சனி பலவானானால் பிதாவின் சகோதர 
னுடைய கிருகத்திலும் , சந்திரன் பலவானானால் மாதாவின் சகோதரியி 
னுடைய கிருகத்திலும் பிரசவம் ஏற்படும் . பகல் பிரசவத்திற்கு 
இவ்வாறு அறிந்து கொள்ள வேண்டும் . இராத்திரி பிரசவமாயின் 
சனிக்குப் பிதுருகிருகமென்றும் , சந்திரனுக்கு மாதுர்கிருகமென்றும் , 
சூரியனுக்குப் பிதாவின் சகோதரர் கிருகமென்றும் , சுக்கிரனுக்கு 
மாதாவின் சகோதரியின் கிருகமென்றும் அறிந்து கொள்ள வேண்டும் . 
இங்குச் சூரியனும் சனியும் பிதுருகாரகராகையால் அவர்களுக்குப் 
பிதுரு பிதுர்வ்யாதி கிருகமென்றும் , சந்திரன் சுக்கிரன் மா துருகாரக 
ராகையால் மாத்துரு மாத்துருவாதி கிருகமென்றும் பலத்திற்குத் 
தக்கவாறு அறிந்து கொள்ளவேண்டும் . செவ்வாய்க்குப் பிராதுரு 
கிருகம் புதனுக்குப் பந்து ( மித்துரு ) கிருகம் இவை முதலிய காரகத் 
துவத்தை அநுசரித்து அறிந்து கொள்ளுக . 

சு . 5. மூன்றிற்குக் குறையாமல் சுபக்கிரகங்கள் தங்கள் தங் 
கள் நீசராசியிலிருந்தால் பிரகாரமதிலருகிலும் மரத்தின் கீழும் 
ஆற்றின் கரையிலும் பிரசவம் ஏற்படுமென்று சொல்லவேண்டும் . 
வராஹ ஹோரையில் " தருசாலாதிஷு ” என்றுள்ள ஆதிசப்தத்தி 
னால் “ கூபா ராம பர்வதேஷு சர்வேஷ பிரதேசேஷ்வனாவ்ரு 
தேஷு என்ற வியாக்கியானத்தை யநுசரித்து மேற்படி பிரதேசங் 
களையும் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் . ஒரு ராசியில் கிரகங்கள் 
எல்லாம் நின்று வெவ்வேறு ராசியான லக்கினத்தையும் சந்திரன் 
நின்ற ராசியையும் எவ்விதத்திலும் பார்க்காமலிருந்தால் காட்டில் 
பிரசவம் ஏற்பட்டதென்று சொல்ல வேண்டும் . இங்கு “ திருஸ்யே 
திருஷ்ட்றா விவர்ஜிதே " என்ற ஸ்ரீபதி பத்ததியின் வசனப் பிர 
காரம் திருஷ்டியைக் கணித்து யோகத்தை நிர்ணயிக்க வேண்டும் . 
பல கிரகங்கள் ஒன்று சேர்ந்திருந்து இலக்கினத்தையும் சந்திரனையும் 
நோக்குவரேல் மிகவும் ஜனங்களுள்ள விடத்தில் பிரசவித்ததென் 
றும் அறிந்து கொள்ள வேண்டும் . 


சு . 6. ஜலராசிகளான கடகம் , மீனம் , மகரத்தின் பிற்கூறு 
இவைகள் லக்கினமாய் இந்த ஜல ராசிகளு ளொன்றில் சந்திரனிருந் 
தால் ஜலத்தின் சமீபத்தில் பிரசவம் ஏற்படும் . மேற்சொன்ன 


54 


சாராபாவளி . 


ஜலராசி லக்கினமாக அதில் பூர்ண சந்திரன் இருந்தாலும் அல்லது 
அவனால் பார்க்கப்பட்டிருந்தாலும் ஜலத்தின் சமீபம் பிரசவம் ஏற் 
படும் . இங்குச் சம சப்தம திருஷ்டியைக் கொள்ள வேண்டுமென்ப . 
அது போலவே லக்கினம் ஜலராசியாக ஏற்பட்டுச் சந்திரன் இலக்கி 
னம் 4-10 - ல் இருந்தாலும் ஜலத்தின் சமீபம் பிரசவம் ஏற்படும் . 

சு . 7. புதன் இலக்கினத்திலும் கடகத்தில் பூர்ண சந்திரனும் 
நான்காமிடத்தில் ஒரு சுபக்கிரகமு மிருந்தால் ஜலயானத்தில் ( கப்பல் 
அல்லது தோணியில் ) பிரசவமானது என்று கூறவேண்டும் . இலக்கி 
னம் ஜலராசியாயும் நான்காமிடத்தில் சந்திரனுமிருந்தால் தோணி 
யில் பிரசவம் ஏற்படும் . இலக்கினம் ஜலராசியாகி ஏழாமிடத்தில் 
சந்திரனிருந்தால் தோணியில் பிரசவமாகு மென்று வராக ஓரையில் 
கூறப்பட்டுளது . 

சு . 8. இலக்கினம் கடகம் விருச்சிகமாகி அதில் சனி நின்று 
அந்தச் சனியைச் சந்திரன் பார்த்தால் பிரசவம் பள்ளத்தில் ஏற் 
படுமென்று யவனாசாரியார் , மணித்தர் முதலாயினோர் தெரிவித்தி 
ருக்கின்றார்கள் . 


சு . 9. இலக்கினம் ஜலராசிகளிலொன்றாகி அதில் சனி நின்று 
அந்தச் சனியைப் புதன் பார்ப்பனேல் கேளீ சிருங்கார வனத்தி 
லும் , அந்தச் சனியைச் சூரியன் பார்த்தால் தேவாலயத்திலும் , சந்தி 
ரன் பார்த்தால் ஊஷர ( ஒன்றும் விளையாத உப்புநில ) பிரதேசத்தி 
லும் பிரசவம் ஏற்படுமென்று சொல்லுக. 

சு . 10-11 . வன ராசிகளான சிங்கம் மகரத்தின் முற்பாதி இவை 
கள் இலக்கினமாகி அதில் சனி யிருந்தால் பர்வதத்திலோ காட்டிலோ 
பிரசவம் ஏற்படுமென்று சொல்ல வேண்டும் . மநுஷ்ய ராசிகளான 
மிதுனம் , கன்னி , துலாம் , தநுசின் முற்பாதி இவைகள் இலக்கின 
மாகி அதில் சனியிருந்து செவ்வாயினால் பார்க்கப்பட்டால் 
காட்டிலும் , மேலே தெரிவித்த பிரகாரமுள்ள சனி புதனால் பார்க் 
கப்பட்டால் சில்பவேலை செய்கின்ற இடத்திலும் , சூரியனால் பார்க் 
கப்பட்டால் ராஜகிருகம் தேவாலயம் பசுத்தொழுவம் இவைகளிலும் , 
சுக்கிரன் புதன் இவர்களிலொருவரால் பார்க்கப்பட்டால் மன திற் 
குச் சந்தோஷமான விடத்திலும் , குருவினால் பார்க்கப் பட்டால் 
பிராமணர் வீடு அக்கினி ஹோத்திரம் செய்யுமிடம் இவைகளிலும் 
பிரசவம் ஏற்பட்டிருக்குமென்று சொல்லவேண்டும் . 


ஒன்பதாவது அத்தியாயம் 


55 


சு . 12. இலக்கினத்திற்குப் பத்தாமிடமான கடகத்தில் குரு 
உச்சம் பெற்றிருந்தால் இரண்டோ மூன்றோ நான்கோ கட்டுள்ள 
கிருகத்தில் பிரசவம் ஏற்படும். எவ்வாறெனில் துலா லக்கினத்திற்குப் 
பத்தாமிடமான கடகத்தில் குரு பரமோச்ச பாகத்தில் இல்லாது 
( 5 பாகைக்கு மேல் ) இருந்தால் இரண்டு கட்டுள்ள வீடென்றும் , 

, 
அதற்குக் கீழ் ( 5 பாகைக்குக் கீழ்) இருந்தால் மூன்று கட்டுள்ள 
வீடென்றும் , பரமோச்சமான 5 பாகையில் இருந்தால் நான்கு கட் 
டுள்ள கிருகமென்றும் சொல்லவேண்டும் . இது போலவே குரு பல 
வானாகித் தநுசிலிருந்தால் மூன்று கட்டுள்ள வீடென்றும் , மிதுனம் 
கன்னி மீனம் இந்த ராசிகளில் இருந்தால் இரண்டு கட்டுள்ள 
வீடென்றும் சொல்லவேண்டுமென்ப . எல்லா விடத்திற்கும் குரு 
பத்தாமிடத்தில் இருக்கவேண்டு மென்பதாம் . 

சு . 13. மேடம் இடபம் கிழக்கு . மிதுனம் தென்கிழக்கு . கட 
கம் சிம்மம் தெற்கு . கன்னி தென்மேற்கு . துலாம் விருச்சிகம் மேற்கு . 
தநுசு வடமேற்கு . மகரம் கும்பம் வடக்கு . மீனம் வடகிழக்கு . இவ் 
விதம் மேற்சொன்ன ராசி ஸ்திதிகளையும் அநுசரித்துக் கொண்டு 
கிழக்கு முதலான திக்குகளையும் தென்கிழக்கு முதலான மூலைகளை 
யும் அறிந்து இவைகளில் லக்கின விராசியின் திக்கில் பிரசவ சயன 
ஸ்தானத்தைச் சொல்லவேண்டும் . 

சு . 14. துவாதச பாக மண்டலமாகிய இராசிச் சக்கரத்தைக் 
கற்பித்து ஜென்ம லக்கின முதல் அதனை நான்கு பங்குகளாக்கிக் 
கொண்டு அந்தப் பிரதமாதி பங்குகளில் இருக்கின்ற கிரகங்களினால் 
பிரசவ வீட்டின் கிழக்கு முதலிய திக்குகளிலுமுள்ள வீடுகளை 
அறிய வேண்டும் . கிருக கர்த்தாக்களான கிரகங்களுடைய ஸ்தான 
பலங்களுக்குத் தக்கவாறு சுற்றிலுமுள்ள கிருகங்களுக்குத் துவி 
சாலை திரிசாலை முதலான வேறுபாட்டையும் அந்தக் கிருகத்தில் 
வசிக்கப்பட்டவர்களுடைய ஜாதி தேவாலயம் நதி முதலான மற்ற 
லட்சணங்களையும் உள்ளபடியே நிரூபித்துக் கொள்ளவேண்டும் . 

ஜனன காலத்தில் சுக்கிரன் பலவானானால் பிரசவ வீடு 
சித்திரவேலைகளோடுள்ள தாயும் புதிதான தாயும் இருக்கும் . குரு பல 
வானானால் காத்திரமும் புஷ்டியுமுள்ள கிருகமாயிருக்கும் . செவ் 
வாய் பலவானானால் தீப்பிடித்து எரிந்து சேடமான வீடாயிருக்கும் . 
சூரியன் பலவானானால் வேண்டிய பணி செய்யாததும் மிகவும் புஷ்டி 
யில்லாததுமான கிருகமாயிருக்கும் . சந்திரன் பலவானானால் புதி 


சு. 15 . 


56 


சாராவளி. 


சு. 16 . 


தான வீடாயிருக்கும் , புதன் பலவானானால் மிகவும் சிறந்த ஆச்சாரி 
கள் சேர்ந்து வேண்டியவாறு பணி செய்துள்ள கிருகமாயிருக்கும் . 
சனி பலவானானால் ஜீர்ணமும் கேடும் பழமையான துமாயுள்ள கிருக 
மாயிருக்கும் . இங்ஙனம் அறிந்து சொல்லுக . 

பிரசவ வீட்டை இவ்விதமாக அறிந்து அதன் வாசல் 
களின் கிரமத்தைச் சொல்ல வேண்டும் . கிரகங்களுக்குத் தெரிவித்த 
கிழக்கு முதலிய திக்குகளில் வாயிலிருக்குமென்பதை 7 - ஆமிடத்தி 
லிருக்கும் கிரகத்தைக்கொண்டும் , அல்லது நான்கு பத்து இலக்கினம் 
இந்த ஸ்தானங்களில் கிரகங்களிருந்தால் அக்கிரகங்களைக் கொண்டும் 
அவர்களுக்கு ஏற்பட்ட திக்குகளில் வாயிலிருக்குமென்றும் , பல 
கிரகங்கள் கேந்திரத்திலிருப்பின் பலமுள்ள கிரகத்தின் திக்கிலும் , 
பலமுள்ள கிரகங்கள் பல இருப்பின் அவரவர்கள் திக்குகளில் வாயி 
லிருக்குமென்றும் உசிதத்திற்குத் தக்கவாறு சொல்ல வேண்டும் . 
கேந்திரத்தில் ஒரு கிரகமுமில்லை யென்றால் இலக்கின இலக்கினது 
வாதசாம்சக ராசிகளின் 

திக்கில் வாயில் உண்டென்று சொல்க , 
முன்னமே தெரிவித்தபடி பலமுள்ள கிரகத்தைக்கண்டு பிரசவ வீட் 
டைக் கூறியது போல வேபிரசவ வீட்டைச் சுற்றிலுமுள்ள வீடுகளை 
யும் அறிந்து கொள்ள வேண்டும் . 

சு . 17. சூரியனுக்குத் தேவாலயம் . சந்திரனுக்குச் ஜலமிருக்கு 
மிடம் . செவ்வாய்க்குச் சமையல் செய்யுமிடம் . (நெருப்பு இருக்கு 
மிடம் ) புதனுக்குப் படுக்கையறை . குருவிற்குப் பொக்கிஷ அறை . 
சுக்கிரனுக்கு விளையாடுமிடம் . சனிக்கு மலங்கழிக்கு மிடம் . இவ் 
விதம் கிரகங்களைக் கொண்டு கிருகங்களையும் கிழக்கு முதலிய திக்கு 
களையும் அறியலாம் . சுக்கிரனுக்கு நித்திரை செய்யுமிடமென்று 
பிற நூல் கூறுகின்றது . 

சு . 18. முன் அத்தியாயத்தில் 13 - ஆம் சுலோகத்தில் தெரி 
வித்தவாறு மேடம் , முதலிய ராசிகளின் திக்கில் கட்டில் இருப்பதை 
நிரூபணம் செய்ய வேண்டும் . அதில் நிற்கின்ற கிரகங்களுக்குத் 
தகுதியான அடையாளங்களையும் , சுபக்கிரகங்களுடைய திருஷ்டியினால் 
விரித்திருக்கின்ற சமுக்காளம் முதலிய பேதங்களையும் நிரூபிக்க 
வேண்டியதாகின்றது . 

சு . 19-20 . இவ்விதம் கட்டிலின் நிலைமை தெரிந்து ஜன்மலக் 
கினம் எந்த ராசியாகிறதோ அந்த ராசிக்குச் சொல்லப்பட்ட திசை 
யில் தலைவைத்துப் படுத்திருந்ததாகச் சொல்லவேண்டும் . அவ் 


ஒன்பதாவது அத்தியாயம் . 

57 
விடத்தில் திசைகளிலும் மூலைகளிலுமுள்ள எல்லாராசிகளும் சரீராங் 
கங்களாகின்றன. 

* திருசியார்த்த ராசிகளைக் கொண்டு வாமாங்கத்தையும் அதி 
ருசியாதி ராசிகளைக் கொண்டு தட்சிணாங்கத்தையும் அறிந்து கொள்ள 
வேண்டும் . இதைத் தெளிவாகக் கூறுவாம் . 

இலக்கினமும் இரண்டாமிடமும் தலைப்பக்கமாம் . 7 - 8 - ஆமி 
டங்கள் பின்பக்கமாம் . 4-5 - ஆமிடங்கள் வலது பக்கமாம் . 10-11 
ஆமிடங்கள் இடதுபக்கமாம் . 3 - ஆமிடம் முன்பக்கத்து வலது கால் . 
12 - ஆமிடம் முன்பக்கத்து இடது கால் . 6 ஆமிடம் பின்பக்கத்து 
வலதுகால் . 9 - ஆமிடம் பின்பக்கத்து இடதுகால் என்று இங்ஙனம் 
கட்டிலின் நிலையை அறிந்துகொண்டு அந்த இடத்திலிருக்கின்ற 
கிரகங்களைக் கொண்டு அவரவர்களுக்குச் சொல்லியிருக்கிற இலட் 
சணங்களைச் சொல்லவேண்டும் . 

உபயராசிகள் மேற்கூறிய கட்டிலில் எந்த பாகத்திலிருக்கின் 
1 றன வென்றறிந்து அவ்விடங்கள் தாழ்ந்திருக்கு மென்றும் , குரூர 
கிரகங்கள் எந்த விடத்திலிருக்கின்றனவோ அந்தவிடம் உபகாகாதி 
தோஷமானதென்றும் அறிந்து கொள்ள வேண்டும் . 

உச்சம் ஆட்சி முதலிய விடங்களில் இருக்கும் பாபக்கிரகங்கள் 
சுபபலத்தையே கொடுப்பார்கள் என்றும் அறிந்து கொள்ள வேண் 
டும் . 

இலக்கினத்தில் செல்ல வேண்டிய பாகை கலையாதிகளில் 180 பாகை 
கள் வரை செல்வதை அதிரிசியமென்றும் மற்றதைத் திருசியமென்றுங் கூறுப . 
இலக்கின ஸ்புடம் இராசி 2 . பாகை 9. கலை 20 . 

உதாரணம் : இலக்கினஸ்புடம் இ . 2. 9. 20 
மிதுனத்தில் செல்லவேண்டிய பாகை கலைகள் 20. 40 
கடகம் 30 , சிம்மம் 30 , கன்னி 30 , துலாம் 30 , 

விருச்சிகம் 30 ஆக பாகை 150 , 0 
தநுசில் ஆரம்பமுதல் செல்ல வேண்டிய பாகை 

கலைகள் 

9. 20 


ஆக பாகை 


180.0 


இப்பாகத்தேயுள்ள கிரகங்கள் அதிரிசிய கிரகங்களாம் . மற்றப் 
பாகத் தேயுள்ள கிரகங்கள் திரிசிய கிரகங்களாம் . துலாம் முதல் 6 இராசி 
கள் வாமாங்கம் . மேடம் முதல் 6 இராசிகள் தட்சிணாங்கம் . 

8 


58 


சாராவளி. 


சு . 21. நீசத்திலோ நான்காமிடத்திலோ இலக்கினத்திலோ 
சந்திரன் இருந்தால் தரையிலே யிருந்து பிரசவம் ஆனதென்று 
சொல்ல வேண்டும் . சந்திரனுடைய பலாபலத்திற்குத் தக்கவாறு 
பாய் முதலியவைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் . கட்டிலில் 
படுக்காத படுக்கை என்பது தாத்பரியம் . இலக்கினத்திலிருந்து எத் 
தனையாவது ராசியில் சந்திரனிருக்கின்றானென்றறிந்து அந்த லக் 
கின சந்திரர்களுடைய மத்தியிலிருக்கின்ற கிரகங்களின் - சங்கியைப் 
படி பிரசவஸ்திரீயின் சமீபத்திலிருப்பவர்களைச் சொல்ல வேண்டும் . 

சு . 22-23 . இலக்கினஸ்புடத்தில் சென்ற பாகை முதல் தலை 
கீழாக ஏழாவது பாவத்தில் இலக்கினத்தில் உதயமாக வேண்டிய 
பாகைகளுக்கு ஒப்பானபாகம் வரையிலும் ஆக இவையாவும் சேர்ந் 
துள்ள சக்கரத்தின் பாதியைத் திரிசியார்த்தமென்றும் , மற்றவைகளை 
அதிரிசியார்த்தமென்றும் சொல்லுகின்றனர் . ஆகவே , திரிசியமான 
சக்கரார்த்தத்தில் எவ்வளவு கிரகங்கள் இருக்கின்றனவோ அவ்வளவு 
உபசூதிகைகள் கிருகத்திற்குள் இருப்பார்கள் என்றும் , 

என்றும் , ஏழாம் 
பாவத்திற்கு மேல் சந்திரன் இருந்தானேயானால் முன்சொன்ன திரி 
சியார்த்தத்திலிருக்கின்ற கிரக சங்கியையின்படி பிரசவ வீட்டிற்கு 
வெளியிலிருக்கின்ற உபசூதிகைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் . 
இங்கு திரிசியார்த்தத்தைக்கொண்டு வீட்டிற்குள் என்றும் , அதிரி 
சியார்த்தத்தைக் கொண்டு வீட்டிற்கு வெளியே யென்றும் வேறு 
பட்சமுமுண்டு . என்றாலும் பெரும்பான்மையோர் முதல் அபிப் 
பிராயத்தை அநுசரிக்கின்றனர் . 

கபக்கிரகங்களைக் கொண்டு உபசூதிகைகளுடைய அழகு ஆபர 
ணம் முதலியவைகளுடைய குணங்களையும் , பாபக்கிரகங்களினால் 
விரூபம் அசுத்தம் முதலியவைகளையும் பலத்திற்குத் தக்கபடி 
சொல்லவேண்டும் . மேலும் உபசூதிகா கர்த்தாக்களைக்கொண்டு 
அவர்களுடைய ஜாதி சுபாவம் அழகு ( ரூபம் ) ஆயுள் நிறம் முதலிய 
வைகள் எல்லாம் அறிய வேண்டும் . இவ்விஷயத்தில் உச்சம் வக்கிரம் 
முதலியன கிரகங்களுக்கிருக்குமேல் ஆயுர்த்தாயயுக்தத்தைக் கணித் 
துக் கொள்ள வேண்டுமென்று ஹோரா வியாக்கியான காரர்கள் 
கூறுகின்றார்கள் . 

சு . 24. தீபலட்சணத்தைச் சொல்லுகின்றார் . பிரசவ வீட் 
டைப் 12 பாகமாகச் செய்து மேடம் முதலாக எண்ணி எந்தப் பாகத் 
தில் சூரியன் இருக்கின்றான் என்றறிந்து அந்தப் பாகத்தில் தீப 


மகா 


ஒன்பதாவது அத்தியாயம் . 

59 
மிருக்கும் என்று சொல்லவேண்டும் . சூரியன் சரராசியிலிருந்தால் 
கோல் விளக்கு என்றும் , ஸ்திரராசியிலிருந்தால் நில விளக்கு என் 
றும் , உபயராசியிலிருந்தால் தூக்கு விளக்கென்றும் அறிந்து 
கொள்க . 

சு . 25. சந்திரன் பூர்ணனாயிருந்தால் விளக்கில் எண்ணெய் 
நிறைந்திருக்குமென்றும் , க்ஷண சந்திரனாயிருந்தால் விளக்கில் எண் 
ணெய் குறைவாயிருக்கு மென்றும் அறிந்துகொள்ள வேண்டும் . 
இலக்கினஸ்புடத்தில் சென்ற செல்லவேண்டிய பாகைகளைக் கொண்டு 
எரிந்த திரிகளையும் எரியும் திரிகளையும் அறிந்து சொல்க . இலக்கினத் 
தின் ராசி நிறம் கொண்டு திரியின் நிறத்தை அறிந்து கொள்க . 

சு . 26. சூரியன் பலம் பெற்றுச் செவ்வாயின் திருஷ்டியை 
யடைந்து இருப்பின் பிரசவ சமயம் அதிகமான விளக்குகள் இருந் 
திருக்கு மென்றும் சொல்ல வேண்டும் . பலமில்லாத மற்றக் கிரகங் 
கள் சூரியனைப் பார்த்திருந்தால் புற்களினால் வெளிச்சம் உண்டா 
யிருக்குமென்றும் அறிந்து கொள்ள வேண்டும் . 

சு . 27. சந்திரனின் நவாம்சகம் சனி க்ஷேத்திரமான 
கும்பமாயிருந்தாலும் , சந்திரன் சனியோடு சேர்ந்திருந்தாலும் , சந்தி 
ரனைச் சனி பார்த்திருந்தாலும் , ஜலராசியின் நவாம்சத்தில் சந்திர 
னிருந்தாலும் , நான்காமிடத்தில் சந்திரன் நின்றாலும் சந்தேகமில்லா 
மல் இருட்டு வீட்டில் பிரசவமான தென்று சொல்லலாம் . 

சு . 28. ஒரு விதத்திலும் லக்கினத்தைச் சந்திரன் பார்க்காம 
லிருந்தால் அந்த வீட்டில் பிதா இல்லாத சமயம் பிரசவம் ஆயி 
ருக்கு மென்று சொல்லவேண்டும் . இவ்விதயோக மிருந்து சூரியன் 
லக்கினத்திற்கு -9 ஆமிடம் 8 - ஆமிடம் இவைகளில் சரராசியில் 
இருந்தாலும் பிரசவ சமயம் பிதா அந்நிய தேசத்திற்குப் போயி 
ருப்பாரென்று நிச்சயிக்க வேண்டும் . சூரியன் மேற்சொன்ன 
ஸ்தானங்களில் ஸ்திர ராசியிலிருந்தால் பிதா ஸ்வதேசத்தில் இருக் 
கும்போது பிரசவ மென்றும் , உபயராசியில் இருந்தால் பிதா வேறு 
தேசத்திற்கும் ஸ்வதேசத்திற்கும் மத்தியப் பிரதேசத்தில் ( நடுவழி 
யில் ) இருக்கும் சமயம் பிரசவமென்றும் சொல்க . 

சு . 29. பகல் ஜனனத்தில் சூரியனும் இராத்திரி ஜனனத்தில் 
சனியும் செவ்வாயின் திருஷ்டியோடு இருந்தால் பிதா காலஞ்சென்று 
போயிருப்பானென்றே சொல்லவேண்டும் . அங்கு சூரியனும் சனியும் 
செவ்வாயின் யோக திருஷ்டிகளோடு சராசியிலிருந்தால் அந்நிய 


60 


சாரா 


வ 


ளி . 


ஜார 


தேசத்தில் பிதா இறந்து போன தாகவே சொல்லவேண்டும் . முற் 
கூறிய விதமே சர ஸ்திர உபயங்களின் பேதத்தையும் அறிந்து 
சொல்ல வேண்டும் . 

சு . 30. சூரியனிருக்கும் இராசிக்கு 5 , 7 , 9 இவ்விடங்களில் 
பாபர்களிருந்து பாபர்களுடைய திருஷ்டியுமுண்டானால் பிதா 
அந்நிய தேசத்தில் கட்டுப்பட்டு இருக்கின்றாரென்று சொல்ல 
வேண்டும் . சூரியனிருக்கும் இராசியின் சர ஸ்திரராதி பேதத்தைத் 
தழுவி அயல்நாடு தன்னாடு என்னும் பேதத்தை சிந்தித்துச் சொல்ல 
வேண்டும் . 

சு . 31. இலக்கினத்திற்கு 5 , 7 , 9 இந்த ஸ்தானங்களில் பாபக் 
கிரகங்களிருக்கும் சமயம் ஏற்பட்ட பிரசவம் சந்தோஷகரமாயிரா 
தென்றும் , நான்காமிடத்திலும் பத்தாமிடத்திலும் சுபக்கிரக மிருக் 
தால் அநேக சம்பத்துக்களோடு கூடியிருக்குமென்றும் சொல்லுக. 

சு . 32. இலக்கினம் சந்திரன் இவைகளை ஒருவிதத்திலும் குரு 
பார்க்காமலிருக்கும்போது ஜனித்தவன் (கள்ள புருடன் ) 
புத்திரனாவனென்ச . சந்திரன் சூரியனோடு சேராமலிருந்தாலும் 
ஜார ஜனனத்தைச் சொல்லலாம் . சந்திரன் சூரியனோடும் வேறொரு 
பாபியோடும் சேர்ந்திருந்தாலும் அத்திறப் புத்திரனேயா மென்க. 
இந்த மூன்று விதமான யோகத்திலும் குருவின் திருஷ்டியுண்டா 
யிருக்குமேயானால் ஜாரத்துவ மேயில்லை. திருஷ்டிபோலவே குருவி 
னுடைய திரேக்காண துவாதசாம்ச நவாம்ச திரிம்சாம்ச க்ஷேத்திரத் 
தில் சந்திரனோ லக்கினமோ இருந்தாலும் ஜாரத்துவம் உண்டாக 
ஹேதுவில்லையென்று வேறு கிரந்தங்கள் கூறுகின்றன . இவ்விதம் 
ஜார ஜனனத்தை நிச்சயித்து விட்டால் அந்த ஜார ( கள்ளபுருட ) 
னுடைய ஜாதி சுபாவம் ஆகிருதி முதலியவைகளைச் சொல்லலாம் . 
ஒன்பதாம் பாவாதிபனைக் கொண்டும் , ஒன்பதா மிடத்திலிருக்கின்ற 
கிரகத்தைக் கொண்டும் , சூரியனைக் கொண்டும் இவற்றை அறிந்து 
கொள்க . 

சு . 33. குரு சூரியன் சந்திரன் இவர்கள் பரம நீசத்திலிருந் 
தால் ஜார புத்திரனாகின்றான் . இலக்கினத்தில் சனியிருந்து லக்கி 
னம் சந்திரன் சுக்கிரன் இவர்களைச் சுபக்கிரகங்கள் பார்க்காமலிருந் 
தாலும் ஜார புத்திரனாவான் என்றும் கண்டு கொள்க . 

சந்திரனுக்கு 1-4-7 - ஆமிடங்களில் பாபக்கிரகங் 
களிருந்தால் பிரசவ சமயம் மாதாவுக்கு அதிக கஷ்டங்களுண்டா 


சு. 34 . 


கூறுக . 


ஒன்பதாவது அத்தியாயம் . 

61 
யிருக்கும் . சந்திரனோடு பாபக்கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் தாய்க் 
குக் கஷ்டத்தைச் சொல்ல வேண்டும் . ஏழாமிடத்தில் பாபர்க 
ளிருந்து செவ்வாயினால் பார்க்கப்பட்டால் மாதாவுக்கு மரணத்தைச் 
சொல்ல வேண்டும் . 

சு . 35. சந்திரனுக்குப் பத்தாமிடத்தில் சூரியன் பாபக்கிரகத் 
தோடு சேர்ந்து இருந்தால் தாய் இறப்பாள் . சுக்கிரனுக்கு ஐந்தா 
மிடத்திலோ ஒன்பதாமிடத்திலோ சூரியன் சனியோடு சேர்ந்திருந் 
தாலும் அல்லது சூரியனைச் சனி பார்த்தாலும் மாதாவுக்கு மரணம் 
உண்டாம் . சுக்கிரனுக்கு 5 - ஆமிடத்தில் மட்டிலுமே இந்த விதி 
பொருந்து மென்று வேறு நூல்கள் சொல்லுகின்றன . 

சு . 36. சந்திரனுக்கு 5 - ஆமிடத்திலோ 9 - ஆமிடத்திலோ சனி 
யிருந்து பாபதிருஷ்டி அந்தச் சனிக்கு உண்டானால் மாதாவுக்கு 
மரணம் உண்டு . இராத்திரியில் ஜனனமாயிருந்தாலும் இவ் விதமே 

பகல் ஜனனமாயிருந்து சுக்கிரனுக்கு 5 - ஆமிடத்திலோ 
9 - ஆமிடத்திலோ செவ்வாய் பாபதிருஷ்டியுடன் இருந்தாலும் மாதா 
இறப்பள் . 

சு. 37. செவ்வாயும் சனியும் சேர்ந்து சுக்கிரனுக்கு 5 - ஆமிடத் 
திலோ 9 - ஆமிடத்திலோ 7 - ஆமிடத்திலோ இருந்தால் அக்குழந் 
தையை மாதா அலட்சியம் செய்வாள் . சந்திரனைப் 
குரு 

பார்த்தால் அந்தக் குழந்தை பின்னால் சுகவானாகவும் 
தீர்க்காயுளுடையவனாகவும் இருப்பான் . 

சு . 38. சந்திரன் லக்கினத்திலிருந்து பாபக்கிரகங்களால் பார்க் 
கப்பட்டு ஏழாமிடத்தில் செவ்வாய் நின்றால் அம்மகன் மாதாவினால் 
விடுபட்டவனாய்ப் பின் இறந்து படுவன் . இவ்விதமே சந்திரன் 
பாபதிருஷ்டியோடு இலக்கினத்திலும் செவ்வாயும் சனியும் சேர்ந்து 
பதினோராமிடத்திலும் இருந்தால் மாதாவினால் உபேட்சிக்கப்பட்டு 
(விடப்பட்டு ) அக்குழந்தை இறந்துவிடும் . 

சு . 39. மேலே தெரிவித்தவிதம் இருக்கும் சந்திரன் பலவா 
னான சுபக்கிரகத்தினால் பார்க்கப்பட்டால் அவ்விதம் பார்க்கப்பட் 
டவனான கிரகத்திற்குச் சொல்லப்பட்ட பிராமணாதி வர்ணத்தி 
லுள்ள ஒருவனால் குழந்தை வளர்க்கப்பெறும் . சுபர்களும் பாபர் 
களும் அந்தச் சந்திரனைப் பார்க்கினும் பிறரால் எடுத்து வளர்க் 
கப்பெற்றுப் பின்னர் கொஞ்ச காலத்துக்குள் குழந்தை இறந்து 
போய் விடும் . 


பலவா 


னை 


62 


சாராவளி. 


சு. 41 . 


சு . 40. இவ்விதமாகச் சொல்லப்பட்ட எல்லா யோகங்களிலும் 
பலவந்தனான குருவினுடைய சம்பூர்ண திருஷ்டியோடு சந்திரன் நின் 
றால் எந்த ஜாதியிலுள்ளவர் எடுத்து வளர்த்தாலும் அந்தக் குழந்தை 
தீர்க்காயுளோடு கூடி இருப்பான் . 

சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு ராசி அம்சங்களி 
லிருந்தாலும் குழந்தை மாதாவினால் உபேட்சிக்கப்படும் . இலக்கினத் 
திற்கு ஏழில் செவ்வாயிருந்து சனியினால் பார்க்கப் பெறாதிருக்கின் 
நிச்சயமாக மாதாவினால் விடப்படுவான் . 

சு . 42. சந்திரனைப் பார்க்கின்ற சுபக் கிரகத்தினுடைய 
குலம் சுபாவம் முதலிய குணங்களையெல்லாம் 

மாதாவால் 
நிராகரிக்கப்பெறும் குழந்தை அடையும் என்பர் பெரியோர் . 
சூரியன் ஜனன காலத்தில் பலவானாயிருந்தால் குழந்தை பிதாவின் 
சாயையாய் இருப்பான் என்றும் , சந்திரன் பலவானாயிருப்பின் 
குழந்தை மாதாவின் சாயையாய் இருப்பான் என்றும் சொல்க . 

சு . 43. சிம்மம் மேடம் இடபம் இவைகளிலொன்று லக்கின 
மாகி அதில் செவ்வாயாவது சனியாவது இருந்து லக்கினாம்சகராசி 
கால் முதலிய அங்கங்களில் எந்த அங்கமாகின்றதோ அந்த அங்கத் 
தில் தொப்புள் கொடி சுற்றிக் கொண்டு பிரசவமாயிருக்கும் என்று 
சொல்லுக . 

சு . 44. செவ்வாயினுடைய திரேக்காணமான லக்கினத்தில் 
சந்திரன் பாபனோடு சேர்ந்து இருக்க இரண்டாமிடம் பதினோரா 
மிடங்களில் சுபக்கிரகங்களிருந்தால் சர்ப்பமோ சர்ப்பத்தால் 
சுற்றப்பட்டிருக்கும் குழந்தையோ பிறந்திருக்க வேண்டுமென்று 


சொல்லுக . 


சு . 45. சூரியன் சதுஷ்பாத ராசியிலும் ( மேடம் இடபம் சிங் 
கம் தநுசின் பிற்பாகம் மகரத்தின் முற்பாகம் ) மற்ற எல்லாக் கிரகங் 
களும் பலவந்தர்களாகி உபயராசியிலு மிருந்தால் ஒரு கர்ப்பாசயத் 
தில் குடலினால் சுற்றப்பட்டு இரண்டு குழந்தைகள் பிறக்கும் 

சு . 46. இலக்கினத்தினுடைய நவாம்சராசியின் அதிபனுடைய 
சரீர இயற்கையோ அல்லது ஜனன காலத்தில் மிகவும் பலவானா 
யிருக்கின்ற கிரகத்தினுடைய சரீர இயற்கையோ சொல்லவேண்டும் . 
நவாமிச ராசிக்குப் பலமிருப்பின் அந்த அதிபனுடைய நிறத்தைச் 
சொல்லலாம் . சந்திரனின் நவாம்சராசியின் அதிபனுடைய சரீர 


- 


ஒன்பதாவது அத்தியாயம் . 

63 
நிறம் முதலியவைகளையும் சொல்லாமென்றும் கூறுப . இவைகளில் 
பலமுள்ளதை யறிந்து நிர்ணயித்துக் கொள்க . 

சு . 47. மேற்சொன்ன சரீரலட்சண கர்த்தாவாகிற கிரகங்க 
ளில் பலர் பலவான்களாக ஏற்பட்டால் அப்போது அந்தக் கிரகங்க 
ளுக்குச் சொல்லப்பட்ட மிசிர லட்சணங்களும் கலந்திருக்கு மென்று 
சொல்லவேண்டும் . அதுபோலவே அந்தக் கிரகங்களைக் கொண்டு 
ஜாதி தேசம் குலம் குணம் கர்மம் முதலான பேதங்களையும் உசிதத் 
திற்குத் தக்கவாறு அறிந்து சொல்ல வேண்டும் . 

சு . 43 . ஜனன சமயம் சூரியன் எந்தக் கிரகத்தினுடைய திரிம் 
சாம்சத்திலிருக்கின்றானென்றறிந்து அந்தக் கிரகத்துக்குச் சொல்லி 
யிருக்கின்ற பிரகிருதியையும் சொல்ல வேண்டுமென்று ரிஷீஸ்வரர் 
கள் நிர்ணயித்திருக்கின்றார்கள் . 

சு . 49 . ஜனன காலத்திலுள்ள கிரகங்களுடைய மித்துரு சத் 
துருத்துவம் முதலிய பேதங்களையும் , உச்சம் நீசம் முதலிய சம்பவங் 
களாகிற எல்லாப் பலாபலங்களையும் , கிரகங்களுடைய அவஸ்தை 
சுபாவம் முதலியவைகளையும் , நன்றாயறிந்து கொண்டு சகல லட்சணங் 
களையும் 

பலங்களையும் கால தேசங்களுக்கேற்றவாறு 
தைவக்ஞன் அறிந்து கொள்ள வேண்டும் . 

சு . 50. க்ஷண சந்திரன் ஜனன காலத்தில் பாபக் கிரகங்க 
ளுடன் சேர்ந்தோ பார்க்கப்பட்டோ இருந்தால் தாய் இறந்து விடு 
வாள் . இவ்விதமே சூரியன் பலஹீனனாகி பாபர்களுடன் சேர்ந்தோ 
பார்க்கப்பட்டோ இருந்தால் தகப்பன் இறந்துவிடுவான் . சந்திரனோ 
சூரியனோ பாபர்களோடும் சுபர்களோடும் சேர்ந்தோ பார்க் 
கப்பட்டோ இருந்தால் தாய் தந்தையர்களுக்கு வியாதியைச் 
சொல்லவேண்டும் . பாபயோக திருஷ்டிகளில்லாமல் சுபயோக 
திருஷ்டிகளுண்டாயிருந்தால் ( தாய் தகப்பன் ) அவர்களுக்குச் சுபம் 
முதலிய விருத்தியைச் சொல்ல வேண்டும் . இதுபோலவே குஜாதி 
கிரகங்களைக் கொண்டு , சகோதரன் முதலிய வர்களுடைய 
தோஷத்தை யறிந்து கொள்க . 

சு . 51. பரிபூர்ண கலைகளோடு கூடிய சந்திரன் தனது உச்சத் 
திலோ மூல க்ஷேத்திரத்திலோ ஸ்வக்ஷேத்திரத்திலோ குரு சுக் 
கிரன் இவர்களுடன் ஒன்றுசேர்ந்து புதனுடைய திருஷ்டியைப் 
பெற்று ஐந்தாமிடத்தில் இருந்தால் மாதா மிகவும் சுப நலங்களை 


சுபாசுப 


64 


சாராவளி. 


அநுபவிப்பள் . இவ்விதம் சூரியன் நிற்கின் பிதாவுக்கு மிகுந்த 
சுகாநுபவம் ஏற்படும் . சூரியனும் சந்திரனும் இந்த லட்சணங்க 
ளோடு இருந்தால் பிதா மாதாக்கள் இருவருக்கும் சுபமுண்டாகும் . 
சர்வாரிஷ்டங்களும் நீங்கி அரோக திடகாத்திர ஆயுராரோக்கிய 
சுகாநுபவங்களும் உண்டாகுமென்று வேறு சாஸ்திரங்களும் கூறு 


கின்றன . 


ஒன்பதாவது அத்தியாயம் முற்றிற்று . 


பத்தாவது அத்தியாயம் . 


பாலாரிஷ்டாதி லட்சணம் . 


சு . 2 . 


சு . 1 . ஈண்டுப் பாலாரிஷ்ட அத்தியாயத்தைச் சொல்லுகிறார் . 
ஆயுளைப் பற்றிய காலங்களை அறிந்து கொள்ளாமல் சொல்லப் பெறும் 
பலன்கள் யாவும் நிஷ்பிரயோசனமாம் . ஏனென்றால் ஆயுட் பெருக் 
குடையானொருவனே மற்றபலன்களை யெல்லாம் அநுபவிக்கத்தக்கவ 
னென்க . ஆகவே , ஆயுளுடைமை அறியும்பொருட்டு இந்த அரிஷ் 
டாத்தியாயத்தைச் சொல்லுகின்றார் . 

சுக்கில பக்ஷ பகல் ஓஜராசிகளிலிருக்கின்ற புருஷக் 
கிரகங்களும் , கிருஷ்ணபக்ஷ இரவு யுக்ம ராசிகளிலிருக்கின்ற ஸ்திரீ 
கிரகங்களும் பலம் அடைந்தவர்களாகின்றார்களென்று ஜோதிஷ வித் 
வான்கள் கூறுகின்றார்கள் . 

சு . 3. சாஸ்திரக்ஞர்கள் அரிஷ்ட யோகங்களை நியதம் - அநிய 
தம் - யோகஜம் என்று மூன்று பிரிவாக நிர்ணயித்திருக்கின்றார்கள் . 
இங்கு முதலில் யோகஜமாகிய ஆயுர்லட்சணத்தை உபதேசிக்கின் 
றார் . நியதமும் அநியதமும் அதற்குப் பிறகு சொல்லப்பெறும் . 

சு . 4. - இலக்கினத்திற்கு எட்டாமிடம் மேட விருச்சிகங்களாகி 
அதில் குரு நின்று சூரியன் சந்திரன் செவ்வாய் சனி இவர்களால் 
பார்க்கப்பட்டுச் சுக்கிரனால் பார்க்கப்படாமலிருந்தால் சிசு மூன்று 
வருடம் சென்று மரணத்தை யடையும் . மேற்சொல்லிய அஷ்ட 
மத்திலியிருச்கின்ற குருவைச் சுக்கிரன் பார்த்தால் மரணமில்லை 
யென்று சொல்க . 

வக்கிர பலத்தோடு செவ்வாயின் வீட்டிலிருக்கின்ற 
சனி , இலக்கினத்திற்கு அச் சனியிருக்குமிடம் கேந்திரம் ஆறாமிடம் 
8- ஆமிடங்களாகி பலமுள்ள செவ்வாயினால் பார்க்கப்பட்டால் சிசு 
ரண்டு வருஷம் வரையில் தான் உயிருடன் இருக்கும் . 

சு . 6. சனி , சூரியனோடும் சந்திரனோடும் சேர்ந்து எந்தப் 
பாவத்திலிருந்தாலும் அந்தச் சமயம் பிறந்த சிசு ஒன்பது வருடம் 
சென்று இறந்துபோமென்று பிரம்ம சாண்டில்யர் கூறுகின்றனர் . 

சு . 7. செவ்வாயும் சூரியனும் சனியும் சேர்ந்து சுக்கிரனுடைய 
வீடான இ 

த்தில் இருந்து அஃது இலக்கினத்திற்கு 8 - ஆவது 
ராசியானால் சமயம் பிறந்தவன் யமதர்மனால் காப்பாற்றப் 


சு. 5 . 


66 


சாராவளி. 


சு . 8 .. 


பட்டிருந்தாலும் ஒரு மாசத்திற்குள் இறந்து போவானென்க . ( இது 
துலா லக்கினத்திற்கும் மீனலக்கினத்திற்கும் பொருந்தும் .) 

சுக்கிரனுடைய வீடு 8 - ஆவது ராசியாகி அதில் ஒரு 
பாபக்கிரக மிருந்து வேறொரு பாபக்கிரகத்தால் பார்க்கப்பட்டால் 
சாதகன் அமிருதம் உட்கொண்டவனாயிருந்தாலும் ஓராண்டே ஜீவித் 
திருப்பன் . 

சு . 9. சுக்கிரன் , கடகத்திலோ சிம்மத்திலோ இருந்து அந்த 
இடம் இலக்கினத்திற்கு 6 , 8 , 12 இவைகளி லொன்றாக ஏற்பட்டு 
எல்லாச் சுபக்கிரகங்களும் அந்தச் சுக்கிரனைப் பார்த்தாலும் ஆறு 
வருஷத்தில் சிசு இறந்து விடுமென்று நிச்சயமாய்ச் சொல்க . 

சு . 10. கடகத்தில் புதனிருந்து அந்தக் கடகராசியானது 
இலக்கினத்திற்கு ஆறாமிடமாகவோ எட்டாமிடமாகவோ ஏற்பட்டு 
அதிலுள்ள புதனைச் சந்திரன் பார்த்தாலும் பிறந்த சிசு நான்கு வரு 
டம் வரையில்தான் ஜீவித்திருக்குமென்க. 

சு . 11. யவனர் முதலிய பூர்வாசாரியர்கள் தீவ்ரபலங்களாகிற 
சில ராஜயோகங்களை சொல்லியுள்ளார்கள் . அந்த ராஜயோகங்களில் 
நீச குலத்தவரும் ஜனன மாவதால் அவ்விதம் ஜனித்தவர்க்கும் அரிஷ் 
டம் சொல்லப்பட்டிருக்குமாறு காண்க . 

சு . 12. எந்த ராசியில் தூமகேது ( கேது ) இருக்கின்றதோ 
அந்த விராசியில் ஜனித்த சிசு இரண்டு மாசத்தில் இறந்துபோ 
மென்று கூறுக . 

சு . 13. செவ்வாயின் வீட்டிலோ சனியின் வீட்டிலோ சூரியன் 
இருந்து , அது லக்கினத்திற்குப் பத்தாமிடமாகி சனியாலும் செவ்வா 
யாலும் பார்க்கப்பட்டால் ஜனித்த சிசு உடனே இறந்துவிடுமென்று 
சந்தேகமில்லாமல் சொல்லலாம் . 

சு . 14. இலக்கினத்தில் உதயமாயிருக்கின்ற திரேக்காணம் 
* நிகளத்திரேக்காணம் - பட்சித்திரேக்காணம் - சர்ப்பத்திரேக் 
காணம் 8 பாசத்திரேக்காணம் இவைகளில் ஒன்றாக வந்து அதில் 

* மகரத்தின் முதலாவது திரேக்காணம் நிகளத் திரேக்காணம் . 

+ மிதுனத்தின் 2 - ஆவதும் , சிம்மத்தின் , 1 - ஆவதும் , துலாத்தின் 2 - ஆவ 
தும் கும்பத்தின் 1 - ஆவதும் பட்சித்திரேக்காணங்களாம் . 

| கடகத்தின் 2 - ஆவதும் , 3 - ஆவதும் , விருச்சிகத்தின் 1 - ஆவதும் , 2 - ஆவ 
தும் , மீனத்தின் 3 - ஆவதும் சர்ப்பத்திரேக்காணங்களாய் 

8 கடகத்தின் 2 - ஆவதும், 3 - ஆவதும் பாசத்திரே 


எம் . 


பத்தாவது அத்தியாயம் . 


67 


பாபர்கள் இருந்து திரேக்காணாதிபனுடைய பார்வையில்லாமலிருந் 
தால் ஜனித்த சிசு ஏழு வருஷத்தில் மரணமா மென்று சொல்க . 

சு . 15. பாபர்களான செவ்வாய் சனி இவர்களின் திருஷ்டி 
யோடு கூடின ராகு இலக்கினத்திற்கு 4 - ஆமிடத்திலோ 7 - ஆமிடத் 
திலோ 10 - ஆமிடத்திலோ இருந்தால் பத்து அல்லது பதினாறு 
வருஷம் வரையில் ஜனித்த குழந்தை உயிருடனிருக்கும் . 

சு . 16. சூரியோதய காலத்தில் ஜனிப்பினும் இலக்கினத்தின் 
கேந்திர திரிகோணங்களில் எல்லாப் பாபக்கிரகங்களும் 6-8-12- ஆமி 
டங்களில் எல்லாச் சுபக்கிரகங்களும் இருந்தால் ஜனித்த சிசு அப் 
போதே இறந்து விடும் . 

சு . 17. இலக்கினாம்சராசியின் அதிபன் சந்திரராசியின் அதி 
பன் இலக்கினாதிபன் ஆகிய இம் மூவர்களுக்கும் மெளட்ய முண்டா 
யிருந்தால் பிறந்த சிசு சில வருஷம் மட்டிலுமே ஜீவித்திருக்கும் . 
(மௌட்யம் = மூடம் , அஸ்தமனம் . ) 

சு 18. இலக்கினாதிபன் மேற் சொன்னவிதம் அஃதாவது 
மௌட்ய மடைந்து ஆறாம் பாவத்தில் இருந்தால் ஆறாம் வருடத்தி 
லும் , திரேக்காணாதிபதி ஆறாமிடத்தில் இருந்தால் ஆறாவது மாதத் 
திலும் , நவாம்சாதிபதி ஆறாமிடத்தில் இருந்தால் ஆறாவது தினத்தி 
அம் சிசுவுக்கு மரணமுண்டாகு மென்று சொல்க . 

சு . 19. சனி , சூரியன் செவ்வாய் இவர்களுடைய திருஷ்டி 
யோடு இலக்கினத்திலிருந்தால் 16 தினத்திற்கு மேல் மாணம் உண் 
டாகும் . சனி , சூரியன் செவ்வாய் இவர்களோடு சேர்ந்து இலக் 
கினத்திலிருந்தால் ஒரு மாசத்திற்கு மேல் மரணம் உண்டாகும் . 

. 
சனி மட்டிலும் தனித்து இலக்கினத்திலிருந்தால் ஒரு வருட 
திற்குமேல் மரண முண்டாகும் . 

சு . 20. கடகம் இடபம் மேடம் இந்த ராசிகளைத் தவிர்த்து 
வேறு இராசிகளில் ஜீணனாகிய சந்திரன் இருந்து அது இலக்கின 
மாகி பாபக்கிரகத்தால் பார்க்கப்பட்டு மிருந்தால் ஜனித்த குழந்தை 
ஒரு வருடத்திற்குள் மரணமடையுமென்பர் . 

சு . 21-22 . சந்திரன் 6 - ஆமிடத்திலோ 8 - ஆமிடத்திலோ இருந் 
தால் ஒரு வருடத்திற்குள் மரணமடையும் . அந்தச் சந்திரனுக்கு 
எல்லாப் பாபக்கிரகங்களின் திருஷ்டியு மிருந்தால் உடனே 
மரணமடையும் . எல்லாச் சுபக்கிரகங்களும் சந்திரனை நோக்கினால் 
எட்டு வருடங்களிருந்து மரணத்தை யடையும் . சுபர்களும் பாபர் 


சிசு 


68 


சாராவளி. 


களும் சேர்ந்து சந்திரனை நோக்கினால் நான்கு வருடங்களிருந்து 
மரணத்தை யடையும் . இங்கு சுபர் பாபர்களுடைய திருஷ்டி 
களுக்குத் கூடுதல் குறைவு உண்டென்பதைத் திரைராசிகப் பிரகாரம் 
அறிந்து சம்வத்சரத்தை சொல்லுக . 

சு . 23. ஆறா மிடத்திலோ எட்டா மிடத்திலோ சுபக்கிரகங் 
களிருந்து அவர்களை வக்கிரபல முள்ள பாபிகள் பார்த்தால் ஒரு 
மாசத்தில் மரணமுண்டாகும் . ஆறிலோ எட்டிலோ இருக்கின்ற சுபக் 
கிரகத்தை மற்றொரு சுபக்கிரகம் பார்த்தால் சிசுவுக்கு மரணம் 
உண்டாகாது . 
சு , 24. இலக்கினத்திற்கு 12 , 2 , 6 , 8 இந்த 

ஸ்தானங்களில் 
பாபர்களிருந்து சுபக்கிரக யோக திருஷ்டிகளில்லாமலிருந்தால் 
ஆறாவது மாசத்திலாவது எட்டாவது மாசத்திலாவது பிறந்த சிசு 
மரணத்தை அடையும் . 

சு . 25. இலக்கினாதிபன் சந்திரராசியாதிபன் இவர்கள் அஸ்த 
மனமடைந்தவராக 6 - ஆமிடத்திலோ 8 - ஆமிடத்திலோ 12 - ஆமிடத் 
திலோ இருந்தால் அவர்கள் இருக்கின்ற ராசிகளின் சங்கியைப்படி 
வருஷம் சென்ற பிறகு மரணமடையும் . 

சு . 26. இலக்கினாதிபதி பாபக்கிரகத்தோடு கூடி யுத்தத்தில் 
தோல்வியடைந்து ஏழாமிடத்திலிருந்தால் ஒரு மாசத்தில் குழந்தை 
மரண மடையும் . சந்திரராசியாதிபனும் மேற்சொன்ன பிரகாரம் 
யுத்தத்தில் தோல்வி யடைந்து ஏழாமிடத்திலிருந்து சந்திரனுக்குச் 
சுபக்கிரகங்களுடைய திருஷ்டி இல்லாமலிருந்தாலும் ஒரு மாசத்தில் 
குழந்தை மரணமடையும் . சந்திரராசியாதிபன் பாபர் யுத்தத்தில் 
தோல்வி யடைந்து சுபதிருஷ்டியில்லாமல் எட்டாமிடத்திலிருந்தால் 
ஒரு மாசத்திற்குள் பிறந்த குழந்தைக்கு மரணம் ஏற்படும் எனக் 
கூறுவாறுமுளர் . 
சு . 27. சந்திரன் , செவ்வாயோடும் சூரியனோடும் 

சேர்ந்து 
இரண்டாமிடத்திலோ ஐந்தாமிடத்திலோ இருந்து பலமுள்ள கிர 
கங்களுடைய திருஷ்டியைப் பெறாமலிருந்தால் குழந்தை ஒன்பது 
வருடமிருந்து இறக்கும் . இதற்குச் சந்தேகமேயில்லை. 

சு . 28. இலக்கினாதிபன் இலக்கினத்திலிருந்து பலவான்களான 
எல்லாப் பாபர்களாலும் பார்க்கப்பட்டால் , 

நான்காம் 

மாசத் 
தில் பிறந்த சிசுவுக்கு மரணம் உண்டாகிறது என்று ருஷிசிரேஷ்டர் 
கள் சொல்லுகின்றார்கள் . 


. 


பத்தாவது அத்தியாயம் . 


69 


சு . 29. சந்திர ராசியாதிபன் சூரியன் சனி இவர்கள் ஒன்று 
சேர்ந்து எட்டா மிடத்திலிருந்து அதற்குச் சுக்கிர திருஷ்டி சம்ப 
விக்காமலிருந்தால் எட்டு வருடங்களுக்குப்பின் சிசு இறந்துபோம் . 

சு . 30 , சந்திரன் சுபக்கிரகங்களுடைய திருஷ்டியைப் பெறா 
மல் 12 - ஆமிடத்திலோ 8 - ஆமிடத்திலோ 7 - ஆமிடத்திலோ, இலக் 
கினத்திலோ பாபக்கிரகங்களோடு சேர்ந்திருந்து கேந்திரங்களில் 
சுபக்கிரகங்கள் இல்லாமலிருந்தால் பிறந்த குழந்தை இறந்து விடு 
வது நிச்சயம் . 

சு . 31. இலக்கினஸ்புடத்தில் எவ்வளவு பாகை கலைகள் சென்றி 
ருக்கின்றன வென்று அறிந்து அத்தனை பாகை கலைகளை நான்காம் 
ராசியில் கழித்து அது முதல் பத்தாம் ராசியில் இலக்கினத் 
தில் சென்ற பாகை கலைகள் வரை 

சக்கரத்தின் 
அபரமாகின்றன . 

. சேடமுள்ள 

இராசிகள் 

சக்கரத்தின் 
பூர்வமாகின்றன . விருச்சிக லக்கினத்தில் ஜெனித்து சக்கர பூர்வ 
பாகங்களில் எல்லாச் சுபக்கிரகங்களும் அபர பாகங்களில் எல்லாப் 
பாவக்கிரகங்களும் இருந்தால் பிறந்த குழந்தை உடனே மரணம் 
அடையும் . இந்த யோகத்திற்கு வஜ்ஜிர முஷ்டியோகம் என்று 
பெயர் . கடக லக்கினத்தில் ஜனித்த ஜாதகனுக்குச் சக்கரபூர்வ 
பாகங்களில் சுபர்களும் அபர பாகங்களில் பாபர்களுமிருந்தால் மர 
ணம் சம்பவிக்குமென்று பாதராயணர் சொல்லுகின்றார் . 

சு . 32. சந்திரன் r ணனாகி இக்கினத்திலிருந்து - கேந்திரங் 
களிலும் எட்டாமிடத்திலும் பாபக்கிரகங்களிருந்தால் 

நிச்சயமாக 


ஆறு ராசிகள் 


* 


* 


ஜனன கால இலக்கினஸ்புடத்தில் சென்ற பாகை கலைகளைத் தலை 
கீழாக நான்காம் ராசி வரையில் நீக்கி அதுமுதல் செல்ல வேண்டிய பாகை 
கலைகளும் 5 , 6 , 7 , 8 , 9. இந்த ராசிகளும் 10 - வது ராசியில் இலக்கினத்தில் 
சென்ற பாகைகலை வரையிலும் கூடியது சக்கர அபரார்த்தம் எனப்படும் . 
உதாரணம் : ஜனனகால இலக்கின ஸ்புடம் . 

2.9.20 
மீனத்தில் 9 பாகை 20 கலை முதல் செல்ல வேண்டிய 

பாகை கலைகள் 

20.40 
மேடம் 30 , இடபம் 30 , மிதுனம் 30, கடகம் 30 , 

சிங்கம் 30 150 . 0 
கன்னியில் சென்ற பாகை கலைகள் 

9. 20 


ஆ - 180. 0 


70 


சாராவளி. 


உடனே மரண மடைவானென்று யவனாசாரியர்கள் சொல்லுகின் 
றார்கள் . 

சு . 33. பிராத சந்தியிலோ சாயா சந்தியிலோ ஜனித்து இலக் 
கினம் சந்திர ஹோரையாகி சூரியனும் செவ்வாயும் சனியும் ராசி 
களின் கடைசி நவாம்சத்தில் இருந்தால் அப்போதே மரணமடையும் . 
சந்திரன் , சூரியனோடும் செவ்வாயோடும் சனியோடும் சேர்ந்து இலக் 
கினத்திலோ நான்காமிடத்திலோ ஏழாமிடத்திலோ பத்தாமிடத் 
திலோ இருந்தாலும் சத்தியோ மரணம் ஏற்படும் . 

பிரா தஸ் சந்தி : நட்சத்திரத்தின் பிரகாசம் குன்றினது முதல் 
சூரியன் அர்த்தோதயம் வரையுள்ள காலமாம் . 

சாயா சந்தி : பாதி அஸ்தமன முதல் நட்சத்திரங்கள் பிரகாசிக் 
கின்ற வரையிலுள்ள காலமாம் . 

சு . 34. ஏழாமிடத்திலோ எட்டாமிடத்திலோ நான்காமிடத் 
திலோ சந்திரன் இரண்டு பாபர்களின் மத்தியில் இருந்தால் குழந்தை 
தேவர்களால் காப்பாற்றப்பட்டிருந்தாலும் நிஜமாக உடனே 
மரிக்கும் . 

சு . 35. சந்திரன் , இலக்கினம் ஏழாமிடம் எட்டாமிடம் இவை 
களிலொன்றில் இருந்து பாப மத்தியமடைந்து * பலஹீனனான 
சுபக்கிரகங்களுடைய திருஷ்டியைப் பெற்றிருந்தாலும் நிச்சயமாக 
மரணம் உண்டாகும் . 

சு . 36. ஏழாமிடத்திலும் எட்டாமிடத்திலும் பாப திருஷ்டி 
யோடு பாபக்கிரகங்களிருந்து சுபக்கிரக திருஷ்டியைப் பெற்றிருந் 


இப்பாகை கலை வரையில் சக்கர அபரார்த்தமெனப்படும் 

மற்றபாகங்கள் சகீகர பூர்வார்த்த மெனப்படும் 
உதாரணம் : 
கன்னியில் 9 பாகை 20 கலை முதல் செல்ல வேண்டிய 

பாகை கலைகள் 20. 40 
துலாம் 30 , விருச்சிகம் 30 , தநுசு 30 , மகரம் , 30 , 

கும்பம் 30 ஆ 

150.0 
மீனத்தில் சென்ற பாகைகலைகள் 

9. 20 


ஆ . 180.0 


இப்பாகை கலை வரையில் சக்கர பூர்வார்த்த மெனப்படும் . 
பலஹீனமாவது : துர்த்தானம் நீசம் மூடம் இவைகளை யடைதல் . 


பத்தாவது அத்தியாயம் . 

71 
தாலும் தாயோடு குழந்தையும் மரணமடையும் . இங்கு சுபக்கிர 
கங்களுடைய திருஷ்டி பலமாக இருந்ததென்றால் மரணம் சம்பவிக் 
காமல் வியாதிமட்டிலும் சொல்லத் தகுந்ததாமென்று சத்தியாசாரி 
யார் சொல்லுகிறார் . 

சு . 37. கிரகணத்தால் பீடிக்கப்பட்ட சந்திரன் பாபக் கிரகத் 
தோடு ( சனி ) கூடி இலக்கினத்திலும் செவ்வாய் அஷ்டமத்திலு 
மிருந்தால் தாயும் குழந்தையும் மரண மடைவார்கள் . இவ்விதமாக 
ராகுக் கிரஸ்தனான சூரியன் பாபியோடு சேர்ந்து நிற்க இலக்கினத்திலா 
வது எட்டாமிடத்திலாவது செவ்வாய் இருந்தால் மாதாவுக்கும் 
குழந்தைக்கும் மரணமானது சஸ்திர ஹேது கரமாக ஏற்படும் . 
( அஃதாவது பிரசவ சமயம் சஸ்திரத்தைக் கொண்டு குழந்தையை 
எடுப்பதால் பாலனும் தாயும் ஆயுதத்தினால் மரிப்பரென்றும் அறிய 
வேண்டியது . ) 

சு . 38. இலக்கினத்தில் க்ஷண சந்திரனிருந்து பாபர்களெல் 
லோரும் கேந்திரத்திலும் அஷ்டமத்திலுமிருந்து சந்திரனுக்குச் சுப 
திருஷ்டி கிடைக்காமலிருந்தால் சத்தியோ மரண மேற்படுமென்று 
சத்தியாசாரியார் சொல்லுகின்றார் . 

சு . 39. ஏழாமிடத்தில் சூரியன் நிற்க இலக்கினத்தில் சனி 
சந்திரன் செவ்வாய் இவர்கள் ஒன்று சேர்ந்து இருந்தாலும் , அல்லது 
ஏழாமிடத்தில் சனியும் இலக்கினத்தில் சூரியனும் சந்திரனும் செவ் 
வாயும் சேர்ந்திருந்தாலும் , அப்படியில்லாவிடின் இந்த மூன்று 
பாபக்கிரகங்களில் ஒரு பாபி இலக்கினத்திலும் ஒரு பாபி ஏழாமிடத் 
திலும் ஒரு பாபி சந்திரனோடு சேர்ந்தும் இருந்தாலும் , பலவந்தர்க 
ளான சுபக்கிரகங்களுடைய பார்வை இம்மூன்று யோகங்களிலு 
மில்லாமலிருந்தால் உடனே குழந்தைக்கு 

மரணம் 

ஏற்படும் 
என்று சொல்லவேண்டும் . 

சு . 40. இலக்கினத்திலும் எட்டாமிடத்திலும் ஏழாமிடத்திலும் 
பாபக்கிரகங்களும் க்ஷண சந்திரன் பன்னிரண்டா மிடத்திலுமிருக் 
கும்போது கேந்திரங்களில் பலவான்களான சுபக்கிரகங்களில்லை 
எனில் சத்தியோ ( திடும் பிரவேச ) மரணம் உண்டாகுமென்று 
சொல்லுக . 

சு . 41. இலக்கினத்தில் சந்திரனும் 12 - ஆமிடத்தில் சனியும் 
9 ஆமிடத்தில் சூரியனும் 8 - ஆமிடத்தில் செவ்வாயும் இருந்து இந்த 
ஸ்தானங்களுக்குக் குரு திருஷ்டி ஒரு விதத்திலு மில்லாவிட்டால் 
உடனே மரணம் சம்பவிக்கும் . 


72 


சாராவளி. 


இவ்வித யோகத்தில் ஐந்தாமிடத்தில் பலவானாயிருக்கின்ற 
குருவிற்கு ஒன்பதாமிடத்திலும் இலக்கினத்திலும் திரிகோண 
திருஷ்டியும் பன்னிரண்டாமிடத்திலும் எட்டாமிடத்திலும் சது 
ரஸ்ர திருஷ்டியும் ஏற்படு தலால் மரணம் ஏற்படுகின்றதில்லை 
யென்று தெரிந்து கொள்க . வேறு ஸ்தானங்களில் குரு இருந்தால் 
எல்லா விடத்திலும் திருஷ்டி உண்டாகிறதில்லை . குரு சிலரைப் 
பார்த்தும் சிலரைப் பாராமலு மிருந்தால் மரணம் ஏற்படுகிறது . 
ஆனால் கொஞ்சநாள் தாமதித்து மரணமடையுமென்று சொல்க . 

சு . 42. இலக்கினத்தில் சந்திரனாவது சூரியனாவது இருந்து 
ஐந்தாமிடத்திலும் எட்டாமிடத்திலும் ஒன்பதாமிடத்திலுமாக எல் 
லாப் பாபர்களு மிருந்து அந்தஸ்தானங்களுக்குச் சுபக்கிரகங்க 
ளுடைய திருஷ்டியோ சேர்க்கையோ இல்லாமலிருக்குமேயானால் 
சத்தியோ மரணம் ஏற்படுமென்று யவனாச்சாரியார் தெரிவித்திருக் 
கின்றார் . 

சு . 43. சுக்கிரன் எந்த ராசியிலாவது சூரியனோடும் சனி 
யோடும் சேர்ந்திருந்து குருவினுடைய திருஷ்டி ஒரு விதத்திலு 
மில்லை யென்றால் ஒன்பது வருடத்தில் மரணம் சந்தேக மில்லாது 
ஏற்படுமென்று சொல்லுக. 

சு . 44 பகலில் ஜனனமான ஜாதகனுக்குச் சூரியன் , செவ்வா 
யோடும் சனியோடும் சேர்ந்திருந்தும் அல்லது அந்தப் பாபர் 
களுடைய திருஷ்டியடைந்து மிருந்தால் பிதாவிற்கு மரணம் சந்தேக 
மில்லாது சம்பவிக்குமென்க. 

சு . 45. எந்த ராசியிலாவது சந்திரனிருந்து அந்தச் சந்திரனைச் 
செவ்வாயும் சூரியனும் சனியும் பார்த்தோ அல்லது சந்திரன் அவர்க 
ளோடு கூடியோ இருந்தால் உடனே தாய் மரணமடைவள் . சந்திர 
னுக்குச் சுபதிருஷ்டியுண்டென்றால் அதனுடைய பலா பலத்திற்குத் 
தக்க வண்ணம் சுவல்பகாலம் சென்ற பிறகு மரணமடைவளென்று 
சொல்லுக . 

சு . 46. சூரியன் சுபக்கிரகங்களோடு சேராமலும் பார்க்கப் படா 
மலும் சனியோடும் செவ்வாயோடும் சேர்ந்து அல்லது பார்க்கப்பட்டு 
பலங்குன்றி யிருந்தால் தகப்பனும் பாட்டனும் (பிதாவின் தகப்பன் ) 
குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே இறந்திருக்க வேண்டுமென்று 
சொல்லவேண்டும் . 


பத்தாவது அத்தியாயம் . 


73 


சு . 47. பகலில் ஜனனம் ஏற்பட்டு சூரியன் , செவ்வாய் சனி 
இவர்களின் மத்தியிலிருந்தாலும் அல்லது அந்தப் பாபர்களோடு 
சேர்ந்திருந்தாலும் நிச்சயமாகப் பிதா மரணமடைவன் . 

சு . 48. சூரியனுக்கு எட்டாமிடத்தில் செவ்வாயும் சனியும் 
சர்ந்து சுபக்கிரகங்களினால் பார்க்கப்படாமலிருந்தால் அப்பொழுதே 
பிதா மரணமடைவான் . சுப திருஷ்டியின் பலாபலத்தை 
சரித்து மரணம் தூரத்தில் அல்லது சமீபத்தில் ஏற்பட்டிருக்கு 
மென்ற பேதத்தை விசாரித்துச் சொல்க . ( சூரியனுக்கு ஏழாமிடத் 
தில் என்ற பாட பேதத்தையும் கிரகித்துக் கொள்க .) 

சு . 49. சூரியன் எல்லாப் பாபக் கிரகங்களோடும் சேர்ந்து சர 
ராசியிலிருந்தால் , பிதா அற்பாயுளுள்ளவனாய் 

பிதா அற்பாயுளுள்ளவனாய் இருப்பான் என்றும் , 
விஷம் ஆயுதம் ஜலம் இவைகளி லெவற்றாலாவது ஒரு காரணம்பற்றி 
மரணமடைவானென்றும் சோதிட வித்வான்கள் சொல்லுகின்றார்கள் . 

சு . 50. சூரியன் செவ்வாய் சனி இந்தப் பாபக் கிரகங்கள் சந்திர 
னோடு சேர்ந்திருந்தாலும் , அல்லது சந்திரனுக்கு எட்டாமிடத்திலோ 
ஒன்பதாமிடத்திலோ ஏழாமிடத்திலோ சேர்ந்திருந்தாலும் அல்லது 
தனியாக இருந்தாலும் தாயாருடன் குழந்தையும் மரணமடையும் . 

சு . 51. பகலில் ஜனனமாகி சூரியன் , செவ்வாய் திருஷ்டியோடு 
சரராசியில் இருந்தால் குழந்தையினுடைய பிதா அந்திய தேசத்திற் 
குப் போயிருப்பதாகச் சொல்ல வேண்டும் . ( பிரசவ சமயத்தில் 
இல்லை யென்பதாம் . ) 

சு . 52. இராத்திரியில் ஜனன மாகி சனி , சூரியனுடைய திருஷ்டி 
யோடு சரராசியில் இருந்தால் அப்போது தகப்பன் வேறு தேசத் 
தில் இருக்கின்ற சமயம் குழந்தை பிறந்ததென்று சொல்ல 
வேண்டும் . 

சு 53. இராத்திரி ஜனனத்திற்குச் சனி , செவ்வாயோடு 
சேர்ந்து சரராசியிலிருப்பின் பிதா வேறு தேசத்திற்குப் போயி 
ருக்கின்றான் என்றும் அவ்விடத்திலேயே மரணம் அடைந்து 
விட்டானென்றும் சந்தேகமில்லாது சொல்லி விடுக . 

சு 54. சுபதிருஷ்டி யில்லாமல் சூரியன் , சனியோடும் செவ்வா 
யோடும் சேர்ந்து எந்த ராசியிலிருந்தாலும் குழந்தை பிறக்குமுன் 
னமே பிதா இறந்து போயிருப்பான் என்று அறிந்த சொல்லுக. 

சு . 55. சந்திர ராசியிலும் எட்டாமிடத்திலும் ஏழாமிடத்திலும் 
ஆறாமிடத்திலும் பன்னிரண்டாமிடத்திலுமாக 

எல்லாப் பாபிகளு 
10 


-- 


74 


சாராவளி. 


மிருந்தால் தாயாரும் குழந்தையும் சேர்ந்து மாணமடைவார்களென் 
பதில் சந்தேகமில்லை . 

சு . 56. மேற்சொன்னதை மறுபடியும் வியக்தமாக ஒரு முறை 
சொல்லுகின்றார் . ஆறாமிடத்திலும் பன்னிரண்டாமிடத்திலும் 
பாபர்களிருந்தால் பிறந்த குழந்தை இறப்பான் . தாய் ஜீவித்திருப் 
பாள் . இலக்கினத்திலும் எட்டாமிடத்திலும் ஏழாமிடத்திலும் 
பாபிகளிருந்தால் பிறந்த குழந்தை ஜீவித்திருக்கும் . தாய் இறந்து 
போவாள் . 
சு . 57. செவ்வாயாவது 

சனியாவது 

பன்னிரண்டாமிடத்தி 
லிருந்தால் கண்ணில் 

கெடுதலுள்ளவனாயிருப்பான் . சனியிருப் 
பின் வலது கண்ணிற்கும் , செவ்வாயிருப்பின் இடது கண்ணிற்கும் 
ஹானிவரும் . அல்லது இரண்டு பேரும் சேர்ந்து பன்னிரண்டா 
மிடத்திலிருந்தால் இரண்டு கண்ணிற்கும் கெடுதல் சம்பவிக்கும் 
என்று கண்டு கொள்க . 

சு . 53. சூரியனும் சந்திரனும் சேர்ந்து பன்னிரண்டில் இருந் 
தால் கண்ணில்லாதவனாவான் . ஆறாமிடத்திலும் எட்டாமிடத்திலும் 
பாபிகள் இருந்தாலும் கண்ணில்லாதவனாகவே இருப்பான் . 

சு . 59. சூரிய சந்திரர்களில் ஒருவர் மட்டிலும் பன்னிரண்டி 
லிருந்தாலும் கண்ணிற்குக் கெடுதலைச் சொல்ல வேண்டும் . அதில் 
சூரியன் வலது கண்ணிற்கும் , சந்திரன் இடது கண்ணிற்கும் ஹானி 
யைச் செய்வார்கள் என்றும் கண்டு கொள்க. 

சு. 60. இலக்கினத்தில் இராகுவும் ஏழாமிடத்தில் சூரியனு 
மிருந்தால் அப்போது ஜனித்தவன் நிச்சயமாகக் குருடனாக வே 
இருப்பான் . 

சு . 61. இரண்டாமிடத்தில் சந்திரனும் பன்னிரண்டா மிடத் 
தில் சூரியனும் ஆறாமிடத்திலும் எட்டாமிடத்திலும் பாபிகளு 
மிருந்தால் குருடனாவன். 

சு : 62. ஆறாமிடத்தில் சந்திரனும் எட்டாமிடத்தில் சூரியனும் 
ஒன்பதாமிடத்தில் சனியும் இரண்டாமிடத்தில் செவ்வாயும் இருக் 
கும்போது பிறந்தவன் குருடனாவன் . 

சு. 63-64. சந்திரன் , செவ்வாயோடும் சனியோடும் சேர்ந்து 
எட்டாமிடத்திலாவது ஆறாமிடத்திலாவது இருந்தால் பித்த கபக் 
களின் கோப மூலமாக கண்களுக்குக் கெடுதல் வரும் . இங்கு 
எட்டாமிடத்திலிருக்கும் சந்திரன் வலது கண்ணுக்கும் , ஆறாமிடத்தி 


பத்தாவது அத்தியாயம் . 


75 


லிருக்கும் சந்திரன் இடது கண்ணுக்கும் நாசம் செய்வார்கள் . சந்திர 
னுக்குப் பலவானாயுள்ள சுபக்கிரகங்களின் திருஷ்டி யுண்டானால் 
உடனே கண்ணிற்குக் கெடுதலேற்படுகிறதில்லை . பலாபல ஸ்திதிக் 
குத் தக்கவாறு பின்னால் ஹானியோ நிந்தையோ அல்லது கேடின் 
மையோ ஏற்படுமென்று சொல்லுக. 

சு . 65-66 . சந்திரன் , சனியோடு சேர்ந்து இதர பாபக்கிரகங்க 
ளின் பார்வை யடைந்து ஆறாமிடத்திலோ எட்டாமிடத்திலோ 
இருந்தால் வாத் கபங்களின் சேஷ்டையால் கண்ணுக்குக் கெடுதல் 
உண்டாகும் . இங்கு அஷ்டம சந்திரனால் வலது கண்ணுக்கும் 
சஷ்டம சந்திரனால் இடது கண்ணுக்கும் கெடுதலுண்டாகும் என் 
பர் . இந்தச் சந்திரனுக்குச் சுபக்கிரகத்தின் பார்வை யிருப்பின் 
உடனே கண்ணுக்கு ஹானிவராதென்றும் , ஒருவாறு பின்னால் கெடு 
தல் ஏற்படுமென்றும் , சுபதிருஷ்டிக்குப் பல மிருப்பின் கெடுதலே 
உண்டாகாதென்றும் சொல்லுக . 

சு . 67. மேற்சொல்லப்பட்ட விதியை யநுசரித்துச் சனி செவ் 
வாய் சூரியன் என்ற இந்தப் பாபிகளில் 

ஒரு பாபனோடு , 
சேர்ந்தும் மற்றொரு பாபியின் திருஷ்டியோடு கூடியும் ஆறாமிடத்தி 
லோ எட்டாமிடத்திலோ சந்திரனிருந்தால் , அந்தப் பாபக்கிரகங் 
ளுக்குச் சொல்லப்பட்டிருக்கின்ற தோஷ கோபத்தினால் நிச்சய 
மாகக் கண்ணுக்கு ஹானி ஏற்படுமென்பதைச் சிந்தித்துச் சொல் 

இனிகாதின் விகல்பத்தைச் சொல்லுகின்றார் . 
சு . 68. சந்திரன் பாபர்களுடைய சேர்க்கை பெற்று பதி 
னோராமிடத்திலோ மூன்றாமிடத்திலோ இலக்கினத்திலோ இருந் 
தால் காதுக்கு ஹானி ஏற்படும் . அந்த ஸ்தானத்திற்குப் பாபக் 
கிராங்களின் திருஷ்டியுண்டானால் உடனே சம்பவிக்குமென்று 
சொல்லுக . 

சு . 69. ஒன்பதா மிடத்திலும் ஐந்தாமிடத்திலும் கிரகங்களி 
ருந்து பலவந்தர்களான பாபக்கிரகங்களினால் பார்க்கப்பட்டிருந்தால் 
பிறக்கும் பொழுதே இரண்டு செவிக்கும் ஹானி ஏற்பட்டிருக்கும் 
என்று சொல்லுக . 

சு . 70. ஒன்பதாமிடத்திலிருக்கின்ற கிரகம் வலது காதிற்கும் , 
ஐந்தாமிடத்திலிருக்கின்ற கிரகம் இடது காதிற்கும் , கெடுதலை செய் 
யும் . அதோடு பாபக் கிரகத்தின் பார்வையும் உண்டாயிருக்க வேண் 
டும் . ஐந்தாம் ஒன்பதாம் பாவங்கள் சுபக்கிரகங்களின் இராசியா 


8 


லுக . 


76 


சாராவளி. 


ரூக் 


காது . 


யிருந்து சுபக்கிரகங்களால் பார்க்கப்பட்டுமிருந்தால் 

காதுக்குத் 
தோஷம் ஏற்படாது . சுபமாகவிருக்குமென்று சொல்ல வேண்டும் . 

சு . 71. பிரசவ காலத்தில் மேடாதி இராசிகளில் எந்த ராசி 
இலக்கினமாக ஏற்படுமோ அந்த ராசியில் இருக்கின்ற கிரகத்தைக் 
கொண்டு வியாதியை அறிய வேண்டும் அது போலவே சந்திரனி 
கின்ற ராசியும் இலக்கின ராசியும் பிரதானமாக நிரூபிக்கத் தகுந்தவை 
களாகின்றன . 

சு. 72. இலக்கினத்தைச் சரீரமாகவும் , ஏழாமிடத்தைச் சரீ 
ரார்த்தமாகிய களத்திரமாகவும் வழங்கி வருப . பாக்கியுள்ள பாவங்க 
ளெல்லாம் அங்கங்களாகின்றன . இரண்டாமிடம் வலது கண் . பன்னி 
ரண்டாமிடம் இடது கண் . மூன்றாமிடம் வலது காது . பதினோறா 
மிடம் இடது 

இவ்விதமாக வலது பக்கத்திலும் இடது 
பக்கத்திலுமுள்ள சரீர அவயவங்களை எங்கும் தெரிந்துகொள்ள 
வேண்டும் . இவ்விதம் இலக்கினம் முதலிய பாவங்களான சவ்ய அப 
சவ்யாதி ஸ்தானங்களில் இருக்கின்ற கிரகங்களைக்கொண்டு சரீர அவ 
யவங்களுடைய வாம தட்சிண பாகங்களில் 

அடையாளத்தைச் 
சொல்ல வேண்டும் . பாப திருஷ்டியோடு சேர்ந்திருக்கும் சுபக்கிரகம் 
அங்க விகல்பத்தையும் பயத்தையும் செய்கின்றது . 

சு . 73. இவ்விதமாக லக்கினத்தையும் சந்திர ராசியையும் சவ்ய 
அபசவ்ய அங்க விபாகத்தை பும் சாமான்யமாகவும் விசேடமாகவும் 
அறிந்து அந்தந்த ஸ்தானங்களிலிருக்கின்ற கிரகங்களைக்கொண்டு 
சுபா சுப பலன்களை யறிந்து கொள்ள வேண்டும் . 

சு . 74-75-76-77 . இலக்கினம் மீனமாகி சூரிய சந்திரர்கள் 
மூன்றாமிடத்திலிருந்தால் வியாதியும் உடனே மரணமும் உண்டா 
கும் . அவ்விடத்திலேயே மூன்றாம் நட்சத்திரத்தில் சூரியனிருந்து 
சந்திரனும் பத்தாமிடத்திலிருந்தால் ஒரு தினம்கூட ஜீவித்திருக்கிற 
தில்லை . சந்திரனுக்கு ஏழாமிடத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந் 
திருந்தால் ஏழு தினத்திற்குள் மரணமடையும் பாபக்கிரகங்கள் 
நான்காமிடத்திலும் அஷ்டமத்திலுமிருந்தால் வியாதியும் பத்து 
தினத்திற்குள் மரணமும் ஏற்படும் . 

சு . 78. திரிகோண ராசியிலிருந்து சூரியன் ஐந்தாமிடத்திலும் 
சந்திரன் ஒன்பதாமிடத்திலும் இருந்தால் ரோகமும் பன்னிரண்டு 
தினம் சென்று மரணமும் ஏற்படும் . 
சு . 79. ஐந்தாமிடத்திலாவது ஒன்பதாமிடத்திலாவது சந்திய 

க்கிலாவது எட்டாமிடத்திலாவது சூரியனுமிருந் 


நா 


பத்தாவது அத்தியாயம். 


77 


தால் அப்போது ஜனித்த சிசு கடினமான வியாதியினால் மூன்று 
தினத்திற்குள் உயிரிழக்கும் . 

சு . 80. இலக்கினத்திலாவது நான்காமிடத்திலாவது சந்திரனும் 
ஆறாமிடத்தில் சூரியனுமிருந்தால் வியாதியுடையவனாகி பதினெட்டு 
தினம் வரையில் உயிரோடிருப்பன் . 

சு . 81. சந்தர ராசிக்கு ஐந்தாமிடத்திலாவது ஒன்பதாமிடத்தி 
லாவது சூரியனிருந்தால் பயம் வியாதி இவற்றால் பீடிக்கப்பட்டவனாகி 
இருபது தினத்தில் மரணமடைவான் . 

சு. 82. செவ்வாய் சனி இவர்களின் திருஷ்டியோடு சூரியன் 
லக்கினத்திலோ எட்டாமிடத்திலோ இருந்தால் வியாதிகளினால் 
பீடையும் அவற்றால் ஜீவ ஹானியும் ஏற்படும் . 

சு . 83. இலக்கினம் ஏதாவதொரு ஹோரையிலேற்பட்டு அந்த 
ஹோரையிலேயே செவ்வாய் கேந்திரஸ்தானங்களில் எவ்விடத்தி 
லிருந்தாலும் குருகேந்திரங்களில் இல்லாமலிருப்பரேல் குழந்தை 
யானது உயிரில்லாமலே பிறக்கும் என்று சொல்க . 

சு . 84. இலக்கின கேந்திரத்தில் சூரியனும் அஷ்டமத்தில் ஒரு 
கிரகமுமிருந்து குரு கேந்திரத்திலில்லாமலிருந்தால் ஜனிக்கும் 
போதே சிசு மரண மடையும் . 

சு . 85. இலக்கின கேந்திரத்தில் சந்திரனும் எட்டாமிடத் 
தில் 

ஒரு கிரகமுமிருந்து குரு கேந்திரம் தவிர்த்து மற்ற ஸ்தானங் 
களில் இருந்தால் பிறந்த சிசு உடனே மரண மடையும் . 

சு. 86. எந்தத் திரேக்காணத்தில் லக்கினம் உதயமாகின்றதென் 
றறிந்து அந்தத் திரேக்காணத்தில் பாபக்கிரகம் நிற்கச் சந்திரன் லக் 
கின ஹோரையிலிருந்தாலும் உடனே சிசுவுக்கு மரண முண்டாகும் . 

சு . 87. இலக்கினத்திற்கு எட்டாமிடத்தில் மூன்றுக்கு மேல் 
அதிகமான கிரகங்களிருந்தால் எழுதினமோ ஒரு மாசமோ ஆயுள் 
என்றறிக . இங்கு எழுதினமென்றும் ஒருமாச மென்றும் சொல்லப் 
பட்டிருக்கின்ற பேதத்தை எட்டாமிடத்திலிருக்கின் கிரகங்க 
ளுடைய ஆதிக்கியத்திற்குத் தக்கவாறு யோசித்து ஒருவாறு காலத் 
தைத் தீர்மானம் செய்யவேண்டும் . 

சு . 88. இலக்கினத்தில் சனியும் எட்டாமிடத்தில் செவ்வாயு 
மிருந்து குரு கேந்திரங்களிலில்லாம லிருந்தால் கெர்ப்பத்திலேயே 
மரணமாகிப் பிறக்கும் . 


ற 


78 


சாராவளி. 


சு . 89-90 . இலக்கினத்தில் திரேக்காணம் எது வருகின்றதோ 
அந்தத் திரேக்காணத்தில் ஒரு கிரக மிருந்து ஐந்தாமிடத்திலும் 
ஒன்பதாமிடத்திலும் ஒரு பாபியுமிருந்தால் லக்கின திரேக் 
காணத்திலிருக்கின்ற கிரகம் தனக்குச் சமத்துவமான பலத்தைக் 
கொடுக்கும் . அந்தக் கிரகம் சனியானால் வியாதியுண்டாகும் . செவ்வா 
யானால் மரணம் உண்டாகும் . சூரியனாயின் வியாதியினால் விகல்பமோ 
அல்லது மரணமோ உண்டாகும் . இதற்குச் சந்தேகமில்லை . 
சு . 91. இலக்கினத்தில் செவ்வாயும் கேந்திரங்களில் சுக்கிர 

ரனும் 
இருக்கும்போது பிறந்தவன் , அந்தச் செவ்வாய் பரிவர்த்தனப்படி 
மீண்டும் (பன்னிரண்டு ராசிகளின் சஞ்சாரம் ) இலக்கினத்தில் வ 

வரு 
கின்ற காலத்தில் ஜாதகன் மரணமடைவான் . 

சு . 92. ஐந்தாமிடத்திலாவது ஒன்பதா மிடத்திலாவது குரு 
இருந்து இலக்கினத்தில் இலக்கினாதிபன் இருக்க அவனுக்குக் கேந்தி 
ரத்தில் செவ்வாய் இருந்தால் உடனே உயிருக்கு விபத்து உண்டா 
கும் . 

சு . 93. எட்டாமிடத்தில் சுபனோ பாபனோ ஒரு கிரகமிருந்து 
இலக்கினத்தில் பாபக்கிரக மில்லாமல் குரு கேந்திரங்களு ளொன்றில் 
இருந்தால் ஜாதகன் நூற்றெட்டு வருஷம் வரையில் ஜீவித்திருப் 
பான் . 

சு . 94. இலக்கினம் நான்காமிடம் ஐந்தாமிடம் ஏழாமிடம் எட் 
டாமிடம் ஒன்பதாமிடம் பத்தாமிடம் இவ்வேழு ஸ்தானங்களிலும் 
ஒரு பாபிகளுமில்லாமல் கேந்திரங்களி லொன்றில் குருவும் சுக்கிர 
னும் இருந்தால் ஜாதகன் நூற்றெட்டு வருடத்திற்கு மேற்பட்ட 
காலம் ஜீவித்திருப்பான் . 

சு . 95. இலக்கினத்தில் சுக்கிரனும் கேந்திரங்களி லொன்றில் 
குருவுமிருந்து எட்டில் பாபக்கிரகங்கள் இல்லாமலிருந்தால் ஜாதகன் 
நூற்றிருபது வயதுவரை ஜீவித்திருப்பான் என்க . 

சு . 96-97 எட்டாமிடத்தில் ஒரு கிரகங்களுமில்லாமலும் 
கேந்திரம் திரிகோணம் இவைகளில் ஒரு பாபியுமில்லாமலுமிரு 
கடக ராசி லக்கினமாகி அதில் குருவும் சுக்கிரனுமிருந்தாலும் , அல் 
லது சந்திரனும் குருவுமிருந்தாலும் ஜாதகனுக்குத் தேவர்களுக்குச் 
சமத்துவமான ஆயுசு உண்டென்று நிச்சயமாகச் சொல்லுவர் பெரி 
யோர் . மனுஷ்யன் ஆயுள் 120 என்றாலும் வேதோக்தமாக ஆபுள் 
100 வருடமாகின்றது . தேவர்களுக்கு மரணமில்லை . 


ருக்க 


ஆன துபற்றி 


பத்தாவது அத்தியாயம் . 


79 


மரண 


ஜனன 


120 வருடத்திற்கு மேல் ஜாதகன் ஜீவித்திருப்பான் என்பது தாத் 
பரியம் . 

சு . 98. r ண சந்திரன் பலவந்தர்களான பாபக் கிரகங்க 
ளோடு சேர்ந்து எட்டாமிடத்திலோ ஏழாமிடத்திலோ பன்னி 
ரண்டாமிடத்திலோ இலக்கினத்திலோ திரிகோணத்திலோ இருந் 
தால் பால்யத்திலேயே மரணம் ஏற்படும் . இந்தச் சந்திரனுக்குப் 
பலமுள்ள சுபக்கிரகங்களின் திருஷ்டி உண்டானால் மரணம் ஏற்படு 
கின்றதில்லை . 
சு . 99. இவ்விதமாக மேற்சொன்ன பால 

யோகங் 
களில் இன்ன சமயம் மரணம் ஏற்படுமென்று காலத்தை விவரிக் 
காது சொல்லுகிறவிடத்தில் ஒரு வருடத்திற்குள் வருகிற மரணத் 
தைக் கீழ்ச் சொல்வதினால் தீர்மானித்துக் கொள்ள வேண்டியது . 

சத்தியோ மரண யோகத்தைக் கொடுப்பவர்களாகிய கிரகங் 
களில் அதிகம் பலம் பெற்ற கிரகமிருந்த ராசியில் சந்திரன் சார 
மூலமாக செல்கின்ற காலமும் , 

காலத்தில் சந்திரனிருக்கிற ராசியில் பின்னே சார 
மூலமாக சந்திரன் வருகின்ற காலமும் , 

ஜன்ம லக்கின ராசியில் சந்திரன் சாரவசப்படி செல்கின்ற 
காலமும் மரணம் சம்பவிக்கும் . 

இவ்விதம் இந்த ஸ்தானங்களில் செல்கின்ற சந்திரனுக்குப் 
பலமும் பலமுள்ள பாபக்கிரகங்களுடைய திருஷ்டியும் சுபக்கிரகத்தி 
னுடைய திருஷ்டியேற்படாமலு மிருக்கும்போது அந்த அந்த மா 
ணத்தைச் சொல்க . 

சு . 100. சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இவர்கள் ஒன்று 
சேர்ந்தும் , செவ்வாய் குரு சனி சந்திரன் இவர்கள் ஒன்று சேர்ந்தும் , 
சூரியன் சனி செவ்வாய் சந்திரன் இவர்கள் ஒன்று சேர்ந்தும் எந்த 
விராசியிலிருந்தாலும் அப்போது ஜனித்தவன் ஐந்து வருடம் வரை 
யில் ஜீவித்துப் பிறகு மரணமடைவான் . 

சு . 101. புதன் சூரியனோடு சேர்ந்திருந்து சுபக்கிரகங்களினால் 
பார்க்கப்பட்டாலும் அந்தச் சமயம் ஜனனமான குழந்தையைத் 
தேவர்கள் மடியில் வைத்துக் காப்பாற்றினாலும் , நிச்சயமாக பதினொரு 
வருடமிருந்து மரணமடைவன் . 

சு . 102. இலக்கினமோ சப்தமகேந்திரமோ சுக்கிர க்ஷேத் 
திரமாகி அதில் க்ஷண சந்திரன் செவ்வாயோடும் சனியோடும் சூரிய 


80 


சாராவளி. 


னோடும் சேர்ந்திருந்து குரு திருஷ்டியில்லாமலிருப்பின் ஜாதகன் 
ஏழு வருஷத்தில் இறந்துவிடுவான் என்பது நிச்சயம் . 

சு . 103. செவ்வாய் அஸ்தமனமடைந்தவனாகிச் சனியுடன் 
சேர்ந்தோ அல்லது சனியினால் பார்க்கப்பட்டோ கேந்திரங்களி 
ளொன்றில் இருந்தால் சந்தேகமில்லாது நான்கு வருடங்கள் சென்ற 
பின் ஜாதகன் இறந்து போய்விடுவான் , 

சு . 104. இலக்கினாதிபனிருக்கின்ற ராசிக்கு எட்டாமிராசியில் 
r ண சந்திரன் , இருந்து எல்லாப் பாபக்கிரகங்களினாலும் பார்க்கப் 
பட்டுச் சுபக்கிரகத்தின் வீக்ஷண்யமில்லாது இருந்தால் ஜாதகன் 
மூன்று வருடங்கள் சென்று இறப்பான் . 

சு . 105. இலக்கினாதிபன் பாபக்கிரகமாகிச் சந்திரனிருக்கின்ற 
இராசிக்குப் பன்னிரண்டாமிடத்திலோ சந்திராம்சகத்திலோ பாபக் 
கிரகங்களின் பார்வையோடு கூடியிருந்தால் பாலன் ஒன்பது வரு 
டமே ஜீவித்திருப்பான் . 

சு . 106. அதிரிசி யார்த்த சக்கரத்தில் எல்லாச் சுபக்கிரகங்க 
ளும் திரிசியார்த்த சக்கிரத்தில் எல்லாப் பாபக் கிரகங்களும் இலக் 
கினத்தில் இராகுவுமிருந்தால் ஐந்து வருஷங்கள் வரையில் ஜாதகன் 
ஜிவித்திருப்பான் . 

சு . 107. ஏழாமிடத்தில் இராகு இருந்து அந்த ராகுவைச் 
சூரியனும் சந்திரனும் பார்த்து மற்றச் சுபகிரகங்களுக்குப் பார்வை 
யில்லாமலிருந்தால் குழந்தை பன்னிரண்டு வருடம் வரையில்தான் 
உயிரோடிருக்கும் . 

சு . 108. இலக்கினம் கும்பமாகவோ சிம்மமாகவோ விருச்சிக 
மாகவோ இருந்து அந்த லக்கினத்தில் இருக்கின்ற இராகுவைப் 
பாபக்கிரகங்கள் பார்த்தால் ஏழு வருடம் சென்று மரணம் ஏற்படும் . 
( இராகுவுக்கு ஏழாமிடத்தில் கேது யதார்த்தமாகவே இருப்பவராகை 
யால் பாபதிருஷ்டிக்குத் தோஷ மில்லை யென்று தெரிந்து கொள்க.) 

ஜனனம் ஏற்படுகிறதற்கு முன்பாகவே கேது ( தூம 
கேது ) உதயமாய் இருந்து அதற்குப் பிறகு கொள்ளிமீன் வீழ்ச்சி 
கொடுங்காற்றுண்டாதல் இடி முழங்குதல் பூகம்ப முண்டாதல் முத 
லிய துன்னிமித்தங்கள் சம்பவித்து * ரௌத்திரமாகிய முகூர்த்தத் 
தில் ஜாதகன் ஜனித்துள்ளானாபின் உடனே உயிரிழந்து விடுவான் 

+ சூரிய உதயத்திற்குப் பிறகும் , சூரியன் அஸ்தமனத்திற்குப் பிறகும் 
இரண்டு நாழிகை வரையில் ரௌத்திர முகூர்த்தகாலமென்றறிக. 


சு. 109 . 


பத்தாவது அத்தியாயம் . 

81 
சு . 110. எந்த ராசியிலாவது பாபக்கிரகங்களோடு கூடியிருக் 
கின்ற r ண சந்திரனை ராகு பார்த்தால் கொஞ்ச தினம் சென்று 
குழந்தை மரணத்தை யடைகின்றது . 

சு . 111-112-113 . சந்திரனுக்கு மிருத்தியு பாகைகளான கும் 
பத்தில் 21 - ஆவது பாகையிலும் , சிம்மத்தில் 25 - ஆவது பாகையிலும் , 
இடபத்தில் 9 - ஆவது பாகையிலும் , விருச்சிகத்தில் 23 - ஆவது பாகை 
யிலும் , மேடத்தில் 8 - ஆவது பாகையிலும் , கடகத்தில் 22 - ஆவது 
பாகையிலும் , துலாத்தில் 4 - ஆவது பாகையிலும் , மகரத்தில் 20 - ஆவது 
பாகையிலும் , கன்னியில் 1 - ஆவது பாகையிலும் , தங்சில் 18 - ஆவது 
பாகையிலும் , மீனத்தில் 10- ஆவது பாகையிலும் மிதுனத்தில் 22 
ஆவது பாகையிலும் பாபக்கிரகங்களிருந்தால் மரணம் உடனே சம் 
பவிக்கும் . 

இவ்வி ராசிகளிலே இந்தப் பாகைகளை மிருத்தியு பாகங்க 
ளென்று கூறுகின்றனர் . இந்தப் பாகைகளைக் கணக்கிடுவது தற் 
கால சந்திரஸ்புடத்தைக் கணித்துக் கணக்கிட்டு அறிந்து கொள்ள 
வேண்டும் . வேறு சில கிரந்தங்களில் இந்த மிருத்தியு பாகங்களை 
இலக்கினஸ்புடத்தினுடைய மிருத்தியு பாகங்க ளெனவும் , சந்திர 
னுக்கு வேறே மிருத்தியு பாகங்கள் உண்டெனவும் கூறப்பட்டிருக் 
கின்றன . அவை பின் வருமாறு சொல்லப்படுகின்றன . 

மேடம் முதலிய பன்னிரண்டு ராசிகளுக்கும் முறையே 26-12 " 
13-25-28-11-26-14-13-25-5-12 . இந்தப் பாகைகள் மிருத்தியு 
பாகங்க ளெனவும் கண்டுகொள்க . ஹோரைகளில் சூரியாதி நவக் 
கோள்களுக்கும் இலக்கினத்திற்கும் அசுவினி முதலிய நட்சத்திரங்க 
ளுக்கும் மிருத்தியு பாகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன . விரிவஞ்சி 
சுருக்கப்பட்டது . 
சு . 114. ஒருவருடத்திற்குள் சம்பவிக்கின்ற மரணத்தினு 

காலம் முன்பு 99 - ஆம் சுலோகத்தில் விவரிக்கப்பட்டது . 
வேறு சில மரண யோகமும் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட் 
டிருக்கின்றன . இவை இரண்டினுள் அடங்காத மரணயோகத்தை 
இந்தச் சுலோகத்தில் தெரிவிக்கின்றார் . 

ஜனன சமயம் சந்திரனுக்கு அந்த ராசியில் எத்தனை நவாம்சங் 
கள் சென்றிருக்கின்றனவென்றறிந்து அத்தனை வருடங்கள் செல்லும் 
போது குழந்தை யமனால் ரக்ஷிக்கப்படுகின்றவனாய் மரணத்தை 
அடைவானென்று சொல்லுக . 

11 


டைய 


82 

சாரா 
ராவளி. 
சு . 115-116 . இங்கு பிரதானமானதும் ஜன்மகாலத்தில் அவ 
சியம் அறியவேண்டியவைகளும் ஆன பல ஆயுர் யோகங்களும் சொல் 
லப்பட்டன . இவ்விதம் பிறந்த ஜாதகனுடைய இலக்கின 
ஸ்தானமும் கேந்திரங்களும் கிரமம் போலவே அறிய வேண்டியவைக 
ளாகின்றன . எல்லாருக்கும் ஜீவகர்த்தா குரு பகவானாகையால் குருவி 
னுடைய ஸ்திதியினாலும் வயது அறியத்தக்கதான தால் இனி அத 
னுடைய இலட்சணத்தைச் சொல்லுகின்றார் . 

சு . 117-118 . குரு பகவான் முறையாக 3-4-5-7-9-10-11 
இந்த ராசிகளில் இருந்தால் 15-46-21-100-40-60-50 - ஆக இந்த 
வருடங்கள் ஆயுஷ்காலமாக ஏற்படத்தக்கன .. 


பத்தாவது அத்தியாயம் முற்றிற்று . 


பதினோராவது அத்தியாயம் . 

சந்திராரிஷ்ட பங்க லட்சணம் . 
சு . 1. அரிஷ்டாத்தியாயத்தில் சொல்லப்பட்ட லட்சணங்கள் 
சரியாக இருந்தாலும் பலரும் தீர்க்காயுளுள்ளவர்களாக காணப்படு 
கின்றனர் . அதனால் அரிஷ்டம் பங்கமாகி அல்பாயுர்யோகம் நீங்கி 
அதிக காலம் ஜீவித்திருக்கின்றனர் என்பது பெறப்படுகின்றது . 
இனி அவ்விதமான அரிஷ்டா பங்கயோக லட்சணத்தை அநேக 
சாஸ்திர மூலமாக இங்கு உபதேசிக்கின்றார் . 

சு . 2. அரிஷ்டயோகங்கள் அநேக முண்டென்றாலும் , சந்திர 
னால் ஏற்படுகின்ற அரிஷ்டத்தினுடைய பங்கயோகத்தை முன்னும் 
சேடமுள்ள யோகங்களைப் பின்னும் பிரமா முதலிய ஆசாரியார்க 
டைய மதத்தைத் தழுவி நிரூபிக்கின்றார் . 

சு . 3. சந்திரன் பட்சபல பூர்ணனாகி எல்லாக் கிரகங்களுடைய 
பார்வையோடும் கூடியிருந்தால் ராஜா நீதிமானிடமுள்ள துவே 
ஷத்தை நீக்கின துபோல அரிஷ்டத்தைச் சேஷமில்லாமல் நாசம் 
செய்துவிடுவான் . 

சு . 4. பரிபூரண கலைகளைப் பெற்ற சந்திரன் மித்துரு க்ஷேத் 
திரம் மித்துரு நவாம்சம் இவைகளிலிருந்து சுக்கிரனுடைய பூர்ண 
திருஷ்டியைப் - பெற்றிருந்தால் வாதசமனத்திற்கு வஸ்திபோல 
அரிஷ்டத்தைப் போக்குகிறதற்கு மிகவும் சிரேஷ்டனாகின்றான் . 

சு . 5. சந்திரன் தனது பரமோச்சத்திலிருந்து சுக்கிரனால் 
பார்க்கப்பட்டிருந்தால் ஜாதிக்காயும் ஜாதிபத்திரியும் சேர்த்துவைத்த 
கஷாயம் கடினமான அதிசாரத்தை நிவர்த்திப்பதுபோல அரிஷ் 
டத்தை நீக்கிவிடுகின்றான் . 

சு . 6. சந்திரனிருக்கின்ற ராசிக்கு 6 - ஆமிடத்திலும் 8 - ஆமிடத் 
திலும் 7 - ஆமிடத்திலும் பாபிகளுடைய சேர்க்கையில்லாமல் சுபக்கிர 

மட்டிலுமிருந்தால் கல்யாண கிருதம் உன்மாதத்தைப் 
போக்குவதுபோல சகல அரிஷ்டத்தையும் விலக்குகின்றானென்பர் . 

சு . 7. சந்திரன் சுபபலத்தைக் கொடுக்கின்ற எந்தக் கிரகத் 
தோடு சேர்ந்திருந்தாலும் , அந்தக் கிரகத்தினுடைய திரேக்காணத்தி 


கங்கள் 


84 


சாராவளி. 


வமன 


லிருந்தாலும் உப்பு ஜலம் காதுவலியை நீக்குவதுபோல அரிஷ்ட 
பலத்தை அதஞ்செய்வான் . 

சு . S. சந்திரன் ஜீணனானாலும் சுபக்கிரகத்தினுடைய ஷட்வர்க் 
கத்தில் இருந்து சுபக்கிரகங்களால் பார்க்கப்பட்டிருந்தால் , 
விரேசனங்கள் ( வாந்தி எடுத்தல் பேதியாதல் ) கப பித்தங்களுடைய 
தோஷத்தை நீக்குவது போல அரிஷ்டபலத்தைப் போக்கடிக்கின்றான் . 

சு . 9. பூர்ண கலைகளோடு கூடிய சந்திரன் துவாதசாம்சசுத்தில் 
சுபக்கிரகத்தின் வீட்டில் இருந்தால் , மோர் மூலரோகத்தை நீக்கு 
வது போல அரிஷ்டத்தை நாசஞ் செய்துவிடுகின்றான் . 

சு . 10. சந்திரன் இலக்கினாதிபதியின் திருஷ்டியைப் பெற்று 
மற்றக் கிரகங்களால் பார்க்கப்படாமல் சுபக்கிரகங்களுடைய ராசியில் 
எவ்விடத்திலிருந்தாலும் குலஸ் திரீதோஷ களங்கமற்றவளாய்த் 
தன்னுடைய வம்சத்தைக் காப்பாற்றுவதுபோல அரிஷ்டங்களை நாச 
மாக்கிச் சுபத்தையே செய்வான் . 

சு . 11. சந்திரன் பாபிகளின் வீட்டிலிருந்து அந்த ராசியாதிப 
னுடைய பார்வை பெற்றோ அல்லது அவனது வர்க்கமேறியோ இருந் 
தால் கிருபணன் தன் முயற்சியினால் தனத்தைக் காப்பாற்றுகின்றது 
போல குழந்தையை அரிஷ்டங்களிலிருந்து நீக்கி விடுகின்றான் . 

சு . 12. மித்துருக் கிரகங்களாலும் சுபக்கிரகங்களாலும்பார்க்கப் 
பட்டுப் பலவானான சந்திர ராசியாதிபனான கிரகம் படைக்களத்தில் 
சென்ற பீருபோல ( வெல்லுங்காலமும் இடமும் அறிந்த வீரன் ) 
அரிஷ்டபங்கத்தைச்செய்து காப்பாற்றுகின்றது . 

சு . 13. சந்திர ராசியாதிபனான கிரகம் எல்லாக்கிரகங்களாலும் 
பார்க்கப்பட்டு இலக்கினத்திலிருந்தால் நல்ல மிளகும் சரக் கொன் 
றையும் அரைத்து உண்டாக்குகின்றமை ( கண்ணில் எழுதுகின்ற 
ஔடதம் ) வெள்ளெழுத்தென்ற நேத்திர ரோகத்தை நிர்மூலப் 
படுத்துவதுபோல அரிஷ்டத்தை நாசஞ்செய்து குழந்தையைக் காப் 
பாற்றுகின்றது . 

சு . 14. சந்திரன் தனது உச்சத்திலோ மூலத் திரிகோணத் 
திலோ தனது க்ஷேத்திரத்திலோ மித்துரு கிரக க்ஷேத்திரத்திலோ 
சுபக்கிரகங்களுடைய க்ஷேத்திரத்திலோ அவர்களுடைய ஷட்வர்க் 
கத்திலோ தனது ஷட்வர்க்கத்திலோ இருந்து சத்துரு கிரகங்க 
ளுடைய பார்வை யில்லாமலும் பாபர்களுடைய சேர்க்கை யில்லா 
மலும் பாபரால் பார்க்கப்படாமலும் சுபக்கிரகங்களுடன் சேர்ந்தோ 


பதினோராவது அத்தியாயம் . 


85 


அல்லது பார்க்கப்பட்டோ யிருந்தால் சூரியன் பனிக்கூட்டத்தை 
நிவர்த்திப்பது போல 

கடினமான 

அரிஷ்டத்தை நிர்மூலம் 
செய்வன் . 

சு . 15. சந்திரனிருக்கும் இராசிக்குப் பன்னிரண்டாமிடத்தில் 
சுக்கிரன் புதன் இவர்சளும் பதினோராமிடத்தில் பாபக்கிரகங்களும் 
பத்தாமிடத்தில் குருவும் இருக்கின் அகத்திப் பூவின் ரசத்தினால் 
செய்த நசியம் நான்காமுறை ஜுரத்தை நாசம் செய்வது போல 
அரிஷ்டத்தை நாசமாக்கிவிடும் .. 

சு . 16. சந்திரன் , லக்கினாதிபனிருக்கின்ற ராசிக்கு 6 - ஆமிடத் 
திலோ 3 - ஆமிடத்திலோ 10 - ஆமிடத்திலோ 11 - ஆமிடத்திலோ 4 
ஆமிடத்திலோ இருந்து சுபக்கிரக வீக்ஷண்யத்தைப் பெற்றிருந்தால் 
எல்லா அரிஷ்டங்களையும் ராஜத்திரோதம் ( தடை ) போல சீக்கி 
ரத்தில் நாசஞ்செய்து விடுவன் . 

சு . 17. சந்திரராசியாதிபனான கிரகம் , சுபக்கிரகங்களால் பார்க் 
கப்பட்டுப் பூரணமான பலத்தை யடைந்திருந்தால் ஒரு வேடன் 
காட்டில் மதங்கொண்டு திரிகின்ற அதிகமான மிருகங்களைக் கொல் 
வதுபோல் சந்திரனால் ஏற்படும் சகல அரிஷ்டங்களையும் நிவர்த்தி 
செய்துவிடுகின்றது . 


பதினோராவது அத்தியாயம் முற்றிற்று . 


பன்னிரண்டாவது அத்தியாயம் . 
அரிஷ்டபங்க சரமான்ய லட்சணம் . 


சு . 1. மற்ற கிரகங்களைக் காட்டிலும் அதிகமான பலத்தோடும் 
விருத்தியாயிருக்கின்ற ரஸ்மிகளோடும் இலக்கினத்திலிருக்கின்ற 
குரு பகவான் பக்தியுடன் பண்ணின ஸ்ரீமந் நாராயண நமஸ்காரம் 
பிறவிப் பெருங்கடலை நீக்குவது போலத் தாண்டுதற்கரிதான எல்லாத் 
தோஷங்களையும் போக்கி விடுவார் . 

சு . 2. சுபக்கிரகங்கள் மிகவும் பலவந்தர்களாகவும் பாபக்கிரகங் 
கள் பலங் குறைந்தவர்களாயு மிருந்து இலக்கினம் சுபக்கிரகங்க 
ளுடைய ராசியாகிச் சுபக்கிரகங்களால் பார்க்கப்பட்டும் இருப்பின் 
கிரகங்களுடைய பூஜையைச் செய்கிறவன் துக்கத்தில் நின்று விடு 
படுகிறதைப் போல எல்லா ஆபத்துக்களிலு மிருந்து குழந்தையைக் 
காப்பாற்றும் . 

சு . 3. அரிஷ்டத்தைச் செய்கின்ற கிரகங்கள் , பாபக் கிரகங்க 
ளாகி சுப ஷட்வர்க்கத்திலிருந்து சுப ஷட்வர்க்கத்திலிருக்கின்ற 
சுபர்களால் பார்க்கப்பட்டால் காதலற்ற யுவதியானவள் கணவனைக் 
காப்பாற்றுவது போல அப்போது ஏற்பட்ட அரிஷ்டத்தை நாசஞ் 
செய்வார்கள் . 

சு . 4. இலக்கினத்திற்கு 3 , 6 , 11 - இல் இருக்கின்ற ராகு , சுபர் 
களால் பார்க்கப்பட்டால் பெருங் காற்றினால் பஞ்சுப்பொதி நிர்மூல 
மாவது போல எல்லாவிதமான அரிஷ்டங்களும் அதமாகும் . 
சு . 5. ஜனன காலத்தில் எல்லாக்கிரகங்களும் 

* சீர்ஷோதய 
ராசிகளில் வக்கிரம் அஸ்தமனம் முதலான தோஷங்க ளற்றவர்களா 
யிருந்தால் நெருப்பிலிட்ட நெய்போல அரிஷ்டம் நீங்கிவிடும் . 

சு. 6. ஜனனகாலத்தில் சுபக்கிரகமானது ஒரு சுபக்கிரகத்தின் 
பார்வையைப் பெற்று யுத்தத்தில் ஜயமுள்ள தாய் இருந்தால் பெருங் 
காற்று மரங்களை அடியோடு வீழ்த்துவது போல எல்லா அரிஷ்டங் 
களையும் நாசம் செய்துவிடும் . 


* சிம்மம் , கன்னி , துலாம் , கும்பம் , விருச்சிகம் இவை சீர்ஷோதய 
விராசிகளாம் . இதனையே சிரோதய விராசிகள் எனக் கூறுவாறுமுளர் . 


87 


பன்னிரெண்டாவது அத்தியாயம் . 
சு . 7. பாபர்களால் பார்க்கப்பட்ட ஒரு கிரகம் பரிவேடத் 
தோடு கூடியிருக்குமேயானால் சூரிய கிரகண புண்ணிய காலத்தில் 
செய்கின்ற புண்ணிய தீர்த்த ஸ்நாநம் நற்பலனைத் தருவது போல 
அரிஷ்டத்தை உடனே போக்கடித்து நன்மை பயக்குமென்க, 

சு . 8. ஆகாச மண்டலம் சாந்தமாய் மேகங்களோடும் நிர்மலமாக 
மிருதுவானதாயுள்ள வாயுக்களோடும் சேர்ந்து இருக்க எல்லாக் கிரகங் 
களும் நல்லஸ்தானங்களிலும் தத்தம் ஸ்தானங்களிலும் சிரேஷ்டமான 
நிலையோடு இருந்தால் அப்போது ஜனித்தவன் வர்ஷதாரை ( மழை ) 
தூசியை நீக்குதல்போல அரிஷ்டங்களை அதம் செய்தோனாவன் . 

சு . 9. * அகஸ்திய மகருஷி மரீசி ஆங்கீரஸ் முதலிய + சப்த 
ரிஷிகளுடைய உதய காலத்தில் ஜனித்தவனுக் குளவாகிய அரிஷ்டம் 
சூரியோதய காலத்தைக் கண்ட இருட்டானது ஒழியுமாறு போல 
சீக்கிரத்தில் நாசமாகும் . 

சு . 10. மேடமாவது இடபமாவது கடகமாவது இலக்கினமாக 
ஏற்பட்டு அந்த லக்கினத்தில் இராகு இருந்துவிட்டால் சந்தோ 
ஷத்தை அடைந்த அரசனானவன் தண்டிக்கத்தக்க அபராதியை 
மன்னித்து விடுவது போல குழந்தையை சகல பீடைகளினின்றும் 
விலக்கி இரட்சிப்பரென்க . 

சு . 11. மேற்சொன்ன யோகத்தில் இலக்கினத்தை யடைந்த 
இராகு , ரட்சிக்கின்றான் என்பதை சமமான பிரதேசத்தில் சஞ்சரிக் 
கும் ஓந்தி போன்ற சிலர் உடன்படாமலிருப்பது ஆச்சரியப்படத் 
தக்கதாகும் . 

சு . 12. அவ்விடத்திலும் சுபபலத்தைக் கொடுக்கக் கூடியவர் 
களான கிரகங்கள் பலருண்டென்றால் அரிஷ்டம் கொஞ்சம் நீங்கு 
கின்றதாகின்றது . சூரியனிருக்கின்ற இராசிக்கு ஐந்தாமிடத்திலோ 
ஒன்பதாமிடத்திலோ சந்திரனிருந்தால் ராஜாவின் தர்சனத்தினால் 
குற்றவாளி விடுதலையடைவதுபோல அரிஷ்டம் நாசமாகுமென்ப . 

சு . 13. இலக்கினத்திலோ நான்காமிடத்திலோ ஏழாமிடத் 
திலோ பத்தாமிடத்திலோ குருவும் சுக்கிரனுமிருந்தால் பரமாயுளா 
கிய ( 100 ) நூறு வருடம் வரையில் பிழைத்திருப்பது மல்லாமல் 
மற்றக் கிரகங்களினாலும் சந்திரனாலும் உண்டாகின்ற சகல அரிஷ் 
டங்களுமில்லாமல் இருப்பனெனப் பெரியோர்கள் கூறுகின்றார்கள் . 

* அகஸ்திய மகருஷி உதயகாலமானது : -மிதுன ராசி உதயம் . 
t சப்தரிஷி உதய காலமானது : - சிம்மராசி உதயம் . 


88 


சாராவளி. 


சு . 14 . 

பூரண சந்திரனும் குருவும் ஒன்று சேர்ந்து கடகத்தி 
லிருந்து அந்தக் கடகமானது நான்காமிடமாகவோ பத்தாமிட 
மாகவோ ஏழாமிடமாகவோ ஆகி துலாத்தில் சுக்கிரன் புதன் இவர்கள் 
இருந்து மற்ற கிரகங்களான சனி செவ்வாய் சூரியன் இவர்கள் 
பதினோராமிடத்திலோ மூன்றாமிடத்திலோ ஆறாமிடத்திலோ இருப் 
பார்களாயின் 

முடிவில்லாத ஆயுள் உண்டாகும் என்க . 
சு . 15. இவ்விதமாகப் பூர்வ சாஸ்திரோக்தங்களும் அநுபவ 
மாகக் கண்ட பலன்களும் ஆகிய இவ்வித அரிஷ்ட பங்கங்கள் 
என்னால் இங்கு கூறப்பட்டுள்ளன . தைவக்ஞர்கள் இவைகளைப் 
பகீரத பிரயத்தனம் போல் விடாமுயற்சியால் அறிந்து கூறுவார் 
களாயின் ராஜாக்களுக்கும் பிரியமுள்ளவராவரென்க, 


பன்னிரண்டாவது அத்தியாயம் முற்றிற்று . 


பதின்மூன்றாவது அத்தியாயம் . 
சுனபா அனபா துருதுரா யோகங்களின் 

பலங்கள் . 
இப்போது சுனபா அனபா துருதுரா என்ற மூன்று பிரதான 
மான சாந்திர யோகங்களைச் சொல்லுகிறார் . 

சு . 1. சூரியன் சந்திரன் நீங்கலாக செவ்வாய் புதன் குரு சுக்கி 
ரன் சனி என்ற ஐந்து தாராக் கிரகங்களில் ஒருவரோ இருவரோ 
அல்லது அதிகமானவர்களோ சந்திரனிருக்கும் இராசிக்கு இரண்டு 
பன்னிரண்டு அல்லது இந்த இரண்டு ஸ்தானங்கள் - ஆகிய இவை 
களிலிருந்தால் முறையே சுனபா அனபா துருதுரா எனப்படும் 
மூன்று யோகங்களேற்படுகின்றன . 
சந்திரனுக்கு 

இரண்டா மிடத்திலிருக்கின்ற கிரகத்தைக் 
கொண்டு சுனபா யோகத்தையும் , பன்னிரண்டாமிடத்திலிருக்கும் 
கிரகத்தைக் கொண்டு அனபா யோகத்தையும் , இரண்டாமிடத்திலும் 
பன்னிரண்டாமிடத்திலும் இருக்கின்ற கிரகத்தைக் கொண்டு துருதுரா 
யோகத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்பதாம் . 
ஒருவ 
ருடைய ஜாதகத்தில் மூன்று யோகங்களில் ஏதாவதொன்று மட்டி 
லுமே சம்பவிக்கும் . 

சு . 2. இவ்விதம் மூன்று யோகங்களும் ஜாதக மூலமில்லை 
யெனில் கேமத்துரும் யோக லட்சணமுண்டு . ஆனாலும் சந்திரனோ 
குஜாதி பஞ்சக்கிரகங்களோ லக்கின கேந்திரங்களில் இராமலும் சந்தி 
ரனுக்கு ஒரு கிரகங்களுடைய திருஷ்டியு மில்லாமலு மிருந்தால் 
மிகவும் கஷ்டமாகிய கேமத்துருமம் பூர்ணமாகவே ஏற்படுமென்க . 

குறிப்பு : சந்திரனுக்கு நான்காமிடத்தில் குஜாதி கிரகங்கள் 
இருந்தால் சுனபையும் , பத்தாமிடத்தில் இருந்தால் அனபையும் , 
இந்த இரண்டு இடங்களிலு மிருந்தால் துருதுராவும் உண்டாகு 
மென்று சிலர் அபிப்பிராயப் படுகின்றனர் . 

சு . 3. இந்த மூன்று யோகங்களுள் சுனபையும் அனபையும் 
தனித்தனி 31 வகைப்படும் . துருதுரா 180 வகைப்படும் . அவ் 
வகைகள் இங்கு காண்பிக்கப்படுகின்றன . 

குஜாதி பஞ்சக் கிரகங்களுள் ஒவ்வொன்று சந்திரனுக்கு 2 - ஆமி 
டத்திலிருந்தால் அவற்றால் ஐந்தும் , இரண்டிரண்டு கிரகங்களிருந் 

12 


90 


சாராவளி. 


தால் பத்தும் , மும்மூன்று கிரகங்களிருந்தால் பத்தும் , நன்னான்கு 
கிரகங்களிருந்தால் ஐந்தும் , ஐந்து கிரகங்களிருந்தால் ஒன்றும் ஆக 
சுனபா யோகம் 31 விதமாம் . இங்ஙனமே அனபா யோகத்திற்கும் 
கண்டு கொள்க . இவ்விரண்டு யோகங்களும் சேர்ந்ததே துருதுரா 
யோகமாம் . அது 180-விதமாகும் . இதன் விரிவைக் கணிதத்தி 
னால் கண்டு கொள்க . விரிவஞ்சி விடுத்தாம் .. 

சு . 4. சுனபா யோகத்தில் பிறந்தவன் ஸ்ரீமானாயும் , தனது 
கைகளைக் கொண்டு தொழில் செய்து சம்பாதித்த திரவியங்களுடைய 
வனாயும் , தர்மம் செய்பவனாயும் , சாஸ்திரங்களின் பொருள்களைத் 
தெரிந்தவனாயும் , மிகவும் கீர்த்தியுள்ளவனாயும் , சத்குணத்தினால் எல் 
லாரையும் சந்தோஷப்படுத்துகின்றவனாயும் , அழகுள்ளவனாயும் , சுக 
முள்ளவனாயும் , புத்திசத்தியுள்ள ராஜனயும் அல்லது ராஜசமான 
னாயும் அல்லது ராஜ மந்திரியாயும் இருப்பான் . 

சு . 5. அனபா யோகத்தில் பிறந்தவன் வாக்கு சாதுர்யமுள்ளவ 
னாகவும் , பிரபுவாகவும் , தனவானாகவும் , ஆரோக்கியமுள்ளவனாகவும் ,, 
நல்ல சுபாவ முள்ளவனாகவும் , அன்னபானாதி போஜ்ய சாதனங்கள் 
சுகந்த புஷ்பங்கள் விசேட வஸ்திரங்கள் சிரேஷ்டமான ஸ்திரீகள் 
ஆகிய இவைகளினால் உண்டாகும் சுகங்களை அநுபவிக்கின்றவனாக 
வும் , பிரசித்தனாகவும் , குணவானாகவும் , மனச்சுகமுடையானாகவும் ,, 
வஸ்திராலங்காராதி வேஷ சம்பந்தங்களுள்ளவனாகவும் இருப்பான் . 

சு . 6 . துருதுரா யோகத்தில் ஜனித்தவன் வாக்கினாலும் புத்தி 
யினாலும் பராக்கிரமத்தினாலும் குணங்களினாலும் பூமியில் மிகவும் 
பிரசித்தனாகவும் , தன்னிஷ்ட முள்ளவனாகவும் , சுகம் தனம் வாகனம் 
போகம் இவைகளோடு கூடினவனாகவும் , தானம் செய்கின்றவனாக 
வும் , குடும்ப ஜனத்தையும் குடும்பத்தையும் பரிபாலிக்கின்றதால் 
அநேக துக்கம் அநுபவிக்கின்றவனாகவும் , நல்ல சுபாவத்தோடு கூடி 
னவனாகவும் , மேன்மை பொருந்திய ஸ்தானத்திலிருப்பவனாகவும் 
இருப்பான் . 

சு . 7. அரசவம்சத்தில் பிறந்திருந்தாலும் கேமத்துரும யோகத் 
தில் ஜனித்தவன் பார்யா சுகமில்லாதவனாகவும் , நல்ல அன்னபானாதி 
கள் இல்லாதவனாகவும் , குடும்ப சுகமற்றவனாகவும் , வஸ்திராலங்கார 
மில்லாதவனாகவும் , சிநேகிதர்கள் இல்லாதவனாகவும் , சம்பத்திருந் 
தாலும் தாரித்திரதுக்கத்தை யநுபவித்து யாசிக்கின்றவனாகவும் ,, 
ரோக பீடிதனாகவும் , எப்போதும் துக்கத்தை யநுபவிக்கின்றவனாக 
வும், மலினனாகவும் , ( சுகமில்லாதவன் ) பாபியாகவும் , குலஹீனமான 


பதின்மூன்றாவது அத்தியாயம் . 


91 


சு . 9 . 


பல 


தொழில்களைச் செய்பவனாகவும் , கெட்ட சுபாவமுள்ளவனாகவும் , 
எல்லா ஜனங்கட்கும் பகையை உண்டுபண்ணுகின்ற தொழிலுள்ள 
வனாகவும் இருப்பான் . 

சு . 8. சந்திரனுக்கு கேந்திராதி ராசிகளிலிருக்கின்ற கிரகங் 
களைக்கொண்டும் , சந்திரனுக்கும் கிரகங்களுக்கும் உரிய பலாபலத் 
தைக்கொண்டும் அனபாதி யோகங்களுக்குப் பலன்களைத் தீர்மானித் 
துக் கொள்ளவேண்டும் . 

யோக கர்த்தாக்களாகிய குஜாதி கிரகங்களுடைய பலத் 
தையும் காலதேச அவஸ்தைகளையும் பிறந்தவனுடைய காலத்தையும் 
வித்துவானாகிய தைவக்ஞன் முறையாக நன்கறிந்து சுனபாதி யோகங் 
களுடைய பலத்தைச் சொல்லவேண்டும் . 

சு. 10 , மேற்சொன்னவைகளெல்லாம் சுனபாதி யோகங்களு 
டைய சாமான்ய பலன்களாம் . குஜாதி கிரகங்களில் ஒவ்வொரு கிரகங் 
களைக்கொண்டும் உண்டாகின்ற யோகங்களுடைய பலன்கள் 
வகைப்படு தலால் அவைகளை முறையாக அறிய வேண்டும் . இனி 
மேல் அவைகளைத் தெரிவிக்கின்றார் . 

சந்திரனுக்கு 2 - ஆமிடத்தில் செவ்வாய் சுனபாயோக கர்த்தா 
வானால் அப்போது ஜெனித்தவன் பராக்கிரமத்தோடு தொழி 
லைச் செய்கின்றவனாகவும் , 

கொடுமையான வாக்குள்ளவனாகவும் , 
சேனைத்தலைவனாகவும் , குரூர சுபாவமுள்ளவனாகவும் , ஹிம்சை செய்பவ 
ாைகவும் , கர்வமுள்ளவனாகவும் , விரோதமுள்ளவனாகவும் இருப்பான் . 

சு . 11. புதன் சுனபாயோக கர்த்தாவானால் , வேத சாஸ்திரங் 
களிலும் சங்கீதத்திலும் சாமர்த்திய முள்ளவனாகவும் , தர்மிஷ்டனாக 
வும் , காவியங்கள் செய்பவனாகவும் , நல்ல மன துடையவனாகவும் , 
யாவர்க்கும் இஷ்டனாகவும் , அழகுள்ளவனாகவும் இருப்பான் . 

சு . 12. குரு சுனபாயோக கர்த்தாவானால் பலவித வித்தைகளை 
உபதேசிக்கிறவனாகவும் , பிரசித்தனாகவும் , ராஜாவோ ராஜாவிற்குச் 
சமானனாகவோ இருப்பவனாகவும் , நல்ல குடும்பமுடையவனாகவும் 
நல்ல சம்பத்துடையவனாகவும் இருப்பான் . 

சுக்கிரன் சுனபா யோககர்த்தாவானால் ஸ்திரீபோகம் 
பயிர்த்தொழில்செய்யும் பூமிகள் சம்பத்து இவையுள்ளவனாகவும் , 
பசு காளை முதலிய நாற்கால் பிராணிகளுடையவனாகவும் , பராக்கிரம 
முள்ளவனாகவும் , ராஜாவினால் சத்கரிக்கப்பட்டவனாகவும் , மிகவும் 
தீரனாகவும் , வித்வானாகவும் , சமர்த்தனாகவும் இருப்பான் . 


சு . 13 . 


92 


சாராவளி. 


நன்கு 


சு . 14. சனி சுனபாயோக கர்த்தாவானால் புத்தி சாமர்த்திய 
முள்ளவனாகவும் , கிராம ஜனங்களாலும் நகரஜனங்களாலும் பூஜிக்கப் 
படுகின்றவனாகவும் , அதிக சம்பத்துள்ளவனாகவும் , ரகஸ்யமாக கார் 
யங்களைச் செய்பவனாகவும் , தீரனாகவும் இருப்பான் . 

சு . 15. இனிமேல் குஜா திகிரகங்கள் ஒவ்வொருவராலும் தனித் 
தனியே உண்டாகும் அனபா யோக பலன்களைச் சொல்லுகிறார் . 

செவ்வாய் அனபா யோக கர்த்தாவானால் ( சந்திரனுக்கு 12 
இல் இருந்தால் ) கள்ளர்களுக்குத் தலைவனாகவும் , துஷ்டனாகவும் , 
ஸ்வாதந்திரிய முள்ளவனாகவும் , அபிமானியாகவும் , யுத்தத்தில் 
சமர்த்தனாகவும் , கோபமுள்ளவனாகவும் , சிரேஷ்ட 

முடையவ 
னாகவும் , மற்றவர்களுடைய புகழுக்குப் பாத்ரமாகின்றவனாகவும் , 
அழகிய சரீர முடையவனாகவும் , கர்வத்தோடு கூடினவனாகவும் 
இருப்பான் . 

சு . 16. புதன் அனபாயோக கர்த்தாவானால் சங்கீதத்திலும் 
சித்திரம் எழுதுவதிலும் சாமர்த்திபமுள்ளவனாகவும் , கவியாகயும் 

பேசுபவனாகவும் , அரசனிடமிருந்து கிடைக்கப்பட்ட சன் 
மானத்தோடு கூடினவனாகவும் , சௌந்தர்யமும் சௌபாக்கியமும் 
உள்ளவனாகவும் , மேன்மையான பிரவிருத்தியைக்கொண்டு பிரசித்தி 
பெற்றவனாகவும் இருப்பான் . 

17 . குரு அன்பாயோக கர்த்தாவானால் காம்பீர்யமும் பராக் 
கிரமமும் தாரணாசக்தியோடு கூடிய புத்தியுமுடையவனாகவும் , காரியா 
லோசனைச் சபையில் தலைவனாகவும் . புத்திமானாகவும் , அரசனிட 
மிருந்து 

கிடைத்த கீர்த்தி முதலாகிய குணங்களுள்ளவனாகவும் , 
நல்ல கவியாகவும் இருப்பான் . 

சு . 18. சுக்கிரன் அனபாயோக கர்த்தாவானால் சௌபாக்கி 
யம் முதலிய குணங்களால் யௌவனத்தோடுள்ள ஸ்திரீகளுக்குப் 
பிரியமுள்ளவனாயும் , அரசசி நேகமுள்ளவனாயும் , மிகவும் பசுக்களைக் 
காப்பாற்றுபவனாயும், பிரசித்தியுள்ளவனாயும் , அழகுள்ளவனாயும் , 
சுவர்னம் முதலிய தனங்கள் நிறைந்திருப்பவனாயும் இருப்பான் . 

சனி அனபாயோக கர்த்தாவானால் அகன்ற புஜ 
முள்ளவனாயும் , தலைமையுள்ளவனாயும் , கிருஹீத வாக்கியனா 
யும் அஃதாவது பிறர் கூறும் வசனங்களைக் கிரகிக்கக் கூடியவனாயும் , 
நாற்கால் மிருகங்கள் உள்ளவனாயும் , துஷ்டஸ்திரீகளிடத்தில் அன் 
புள்ளவனாயும் இருப்பான் . 


சு . 19 . 


பதின்மூன்றாவது அத்தியாயம் . 


93 


சுபகனாக 


இனிமேல் குஜாதி பஞ்சக்கிரகங்களில் இரண்டிரண்டு கிரகங்க 
ளாகச் சந்திரனுக்கு இருபுறத்திலுமிருப்பதாலுண்டாகும் துருதுரா 
யோகத்தின் விசேட பலன்களைச் சொல்லுகின்றார் . 

சு . 20. சந்திரனுக்கு இருபுறமும் இருக்கும் செவ்வாயினாலும் 
புதனாலும் உண்டாகின்ற துருதுரா யோகத்தில் ஜனித்தவன் சத் 
தியமில்லா தவனாயும், மிகவும் தனமுள்ளவனாயும் , நிபுணனாயும் , அதிக 
துஷ்டனாயும் , மிகவும் குணவானாயும் , பொறுமையுள்ளவனாயும் , வயோ 
திக துஷ்டஸ்திரீகளிடத்தில் பிரியமுள்ளவனாயும் , குல சிரேஷ்டனா 
யும் இருப்பான் . 

சு . 21. செவ்வாயும் குருவும் துருதுரர யோககர்த்தாவானால் 
தொழில்களில் பிரசித்தனாகவும் , பணமுள்ளவனாகவும் , மிகவும் ஜனங் 
களுக்கு விரோதியாகவும் , கோபமுள்ளவனாகவும் , சந்துஷ்டியுள்ளவ 
னாகவும் , வம்சத்தைக் காப்பாற்றுகின்றவனாகவும் , சங்கிரக சீலனாக 
வும் இருப்பான் . 

சு . 22. செவ்வாயும் சுக்கிரனும் துருதுராயோககர்த்தாவானால் 
சிரேஷ்டமான பாரியைகளோடு 

கூடினவனாகவும் , 
வும் , ( நல்ல அதிருஷ்டமுள்ளவன் ) வியவகாரத்தில் பிரியம் உள்ளவ 
னாகவும் , சுத்தமுள்ளவனாகவும் , திறமை வாய்ந்தவனாகவும் , தேகாப் 
பியாசத்தைச் செய்கின்றவனாகவும் , யுத்தத்தில் சூரத்துவமுள்ளவனா 
கவும் இருப்பான் . 

சு . 23. செவ்வாயும் சனியும் துருதுரா யோககர்த்தாவானால் 
கெட்ட நடத்தையுள்ள ஸ்திரிகளோடு கூடியவனாகவும் , சஞ்சார 
சீலனாகவும் , அதிகம் சம்பாதிக்கின்றவனாகவும் எப்போதும் விய 

கொண்டிருக்கின்றவனாகவும் , கோபமுள்ளவனாகவும் , 
கோள் சொல்லுகின்றவனாகவும் , அல்லது துஷ்டனாகவும் , சத்துருக் 
களுள்ள வனாகவும் இருப்பான் . 

சு . 24. புதனும் குருவும் துருதுராயோக கர்த்தாவானால் தர்மங் 
களில் பிரியமுள்ளவனாகவும் , சாஸ்திரக்ஞனாகவும் , மதுரமான வாக் 
குடையவனாகவும் , நல்லபுலவனாகவும் , தனவானாகவும் , தானசீலனாக 
வும் , பிரசித்தனாகவும் இருப்பான் . 

சு . 25. புத சுக்கிரர்கள் துருதுரா யோககர்த்தாவானால் பிரிய 
மான வார்த்தைகளைப் பேசுகின்றவனாயும் , நல்ல அதிருஷ்டமுள்ள 
வனாயும் , அழகுள்ளவனாயும் , நடனம் பாட்டு நாடகம் கொட்டு 


சனித்துக் 


94 


சாராவளி. 


முதலியவைகளில் பிரியமுள்ளவனாயும் , பலரால் சேவிக்கப்படுவோனா 
யும் , சூரனாயும் , மந்திரியாயும் இருப்பான் . 

சு . 26. புதன் சனி இவர்கள் துருதுரா யோக கர்த்தாவானால் 
தனலாபத்தைக்கருதி ஒவ்வொரு தேசங்களிலும் சஞ்சரிக்கின்றவனா 
கவும் , அதிக வித்தையில்லாதவனாகவும் , சுற்றத்தாருக்கு விரோ 
யாகவும் அந்நியர்களுக்குப் பூஜ்யனாகவும் இருப்பான் , 
சு . 27 . 

குரு சுக்கிரன் இவர்கள் துருதுராயோககர்த்தாவானால் 
தைரியம் தாரணாபுத்தி சௌர்யம் இவைகளோடு கூடினவனாய் நீதி 
சாஸ்திரத்தை அறிகின்றவனாய் அதிகமான தனங்களும் இரத்தினங் 
களும் உள்ளவனாய் பிரசித்தனாய் ராஜாவினுடைய செய்கை போன்ற 
செய்கையோ அல்லது ராஜகாரியத்தையோ செய்கின்றவனாய் 
இருப்பான் . 
சு . 28 . 

குரு சனி இவர்கள் துருதுரா யோககர்த்தாவானால் , சுக 
மும் நயமும் நல்ல அறிவும் உள்ளவனாகவும் , பிரியமான வார்த்தை 
களைச் சொல்கின்றவனாகவும் , வித்வானாகவும் , பாரத்தை ( சுமக்கத் 
தக்க காரியங்களை ) வகிக்கின்றவனாகவும் , பூஜ்ஜியனாகவும் சாந்த சுபாவ 
முள்ளவனாகவும் , தனவானாகவும் அழகுள்ளவனாகவும் இருப்பான் . 

சு . 29. சுக்கிரன் சனி இவர்கள் துருதுரா யோககர்த்தாவா 
னால் கிழவர்கள் போலுள்ள நடவடிக்கையுள்ளவனாகவும் , தன்னு 
டைய வம்சத்திற்குத் தலைவனாகவும் , நிபுணனாகவும் , ஸ்திரீ ஜனங் 
களுக்குப் பிரியமுள்ளவனாகவும் , ராஜாவினால் சன்மானிக்கப்பட்டவ 
னாகவும் , அதிக தனமுள்ளவனாகவும் இருப்பான் . 

இப் பலன்களைப் போலவே இரண்டு அல்லது அதிக கிரகங் 
களினால் ஏற்படும் பலன்களையும் நன்கு அறிந்துகொள்ளவேண்டும் . 
இந்த யோககர்த்தாக்களாகிய கிரகங்கள் சந்திரபாவ மத்தியத்தில் 
பூர்ண பலத்தோடிருந்தால் அந்தக்கிரகங்களைக் கொண்டு சொல்லும் 
பலன்கள் பூரணமாகச் சம்பவிக்கும் . 

கிரகங்களுக்கோ சந்திரனுக்கோ இராகு கேதுக்களுடைய 
யோகமோ மௌட்டிய மோ நீச ஸ்திதியோ பலஹானியோ சந்தியின் 
ஸ்திதி முதலானவைகளோ உண்டாயிருந்தால் மேலே சொன்ன 
பலன்கள் சம்பவிக்காமல் போய்விடும் . 

சு . 30 சூரியனிருக்குமிடத்திற்குக் கேந்திரமான 1-4-7-10-இல் 
சந்திரனிருந்தால் தனம் புத்தி கௌசலம் க்ஞானம் விநயம் இவை 
நான்கும் சுவல்பமாக இருக்கும் . 

அவைபோலவே 


பணபரமான 


பதின்மூன்றாவது அத்தியாயம் . 95 
2-5-8-11 - இல் சந்திரனிருந்தால் மேற்சொன்ன தனம் முதலிய 
வைகள் மத்தியமாயிருக்கும் . அவைபோலவே ஆபோக்கிலீபமான 
3-6-9-12 - இல் சந்திரனிருந்தால் அவை பரிபூர்ணமாய் இருக்கும் . 

சு . 31. கிருஷ்ணபட்சராத்திரியில் சந்திரன் * அதிரிசி யார்த்தத் 
தில் இருந்தால் மிகவும் அசுப பலத்தைக் கொடுப்பான் . அப்போது 
ஜனித்தவன் தாரித்திரம் முதலியவைகளால் பீடிக்கப் பட்டவனாய் 
இருப்பான் . 

பகலில் அந்தச் சந்திரன் திரிசியார்த்தத்திலிருந்தால் பயம் 
சோகம் முதலாகிய அசுபத்தைச் செய்வான் . சுக்கிலபட்ச சந்திரன் 
இரவில் சுபனாகின்றான் . அந்தச் சந்திரன் * திரிசியார்த்தத்திலிருப்பவ 
னோடு கூடினால் மிகவும் சுபபலத்தையே கொடுப்பான் . கிருஷ்ணபட்ச 
சந்திரன் பகலில் சுபனாகின்றான் . அவன் * அதிரிசியார்த்தத்தில் 
இருப்பவனோடு கூடினால் கொஞ்சம் சுபத்தைச் செய்பவனாவன் . 

சந்திரன் , கிருஷ்ண பட்சப் பகலில் * அதிரிசியார்த்தத்தில் இருப் 
பது சுபம் . சுக்கில பட்சத்தில் இராத்திரியில் * திரிசியார்த்தத்தி 
லிருப்பது சுபம் . பெரும்பாலும் கிருஷ்ண பட்ச சந்திரன் அசுப 
னும் , சுக்கிலபட்ச சந்திரன் சுபனும் ஆகின்றார்கள் . இவ்விதம் 
சொன்ன கிரமத்தினால் அதிசுபத்துவம் - சுபத்துவம் - சமத்துவம் - 
அசுபத்துவம் - அதி அசுபத்துவம் என்கிற இந்தப் பேதங்களையும் 
நிரூபித்துக்கொள்ள வேண்டும் . 

சு . 32. இலக்கினத்திற்கு உபசயராசிகளில் ( 3-6-10-11 - இல் ) 
இருக்கும் எல்லாச் சுபக்கிரகங்களும் ( புதன் குரு சுக்கிரன் ) ஜாதகனை 
அதிக தனமுள்ளவனாக்குவிக்கும் . இவர்களில் இரண்டு சுபக்கிரகங் 
கள் உபசயஸ்தானத்தில் எதிலிருந்தாலும் மத்திய சம்பத்து உள்ளவ 
னாகச் செய்கின்றன . ஒரு சுபக்கிரகம் மட்டிலும் உபசயத்திலிருந் 
தால் கொஞ்ச தனமுள்ள வனாகச் செய்கிறது . இவ்விதம் சொன்ன 
பிரகாரமே சந்திரனிருக்கு மிராசிக்கு உபசயஸ்தானங்களில் இருக் 
கின்ற சுபக்கிரகங்களைக் கொண்டும் தனத்தினுடைய அதிகம் - 
குறைவு - சமம் என்ற பாகுபாடுகளை அறிந்து கொள்ள வேண்டும் . 

இலக்கினத்திற்கு உபசயத்திலிருக்கும் சுபக் கிரகங்களைக் 
கொண்டு சொல்லப்பட்ட பலத்திற்கு , சந்திரனுக்கு உபசயத்திலிருக் 
கும் சுபக்கிரகங்களைக் கொண்டு கூறப்பெறும் பலன்கள் சிறிது 
குறைந்தவை யென்றே அறிந்து கொள்ள வேண்டும் . 

* ஒன்பதாவது அத்தியாயம் 20 -ஆம் சுலோகத்தில் கூறப்பட்டுள்ளது. 


96 


சாராவளி. 


இலக்கினத்திற்கும் சந்திரனுக்கும் உபசயத்தில் ஒரு சுபக் 
கிரகங்களுமில்லாமலிருந்தால் ஜாதகன் தனஹீனனும் தரித்திரனும் 
ஆவனென்றறிக . கேமத்துருமாதி தாரித்திர யோக முண்டாயிருந்தா 
லும் இந்த உபசயத்திலிருக்கும் சுபக்கிரகங்கள் தனயோகபலத்தை 
கொடுக்கின்றது . 

சு. 33. சந்திர யோகங்களாகிய சுனபாதி யோகங்களை விவரிக் 
கின்ற இந்த அத்தியாயத்தில் அதியோகம் முதலியவைகளாகிய மற்ற 
யோகங்களைக் குறித்து இப்போது ஒன்றும் சொல்லவில்லை . அந்த 
அதியோகா திகள் ராஜயோகங்களாகின்றன வாகலின் . அவ்வித 
யோகங்கள் யாவும் ராஜயோகாத்தியாயத்தில் சொல்லப்படும் . 


பதின் மூன்றவது அத்தியாயம் முற்றிற்று . 


பதினான்காவது அத்தியாயம் . 
வேசி வாசி உபயசரியோகமும் அவற்றின் 

பலன்களும் . 


f 


சந்திரனைக் கொண்டு சுனபா - அனபா- துருதுரா யோகங்களைச் 
சொன்னது போல இந்த அத்தியாயத்தில் சூரியனைக் கொண்டு வேசி . 
வாசி உபயசரி என்ற யோகங்களையும் சொல்லுகின்றார் . 

சு . 1. சந்திரனைத் தவிர்த்து குஜாதி பஞ்சக்கிரகங்களில் ஒருவர் 
சூரியனுக்கு 2 - ஆமிடத்திலிருந்தால் வேசியோகமும் , 12 - ஆமிடத்திலி 
ருந்தால் வாசியோகமும் , 2-ஆமிடத்திலும் 12 - ஆமிடத்திலும் இருந் 
தால் உபயசரி யோகமும் உண்டாகும் . இனி இவற்றின் பலன்கள் 
கீழே சொல்லப்படுகின்றன . 

சு . 2. வேசியோகத்தில் பிறந்தவன் மெதுவாய் நடக்கின்றவனாக 
வும் , ஸ்திரமான வாக்குள்ளவனாகவும் , பரிசிரமிக்கின்ற காரியங்களில் 
தோல்வியடைகின்றவனாகவும் , இடுப்பின் மேல்பாகம் வளைந்திருக் 
கின்றவனாகவும் , கீழ்ப்பார்வை யுடையவனாகவும் இருப்பான் என்று 
யவனாசாரியர் கூறுகின்றார் . 

இனி ஒவ்வொரு கிரகங்களினாலும் பிரத்தியேகமா யுண்டாகின்பற 
வேசியாதி யோகபலத்தைச் சொல்லுகிறார் . 

சு . 3. குரு வேசியோக கர்த்தாவாயின் ( சூரியனுக்கு இரண்டா 
மிடத்திலிருந்தால் ) அதிக தனங்களுள்ளவனாகவும் பந்துக்களோடும் 
சிநேகிதர்களோடும் சேர்ந்தவனாகவும் இருப்பான் .. 

சுக்கிரன் வேசியோக கர்த்தாவாயின் தைரியமில்லாதவனாயும் , 
காரியங்களில் பிரமித்துக் கொண்டிருப்பவனாயும் , அல்ப வியாபாரத் 
தோடு கூடியவனாயும் , பராதீனனாயும் இருப்பான் . 

சு . 4. புதன் வேசியோக கர்த்தாவாயின் உடம்பைத் தேய்த் 
துக் கழுவித் துடைக்கும் தொழிலைச் செய்கின்றவனாகவும் , தரித்திர 
னாகவும் , மிருதுவான குணமுள்ளவனாகவும் விநயமுள்ளவனாகவும் 
லஜ்ஜை யுள்ளவனாகவும் இருப்பான் . 

செவ்வாய் வேசியோக கர்த்தாவாயின் வேகமாய் வழி நடப் 
பான் . அன்னியர்களுக்குத் துன்பத்தை விளைவிப்பான் . 

13 


பதினான்காவது அத்தியாயம் . 
வேசி வாசி உபயசரியோகமும் அவற்றின் 

பலன்களும் . 
சந்திரனைக் கொண்டு சுனபா - அனபா- துருதுரா யோகங்களைச் 
சொன்னது போல இந்த அத்தியாயத்தில் சூரியனைக் கொண்டு வேசி - 
வாசி உபயசரி என்ற யோகங்களையும் சொல்லுகின்றார் . 

சு . 1. சந்திரனைத் தவிர்த்து குஜாதி பஞ்சக்கிரகங்களில் ஒருவர் 
சூரியனுக்கு 2 - ஆமிடத்திலிருந்தால் வேசியோகமும் , 12 - ஆமிடத்திலி 
ருந்தால் வாசியோகமும் , 2 - ஆமிடத்திலும் 12 - ஆமிடத்திலும் இருந் 
தால் உபயசரி யோகமும் உண்டாகும் . இனி இவற்றின் பலன்கள் 
கீழே சொல்லப்படுகின்றன . 

சு . 2. வேசியேசுகத்தில் பிறந்தவன் மெதுவாய் நடக்கின்றவனாக 
வும் , ஸ்திரமான வாக்குள்ளவனாகவும் , பரிசிரமிக்கின்ற காரியங்களில் 
தோல்வியடைகின்றவனாகவும் , இடுப்பின் மேல்பாகம் வளைந்திருக் 
கின்றவனாகவும் , கீழ்ப்பார்வை யுடையவனாகவும் இருப்பான் என்று 
யவனாசாரியர் கூறுகின்றார் . 

இனி ஒவ்வொரு கிரகங்களினாலும் பிரத்தியேகமா யுண்டாகின்ற 
வேசியாதி யோகபலத்தைச் சொல்லுகிறார் , 

சு . 3. குரு வேசியோக கர்த்தாவாயின் ( சூரியனுக்கு இரண்டா 
மிடத்திலிருந்தால் ) அதிக தனங்களுள்ளவனாகவும் பந்துக்களோடும் 
சிநேகிதர்களோடும் சேர்ந்தவனாகவும் இருப்பான் . 

சுக்கிரன் வேசியோக கர்த்தாவாயின் தைரியமில்லா தவனாயும் , 
காரியங்களில் பிரமித்துக் கொண்டிருப்பவனாயும் , அல்ப வியாபாரத் 
தோடு கூடியவனாயும் , பராதீனனாயும் இருப்பான் . 

சு . 4. புதன் வேசியோக கர்த்தாவாயின் உடம்பைத் தேய்த் 
துக் கழுவித் துடைக்கும் தொழிலைச் செய்கின்றவனாகவும் , தரித்திர 
னாகவும் , மிருதுவான குணமுள்ளவனாகவும் விநயமுள்ளவனாகவும் 
லஜ்ஜை யுள்ளவனாகவும் இருப்பான் . 

செவ்வாய் வேசியோக கர்த்தாவாயின் வேகமாய் வழி நடப் 
பான் . அன்னியர்களுக்குத் துன்பத்தை விளைவிப்பான் . 

13 


பதினான்காவது அத்தியாயம் . 

99 
தக்கவாறு சூரியனுடைய பாவமத்தியிலுள்ள ஸ்திதிக்கு ஏற்க அது 
ரூபமாக எல்லாப் பலன்களையும் அறிந்து சொல்ல வேண்டும் . 

சு . 11-12 . உபயசரி யோகத்திற் பிறந்தவன் சர்வத்தையும் 
சகிக்கின்றவனாகவும் , எல்லாரையும் ஒரே ரீதியில் காணுகின்றவனாக 
வும் , அதிகம் தடித்தோ மெலிந்தோ இல்லாதவனாகவும் , மிகவும் 
ஸ்திரமும் பராக்கிரமும் உள்ளவனாகவும் , அதிக உயரமில்லாதவனாக 
வும் , பரிபூர்ணம் உள்ளவனாகவும் , சிங்கத்தின் கழுத்து போன்ற 
கழுத்தையுடையவனாகவும் , நல்ல அதிருஷ்டவானாகவும் , அதிகமான 
வேலையாட்களும் சம்பத்துக்களு முள்ளவனாகவும் , பந்துக்களுக்கு 
ஆச்சர்யமுள்ளவனாகவும் , ராஜசமானனாகவும் , நித்தியம் உத்சாக 
சீலனாகவும் , சந்துஷ்டியுள்ளவனாகவும் , போகங்களை அனுபவிக்கின்றவ 
னாகவும் இருப்பான் . 

இங்குத் துருதுரா யோகத்திற்குச் சொன்னது போலவே உபய 
சரி யோகத்திற்குக் கிரகங்களுடைய பலங்களைப் பிரத்தியேகமாய்ச் 
சொல்லவில்லை யாகையால் வேசி வாசி யோகங்களுக்குச் சொன்ன 
பலங்களையே உசித்தத்தின்படி யோசித்து உபயசரியோகத்திற்கும் 
சொல்ல வேண்டும் . 


பதினான்காவது அத்தியாயம் முற்றிற்று . 


பதினைந்தாவது அத்தியாயம் . 

துவிக்கிரக யோகபலம் . 
சு . 1. சூரியன் முதல் சனி இறுதியான எழுகிரகங்களில் 
இரண்டு கிரகங்கள் வீதம் ஒன்று சேர்ந்து ஒரு ராசியிலிருந்தால் 
அவைகளுக்கெல்லாம் தனித்தனி பலன்கள் விருத்தயவனாசாரியர்க 
ளால் சொல்லப்பட்டிருக்கின்றன வெனினும் , அவ்விதமுள்ள அந்தத் 
தவிக்கிரக யோகங்களின் பலன்களை யெல்லாம் நான் விரோதமில்லா 
மல் இங்குக் கூறுகின்றேன் . 

சு . 2. சூரியனும் சந்திரனும் சேர்ந்துள்ள துவிக்கிரகயோகத்தில் 
ஜனித்தவன் ள் திரீசளுக்கு வசப்பட்டவனாவன் . அழகில்லா தவ 
னவன் . கபடகிருத்தியங்களைச் செய்கின்றவனாவன் . மிகவும் தன 
முள்ளவனாவன் . சாராயம் முதலிய லாகிரி வஸ்துக்களை விற்பனை 
செய்பவனாவன் . காரியங்களில் நிபுணத்தன்மை உள்ளவனாவன் . 

சு . 3. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துள்ள துவிக்கிரக யோகத் 
தில் ஜனித்தவன் ஓஜஸ் உள்ளவனாகவும் , சாகச கர்மத்தைச் செய் 
கின்றவனாகவும் , அறிவில்லா தவனாகவும் , பலமும் பராக்கிரமுமுள்ளவ 
னாகவும் , பொய் பேசுகின்றவனாகவும் , பாபபுத்தியுள்ளவனாகவும் , 
கொல்லுதல் முதலிய துஷ்கிருத்தியங்களிற் பிரியமுள்ளவனாகவும் , 
மிகுந்த குரூரத்தன்மையுடையவனாகவும் இருப்பான் . 

சு . 4. சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தால் சேவகாவிருத்தி 
யுள்ளவனாகவும் , ஸ்திரமில்லாத தனத்தோடு கூடியவனாகவும் , இஷ்ட 
மாகிய வார்த்தைகளைப் பேசுகின்றவனாகவும் , கீர்த்தியை ஆக்ரஹிக் 
கிறவனாகவும் , பூஜ்யனாகவும் , ராஜாவிற்கும் சத்ஜனங்களுக்கும் இஷ்ட 
னாகவும் , பலம் சௌந்தர்யம் வித்தை இவைகளுடையவனாகவும் 
இருப்பான் . 

சு . 5. சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தால் மிகவும் தர்மங் 
களைச் செய்கின்றவனாகவும் , ராஜாவிற்கு மந்திரியாகவும் , சமிருத்தி 
யோடு கூடினவனாகவும் , டந்துக்களைத் தழுவி அவர்களினால் கிடைக் 
கப்பட்ட தனலாபமுடையவனாகவும் , உபாத்தியாயன் என்ற பெயரை 
வகிக்கின்றவனாகவும் இருப்பான் . 

சு . 6. சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் ஆயுதங்களைப் 
பிரயோகிக்கும் சமர்த்தனாகவும் , பலவானாகவும் , வயோதிகத்தில் 


பதினைந்தாவது அத்தியாயம் . 


101 


மாரணம் 


கண்ணிற்குப் பார்வை குறைந்திருக்கின்றவனாகவும் , போர்க்களத்திற் 
பிரயோகிக்கும் வித்தைகளில் (மல்யுத்தம் முதலானவை ) நிபுண 
னாகவும் , ஸ்திரீ சங்கத்தினால் உண்டான பந்துக்களோடும் தனங் 
களோடும் கூடினவனாகவும் இருப்பான் . 

சு . 7. சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தால் * தாது விஷயங் 
களாகிய கர்மங்களில் சாமர்த்திய முள்ளவனாயும் , தர்ம ஸ்வபாவமுடை 
யவனாயும் , தன்னுடைய கர்மத்தில் பிரியமுள்ளவனாயும் , பத்தினிக்கும் 
புத்திரர்களுக்கும் பீடை ( நாசம் ) சம்பவிக்குங் காலத்தில் பீடிதனா 
யும் , தனது வம்சத்திற்குத் தக்க குணங்களினால் சுத்தவானாயும் , அற்ப 
சீலனாயும் இருப்பான் . 

சு . S. சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் சூரனாகவும் , 
யுத்தத்தில் பிரதாப சக்தியுள்ளவனாகவும் , மல்யுத்தத்தில் ( முஷ்டி 
யுத்தத்தில் ) சமர்த்தனாகவும் , இரத்த சம்பந்தமான வேதனையால் 
பீடிக்கப்பட்ட சரீரமுள்ளவனாகவும் , மண்தோல் தாதுக்கள் இவை 
சளினாலே சித்திரப் பணிகளைச் செய்கின்றவனாகவும் , 
உச்சாடனம் முதலாகிய பிரயோகத்தில் சமர்த்தனாகவும் இருப்பான் . 

சு . 9. சந்திரனும் புதனும் சேர்ந்திருந்தால் காவியம் கதை 
இவைகளில் அதிக சாமர்த்திய முள்ளவனாகவும் , தனவானாகவும் , 
ஸ்திரீகளுக்குச் சம்மத முள்ளவனாகவும் , ரூபகுணத்தை யுடையவனா 
கவும் , பிரசன்ன முகனாகவும், தர்ம காரியங்களில் பிரீதியுள்ளவனாக 
வும் , விசிஷ்டங்களாகிய குணங்களோடு கூடியவனாகவும் ஆவன் . 

சு . 10. சந்திரனும் குருவும் சேர்ந்திருந்தால் திருடமாகிய 
பந்துக்களுடையவனாகவும் , தன்னுடைய சுற்றத்தாருக்கு சகாயத்தை 
யும் சன்மானத்தையும் செய்கின்றவனாகவும் , தனங்களுக்கு நாதனாக 
வும் , அல்பசீல முள்ளவனாகவும் , தேவர்கள் பிராமணர்கள் இவர் 
சளுடைய இஷ்டத்தை அநுசரிக்கின்றவனாகவும் இருப்பான் . 

சு . 11. சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் நல்ல மாலைகள் 
வெண்மையான வஸ்திரங்கள் இவைகளைத் தரிக்கின்றவனாகவும் , 
கிரியைகளையும் விதிகளையும் அறிகின்றவனாகவும் , கவிகளில் பிரிய 
முள்ளவனாகவும் , மிகவும் சோம்பலுள்ளவனாகவும் , கிரய விக்கிரயங் 


* 


தாது என்றதற்கு இங்குச் சுவர்ணம் வெள்ளி செம்புஈயம் இவைகளோ 
கல் காவி மண் முதலானவைகளோ அல்லது இவைகளைக்கொண்டு உண்டா 
கிற மற்ற சாதனங்களோ என்ற அர்த்தத்தைக் கிரகித்துக் கொள்ளவேண்டும் . 


102 


சாராவளி. 


களில் ( கொடுக்கல் வாங்கல் அல்லது வியாபாரத்தில் ) திறமையுள்ள 
வனாகவும் இருப்பான் . 
சு . 12. சந்திரனும் சனியும் சேர்ந்திருந்தால் 

வயோ திகம் 
வாய்ந்த மனைவியோடு கூடியவனாகவும் , யானைகளையும் குதிரைகளையும் 
காப்பாற்றுகின்றவனாகவும் , கெட்ட சுபாவமுள்ளவனாகவும் , எல்லாருக் 
கும் அதீனனாகவும் , பணமில்லா தவனாகவும் , கள்ளபுருடனின் புத்திர 
னாகவும் இருப்பான் . 

சு . 13. செவ்வாயும் புதனும் சேர்ந்திருந்தால் ஸ்திரீகளுக்குப் 
பிரியமில்லா தவனாகவும் , ஆனால் துஷ்ட ஸ்திரீகளுக்கும் விதவை 
களுக்கும் பிரியமுள்ளவனாகவும் , கொஞ்சம் தனம் மாத்திரம் உள் 
ளவனாகவும் , சுவர்ணம் இரும்பு முதலானவைகளைக் கொண்டு 
தொழில் செய்கின்றவனாகவும் , ஒளஷதங்களைச் செய்கின்றவனாகவும் , 
அதைக் கிரயம் செய்வதில் சாமர்த்தியவானாகவும் இருப்பான் . 

சு . 14. செவ்வாயும் குருவும் சேர்ந்திருந்தால் சிற்ப வித்தை 
யிலும் வேதத்திலும் சாஸ்திரத்திலும் அறிவுள்ளவனாகவும் , தாரணா 
புத்தியுள்ளவனாகவும் , வாக்கு சாமர்த்திய முள்ளவனாகவும் , புத்திமா 
னாகவும் அஸ்திரப் பிரயோகத்தில் பிரீதியுடையவனாகவும் , பிரதானி 
யாகவும் இருப்பான் . 

சு . 15. செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் பூஜ்ஜியனாக 
வும் , சங்கத் தலைவனாகவும் , கணித சாஸ்திரத்தை அறிகின்றவனாக 
வும் , பரஸ்திரீகளை அடைகின்றவனாகவும் , துர்க்குண முள்ளவனாக 
வும் , சூது விளையாடுகின்றவனாகவும் , பொய் பேசுகின்றவனாகவும் , 
கபட தந்திரமுள்ளவனாகவும் இருப்பான் . 

சு . 16. செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தால் தாது விஷயங்க 
ளாகிய கர்மங்களிலும் இந்திர ஜாலவித்தையிலும் மோஷணத் தொழி 
லிலும் ( திருட்டுத் தொழில்) சாமர்த்திய முள்ளவனாகவும், மிகவும் 
வஞ்சன சீலனாகவும் , தர்ம மில்லா தவனாகவும் , விஷவித்தையைக் 
கொண்டு அல்லது விஷப்பிரயோகத்தாலும் ஆயுதப் பிரயோகத் 
தாலும் தன லாபம் அடைந்தவனாகவும் , கலகப்பிரியனாகவும் இருப் 
பான் , 

சு . 17. புதனும் குருவும் சேர்ந்திருந்தால் கடனம் கீதம் முத 
லாகிய நிருத்தப் பிரயோகத்தில் நிபுணனாகவும் , அறிவுள்ளவனாகவும் , 
சங்கீத சாஸ்திரத்தில் பழக்க முள்ளவனாகவும் , புத்திமானாகவும், சுக 
முள்ளவனாகவும் இருப்பான் . 


பதினைந்தாவது அத்தியாயம் . 103 
சு . 18. புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் மிகவும் தன 
முள்ளவனாகவும் , நீதி சாஸ்திரம் அறிந்தவனாகவும் , பலதரத்திலுள்ள 
சித்திர வேலைகளைச் செய்கின்றவனாகவும் , வேதம் அறிந்தவனாகவும் , 
நல்ல வாக்குள்ளவனாகவும் , சங்கீதத்தை அறிகின்றவனாகவும் , 
ஹாஸ்யரசத்தில் பிரியமுள்ளவனாகவும் , சுகந்த திரவியங்களிலும் 
புஷ்பமாலைகளிலும் பிரீதியுள்ளவனாகவும் இருப்பான் . 

சு . 19. புதனும் சனியும் சேர்ந்திருந்தால் குணவானாகவும் , 
டாம்பீகனாகவும் , மிகவும் வஞ்சிக்கின்ற சுபாவ முள்ளவனாகவும் , 
சத்கவியாகவும் , சாஸ்திரியங்களாயும் லௌகீகங்களாயும் உள்ள வியா 
பாரங்களை மீறுகின்ற சீலமுள்ளவனாகவும் , நிபுணனாகவும் , நல்ல வாக் 
குள்ளவனாகவும் இருப்பான் . 

சு . 20. குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் வித்தைகளினால் 
வாதப் பிரதிவாதங்களைச் செய்கின்றவனாகவும் , மேன்மையான தர்மங் 
களைக் காப்பாற்றுகின்றவனாகவும் , மரியாதையோடு கூடியவனாகவும், 
சிறந்த மனையாளோடும் தனத்தோடும் சௌர்யத்தோடும் உதாரத் 
தோடும் கூடிய அநேக குணங்களையுடைய வனாகவும் இருப்பான் . 

சு. 21. குருவும் சனியும் சேர்ந்திருந்தால் சூரனாகவும் , தனசம் 
விருத்தியுடையவனாகவும் , நகரம் தன் சுற்றத்தார் சபை கிராமம் 
சங்கம் 

வைகளுக்குத் தலைவனாகவும் , மிகுந்த சுகியாகவும் , யஜஸு 
உள்ளவனாகவும் இருப்பான் . 

சு . 22. சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருந்தால் மரங்களை 
யறுத்துத் தொழில் செய்யும் வியாபாரத்தில் சமர்த்தனாகவும் , 
க்ஷெளரகர்மத்தைச் செய்கின்றவனாகவும் , சித்திரம் எழுதுவதில் 
நிபுணனாகவும், கல்பணியில் பழக்கமுள்ளவனாகவும் , மண்சம்பந்தமான 
வேலை செய்பவனாகவும் , மல்யுத்தத்தில் சமர்த்தனாகவும் , சஞ்சாரியாக 
வும், பசுக்கூட்டங்களை ரக்ஷிக்கின்றவனாகவும் இருப்பான் . 

சு . 23. துவிக்கிரக யோகங்களில் சூரியாதி கிரகங்கள் பலவந் 
தர்களாகிப் பரஸ்பரவர்க்க பந்தத்தோடு கூடியிருந்தால் மேற்கூறப் 
பட்ட பலன்களைப் பூர்ணமாகவே கொடுப்பார்கள் . அவர்கள் பல 
ஹீனர்களாகி இராகு கேது முதலியவர் சம்பந்தத்தோடு இருந்தால் 
அந்தப் பலன்கள் குறைவாகவோ அல்லது வேறு விதத்திலோ சம்ப 
விக்கும்படி செய்வார்கள் . 

பதினைந்தாவது அத்தியாயம் முற்றிற்று . 


பதினாறாவது அத்தியாயம் . 
திரிக்கிரகயோக பலம் . 


லாகிரி 


இந்த அத்தியாயத்தில் ஏழு கிரகங்களுள் மூன்று கிரகங்கள் ஒன்று 
சேர்ந்து ஒரு ராசியிலிருக்குங்கால் விளையும் பலனைச் சொல்லுகின்றார் . 

சு . 1. சூரியன் சந்திரன் செவ்வாய் இவர்கள் ஒன்று சேர்ந்து 
ஒரு ராசியிலிருக்கும்போது பிறந்தவன் லஜ்ஜையில்லாதவனும் , 
பாபகர்மங்களில் பிரியமுள்ளவனும் , பல்வகை யந்திரங்களை உண்டாக் 
கும் சாமர்த்தியம் உள்ளவனும் , மாரணகர்மங்களினால் சத்துருக்களை 
நாசம் செய்யும் திறமையுள்ளவனும் , கல்பணி முதலாய கர்மங்களைச் 
செய்கின்றதில் மிகவும் சாமர்த்தியம் வாய்ந்தவனும் ஆவன் . 

சு . 2. சூரியன் சந்திரன் புதன் இவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு 
ராசியிலிருந்தால் தேஜசு உள்ளவனாய் , புத்திசாமர்த்திய முள்ளவ 
னாய் , சாஸ்திரங்களிலும் கலா வித்தைகளிலும் சாராயம் முதலிய 

வஸ்துக்கள் சாப்பிடுவதிலும் பிரியமுள்ளவனாய் , ராஜாவி 
னுடைய செய்கையைச் செய்கின்றவனாய்த் தீரனாய் இருப்பான் . 

சு . 3. சூரியன் சந்திரன் குரு இவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு 
ராசியிலிருப்பின் : அதிக கோபமுள்ளவனாகவும் , கபட கிருத்தியங்க 
ளில் சாமர்த்தியனாகவும் , பிறரைச் சேவித்து வசீகரிக்கத்தக்க திறமை 
யுள்ளவனாகவும் , விதேச சஞ்சாரத்தில் சந்தோஷமுள்ளவனாகவும் , 
தாரணா புத்தியுள்ளவனாகவும் , ஸ்திரபுத்தியுடையவனாகவும் இருப் 
பான் . 

சு . 4. சூரியன் சந்திரன் சுக்கிரன் இவர்கள் ஒருமித்து ஒரு 
யிலிருப்பின் பிறர் திரவியத்தைக் கைக்கொள்ளுவதில் சமர்த்தனாக 
வும் , பாஸ்திரீகளை அடைகின்றவனாகவும் , சாஸ்திரங்களில் நிபுண 
னாகவும் இருப்பான் . 

சு . 5. சூரியன் சந்திரன் சனி இவர்கள் கூடி ஒருராசியில் இருந் 
தால் காம சம்பந்தமாகவோ காமசாஸ்திர சம்பந்தமாகவோ உள்ள 
விவாதத்தில் , திறமையுடையவனாகவும் , அறிவில்லாதவனாகவும் , அன் 
னியர்களுடைய ஆதீனத்தில் ஜீவிக்கின்றவனாகவும் , தரித்திரனாகவும் 
இருப்பான் . 


பதினாறாவது அத்தியாயம் . 


105 


சு . 6. சூரியன் செவ்வாய் புதன் இவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு 
ராசியிலிருப்பின் பிரசித்தனாகவும் , மல்யுத்தத்தைச் செய்கின்றவனா 
கவும் , விசாரமில்லாது இருக்கின்றவனாகவும் , குரூரனாகவும் , லஜ்ஜை 
யில்லா தவனாகவும் , சம்பத்து மனைவி புத்திரன் இவைகள் இல்லாதவ 
னாகவும் இருப்பான் . 

சு . 7. சூரியன் செவ்வாய் குரு இவர்களொருமித்து ஒரு ராசி 
யிலிருந்தால் வாக்கு சாமர்த்தியமுடையவனாகவும் , அதிகமான சம் 
பத்துக்களுடையவனாகவும் , ராஜாவிற்கு மந்திரியாகவோ சேனாநாயக 
னாகவோ இருக்கத்தக்கவனாகவும் , சத்தியமான வார்த்தையைப் பேசு 
கின்றவனாகவும் , மிகவும் குரூரனாகவும் இருப்பான் . 

சு . 8. சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இவர்கள் ஒன்று சேர்ந்து 
ஒரு ராசியில் இருந்தால் கண்ரோகமுள்ளவனாகவும் , குலசிரேஷ்ட 
னாகவும் , சௌபாக்கிய யுக்தனாகவும் , வாக்கு சல்லாபத்தோடு கூடின 
வனாகவும் , தனம் முதலிய சம்பத்துக்கள் உடையவனாகவும் இருப் 
பான் . 

சு . 9. சூரியன் செவ்வாய் சனி இவர்கள் ஒன்று கூடி ஒரு 
ராசியில் இருந்தால் அங்கக் குறைவுள்ளவனும் , தனமில்லாதவ 
னும் , எப்போதும் வியாதியால் இம்சைப்படுகின்றவனும் , பந்துக்கள் 
இல்லாதவனும் , மிகவும் அறிவில்லாதவனுமாவன் . 

சு . 10. சூரியன் புதன் குரு இவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு 
ராகியிலிருந்தால் நேத்திர ரோகமுள்ளவனும் , அதிகமான சம்பத் 
தையுடையவனும் , சாஸ்திரங்களிலும் கலாவித்தைகளிலும் கத்திய 
பத்தியங்களாகிய காவியங்களிலும் சபையிலும் சிற்ப வேலைகளிலும் 
நிபுணத்தன்மை யுள்ளவனும் , எழுத்து வேலைகளிலும் எழுதுவதிலும் 
சமர்த்தனும் ஆவன். 

சு . 11. சூரியன் புதன் சுக்கிரன் இவர்கள் ஒருமித்து ஒரு ராசி 
யிலிருப்பின் மிகவும் துன்பமுள்ளவனாகவும் , அதிகம் நிந்திக்கத்தக்க 
வார்த்தைகளைப் பேசுகின்றவனாகவும் , பல திக்குகளிலும் சஞ்சாரம் 
செய்பவனாகவும் , குருக்கள் மாரோடு வேறுபட்டவனாகவும் , ஸ்திரீ 
நிமித்தம் துக்கிக்கின்றவனாகவும் இருப்பான் . 

சு . 12. சூரியன் புதன் சனி இவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ராசி 
யிலிருந்தால் நபும்சகத் தன்மையுள்ளவனாகவும் , ( அஃதாவது புருஷ 
னாயின் பௌருஷ மில்லாதவனாகவும் , ஸ்திரீயாயின் ஸ்திரீ தன்மை 
யில்லா தவளாகவும் ) எல்லோருக்கும் விரோதியாகவும் , எல்லோராலும் 

14 


106 


சாராவளி. 


ஜெயிக்கப் படுகின்றவனாகவும் , பந்துக்களால் தள்ளிவிடப்பட்டவனாக 
வும் இருப்பான் . 

சு . 13. சூரியன் குரு சுக்கிரன் இவர்கள் ஒரு ராசியில் ஒன்று 
சேர்ந்திருப்பின் நேத்திரத்தில் சக்தியில்லாதவனாகவும் , சூரனாகவும் , 
அறிவுள்ளவனாகவும் , தரித்திரனாகவும் , ராஜாவுக்கு மந்திரியாகவும் 
பிறர் காரியங்களில் பிரியமுள்ளவனாகவும் இருப்பான் . 

சு . 14. சூரியன் குரு சனி இவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ராசியி 
லிருந்தால் சமமில்லாத சரீரத்தை யுடையவனாகவும் , பூஜிக்கத் தக்க 
யோக்கிய முடையவனாகவும் , சொந்த ஜனங்களுக்கு விரோதியாகவும், 
நல்ல மனைவியும் புத்திரனும் பந்துக்களு முள்ளவனாகவும் , ராஜப் பிரி 
யனாகவும் , பயமில்லாதவனாகவும் இருப்பான் . 

சு . 15. சூரியன் சுக்கிரன் சனி இவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு 
ராசியிலிருந்தால் சத்துருக்களின் பயத்தால் பீடிக்கப்பட்டவனாகவும் , 
மானமில்லாதவனாகவும் , கலாவித்தைகள் காவியங்கள் இவைகளில் 
ஞானமில்லா தவனாகவும் , நிந்திய சரிதனாகவும் , குஷ்டரோகியாகவும் 
இருப்பான் , 

சு . 16. சந்திரனும் செவ்வாயும் புதனும் ஒன்று சேர்ந்து ஒரு 
ராசியிலிருந்தால் பாபத்தொழிலைச் செய்கின்றவனாகவும் , நீசர்களு 
டைய ஆசாரம் ஆச்ரயிக்கின்றவனாகவும் , பந்துக்களும் சொந்த ஜனங் 
களுமில்லாதவனாகவும் , ஆஜீவியாகவும் இருப்பான் . 

ஆஜீவி என்பதற்கு ஏகதண்டிகள் என்பது பொருள் . இவர்கள் 
பரிவ்ராஜகர்களில் ஒருவகையார். இதனை மேல் பரிவ்ரஜ்யாத்தியாயத் 
தில் தெளிவாய்க் கூறுவோம் . 

சு . 17. சந்திரன் செவ்வாய் குரு இவர்கள் ஒருமித்து ஒரு ராசி 
யிலிருந்தால் விரணமான சரீரத்தோடு கூடியவனும் , ஸ்திரீலோல 
னும் , கள்ளனும் , அழகுள்ளவனும் , ஸ்திரீகளுக்குச் சம்மத முள் 
வனும், அதிகக் கடினமான கோபத்தோடு கூடினவனும் ஆவன் . 

சு . 18. சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் இவர்கள் ஒருமித்து ஒரு 
ராசியிலிருந்தால் எப்பொழுதும் துச்சீலமுள்ள தாயையும் மனைவி 
யையும் உடையவனாகவும் , நிலைத்து ஓரிடத்திலும் இருக்காதவனாக 
வும் , அல்லது சஞ்சாரியாகவும் , குளிர்ச்சியை யுத்தேசித்து அதிகபய 
முள்ளவனாகவும் ( குளிர் தாங்காதவன் ) இருப்பான் . 

சு . 19. சந்திரன் செவ்வாய் சனி இவர்கள் சேர்ந்து ஒருராசியி 
லிருப்பின் பாலியத்திலேயே தாயைப் பறிகொடுத்தவனும் , குரூர 


ள 


பதினாறாவது அத்தியாயம் . 


107 


வம் , அதமனும் , அல்பனும் , விஷம சீலனும் , ஜனங்களால் துவேஷிக் 
ப்படுகின்றவனும் ஆவன் . 

சு . 20. சந்திரன் புதன் குரு இவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு 
சியிலிருந்தால் தனவானும் , சமர்த்தனும் , அல்லது ஆரோக்கிய 
உள்ளவனும் , சொல்விற்பன்னனும் , தேஜசுள்ளவனும் , பிரசித்தி 
மானும் , வலிதான கீர்த்தியை உடையவனும் , அதிக புத்திரர் 
களும் சகோதரர்களும் பந்துக்களுமுள்ளவனும் ஆவன் . 

சு . 21. சந்திரன் புதன் சுக்கிரன் இவர்கள் ஒன்று சேர்ந்து 
ஒரு ராசியிலிருந்தால் வித்தியாப்பியாசத்தினால் , நல்ல புத்தி 
யுடையவனாயிருந்த போதிலும் நீசர்களைப்போல் 

ஆசாரத்தை 
அனுஷ்டிக்கின்றவனாகவும் , பொறாமையுள்ள ( அஃதாவது பிறருடைய 
உயர்வை சகிக்காதவன் )வனாகவும் , தன விஷயத்தில் அதிக பேராசை 
யுள்ளவனாகவும் இருப்பான் . 

சு . 22. சந்திரன் புதன் சனி இவர்களொருமித்து ஒரு ராசியி 
லிருந்தால் ஸ்வாதந்திரியமில்லாதவனாகவும் , அங்கக்குறைவுள்ளவனா 
கவும் , வித்வானாகவும் , வாக்கு சாமர்த்தியமுள்ளவனாகவும் , அதிகம் 
பூஜிதனாகவும் , ராஜாவாகவோ ராஜசமானனாகவோ இருப்பவனாகவும் 
இருப்பான் . 

சு . 23. சந்திரன் குரு சுக்கிரன் இவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு 
ராசியிலிருந்தால் பதிவிரதையான தாயை யுடையவனாகவும் , அறி 
வுள்ளவனாகவும் , கலாவித்தைகளில் சமர்த்தனாகவும் , அதிக சாஸ்தி 
ரங்களில் பழக்கமுள்ளவனாகவும் , சஜ்ஜன சுவபாவமுள்ளவனாகவும் , 
சீலனாகவும் இருப்பான் . 

சு . 24. சந்திரன் குரு சனி இவர்கள் ஒருமித்து ஒரு ராசியி 
லிருந்தால் சாஸ்திரங்களுடைய சூட்சுமார்த்தத்தை அறிகின்றவனாக 
வும் , விருத்த ஸ்திரீகளையடைகின்றவனாகவும் , ரோகம் அல்லது 
கோபம் இல்லாதவனாகவும் , கிராமம் சங்கம் இவைகளுக்குத் தலைவ 
னாகவும் இருப்பான் . 

சு . 25. சந்திரன் சுக்கிரன் சனி இவர்கள் ஒன்று சேர்ந்து 
ஒரு ராசியிலிருந்தால் புண்ணியத்தின் காரணமாக எழுத்துக்காரனாக 
வும் , கிரந்தகர்த்தாவாகவும் , இலட்சண வாசகங்களையுண்டாக்கு 
கின்றவனாகவும் , புரோகிதனாகவும் ; தைவக்ஞனாகவும் இருப்பான் . 

சு . 26. செவ்வாய் புதன் குரு இவர்கள் ஒன்று சர்ந்து ஒரு 
ராசியிலிருப்பின் நல்ல கவியாகவும் , ராஜாவாகவோ ராஜசமான 


108 


சாராவ ளி . 


வேறு 


கைவோ ஆகுபவனாகவும் , குணவதியும் யௌவனமுமுடைய மனைவி 
யோடு கூடினவனாகவும் , பிறருடைய காரியத்தில் மிகவும் உத்சாக 
முள்ளவனாகவும் , சங்கீத சாஸ்திரத்தில் சமர்த்தனாகவும் இருப்பான் . 

சு . 27. செவ்வாய் புதன் சுக்கிரன் இவர்கள் ஒருமித்து ஒரு 
ராசியிலிருந்தால் குலசிரேஷ்டமில்லாதவனாகவும் , அங்கக்குறைவு 
உள்ளவனாகவும் , சபலனாகவும் , துஷ்டனாகவும் , நன்றாகவும் அதிகமாக 
வும் பேசுந்திறமையுடையவனாகவும் , உத்சாகசீலனாகவும் இருப்பான் . 

சு . 28. செவ்வாய் புதன் சனி இவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு 
ராசியிலிருப்பின் சேவகத் தொழிலைச் செய்கின்றவனாகவும் , கருங் 
கண்ணனாகவும் , 

தேசத்தில் வசிக்கின்றவனாகவும் , முக 
ரோகியாகவும் , பிரஹஸனத்தில் ( நேரம் போக்கும் விநோதம் பலிதம் 
இவைகள் ) பிரியமுள்ளவர்களுடன் ஒருமித்து விளையாடுகின்றவனாக 
வும் இருப்பான் . 

சு . 29. செவ்வாய் குரு சுக்கிரன் இவர்கள் ஒருமித்து ஒரு 
ராசியிலிருந்தால் ராஜாவிற்கு இஷ்டனாகவும் , நல்ல புத்திரர்களோடு 
கூடினவனாகவும் , எப்போதும் அழகிய ஸதிரீகளோடு கூடி அதிக 
மான சுகங்களை அனுபவிக்கின்றவனாகவும் , எல்லா ஜனங்களு 

ளுக்கும் 
ஆனந்தங்களை யுண்டுபண்ணுகின்றவனாகவும் இருப்பான் . 

சு . 30. செவ்வாய் குரு சனி இவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு 
ராசியிலிருந்தால் ராஜாவிற்குச் சமமானவனாகவும் , தேகத்தில் விகார 
மான முறிவோ விரணமோ இவற்றில் ஏதாவதொன்று உள்ளவனாக 
வும் , நீசர்களுடைய ஆசாரத்தைச் செய்கின்றவனாகவும் , பந்துக்களால் 
நிந்திக்கப்பட்டவனாகவும் , தயையில்லா தவனாகவும் இருப்பான் . 

சு. 31. செவ்வாய் சுக்கிரன் சனி இவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு 
ராசியிலிருந்தால் பதிவிரதையாகாத அதமாவதமி புத்திரனாகவும் , 
வியபிசாரிணியான பார்யையோடு கூடினவனாகவும் , ஒரு சிறிதும் சுக 
மநுபவிக்காதவனாகவும் , எப்பொழுதும் வேறு தேசங்களில் வசிக் 
கின்றவனாகவும் இருப்பான் . 

சு . 32. புதன் குரு சுக்கிரன் இவர்கள் ஒருமித்து ஒரு ராசியில் 
இருந்தால் வளைவுள்ள சரீரத்தை யுடையவனாகவும் , சகல சத்துருக் 
களையும் பிரயாசையின்றி ஜெயிக்கின்றவனாகவும் , ராஜாவாகவோ ராஜ 
துல்லியனாகவோ ஆகுபவனாகவும் , சௌபாக்கியமுள்ளவனாகவும் , வலி 
தான புகழோடு கூடினவனாகவும் , சத்திய வாக்குள்ளவனாகவும் 
இருப்பான் . 


பதினாறாவது அத்தியாயம் . 


109 


சு . 33. புதன் குரு சனி இவர்கள் ஒருமித்து ஒரு ராசியிலிருப் 
பின் கிருகம் முதலான ஸ்தானங்கள் தனம் ஐசுவரியம் இவைகள் 
ளுள்ளவனாகவும் , வித்வானாகவும் , அதிகமான போகங்களும் சுகங்களு 
முள்ளவனாகவும் , தனது மனைவியிடத்தில் மிகவும் பிரீதியுடையவ 
னாகவும் , தைரியம் உள்ளவனாகவும் , மிகுந்த சுகியாகவும் , நல்ல அதி 
ருஷ்டமுள்ள வனாகவும் இருப்பான் . 

சு . 34. புதன் சுக்கிரன் சனி இவர்கள் ஒன்றுகூடி ஒரு ராசியில் 
இருந்தால் அதிகமாகப் பேசுகின்றவனாயும் , துர்க்குணமுள்ளவனாயும் , 
பொய் பேசுகின்றவனாயும் , பர ஸ்திரீகளிடத்தில் பிரீ தியுடையவ 
னாயும் , விஷம ஸ்வபாவியாயும் , கலா வித்தைகளில் நிபுணனாபும் , 
சொந்த தேசத்திலேயே வசிக்கின்றவனாயும் இருப்பான் . 

சு . 35. குரு சுக்கிரன் சனி இவர்கள் ஒன்றுகூடி ஓரிடத்திலிருக் 
குங் காலத்தில் ஜனித்தோன் நீச குலத்தில் பிறந்தவனாய் இருந்தா 
லும் எல்லாவிடங்களிலும் பரவி யிருக்கின்ற கீர்த்தியோடு கூடின் 
அரசனாகவும் , மிகவும் நல்ல சுபாவ குணமுள்ளவனாகவும் இருப்பான் . 

இவ்விதமாகவே சூரியாதி கிரகங்களினால் உண்டாகும் மூன்று 
கிரக யோகங்களும் அவற்றின் பலன்களும் இந்த 35 சுலோகங்களால் 
கூறப்பட்டன . பலன் கூறும்பொழுது மற்றவைகளுக்கு உபதேசித் 
துள்ளனவும் ஆராய்ந்து நோக்கா நோக்கம்போல் பலாபலன் உரைத் 


சு . 36. சந்திரன் எல்லாப் பாபர்களோடும் சேர்ந்திருந்தால் மாதா 
இல்லா தவனென்றே சொல்ல வேண்டும் . அவைபோல சூரியன் எல் 
லாப் பாபிகளோடும் கூடியிருந்தால் தகப்பன் இல்லாதவனென்றே 
சொல்ல வேண்டும் . சூரியனோ சந்திரனோ எல்லாச் சுபர்களோடும் 
கூடியிருந்தால் மாதாவிற்கும் பிதாவிற்கும் சுப பலனே ஏற்படும் . 
இந்தச் சந்திர சூரியர்களுக்குச் சில பாபிகளோடும் சில சுபர்களோ 
டும் சேர்க்கை யுண்டானால் தாய் தந்தையர்களுக்கு அதிக அசுபத்தை 
யும் அதிக சுபத்தையும் சொல்லக்கூடாது . எல்லாவற்றையும் 
பலாபலத்திற்குத் தக்கவாறு கவனித்துச் சொல்ல வேண்டும் . 

சு . 37. அநேக சுபக்கிரகங்கள் சேர்ந்து ஒரு ராசியிலிருக்கும் 
போது ஜனித்தவன் சம்பத்தும் , ஐசுவரியமும் , யஜுஸும் உள்ள 
வனாகவும் , ராஜ சமானனாகவும் , பூமண்டலத்தில் ஒரு அலங்காரமான 
பிரதானியாகவும் , சிரேஷ்டனாகவும் இருப்பான் . 


110 


சாராவளி. 


சு . 38. மேற்சொன்ன விதமே எல்லாப் பாபர்களும் ஒன்று 
சேர்ந்து ஒரு ராசியிலிருக்கும் போது ஜனித்தவன் மிகவும் துர்பகனாக 
வும் , ( தரித்திரன் ) நீங்கொணாத தாரித்திரம் முதலிய துக்கத்தினால் 
பீடிக்கப்பட்டவனாகவும் , விரூபனாகவும் , விநயம் முதலிய குணங்க 
ளற்றவனாகவும் இருப்பான் . 

எல்லாச் சுபர்களும் ஒருமித்து ஓரிடத்திலிருந்தால் அந்தப் 
பாவத்திற்குச் சுபமென்றும் , பாபர் அவ்விதமிருப்பின் அசுபமென் 
றும் சாமான்யமாக அறிந்து கொள்ள வேண்டும் . 


பதினாறவது அத்தியாயம் முற்றிற்று . 


பதினேழாவது அத்தியாயம் . 


சதுர்க்கிரக யோகபலம் . 


இப்பொழுது இந்த அத்தியாயத்தில் சதுர்க்கிரக யோகத்தையும் 
அதனால் ஏற்படும் பலனையும் சொல்லுகிறார் . 

சு . 1. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் இவர்கள் ஒன்றுகூடி 
ஒரு ராசியிலிருந்தால் எழுத்துக்காரனாகவும் , களவு செய்கின்றவனாக 
வும் , தாராள மான வார்த்தை பேசுகின்றவனாகவும் , ரோகியாகவும் , 
கபடவித்தை ( செப்படி இந்திர ஜாலம் மகேந்திர ஜாலம் இவை ) களை 
விஸ் தரித்துக் காண்பிக்கின்றதில் சாமர்த்தியமுள்ளவனாகவும் , அல் 
லது பிறரை ஏமாற்றி வஞ்சிப்பதில் சாமர்த்திய முள்ளவனாகவும் 
இருப்பான் . 

சு . 2. சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இவர்கள் ஒருமித்து 
ஒரு ராசியிலிருந்தால் தனவானாகவும் , ஸ்திரீகளுக்கு இஷ்டமில்லாத 
வனாகவும் , தேஜசு உள்ளவனாகவும் , நீதிமானாகவும் , துக்கமில்லாத 
வனாகவும் , கர்மங்களில் சாமர்த்தியம் உள்ளவனாகவும் , நிபுணனாகவும் 
இருப்பான் . 

சு . 3. சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் இவர்கள் ஒரு 
மித்து ஒருராசியிலிருப்பின் சிரேஷ்டர்களுக்கு உசிதமான வார்த்தை 
யைப் பேசுகின்றவனாகவும் , சுகமுள்ளவனாகவும் , சமர்த்தனாகவும் , 
தனத்தைச் சம்பாதிக்கிறதில் உத்சாகமுள்ளவனாகவும் , வித்தை 
புருஷசந்ததி களத்திரம் முதலியவைகளோடு கூடினவனாகவும் 
இருப்பான் . 
சு . 4 .. 

சூரியன் சந்திரன் செவ்வாய் சனி இவர்கள் ஒன்றுகூடி 
ஒருராசியிலிருந்தால் , சமமில்லாத சரீரத்தை ( ஒவ்வொரு அங்கத் 
தின் பிரமாணங் குறைந்தும் கூடியுமிருக்கும் ) யுடையவனாகவும் , 
உயரம் குறைந்தவனாகவும் , தாரித்திரனாகவும் , யாசகம் செய்து சாப் 
பிடுகின்றவனாகவும் , வித்தையில்லாதவனாகவும் , எல்லாருக்கும் அதீன 
னாகவும் இருப்பான் . 

சு . 5. சூரியன் சந்திரன் புதன் குரு இவர்கள் ஒன்றுகூடி ஒரு 
ராசியிலிருந்தால் சுவர்ணமயமான 

வேலைகளைச் செய்பவனாகவும் , 
நீராடின கண்களை யுடையவனாகவும் , சிற்பவேலைகளைச் செய்கின்ற 


112 


சாராவளி. 


வனாகவும் , தனவானாகவும் , தீரனாகவும் , ஆரோக்கியமுள்ள சரீபத்தை 
யுடையவனாகவும் இருப்பான் . 

சு , 6. சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் இவர்கள் ஒருமித்து 
ஒருராசியிலிருந்தால் அங்கக் குறைவு உள்ளவனாகவும் , சௌபாக்கிய 
முள்ளவனாகவும் , வாக்சாமர்த்தியம் உள்ளவனாகவும் , நீளம் ( உயரம் ) 
குறைந்தவனாகவும் , ராஜாவிற்குச் சம்மதமுள்ளவனாகவும் இருப்பான் . 

சு . 7. சூரியன் சந்திரன் புதன் சனி இவர்கள் ஒன்று சேர்ந்து 
ஒருராசியிலிருந்தால் , தாய் தந்தையர்களோடு வேறுபட்டவனாகவும் , 
தனமும் சுகமுமில்லாதவனாகவும் , எப்பொழுதும் சஞ்சரித்துக் : 
கொண்டிருக்கின்றவனாகவும் , பிச்சை எடுத்து ( யாசித்து ) ச் சாப்பிடு 
கின் றவனாகவும் , உண்மையில்லாத வார்த்தை பேசுகின்றவனாகவும் 
இருப்பான் . 

சு . 8. சூரியன் சந்திரன் குரு சுக்கிரன் இவர்கள் ஒருமித்து ஒரு 
ராசியிலிருப்பின் ஜலாசயங்கள் மிருகங்களுள்ள காடுகள் இவைகளில் 
ஆதிபத்தியம் வகிக்கின்றவனாகவும் , சுகத்தோடு கூடினவனாகவும் , 
ராஜ பூச்சியனாகவும் , நிபுணத்தன்மை யுள்ளவனாகவும் இருப்பான் . 

சு. 9. சூரியன் சந்திரன் குரு சனி இவர்கள் ஒன்றுகூடி ஒரு 
ராசியிலிருந்தால் நேத்திரரோக முடையவனாகவும் , கூர்மையுடைய 
வனாகவும் , அதிக புத்திரர்களும் தனமும் உள்ள வனாகவும் , சிரேஷ்ட 
முள்ள ஸ்திரீகளையுடையவனாகவும் , சௌபாக்கிய முள்ளவனாகவும் 
இருப்பான் . 

சு . 10. சூரியன் சந்திரன் சுக்கிரன் சனி இவர்கள் ஒன்றுசேர்ந்து 
ஒருராசியிலிருந்தால் ஸ்திரீகளைப்போன்ற நடவடிக்கை யுள்ளவனாக 
வும் , முன்னால் நடக்கின்றவனாகவும் , மிகவும் பலமில்லாத சரீரத்தை 
யுடையவனாகவும் , எல்லாவிடத்திலும் பயமுள்ளவனாகவும் இருப்பான் . 

சு . 11. சூரியன் செவ்வாய் புதன் குரு இவர்கள் ஒன்று சேர்ந்து 
ஒரு ராசியிலிருந்தால் சூரனாகவும் , சூத்திரங்களை (பாணினீய சூத்தி 
ரம் முதலியவற்றைப் போன்ற விஷயங்களைச் சங்கிரகிக்கின்ற வாக் 
கியங்களை ) உண்டாக்குகின்றவனாகவும் , மனையாளும் தனமும் இல் 
லாதவனாகவும் , மிகவும் துக்க மநுபவிக்கின்றவனாகவும் , தேச சஞ்சா 
ரம் செய்கின்றவனாகவும் இருப்பான் . 

சு . 12. சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இவர்கள் ஒன்று 
சேர்ந்து ஒரு ராசியில் இருந்தால் அப்போது பிறந்தவன் பரஸ்திரீகளி 
டத்தில் பிரியமுள்ளவனாகவும் , திருடுகின்றவனாகவும் , ஒற்றுமையற்ற 


பதினேழாவது அத்தியாயம் . 113 
அவயவங்கள் உள்ள ( ஒன்று போலில்லாத ) வனாகவும் , துர்ச்சன 
சுபாவ முள்ளவனாகவும் , பராக்கிரம மில்லாதவனாகவும் இருப்பான் . 

சு . 13. சூரியன் செவ்வாய் புதன் சனி இவர்கள் ஒன்று சேர்ந்து 
ஒரு ராசியில் இருந்தால் யுத்தம் செய்கின்றவனாகவும் , வித்வானாக 
வும் , குரூரனாகவும் , நீசர்களைப்போன்ற நடவடிக்கைகளை யுடையவ 
னாகவும் , கவிகளில் முக்கியனாகவும் , ராஜாவோ 

அல்லது 

மந்திரி 
யாகவோ இருக்கத்தக்கவனாகவும் இருப்பான் . 

சு . 14. சூரியன் செவ்வாய் குரு சுக்கிரன் இவர்கள் ஒன்று சேர்ந்து 
ஒரு ராசியிலிருந்தால் சௌபாக்கிய முள்ளவனாகவும் , லோகத்தில் 
எல்லோராலும் பூசிக்கப்பட்டவனாகவும் , தனவானாகவும் , ராஜாவிற் 
குச் சம்மத முள்ளவனாகவும் , மிகவும் பிரசித்தனாகவும் , நீதி சாஸ்திரத் 
தின்படி நடக்கின்றவனாகவும் இருப்பான் . 

சு . 15. சூரியன் செவ்வாய் குரு சனி இவர்கள் ஒன்றுகூடி ஒரு 
ராசியிலிருந்தால் உன்மத்தம் (வெறி கவன மின்மை ) உள்ளவனாகவும் , 
சத்சங்கத்தால் வெகுமானிக்கப்படும் யோக்கியதையை யுடையவனாக 
வும் , எல்லாக் காரியங்களையும் தன்னிஷ்டம் போல் சாதிக்கின்றவனாக 
வும் , எப்போதும் பந்துக்களோடும் சிநேகிதர்களோடும் சேர்ந்திருக் 
கின்றவனாகவும் , ராஜாவிற்கு இஷ்டமுள்ளவனாகவும் இருப்பான் . 

சு . 16. சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சனி இவர்கள் ஒன்று 
சேர்ந்து ஒரு ராசியிலிருந்தால் அங்கக் குறைவுள்ளவனாகவும் , நீச 
நடவடிக்கைகளோடு கூடினவனாகவும் , இரண்டு கண்களும் ஒன்று 
போலில்லாமலிருப்பவனாகவும் , பந்துக்களால் விரோதத்தை அடைப 
வனாகவும் , ஆரம்பிக்கின்ற எல்லாக் காரியங்களிலும் தோல்வியடை 
கின்றவனாகவும் இருப்பான் . 

சு . 17. சூரியன் புதன் குரு சுக்கிரன் இவர்கள் ஒன்றுகூடி ஒரு 
ராசியிலிருந்தால் தனவானாகவும் , அதிக சுகம் அனுபவிக்கின்றவனாக 
வும் , உத்கிருஷ்டனாகவும் , விசாரிக்கின்ற காரியங்களை இஷ்டம் போல் 
சாதிக்கின்றவனாகவும் , பந்துக்களுள்ளவனாகவும் இருப்பான் . 

சு . 18. சூரியன் புதன் குரு சனி இவர்கள் ஒருமித்து ஒருராசியி 
லிருந்தால் புருஷத்தன்மை யில்லா தவனாகவும் , அபிமானியாகவும் , 
கலகப் பிரியனாகவும் , சகோதரர்களுடையவனாகவும் , உத்சாக மில்லா 
தவனாகவும் இருப்பான் . 

சு . 1 ) . சூரியன் புதன் சுக்கிரன் சனி இவர்கள் ஒன்றுகூடி ஒரு 
பாசியிலிருந்தால் அதிகமாகப் பேசுகின்றவனாகவும் , சௌபாக்கிய 

15 


114 


சாராவளி. 


வானாகவும் , அறிவுள்ளவனாகவும் , மிகவும் சௌக்கியத்தோடு கூடினவ 
னாகவும் , பராக்கிரமமும் சுத்தமும் உள்ள வனாகவும் , தீரனாகவும் , 
பந்து சகாய முள்ளவனாகவும் இருப்பான் . 

சு . 20. சூரியன் குரு சுக்கிரன் சனி இவர்கள் ஒன்று சேர்ந்து 
ஒரு ராசியிலிருந்தால் பேராசையுள்ளவனாகவும் , கவியாகவும் , பிரா 
தானியனாகவும் , தொழிலாளர்கட்கும் நீச ஜனங்களுக்கும் நாதனாக 
வும் , ( எஜமான் ) பாஜாவிற்கு இஷ்டனாகவும் இருப்பான் . 

சு . 21. சந்திரன் செவ்வாய் புதன் குரு இவர்கள் ஒருமித்து 
ஒரு ராசியிலிருந்தால் எல்லாச் சாஸ்திரங்களிலும் நிபுணனாகவும் , 
மகோந்நதங்களாகிய மந்திரங்களில் அதிக சாமர்த்தியமுள்ளவனாக 
வும் , மிகவும் புத்தி சத்தியுள்ளவனாகவும் இருப்பான் . 

சு . 22. சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இவர்கள் ஒன்றுகூடி 
ஒரு ராசியிலிருந்தால் கலகப் பிரியனாகவும் , எப்போதும் உறங்கிக் 
கொண்டிருப்பவனாகவும் , நீசனாகவும் , வியபிசாரியான ஸ்திரீயின் 
கணவனாகவும் , அதிக கஷ்டமுள்ளவனாகவும் , பந்துக்களைத் துவே 
ஷிக்கின்றவனாகவும் , சுகமில்லாதவனாகவும் இருப்பான் . 

சு . 23. சந்திரன் செவ்வாய் புதன் சனி இவர்கள் ஒன்று சேர்ந்து 
ஒரு பாசியிலிருந்தால் சூரனாகவும் , மாதாவுக்கும் பிதாவுக்கும் ஹானி 
செய்யக்கூடியவனாகவும் , துஷ்ட வம்சத்தில் ஜனித்தவனாகவும் , அதிக 
மான புத்திரர்களும் மனைவிகளும் பந்துக்களும் உள்ளவனாகவும் , 
சிரேஷ்டங்களாகிய கர்மங்களைச் செய்கின்றவனாகவும் இருப்பான் . 

சு . 24. சந்திரன் செவ்வாய் குரு சுக்கிரன் இவர்கள் ஒன்று கூடி 
ஒரு ராசியிலிருந்தால் அங்க விகல்பமுள்ளவனாகவும் , நல்ல மனைவி 
யோடு கூடினவனாகவும் , எல்லாத் துக்கங்களையும் சகிக்கின்றவனாகவும் , 
மிகவும் அபிமானியாகவும் , வித்வானாகவும் , அதிக பந்துக்களும் சுகமு 
முள்ளவனாகவும் இருப்பான் . 

சு . 25. சந்திரன் செவ்வாய் குரு சனி இவர்கள் ஒன்று சேர்ந்து 
ஒரு ராசியிலிருந்தால் காது கேட்காதவனாகவும் , ( செவிடன் ) தன வா 
கைவும் , சூரனாகவும் , உன்மத்தமுள்ளவனாகவும் , வாக்கு சாமர்த்திய 
முள்ளவனாகவும் , நிலைமையுள்ளவனாகவும் , புத்திமானாகவும் , உதார 
புத்தியுடையவனாகவும் இருப்பான் . 

சு. 26. சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் சனி இவர்கள் ஒன்று 
சேர்ந்து ஒரு ராசியில் இருந்தால் கற்பில்லாத ஸ்திரீயினுடைய 
புருஷனாகவும் , பிரகாசமுள்ளவனாகவும் , சர்ப்ப திருஷ்டி (பாம்பைப் 


ை 


பதினேழாவது அத்தியாயம் . 


115 


போன்ற கொடிய பார்வை ) உள்ளவனாகவும் , எல்லாச் சமயமும் 
சம்பிரமத்தோடு கூடினவனாகவும் இருப்பான் . 

சு . 27. சந்திரன் புதன் குரு சுக்கிரன் இவர்கள் ஒன்று சேர்ந்து 
ஒரு ராசியிலிருந்தால் வித்வானாகவும் , மாதா பிதாக்களில்லாதவனாக 
வும் , நல்ல ரூபத்தை யுடையவனாகவும் , சௌபாக்கியத்தோடு கூடினவ 
னாகவும் , தனவானாகவும் , சத்துருக்களில்லாதவனாகவும் இருப்பான் . 

சு . 28. சந்திரன் புதன் குரு சனி இவர்கள் ஒருமித்து ஒரு 
ராசியிலிருந்தால் கிரமம்போல் தர்மங்களைச் செய்வதில் மிகவும் யசஸ் 
உடையவனாகவும் , சிரேஷ்டனாகவும் , தேஜசு உள்ளவனாகவும் , பந்துக் 
ளுக்குப் பிரியமுள்ளவனாகவும் , புத்திமானாகவும் , ராஜாவுக்கு மந்திரி 
யாகவும் , கவி சிரேஷ்டனாகவும் இருப்பான் . 

சு . 29. சந்திரன் புதன் சுக்கிரன் சனி இவர்கள் ஒன்று சேர்ந்து 
ஒரு ராசியிலிருந்தால் அந்நிய ஸ்திரீகளை அடைகின்றவனாகவும் , 
கெட்ட நடத்தையுள்ள மனையாளை யுடையவனாகவும் , பந்துக்கள் 
இல்லாதவனாகவும் , அறிவுள்ளவனாகவும் , ஜனங்களால் துவேஷிக்கப் 
படுகின்றவனாகவும் இருப்பான் . 

சு . 30. சந்திரன் குரு சுக்கிரன் சனி இவர்கள் ஒன்று கூடி ஒரு 
ராசியில் இருந்தால் பிறந்த சில நாளில் தாயை இழந்தவனாயும் , 
சௌபாக்கியம் தோலில் தோஷம் ( சொறி சிரங்கு கஷ்டம் ) மீளாத் 
துக்கம் ஓயாத சஞ்சாரம் அதிகமாகப் பேசுந்தன்மை சத்ய நிஷ்டம் 
ஆகிய இவைகளை யுடையவனாயும் இருப்பான் . 

சு . 31. செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் இவர்கள் ஒன்று கூடி 
ஒரு ராசியிலிருந்தால் ஸ்திரீகளோடு கலகம் செய்கின்றவனாகவும் , 
தனவானாகவும் , லோகத்தில் பூஜ்யனாகவும் , நல்ல சுபாவத்தோடு 
கூடினவனாகவும் , சரீரத்தில் ரோகமில்லாதவனாகவும் இருப்பான் . 

சு . 32. செவ்வாய் புதன் குரு சனி இவர்கள் ஒன்று சேர்ந்து 
ஒரு ராசியில் இருந்தால் சூரனாகவும் , வித்வானாகவும் , வாக்கு சாமர்த் 
தியமுள்ளவனாகவும் , தனமில்லா தவனாகவும் , சத்தியமும் சுத்தமும் 
உள்ளவனாகவும் , நன்கு பேசுகின்றவனாகவும் , சுகம் துக்கம் முதலான 
வைகளைச் சகிக்கின்றவனாகவும் , புத்திமானாகவும் இருப்பான் . . 

சு . 33. செவ்வாவ் புதன் சுக்கிரன் சனி இவர்கள் ஒன்று சேர்ந்து 
ஒரு ராசியில் இருந்தால் மல்யுத்தம் செய்பவனாகவும் , பிறரால் 
வளர்க்கப்பட்டவனாகவும் , திரண்ட பலமுள்ள அவயவங்களையுடைய 
வனாகவும் , யுத்தத்தின் கண் அகங்காரமுள்ளவனாகவும் , பிரசித்தனாக 


116 


சாராவளி. 


வும் , நாய்களோடு சேர்ந்து விளையாடுபவனாகவும் ( வேட்டையாடு 
பவன் ) இருப்பான் . 

சு . 34 , செவ்வாய் குரு சுக்கிரன் சனி இவர்கள் ஒன்றுசேர்ந்து 

ராசியிலிருந்தால் தேஜசு பிரதாபம் உள்ளவனாகவும் , தனவானா 
கவும் , ஸ்திரீகளிடத்தில் அதிகமான ஆக்ரகமுள்ளவனாகவும் , சாகச 
கர்மங்களைச் செய்கின்றவனாகவும் , சபலனாகவும் , துர்க்குணமுள்ளவனா 
கவும் இருப்பான் . 

சு . 35. புதன் குரு சுக்கிரன் சனி இவர்கள் ஒன்று சேர்ந்து 
ஒரு ராசியிலிருந்தால் தாரணாபுத்தியுள்ளவனாகவும் , சிரார்த்தப் 
பிரியனாகவும் , ( அஃதாவது சிரார்த்தக்காரர்கள் வீட்டில் உணவருந் 
தும் பிரியம் ) ஸ்திரீகளிடத்தில் மிகவும் அன்புள்ளவனாகவும் , சுவா 
தீனமுள்ள வேலையாட்களையுடையவனாகவும் இருப்பான் . 


பதினேழாவது அத்தியாயம் முற்றிற்று . 


பதினெட்டாவது அத்தியாயம் . 
பஞ்சக்கிரக யோக பலம் . 


இவர் 


கா 


* 


இப்பொழுது இந்த அத்தியாயத்தில் சூரியன் முதலாகிய ஏழு 
கிரகங்களில் ஐந்து கிரகங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ராசியிலிருப்பதினா 
லுண்டாகும் பலன்களைச் சொல்லுகின்றார் . 

சு . 1. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு 
கள் ஒன்று சேர்ந்து ஒரு ராசியிலிருந்தால் எப்பொழுதும் துக்கிக் 
கின்றவனாகவும் , அதிகமான 

ரியங்களைச் செய்கின்றவனாகவும் , 
மனைவியை விட்டுப் பிரிந்ததினால் எப்போதும் பீடிக்கப்பட்டவனாக 
வும் இருப்பான் . 

இந்நூலாசிரியர் துவிக்கிரக திரிக்கிரக -சதுர்க்கிரக -பஞ்சக்கிரக - ஷட் 
கிரக யோகங்களின் பலன்களைப் பூர்வாசிரியர்கள் கூறியவாறு கூறுகின்றே 
னெனத் தொடங்கி இலக்கினாதி பாவகம் பற்றிக் கூறாது அப்பலன்களை 
உய்த்துணருமாறு பொதுவாய்க் கூறியுள்ளார். 

சந்திராபரண ஹோரை முதலிய முன்னூல்களுள் லக்கினாதிபாவம் 
பற்றிச் சிறப்பாகக் கூறும் பலன்களை ஆண்டு கண்டு கொள்க . 

இலக்கினாதிபாவத்தின் பஞ்சக்கிரக யோக பலன்கள் மட்டும் ஈண்டு 
காட்டப்படுகின்றன . 

இலக்கினத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய் , புதன் , குரு இவர்கள் 
ஒன்று சேர்ந்திருந்தால் அதிக தனமுள்ளவனாயும் , அநேக சாஸ்திரங்களில் 
விற்பத்தியுள்ளவனாயும் , சத்ஜனப் பிரியனாயும் , பிள்ளை சொற்படி கேட்கும் 
குணமுடையவனாயும் இருப்பான் . 

இரண்டாமிடத்தில் சூரியன் , சந்திரன் , செவ்வாய் , புதன், குரு இவர்கள் 
ஒன்று 

சேர்ந்திருந்தால் கிலேசத்தை அடைந்தவனாயும் , சூரத்தனம் வாய்ந்தவ 
னாயும் , கர்வியாயும் அறிவில்லாதவனாயும் , குறைந்த காத்திர முள்ளவனாயும் 
இருப்பான் . 

ஓ ன்றுமிடத்தில் சூரியன் , சந்திரன் , செவ்வாய் , புதன் , குரு இவர்கள் 
ஒன்று சேர்ந்திருந்தால் அதிக தனவந்தனாயும் , பிள்ளைகளுடன் கூடினவனாயும், 
ரூபத்தில் சிறந்தவனாயும் , ஸ்திரீகளுக்குப் பிரியமுள்ளவனாயும் , நல்ல மன 
துடையவனாயும் இருப்பான் . 

நான்காமிடத்தில் இருந்தால் கெட்ட எண்ணமுள்ளவனாயும் , மர்மஸ்தா 
னங்களில் ரோகமுள்ளவனாயும் , நன்றி கெட்டவனாயும் , தொங்கும் உதடு 
உடையவனாயும் , மீசை யில்லாதவனாயும் இருப்பான் . 


118 


சாராவளி. 


சு . 2. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இவர்கள் 
ஒன்று சேர்ந்து ஒரு ராசியிலிருந்தால் பிறருடைய காரியங்களைச் 
செய்வதில் பிரியமுள்ளவனாகவும் , பந்துக்கள் சிநேகிதர்கள் முத 
லானவர்களால் பராக்கிரமம் இழக்கப்பெற்றவனாகவும் , நபும்சகர் 
களோடு (பௌருஷமற்றவர்கள் ) சிநேகம் செய்கின்றவனாகவும் இருப் 
பான் . 

சு . 3. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சனி இவர்கள் ஒன்று 
சேர்ந்து ஒரு ராசியிலிருந்தால் அற்ப வாழ்நாள் , பந்தனம் , ( காராக் 
கிரகம் = சிறைச்சாலை) தாரித்திரம் , எவ்வித சௌக்கியமும் , மனைவியும் 
புத்திரர்களும் சம்பத்துமில்லாமை முதலியன உடையோனாவான் . 

சு . 4. சூரிய சந்திரன் செவ்வாய் குரு சுக்கிரன் இவர்கள் ஒன்று 
சேர்ந்து ஒரு ராசியிலிருந்தால் பிறவிக்குருடனாகவும் , அதிகமான 
துக்கங்களை அனுபவிக்கின்றவனாகவும் , தாய் தந்தையர்களால் உபேட் 
சிக்கப்பட்டவனாகவும் , சங்கீதப் பிரியனாகவும் இருப்பான் . 


ஐந்தாமிடத்தில் இருந்தால் குரூபியாயும் , அழகில்லாத சரீரமுடையவ 
னாயும் , சந்தானமில்லாதவனாயும் , அதிக தோஷமுள்ளவனாயும் இருப்பான் . 

ஆறுமிடத்தில் இருந்தால் குரூபியாயும் , விநயமில்லா தவனாயும் , பிறரால் 
ஜெயிக்கப்பட்டவனாயும் , பலரையும் வஞ்சிக்கின்றவனாயும் இருப்பான் . 

ஏழாமிடத்தில் இருந்தால் அலியாயும் , குரூபியாயும் , கெட்ட புத்தி 
யுள்ளவனாயும் , தரித்திரத்தினால் பீடிக்கப்பட்டவனாயும் , கடினமான சுபாவ 
முள்ளவனாயும் இருப்பான் . 

எட்டாமிடத்தில் இருந்தால் தன தானிய சௌக்கிய முடையவனாயும் , 
ஆசார சீலனாட்டம் , சுருதிகளையும் தர்மங்களையும் அறிந்தவனாயும் , தேவர் பிரா 
மணர் குரு இவர்களைப் பூசிக்கின்றவனாயும் இருப்பான் . 

ஒன்பதாமிடத்தில் இருந்தால் பிரதாபமுடையவனாயும் , புத்தியில்லாதவ 
னாயும் , உக்கிரனாயும் இருப்பான் . 
பத்தாமிடத்தில் இருந்தால் கீர்த்திமானாயும் , நீதிவானாயும் , நல்ல 

காத் 
திரமுடையவனாயும் இருப்பான் . 

பதினோறமீடத்தில் இருந்தால் சீல குணமுள்ளவனாயும் , உத்சாகம் 
நிறைந்தவனாயும் , அதிக தனமுள்ளவனாயும் இருப்பான் . 

பன்னிரண்டாமிடத்தில் இருந்தால் நல்ல வஸ்திரமில்லாதவனாயும் , 
கம்பீரமில்லாதவனாயும் , சத்துருவினால் பீடிக்கப்பட்டவனாயும் நிலையற்ற செய 
லுள்ளவனாயும் இருப்பான் . 

இங்ஙனமே ஏனைய பஞ்சக்கிரக யோகங்களின் பலன்களையும் துவிக்கிரக 
முதலான மற்ற யோகங்களின் இலக்கினாதி பாவ பலன்களையும் கண்டுகொள்க 


குரு சனி 


பதினெட்டாவது அத்தியாயம் .. 119 
சு . 5. சூரியன் சந்திரன் செவ்வாய் 

இவர்கள் 
ஒன்று சேர்ந்து ஒரு ராசியிலிருந்தால் யுத்த சாமர்த்திய 
முள்ளவனாகவும் , காரியங்களில் நிபுணத்துவ முள்ளவனாகவும் , பிறர் 
திரவியத்தை அபகரிக்கின்றவனாகவும் , அன்னியர்களைச் சங்கடப் 
படுத்துகின்றவனாகவும் , பிசுன ( துஷ்டன் உலோபன் கோளன் ) னாக 
வும் இருப்பான் . 

சு . 6. சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் சனி இவர்கள் ஒன்று 
சேர்ந்து ஒரு ராசியிலிருப்பின் மானம் தனம் சுகம் முதலிய அநு 
பவங்களில்லா தவனாகவும் , இழிவான நடவடிக்கையோடு கூடியவனாக 
வும் , பரஸ்திரீகளைக் கருதுகின்றவனாகவும் இருப்பான் . 

சு . 7. சூரியன் சந்திரன் புதன் குரு சுக்கிரன் இவர்கள் ஒன்று 
கூடி ஒரு ராசியிலிருந்தால் யந்திரங்களை உண்டாக்கக்கூடியவனாக 
வும் , அதிகமான சம்பத்தை யுடையவனாகவும் , ராஜாவினிடம் மந் 
திரத்துவம் அல்லது சேனாபதித்துவம் உள்ள வனாகவும் , நல்ல புகழ் 
உடையவனாகவும் , பிரசித்தியுடையவனாகவும் இருப்பான் . 

சு . 8. சூரியன் சந்திரன் புதன் குரு சனி இவர்கள் ஒன்று 
சேர்ந்து ஒரு ராசியிலிருந்தால் பயங்கொண்டிருப்பவனாகவும் , பக் 
துக்களால் உபேட்சிச்கப்பட்டவனாகவும் , வெறி பிடித்தவனாகவும் , 
அதிக கபட சாமர்த்தியமுள்ளவனாகவும் , பயங்கரனாகவும் , பரான் 
னத்தில் உபஜீவனம் செய்கின்றவனாகவும் இருப்பான் . 

சு . 9. சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் சனி இவர்கள் ஒன்று 
சேர்ந்து ஒரு ராசியிலிருந்தால் , உயரமான சரீரத்தை யுடையவனாக 
வும் , ரோமங்கள் நிறைந்துள்ள சரீரமுடையவனாகவும் , இறப்பதற்கு 
மிகவும் உற்சாகமுள்ள வனாகவும் , சுகமும் சம்பத்தும் புத்திரனும் 
இல்லாதவனாகவும் இருப்பான் . 

சு . 10. சூரியன் சந்திரன் குரு சுக்கிரன் சனி இவர்கள் ஒன்று 
சேர்ந்து ஒரு ராசியிலிருந்தால் நன்றாகப் பேசுபவனாகவும் , இந்திர 
ஜாலவித்தையில் சமர்த்தனாகவும் , ஸ்திரமில்லாத மன துடையவனாக 
வும் , ஸ்திரீகளிடத்தில் பிரியமுள்ள வனாகவும் , புத்திமானாகவும் , 
அதிக சத்துருக்களுள்ள வனாகவும் , பயம் இல்லாதவனாகவும் இருப் 
பான் . 

சு . 11. சூரியன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் இவர்கள் ஒன்று 
சேர்ந்து ஒரு ராசியிலிருந்தால் காமமுள்ளவனாகவும் , அதிக குதிரை 
களோடும் மனிதர்களோடும் கூடினவனாகவும் , சேனா நாயகனாகவும் , 


- 


120 


சாராவளி. 


துக்கமில்லாதவனாகவும் , ராஜாவிற்கு இஷ்டமுள்ள வனாகவும் , அதிகம் 
அதிருஷ்டமுள்ளவனாகவும் இருப்பான் . 

சு . 12. சூரியன் செவ்வாய் புதன் குரு சனி இவர்கள் ஒன்று 
சேர்ந்து ஒரு ராசியிலிருந்தால் துக்கம் முதலியவைகளால் சதா 
பீடிக்கப்பட்டவனாகவும் , ரோகியாகவும் , ஒவ்வொரு வீடுகளிலும் 
சென்று பிச்சை வாங்கி ஜீவிக்கின்றவனாகவும் , கிழிந்ததும் அழுக் 
கடைந்ததுமான வஸ்திரத்தைத் தரிக்கின்றவனாகவும் இருப்பான் . 

சு . 13. சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் சனி இவர்கள் ஒன்று 
சேர்ந்து ஒரு ராசியிலிருந்தால் ரோகம் பந்தனம் வதம் இவைகளால் 
மிகவும் துக்கமடைந்தவனாகவும் , வித்வானாகவும் , ஜனங்களால் கிரம 
மாக வெகுமானிக்கப்பட்டவனாகவும் , தனமில்லாதவனாகவும் , அங்கக் 
குறைவு உள்ளவனாகவும் இருப்பான் . 

சு . 14. சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் சனி இவர்கள் ஒன்று 
சேர்ந்து ஒரு ராசியிலிருந்தால் பலவிதமான ரோகங்களாலும் சத்து 
ருக்களாலும் பாதிக்கப்பட்டவனாகவும் , தனது கிருகத்திலிருந்தோ 
சுவதேசத்திலிருந்தோ குலமரியாதையிலிருந்தோ விலகினவனாகவும், 
எப்பொழுதும் துக்கியாகவும் , மனது கலங்கிச் சுற்றிச் சஞ்சரிக்கின்ற 
வனாகவும் இருப்பான் . 

சு . 15. சூரியன் புதன் குரு சுக்கிரன் சனி இவர்கள் ஒன்று கூடி 
ஒரு ராசியிலிருந்தால் அநேக சாஸ்திரங்களை வாசித்து அதில் மிக 
வும் அறிவு ஏற்பட்டுள்ளவனாகவும் , பந்துக்களுக்கு இஷ்டனாகவும் , 
குரு ஜனங்களுக்குச் சம்மதமுள்ள வனாகவும் , தர்மிஷ்டனாகவும் , தயா 
சீல முள்ளவனாகவும் ஆவான் , 

சு . 16 : சூரியன் செவ்வாய் குரு சுக்கிரன் சனி இவர்கள் ஒன்று 
சேர்ந்து ஒரு ராசியிலிருந்தால் ஜலயந்திரங்களைக் கண்டு பிடிப்பவனா 
யும் , சுவர்ணம் வெள்ளி முதலியவைகளை நீற்றுகின்றவனாயும் , அவை 
களை உண்டாக்குகின்றவனாயும் ( ரசவாதம் முதலியன ) ரசதந்திரத்தி 
லும் கிழத்தனம் மரணம் அற்றவர்களால் உபயோகிக்கின்ற ரசாயனங் 
களை ( ஒளடத விசேஷம் ) உண்டாக்குகின்றதிலும் மிகவும் சாமர்த்திய 
முள்ளவனாயும் , இவ்வித கர்மங்களில் அதிக யஜசும் ஜனசம்மதமும் 
உள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 17. சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் இவர்கள் 
ஒன்று சேர்ந்து ஒரு ராசியிலிருந்தால் சத்சுபாவியாகவும் , ஆரோக் 
கியமுள்ள சரீரமுடையவனாகவும் , வித்தை தனம் சத்தியம் சுகம் 


பதினெட்டாவது அத்தியாயம் . 121 
இவைகள் மிகுந்தவனாகவும் , பந்துக்களுள்ளவனாகவும் , பந்துக்களுக்கு 
இஷ்டமுடையவனாகவும் இருப்பான் . 

சு . 18. சந்திரன் செவ்வாய் புதன் குரு சனி இவர்கள் ஒன்று 
சேர்ந்து ஒரு ராசியிலிருந்தால் திமிரம் என்னும் நேத்திரரோக 
முள்ளவனாகவும் , தரித்திரத்தினால் எப்போதும் பரான்னத்தை 
யாசித்து ஜீவிக்கின்றவனாகவும் , பந்துவர்க்கத்தை மலினப்படுத்து 
கின்றவனாகவும் இருப்பான் . 

சு . 19. சந்திரன் செவ்வாய் குரு சுக்கிரன் சனி இவர்கள் ஒன்று 
சேர்ந்து ஒரு ராசியில் இருந்தால் மந்திரியாகவும் , ராஜதுல்லியனாக 
வும் , சங்கத்திற்கு நாயகனாகவும் , எல்லா ஜனங்களாலும் பூஜிக்கப்படும் 
வனாகவும் , யோக்கியனாகவும் இருப்பான் . 

சு . 20. சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் சனி இவர்கள் 
ஒன்றுகூடி ஒரு ராசியில் இருந்தால் அதிகமான சத்துருக்களுள்ளவ 
னாகவும் , பந்துக்களுக்குச் சகாயமுள்ளவனாகவும் , பிறர்களினுடைய 
காரியத்தில் சகாயம் செய்கின்றவனாகவும் , விஷமப்பிரகிருதியாகவும் 
மிகவும் மானமுள்ளவனாகவும் இருப்பான் . 

சு . 21. சந்திரன் புதன் குரு சுக்கிரன் சனி இவர்கள் ஒன்று 
சேர்ந்து ஒரு ராசியிலிருந்தால் ராஜமந்திரியாயும் , அல்லது அரச 
னுக்குப் பிரதிநிதியாயும் , அல்லது அரசனுக்குச் சமமான மரியாதை 
யுள்ளவனாயும் வாழ்வன் . ஜன சமூகத்திற்குத் தலைவனாயும் , சகல 
சனங்களாலும் பூசிக்கப்பட்டவனாயும் இருப்பான் . 
சு . 22 . 

செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இவர்கள் ஒரு 
மித்து ஒரு ராசியிலிருந்தால் அரசர்களுக்கு இஷ்டமுள்ளவனாகவும் 
வெறிபிடித்தவனாகவும் , பெருந்தூக்கம் தூங்குகின்றவனாகவும் ஒரு 
விதத்திலும் துக்கமில்லாதவனாகவும் தனஹீனனாகவும் நல்ல 
துடையவனாகவும் இருப்பான் . 

சு . 23-24-25 . இவ்வத்தியாயம் 25 சுலோகங்களென வரை 
யறுக்கப்பட்டுள்ளது . ஆனால் எமக்குக் கிடைத்த மூல ஏட்டில் 
மூன்று சுலோகங்கள் அதிக மிருத்தலின் அதன்படி மொழி பெயர்க் 
கப்பட்டுள்ளது . 

விருத்தயவனாசாரியார் சந்திராபரண ஹோரையில் கூறியவாறு 
யாம் பஞ்சக்கிரக யோகங்களைக் கூறினோம் என்னும் முடிவுப் பொரு 
ளைக் கூறும் சுலோகத்தையும் சேர்த்து 25 என்னும் வரையரைக்குப் 
பொருத்தமெனக் காட்டுவர் . இவர் 13 - ஆம் சுலோகப் பொருளும் 

16 


மன 


122 


சாராவளி. 


20 - ஆம் சுலோகப் பொருளும் வெவ்வேறெனக் கொள்ளும் கருத் 
துடையார் . 

13 - ம் சுலோகத்தில் கூறப்படும் யோகப்பலனே 20 - ஆம் சுலோ 
கத்திலும் விரித்துக் கூறப்பட்டுளதென்பதும் , அது 13 - ஆம் சுலோ 
கத்தினை அடுத்து நிற்க வேண்டுவது , முறை பிறழ்ந்து 20 - ஆம் 
எண்ணுமுறைக்கண் நின்ற தென்பதும் எமது கருத்து . இவைகள் 
எல்லாம் தக்காரால் ஆராயத்தக்கன. 


பதினெட்டாவது அத்தியாயம் முற்றிற்று . 


பத்தொன்பதாவது அத்தியாயம் . 

ஷட்கிரக யோகபலம் . 
இந்த அத்தியாயத்தில் சூரியாதி ஏழு கிரகங்களில் ஆறு கிரகங்கள் 
ஒன்று சேர்ந்து ஒரு ராசியி லிருப்பதினாலுண்டாகும் பலனைக் கூறு 
கின்றார் . 

சு . 1 சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் இவர்கள் 
ஒன்று சேர்ந்து ஒரு ராசியிலிருந்தால் வித்தையிலும் தனத்திலும் 
தர்மத்திலும் பிரிய உள்ள வனாகவும் , அழிகிறவனாகவும் , அதிகம் பேசு 
கின்றவனாகவும் , நீச புத்தியுடையவனாகவும் , இருப்பான் . 

சு . 2. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சனி இவர்கள் 
ஒன்று சேர்ந்து ஒரு ராசியிலிருந்தால் தனங்களைக் கொடுக்கின்றவ 
னாகவும் , ஸ்திர சுபாவ மில்லாதவனாகவும் , பிறர்காரியங்களுக்காக கட் 
டுப்படுகின்றவனாகவும் , பரிசுத்த மன துள்ளவனாகவும் , யோகம் செய் 
வதை முன்னிட்டு ஜனமில்லாத விடத்தை நோக்குபவனாகவும் இருப் 
பான் . 

சு . 3. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் சனி இவர்கள் 
ஒன்று சேர்ந்து ஒரு ராசியிலிருந்தால் திருடனாகவும் , பரஸ்திரீகளை 
யடைகின்றவனாகவும் , குஷ்டரோகியாகவும் , சுவ ஜனங்களால் தள் 
ளப்பட்டவனாகவும் , அறிவில்லாதவனாகவும் ஸ்தானத்திலிருந்து 
பெயர்ந்தவனாகவும் , குழந்தை யில்லாதவனாகவும் இருப்பான் . 

சு . 4. சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு சுக்கிரன் சனி இவர்கள் 
ஒருமித்து ஒரு ராசியிலிருப்பின் நீசனாகவும் , பிறருடைய தொழி 
லில் பிரியமுள்ளவனாகவும் , க்ஷய ரோகியாகவும் , சுவாச காசரோகத்தி 
னால் பீடிக்கப்பட்டனாகவும் , பந்துக்களுக்கு நிந்தியனாகவும் இருப்பான் . 

சு . 5. சூரியன் சந்திரன் புதன் குரு சுக்கிரன் சனி இவர்கள் 
ஒன்று சேர்ந்து ஒரு ராசியிலிருப்பின் ராஜாவின் மந்திரியாகவும் , 
சௌ பாக்கிய முள்ளவனாகவும், பொறுமையுள்ளவனாகவும் , துக்கங் 
களினால் பீடிக்கப்பட்டவனாகவும் , மனைவி யுள்ளவனாகவும் , தனமில் 
லாதவனாகவும் இருப்பான் . 

சு . 6. சூரியன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இவர்கள் 
ஒன்று கூடி ஒருராசியிலிருந்தால் கங்கை முதலிய புண்ணிய தீர்த் 


124 


சாராவளி. 


தங்களில் ஸ்நானம் முதலியவைகளைச் செய்கின்றவனாகவும் , புத்தியர் 
களும் பொருளும் இல்லாதவனாகவும் , காடு மலை இவைகளில் வசிக் 
கின்றவனாகவும் இருப்பான் . 

சு . 7. சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இவர்கள் 
ஒன்று சேர்ந்து ஒரு ராசியிலிருந்தால் எப்போதும் 

சுத்தமாக 
உள்ளவனாகவும் , பிரதாப சக்தியுள்ளவனாகவும் , அதிகமான ஸ்திரீக 
ளுடன் கூடி விளையாடுகின்றவனாகவும் , ராஜாவின் மந்திரியாகவோ 
அல்லது இஷ்டனாகவோ ஆகின்றவனாகவும் , பொருளும் புத்திரர் 
களும் சௌபாக்கியங்களும் உள்ளவனாகவும் இருப்பான் . 

சு . 8. சூரியன் முதலிய ஏழு கிரகங்களில் ஐந்தோ அல்லது 
ஆறோ ஒருமித்து ஒரு ராசிலிருந்தால் அப்போது ஜனிக்கின்றவன் 
தரித்திரனாகவும் , அநேக விதமான துக்கங்களை அனுபவிக்கின்றவ 
னாகவும் , அறிவில்லாதவனாகவும் இருப்பனென்று பூர்வாசாரியர்கள் 
கூறுகின்றார்கள் . 

சு . 9. 10. சூரியன் முதலான ஏழு கிரகங்களும் ஒன்று சேர்ந்து 
ஒரு ராசியிலிருந்தால் அதற்குக் கோள யோகம் என்று பெயர் . 
இந்த யோகத்தின் பலன் மேலே சொல்லப் போகும் நாபச யோகத் 
தில் தெளிவாய்க் கூறப்படும் . இதன் விசேஷம் இங்கு சொல்லப்படு 
கின்றது . இந்த 7 - கிரகங்களும் ஒன்று சேர்ந்து இலக்கினத்திலிருந் 
தால் அல்பாயுசு உடையவனாயும் , கெட்டபுத்தியுடையவனாயும் , 
தரித்திரனாயும் , அன்னிய தேசத்தில் வசிக்கின்றவனாயும் , இழிவான 
சிற்பத் தொழிலைச் செய்கின்றவனாயும் , அதமனாயும் , நிந்தை பேசு 
கிறவனாயும் இருப்பான் . ஏழுகிரகங்களும் ஒருமித்து இவ்விதமே 
இரண்டாமிடத்திலிருந்தால் பொருளும் புத்தியும் நேத்திரமுமில்லாத 
வனாவான் . 

சு . 11. ஏழுகிரகங்களும் ஒருமித்து மூன்றாமிடத்தில் இருந்தால் 
சகோதரர்களில்லாதவனாயும் , துர்ப்புத்தியுள்ளவனாயும் , காது கேளாத 
வனாயும் ஆவன் . இவ்விதம் நான்காமிடத்திலிருந்தால் மாதாவும் பந் 
துக்களும் சுகமும் இல்லாதவனாயும் இருப்பான் . 

சு. 12. ஏழுகிரகங்களும் கூடி ஐந்தாமிடத்திலிருந்தால் புத்திரர் 
களில்லா தவனாயும் , உன்மாதபுத்தியுள்ளவனாயும் இருப்பான் . இவ் 
விதம் ஆறாமிடத்திலிருந்தால் சத்துருக்களால் பீடிக்கப்பட்டவனாயும் , 
அநேக ரோகங்கள் உள்ளவனாயும் , உடம்பில் விரண தழும்பு உள்ளவ 
னாயும் துக்கியாயும் இருப்பான் . 


பத்தொன்பதாவது அத்தியாயம் . 125 
சு . 13. ஏழு கிரகங்கள் ஒருமித்து ஏழாமிடத்திலிருந்தால் மனை 
விக்கும் அவள் சம்பந்தமான சுகாநுபவத்திற்கும் நாசம் உண்டாகும் . 
இவ்விதமே எட்டாமிடத்திலிருந்தால் ஆயுளும் சுகமும் அன்ன 
பானாதி சாதனங்களும் கெடும் . 

சு . 14. ஏழு கிரகங்களும் ஒன்றுகூடி ஒன்பதாமிடத்திலிருந்தால் 
குரு ஜனங்கள் இல்லாதவனாகவும் , குருபத்தினியை அடைகின்றவ 
னாகவும் , தகப்பனை இழந்தவனாகவும் இருப்பான் . இவ்விதமே 
பத்தா மிடத்திலிருந்தால் ஒரு தொழிலு மில்லாதவனாகவும் , எல்லா 
ஜனங்களாலும் நிந்திக்கப்பட்டவனாகவும் இருப்பான் . 

சு . 15. ஏழு கிரகங்கள் ஒன்று சேர்ந்து பதினோராமிடத்திலிருந் 
தால் அதிக தன முண்டாகு மென்றாலும் அந்த லாபத்திற்குமேல் 
அதிகமான பொருள் நாசத்தை அடைகின்றவனாகவும் இருப்பான் . 
இவ்விதம் பன்னிரண்டாமிடத்திலிருந்தால் துர்மார்க்கங்களில் பிரவே 
சிக்கின்றவனாகவும் , தரித்திரனாகவும் , அதிக பாபியாகவும், நரகங் 
களை அநுபவிக்கின்றவனாகரும் இருப்பான் . 


பத்தொன்பதாவது அத்தியாயம் முற்றிற்று . 


இருபதாவது அத்தியாயம் . 


பிரவிரஜ்யா யோக லட்சணம் . 


சு . 1. இந்த அத்தியாயத்தில் பிரவிரஜ்யா யோகத்தைக் கூறு 
கின்றார் . கு அல்லது அவற்றிற்கு அதிகமான கிரகங்கள் ஒரு 
மித்து ஒரு ராசியிலிருப்பின் தபோவிருத்தியை அடைகின்றார்கள் . 
ஆகையால் , பூர்வாசாரியர்களால் விஸ்தாரமாகக் கூறப்பட்டுள்ள பிரவி 
ரஜ்யா யோக லட்சணத்தை நான் இங்கு சவிஸ்தாரமாகச் சொல்லு 
கின்றேன் . 

சு . 2. சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு சுக்கிரன் ஆகிய இந்த 
ஐந்து கிரகங்களுமாவது , சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் ஆகிய 
இந்த நான்கு கிரகங்களுமாவது , சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் 
சனி ஆகிய இந்த ஐந்து கிரகங்களுமாவது ஒரு ராசியில் எந்தப் 
பாவத்தில் பலமுள்ளவர்களா யிருப்பினும் அப்போது ஜனித்த 
ஜாதகர்கள் , லௌகீக வியாபாரங்களை விட்டு தபோ விருத்தி யுடைய 
வராகின்றார்கள் . ( இதில் யோகம் மூன்று .) 

சு . 3. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு ஆகிய இவ் 
வைந்து கிரகங்களுமாவது , சூரியன் சந்திரன் புதன் சனி ஆகிய இந் 
நான்கு கிரகங்களுமாவது , சூரியன் சந்திரன் செவ்வாய் சனி ஆகிய 
இந்நான்கு கிரகங்களுமாவது , ஒருமித்து ஒரு ராசியிலிருப்பின் குடும் 
பத்தையும் தனத்தையும் இழந்து சன்னியாசியாக சஞ்சரிக்கின்றவர் 
களாக ஆவார்கள் . ( இதில் யோகம் மூன்று ) 

சு 4. சூரியன் புதன் குரு சனி ஆகிய இந்தான்கு கிரகங்களா 
வது , சூரியன் செவ்வாய் புதன் குரு ஆகிய இந்நான்கு கிரகங்களா 
வது ஒருமித்து ஒரு ராசியிலிருந்தால் அப்போது ஜனிக்கும் ஜாத 
கன் தபசு செய்கின்றவனாய் இருப்பான் . ( இதில் யோகம் இரண்டு .) 

சு . 5. சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சனி ஆகிய நான்கு கிரகங்க 
ளாவது , சூரியன் செவ்வாய் குரு சனி ஆகிய நான்கு கிரகங்களாவது , 
சந்திரன் செவ்வாய் குரு சனி ஆகிய நான்கு கிரகங்களாவது பல 
முள்ளவர்களாக ஒரு ராசியில் இருப்பின் தபசு செய்கின்றவர்களாய் 
இருப்பார்கள் ( இதில் யோகம் மூன்று .) 


இருபதாவது அத்தியாயம் . 


127 


சு . 6. செவ்வாய் புதன் குரு சனி ஆகிய நான்கு கிரகங்களா 
வது , சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் சனி ஆகிய ஐந்து கிரகங்க 
ளாவது , சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் சனி ஆகிய ஐந்து கிர 
சங்களாவது ஒன்று சேர்ந்து ஒரு ராசியிலிருப்பின் சாந்திராயணாதி 
விரதங்களை யநுஷ்டித்து தபசு செய்கின்றவர்களாயிருப்பார்கள் . 
( இதில் யோகம் மூன்று .) 

சு . 7. சூரியன் செவ்வாய் குரு சுக்கிரன் சனி ஆகிய ஐந்து 
கிரகங்களாவது , சந்திரன் செவ்வாய் புதன் குரு சனி ஆகிய ஐந்து கிர 
கங்களாவது , சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் சனி ஆகிய ஐந்து 
கிரகங்களாவது ஒன்று சேர்ந்து ஒரு ராசியிலிருப்பின் காடுகளிலும் 
மலைகளிலும் சஞ்சரித்து தபசு செய்யும்படியான யோகமுண்டாகும் . 
( இதில் யோகம் மூன்று .) 

சு . 8. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு ஆகிய ஐந்து 
கிரகங்களாவது . சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய 
ஐந்து கிரகங்களாவது ஒன்று சேர்ந்து ஒரு ராசியிலிருந்தால் ஜாத 
கன் மௌன விருத்தியுடையவனாயும் தபசு செய்கின்றவனாயும் இருப் 
பான் . ( இதில் யோகம் இரண்டு .) 

சு . 9. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் ஆகிய 
இந்த ஆறு கிரகங்களாவது , சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு 
சனி ஆகிய இந்த ஆறு கிரகங்களாவது , சூரியன் சந்திரன் செவ்வாய் 
புதன் சுக்கிரன் ஆகிய இந்த ஐந்து கிரகங்களாவது ஒன்று சேர்ந்து 
ஒரு ராசியிலிருப்பன் சாந்திராயணாதி விருதங்களை அநுஷ்டித்துத் 
தபசு செய்கின்றவனாய் இருப்பான் . ( இதில் யோகம் மூன்று .) 

சு . 10. சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு சுக்கிரன் சனி ஆகிய 
இந்த ஆறு கிரகங்களாவது , சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கி 
ரன் சனி ஆகிய இந்த ஆறு கிரகங்களாவது ஒன்று சேர்ந்து ஒரு 
ராசியிலிருப்பின் ஜாதகன் யஜஸ்விகளாயிருக்கும் முனிவர்களாவன் . 
( இதில் யோகம் இரண்டு .) 

சு . 11. சூரியன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ஆகிய 
இந்த ஆறு கிரகங்களாவது , சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் 
சனி ஆகிய இந்த ஆறு கிரகங்களாவது ஒன்று சேர்ந்து பலம் பெற்று 
ஒரு ராசியிலிருந்தால் அப்போது ஜனித்தவன் தபஞ்செய்து விருத்தி 
யடைபவனாய் இருப்பான் . ( இதில் யோகம் இரண்டு. ) 


128 


சாராவளி. 


சு . 12. சூரியன் சந்திரன் குரு சனி ஆகிய நான் 

கிரகங்களா 
வது , சூரியன் சந்திரன் சுக்கிரன் சனி ஆகிய இந்த நான்கு கிரகங்களா 
வது , சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய இந்த நான்கு கிரகங்களா 
வது ஒருமித்து ஒரு ராசியிலிருந்தால் , அப்போது ஜனித்தவன் பல 
மூலா திகளை மட்டும் அருந்தி தபசு செய்கின்றவனாய் இருப்பான் . 
( இதில் யோகம் மூன்று ) 

சு . 13. சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிர 
கங்களாவது , சந்திரன் செவ்வாய் புதன் குரு ஆகிய இந்த நான்கு 
கங்களாவது , ஒருமித்து ஒரு ராசியிலிருந்தால் , அப்போது பிறந்த 
வன் மரவுரி யுடுத்து விரதா நுஷ்டானத்தோடு தபசு செய்கின்றவனா 
வான் . ( இதில் யோகம் இரண்டு .) 

சு . 14. சந்திரன் செவ்வாய் புதன் சனி ஆகிய இந்த நான்கு கிர 
கங்களாவது , செவ்வாய் புதன் குரு சனி ஆகிய இந்த நான்கு கிரகங்க 
ளாவது ஒன்று கூடி ஒரு ராசியிலிருந்தால் : ஜாதகன் சமகுணமுள்ள 
தபசு செய்கின்றவனாய் இருப்பான் . ( இதில் யோகம் இரண்டு . ) 

சு. 15. சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் ஆகிய இந்த நான் 
கிரகங்களாவது , சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் சனி ஆகிய இந்த நான் 
கிரகங்களாவது , சந்திரன் குரு சுக்கிரன் சனி ஆகிய இந்த நான்கு கிர 
கங்களாவது ஒன்று சேர்ந்து ராசியிலிருந்தால் , 

ஆகா 
ரத்தை உபேட்சித்து பல மூலா திகளை மட்டும் புசித்து சன்னியாசி 
யாக விருப்பான் . ( இதில் யோகம் மூன்று . ) 

சு . 16. சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் ஆகிய இந்த நான்கு 
கிரகங்களாவது , சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் ஆகிய இந்த 
நான்கு கிரகங்களாவது , சூரியன் குரு சுக்கிரன் சனி ஆகிய இந்த 
நான்கு கிரகங்களாவது , சந்திரன் செவ்வாய் குரு சுக்கிரன் ஆகிய 
இந்த நான்கு கிரகங்களாவது , சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் 
ஆகிய இந்த நான்கு கிரகங்களாவது ஒருமித்து ஒரு ராசியிலிருக்கும் 
சமயம் ஜனித்தவன் ; வனங்களிலும் மலைகளிலும் வசிக்கின்றவனாயும் , 
எல்லா ஜனங்களாலும் நமஸ்கரிக்கத் தக்க யோக்கியதையுடைய 
தபசியாயும் இருப்பான் . ( இதில் யோகம் ஐந்து .) 

சு . 17. சந்திரன் செவ்வாய் குரு சுக்கிரன் சனி ஆகிய இந்த 
ஐந்து கிரகங்களாவது , சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் ஆகிய 
இந்த ஐந்து கிரகங்களாவது , சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு 
ஆகிய இந்த ஐந்துகிரகங்களாவது ஒருமித்து ஒரு இராசியிலிருப்பின் 


இருபதாவது அத்தியாயம் . 


129 


சு . 18 . 


தனமில்லாதவனாயும் , துக்கிதனாயும் , இருக்கின்ற ய தியாக ( ஜிதேந் 
திரிய சன்னியாசி ) ஆகின்றான் . ( இதில் யோகம் மூன்று .) 

செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ஆகிய இந்த ஐந்து 
கிரகங்களாவது , சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சனி ஆகிய இந்த 
ஐந்து கிரகங்களாவது ஒன்று சேர்ந்து பலமுள்ளவர்களாக ஒரு ராசி 
யிலிருப்பின் ஜடையும் மரவுரியும் தரிக்கின்ற சன்னியாசியாய் இருப் 
பான் . ( இதில் யோகம் இரண்டு .) 

சு . 19. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் ஆகிய 
இந்த ஆறுகிரகங்களாவது , சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு சுக்கிரன் 
சனி 

ஆகிய இந்த ஆறு கிரகங்களாவது ஒன்று சேர்ந்து ஒரு ராசியி 
லிருந்தால் , நிச்சயமாக தபசு செய்கின்ற ரூபத்தை அடைகின்றவனா 
வான் . இவ்விதம் நான்கு முதலான கிரகங்கள் ஒரு ராசியிலிருக்கும் 
தன்மையினால் 48 விதமாக பிரவிரஜ்யா யோகம் சொல்லப்பட்டுளது . 

சு . 20. மேற்கூறியவாறு பிரவிரஜ்யா யோக கர்த்தாக்களான 
கிரகங்களுக்கு அஸ்தமன முண்டாயின் பிரவிரஜ்யா யோகமில்லை 
யென்ப . அவ்விதம் அஸ்தமன மடைந்த கிரகங்களுக்கு மற்ற பலங்க 
ளுண்டாயிருப்பின் பிரவிரஜ்யை அடைந்த சன்னியாசிகளிடத்தில் 
பக்தி யுள்ளவனாக மாத்திரம் ஆவன் . கிரக யுத்தம் மௌட்டியம் முத 
லியவைகளோடு கூடாமல் பரிபூர்ண பலத்தோடு கூடி கிரகங்களிருப் 
பின் மேற்சொன்ன பிரவிரஜ்யா யோகம் நிச்சயமாக உண்டாகும் . 

மேற்சொன்ன யோக கர்த்தாக்களான கிரகங்கள் கிரகயுத்தத் 
தில் தோல்வி யடைந்தால் பிரவிரஜ்யா யோகம் அடைந்த பிறகு 
அதிலிருந்து தள்ளப்பட்டவனாவன் . பல கிரகங்கள் மிகவும் பல 
முள்ளவைகளா யிருந்தால் அவைகளின் பலங்களின் ஏற்றத் தாழ் 
விற்குத் தக்கவாறு முறையே பிரவிரஜை உண்டாகும் . அந்தந்தக் 
கிரகங்களுக்குச் சமத்துவமாகவே பல மிருந்தால் மிசிரரூபமாகிய 
பிரவிரஜை உண்டாகுமென் று சொல்லும் . 

சு . 21. பிரவிரஜ்யா யோகத்திற்கு நாதனாகிய கிரகம் அஸ்த 
மனம் அடைந்தாலும் இதர கிரகங்களால் பார்க்கப்பட்டாலும் தீட் 
சையில் ( சன்னியாசத்தில் } விருப்பமட்டும் உண்டாகும் என்றும் , 
பிரவிரஜை கிடைப்பது துர்லபம் என்றும் யவனாசாரியார் சொல்லு 


கின்றார் . 


சு . 22. சந்திரன் சனியின் திரேக்காணத்திலிருந்து செவ்வாய் 
சனி இவர்களின் திருஷ்டியைப் பெற்று இருப்பின் தபசு செய்பவ 

17 


130 


சாராவளி. 


னாய் இருப்பான் . அதுபோல சந்திரன் நவாம்சத்தில் செவ்வாய் 
க்ஷேத்திரமான மேட விருச்சிகத்தில் இருந்து சனியால் பார்க்கப் 
பட்டு மற்ற கிரகங்களால் பார்க்கப்படாமலிருப்பின் தபசு செய்பவனா 
வான் . இவ்விரண்டு யோகங்கட்கும் சனிக்குச் சொல்லப்பட்டிருக் 
கின்ற பிரவிரஜ்யா யோகம் சம்பவிக்கு மென்ப . 

சு . 23. ஜனன காலத்தில் சந்திரனிருக்கின்ற ராசியின் அதிப 
னான கிரகம் சனியினால் பார்க்கப்பட்டு மற்ற கிரகங்களினால் பார்க்கப் 
படாமலிருப்பின் , நிச்சயமாக பிரவிரஜ்யா யோகம் ஏற்படுகின்றது . 
முன்பு சொன்ன யோகத்தையும் இங்கு அறிந்து சொல்ல வேண்டும் . 

சு . 24. சந்திரனிருக்கின்ற ராசிக்கதிபனான கிரகம் பலஹீனனாய் 
கேந்திரத்தில் பலம் பெற்றிருக்கும் சனியைப் பார்க்கின் , அப்போது 
ஜனித்தவன் பாக்கிய ஹீனனாய் பிரவிரஜ்யா யோகத்தை அடை 
கிறான் . இங்கு சனிக்குக் கேந்திரஸ்திதி வேண்டுமென்ற நியதியில்லை 
யென சில ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள் . இவ்விதம் சொன்ன யேர்கங் 
கள் சனியின் தசையிலோ புத்தியிலோ அவசியம் உண்டாகும் . 

சு . 25. குரு சந்திரன் சூரியன் இவர்களி லொருபர் பலஹீன 
ராய் லக்கினத்திலோ பத்தாமிடத்திலோ பன்னிரண்டா மிடத் 
திலோ இருந்து பூரண பலத்தோடு கூடிய சனியால் பார்க்கப்பட் 
டால் ஜாதகன் மிகுந்த துக்கங்களை யநுபவித்துத் தபசு செய்கன்ற 
வனாக இருப்பான் . 

சு . 26. நவாம்சத்தில் சுபக்கிரகங்களுடைய இராசியில் எங் 
கேனு மிருக்கின்ற சந்திரனையும் தங்கள் தங்கள் உச்சஸ்தானத்தி 
லிருக்கின்ற மற்றக் கிரகங்களையும் பலம் பெற்ற சனி பார்ப்பானாயின் 
ஜாதகன் அரசனாயிருந்தாலும் சுவா தந்திரியத்தோடு பிரவிரஜையை 


அடைவான் . 


சு . 27. சுக்கில பட்சத்தில் விருத்தி கலைகளோடும் சர்வ பலங் 
களோடும் இருக்கின்ற சந்திரன் மிகவும் பலஹீனனான லக்கினாதி 
பனைப் பார்த்தால் ஜாதகன் துக்கங்களையும் கிலேசங்களையும் அநுப 
வித்துத் தனம் பந்துக்களில்லாமல் அன்னபானாதிகள் சமயத்திற்குக் 
கிடைக்காமல் தபசு செய்கின்றவனாவான் . 

சனி சுபக்கிரகங்களுடைய ராசியிலோ அல்லது சுபக் 
ரகங்களுடைய அம்சத்திலோ இருந்து கும்ப நவாம்சத்திலிருக் 
கின்ற மற்ற எல்லாக்கிரகங்களையும் சந்திரனையும் பார்த்தால் ஜாத 
கன் தீட்சாயுக்தனான தபசியாவன் . 


சு . 28 . 


இருபதாவது அத்தியாயம் . 


131 


| 


சு . 29. சந்திரனிருக்கும் ராசிக்கதிபன் ஒரு ராசியில் ஒன்று 
சேர்ந்திருக்கின்ற ஆறு கிரகங்களால் பார்க்கப் பெறின் தீட்சா பிர 
விரஜ்யா யோகம் கிடைக்குமென பூர்வாச்சாரியர்கள் தெளிவுபடக் 
கூறியுள்ளார்கள் . இவ்விதமாக 48 பிரவிரஜ்யா யோகங்களும் இதா 
யோகங்களும் இங்கு விவரிக்கப்பெற்றுள்ளன . இனிமேல் சூரியாதி 
கிரகங்களுடைய பிரவிரஜ்யாஸ்வரூபத்தை நன்கு தெரிவிக்கின்றார் . 
30 . 

மூன்று வகையான அக்கினி காரியத்தைச் செய் 
தல் . மலையின் சமீபத்திலும் நதிதீரத்திலும் ஆசிரம முண்டாக்கி 
அதில் வசித்து தவசு செய்தல் . சூரிய உபாசனை செய்தல் . கணபதி 
உபாசனை செய்தல் . பார்வதியுபாசனை செய்தல் . பக்தர்களாயிருத்தல் . 
காயத்திரி யுபாசனை செய்தல் . வனத்தில் வாசம் செய்து இந்திரிய 
நிக்கிரகத்தோடு யோகத்தைப் பழகுதல் . கங்கை முதலிய நதிகளில் 
ஸ்நாநம் செய்தல் . - கௌமாரவிரதம் அநுஷ்டித்தல் ஆகிய இந்தப் 
பிர்விரஜையை சூரியன் பிரவிரஜ்யா யோக கர்த்தாவாயின் ஜாதகன் 
அடைவன் என்ப . 

சு . 31. சந்திரன் பிரவிரஜ்யர் யோக கர்த்தாவாயின் விருத்த 
சிராவகர்களாகவும் ( காபாலிகர்கள் ) சரீரம் முழுவதும் பஸ்மம் 
அணிந்து 

கொள்கின்றவர்களாகவும் , சைவ விரதங்களை அநுஷ் 
டிக்கின்றவர்களாகவும் , பாபத்திற்குப் 

பயந்து 

சஞ்சரிக்கின்ற 
வர்களாகவும் , பெண் தெய்வங்களிடத்தில் பக்தியுள்ளவர்களாகவும் , 
சர்வ சங்கங்களையும் விலக்கியவர்களாகவும் , சோம சித்தாந்தத்தை 
ய நுசரிக்கின்றவர்களாகவும் , கபாலதாரிகர்களாகவும் , குரூரத்தன்மை 
யுள்ளவர்களாகவும் , கட்வாங்கம் முதலிய ( நுனியில் எலும்புடன் 
கூடிய யோக்களுடைய தடி ) அடையாளங்களைத் தரிக்கின்றவர்களாக 
வும் இருப்பார்கள் . 

சு . 32. செவ்வாய் பிரவிரஜ்யா யோக கர்த்தாவாயின் இரு 
பத்து நான்கு வகையினருள் ஏதாவதொரு புத்தயோகியை அநுவர்த் 
தித்திருக்கின்றவராகவும் , துர்மந்திரங்களை உபாசிக்கின்றவராகவும் , 
சிகையில்லா தவராகவும் , பாண்டா பிக்ஷுக்களாகவும் , ( ஒரு வகை 
புத்த சன்னியாசி ) நல்ல வஸ்திரங்களைத் தரிக்கின்றவராகவும் , ரக்த 
படர்களாகவும் , புத்த மதத்திலேயுள்ள சன்னியாசபேதம் ) ஜிதேந் 
திரியர்களாகவும் ஆகின்றார்கள் . 

* தட்சிணாக்கினி - காருகபத்தினியாக்கினி- ஆகவனீயாக்கினி ஹோமபூஜை 
முதலிய கர்மங்கள் . 

சுப்பிரமண்ய கல்போக்தமாகிய உபாசனா முதலியவைகள் 


132 


சாராவளி. 


சு . 34 . 


சு . 33. புதன் பிரவிரஜ்யா யோக கர்த்தாவாயின் ஆஜீவிகள் 
என்ற ஜைன மதத்தைச் சார்ந்த சன்னியாசி ரூபத்தை யடைந்தவ 
ராகவும் , அல்லது ஏகதண்டியென்று சொல்லப்பட்டவராகவும் , உப 
ஜீவனார்த்தம் சன்னியாசி வேஷத்தைத் தரிக்கின்றவராகவும் , பிரதிக் 
ஞையோடு கூடி தாடியும் முடியும் வளர்த்து தீட்சிதர்களானவர்களாக 
வும் , காரூட தந்திரத்திலும் மாயூரதந்திரத்திலும் ராக்ஷஸ தந்திரத்தி 
லும் நம்பிக்கையுள்ளவர்களாகவும் இருப்பார்கள் . 

குரு பிரவிரஜ்யா யோக கர்த்தாவாயின் ஏகதண்டி திரி 
தண்டி யென்ற பேதத்தினால் ஒன்று அல்லது மூன்று தண்டுகளைத் 
தரிக்கின் றவராகவும் , காவி வஸ்திரம் தரிக்கின்றவராகவும் , ஜலமும் 
காய்கனிகளும் சாப்பிடு கின்றவர்களாகவும் , சன்னியாசிகளாக கிரகத் 
திலிருந்து தபசு செய்கின்றவர்களாகவும் , பிரம்மசரிய விரதத்தோடு 
கூடினவர்களாகவும் , கங்காதி புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நாநம் 
செய்கின்றவர்களாகவும் இருப்பார்கள் . 

சு . 35. சுக்கிரன் பிரவிரஜ்யா யோக் கர்த்தாவாயின் பாசுபதர் 
களுக்கும் , யாகம் தீட்சை விருதம் இவைகளைக் கிரமமாய்ச் செய்கின்ற 
வர்களுக்கும் , வைஷ்ணவாகமங்களை யனுசரித்துள்ளவர்களுக்கும் , சக் 
கிர முத்திராதிகளைத் தரித்து யோகாப்பியாசம் செய்து சிகிச்சையில் 
நிபுணத்துவ மடைந்திருக்கின்றவர்களுக்கும் தலைவர்களாக இருப்பார் 
கள் . 
சு . 36 . 

சனி பிரவிரஜ்யா யோக கர்த்தாவாயின் பாஷண்டர் 
களுக்கும் , ( வேத விருத்த சித்தாந்திகளாகிய பௌத்த சமணாதிகள் ) 
அவதூதர்களாகிய சன்னியாசிகளுக்கும் , வர்ணாசிரமங்களை விட்டுத் 
தனது இச்சையின்படி சஞ்சரிக்கின்றவர்களுக்கும் , விருட்சத்தினடி 
யில் இருந்து கடினமான தபசு செய்கின்றவர்களுக்கும் தலைவர்களாக 
இருப்பார்கள். இங்கு சூரியாதி சப்த கிரகங்களுடைய பிரவிரஜ்யா 
லட்சணத்தைத் தெரிவித்தார் . எல்லாப் பிரவிரஜைகளுக்கும் 
சாதாரண தர்மம் ஜன்மபூமி நிரபேக்ஷத்துவமாகையால் உசிதத்திற் 
குத் தக்கவாறு இந்த யோகங்களுடைய பலன்களைச் சிந்தித்துச் 
சொல்லவேண்டும் . 

சு . 37. மேற்கூறப் பெற்றுள்ள பிரவிரஜ்யா யோகத்தில் இனி 
மேல் சொல்லப்போகின்ற ராஜயோகம் ஏற்படுமானால் எல்லா அசுப 
பலன்களையும் பயனில்லாமல் செய்து அந்த அரசனும் பின்னால் சர்வ 
சங்கங்களையும் விட்டு பிரவிரஜ்யயையடைந்து சகல அரசர்களாலும் 
எப்போதும் சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கத்தக்கவனாகச் செய்கின்றது . 

இருபதாவது அத்தியாயம் முற்றிற்று . 


இருபத்தோராவது அத்தியாயம் . 


நாபஸ யோக பலம் . 


சு . 1. இந்த அத்தியாயத்தில் நாபஸயோகமும் அதன் பலன்க 
ளும் மிகத்தெளிவாய்ச் சொல்லப்படுகின்றன . யவனாசாரியர்களான 
பூர்வாசாரியர்கள் நாபஸயோகத்தைப் பலவிதமாக விரித்துக் கூறி 
யுள்ளார்கள் . அவ்யோகங்கள் 1800 ஆகின்றன . அவைகளுள் 32 
யோகங்களே இங்கு சொல்லப்படுகின்றன . 

சு - 2-3 . நாபஸ யோகம் : 1. நௌ யோகம் , 2. சத்திர யோ 
கம் , 3. கூடயோகம் , 4. கார்முக யோகம் , 5. சிருங்காடக யோகம் , 
6. எ ஜ்ஜிர யோகம் , 7. தாமனி யோகம் , 8. பாச யோகம் , 9. வீணா 
யோகம் , 10 , ஸரோஜ யோகம் , 11. முஸல யோகம் , 12. வாபி யோ 
கம் , 13. ஹல யோகம் , 14. சர யோகம் , 15. சமுத்ர யோகம் , 16 . 
சக்கர யோகம் , 17. மாலா யோகம் , 18. ஸர்ப்ப யோகம் , 19. அர்த் 
தேந்து யோகம் , 20. யவ யோகம் , 21. கேதார யோகம் , 22. கெதா 
யோகம் , 23. விஹக யோகம் , 24. யூப யோகம் , 25. யுகயோகம் , 26 . 
சகட யோகம் , 27. சூல யோகம் , 28 , தெண்ட யோகம் , 29. ரஜ்ஜு 
யோகம் , 30. சக்தி யோகம் , 31. நள யோகம் , 32. கோள யோகம் 
என 32 வகைப்படும் . 

சு . 4-5-6 : ஸ்தாவர சங்கம வடிவமாகிய இவ்வுலகத்தில் 
மேற்கூறிய யோகங்களைக் கொண்டு ஜனனம் ஏற்படுகின்றது . 
நாபஸ யோகம் முப்பத்திரண்டனுள் 29. ரஜ்ஜு , 11. முஸலம் , 31 . 
நளம் இந்த மூன்று யோகங்களையும் ஆசிரய யோகமென்று மணித்தர் 
சொல்கின்றனர் . 32. கோளம் , 25. யுகம் , 27. சூலம் , 8. பாசம் , 9 , 
வீணா , 21. கேதாரம் , 7. தாமனி இந்த ஏழு யோகங்களைச் சங்கியா 
யோகமென்று பூர்வா சாரியர்கள் கூறுகின்றார்கள் . 18. சர்ப்பம் , 17 . 
மாலா இந்த இரண்டு யோகங்களைத் தெல யோகமென்று பராசரர் 
கூறுகின்றார் . பாக்கியுள்ள இருபது யோகங்கள் ஆகிருதியோக 
மெனப் பெயர் பெறுகின்றன . அப்போது நாபச யோகம் முப்பத் 
திரண்டனுள் ஆசிரயோகம் மூன்று . சங்கியா யோகம் ஏழு . தெல 
யோகம் இரண்டு . ஆகிருதி யோகம் இருபது . இவ்விதம் யோகங் 
களுடைய வேறுபாட்டையறிக. 


இங்கு 


134 


சாராவளி. 


சு . 7. மற்றொன்றோடு கலந்திராத ஆசிர யோகத்தில் ஜனித்த 
வன் , சுகம் தனலாபம் முதலிய குணபலங்களோடு கூடியவனாவான் . 
இந்த யோகம் அன்யோன்யமாகக் கலந்திருந்தால் அந்த யோக பலத் 
தைக் கொடுக்கின்றதில்லையென அறிந்து கொள்க . 

சு . S. ஆகிருதியோகங்களில் ஜனித்தவர்கள் தங்களுடைய 
பாக்கியத்தினால் சந்தோஷிப்பவராகவும் , அரசர்களுக்கு இஷ்டமித் 
திரராகவும் , அரசனால் கொடுக்கப்பட்ட தனத்தோடு கூடியவராகவும், 
பிரசித்தியுள்ளவராகவும் , அதிக சுகமனுபவிப்பவர்களாகவும் இருப் 
பார்கள் . 

சு . 9 . சங்கியா யோகங்களில் ஜனித்தவர்கள் பிறருடைய பாக் 
கியத்தினால் சுகமனுபவிக்கின்றவர்களாகவும் , தனம் பாக்கியம் இவை 
களோடு கூடியவராகவும் , எல்லாவிடத்திலும் காரியா திகளில் குழப் 
பம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் . 

சு . 10. தெலயோகத்தில் ஜனித்தவர்கள் சிலகாலம் தங்களு 
டைய பாக்கியத்தினாலும் சில காலம் மற்றுமுள்ளவர்களுடைய பாக்கி 
யத்தினாலும் சில காலம் அரசனுடைய கருணையினாலும் ஜீவிக்கின்எறவ 
ராகவும் , சில சமயம் சுகமும் சிலசமயம் துக்கமும் ஆகிய மிசிரபலன் 
களை அநுபவிக்கின்றவராகவும் இருப்பார்கள் . 

சு . 11. சூரியாதி ஏழு கிரகங்களும் இலக்கின முதல் எழுராசி 
கள் வரையில் இருந்தால் நௌயோகம் . நான்காமிட முதல் பத்தா 
மிடம் வரையில் ஏழு ராசிகளில் ஏழு கிரகங்களும் இருந்தால் சத்திர 
யோகம் . ஏழாமிட முதல் இலக்கினம் வரையுமுள்ள ஏழு ராசிகளில் 
ஏழு கிரகங்களும் இருந்தால் கூடயோகம் . பத்தாமிட முதல் நான் 
காமிடம் வரையுமுள்ள ஏழு ராசிகளில் ஏழு கிரகங்களும் இருந்தால் 
கார்முக யோகம் என யவனாசாரியர்கள் கூறுகின்றார்கள் . சத்தியாசாரி 
யர் நான்காமிட முதல் ஏழு ராசிகளில் இருந்தால் கூட யோகமென் 
றும் , ஏழாமிட முதல் ஏழு ராசிகளில் இருந்தால் சத்திர யோகமென் 
றும் கூறுகின்றார் . இதனை வராகமிஹிரரும் அங்கீகரிக்கின்றனர் . 

சு . 12. சூரியன் முதல் ஏழு கிரகங்களும் இலக்கினம் முதல் 
நான்காமிடம் வரையுமுள்ள நான் ராசிகளில் இருப்பின் யூப 
யோகம் . நான்காமிட முதல் ஏழாமிட வரையுமுள்ள நான்கு ராசி 
களில் இருப்பின் சரயோகம் . ஏழாமிட முதல் பத்தாமிடம் வரையு 
முள்ள நான்கு ராசிகளில் இருப்பின் சக்தி யோகம் . பத்தாமிட 
முதல் இலக்கினம் வரையுமுள்ள நான்கு ராசிகளில் இருப்பின் 


இருபத்தோராவது அத்தியாயம் . 


135 


தண்ட யோகம் . இந்த நான்கு யோகங்களும் சத்தியாசாரியார் 
கொள்கைக்கு ஒத்தனவே . 

சு . 13. 2-5-8-11 ஆகிய பணபரஸ்தானத்திலிருந்தோ 3-6-9 
12 ஆகிய ஆபோக்கிலீப ஸ்தானத்திலிருந்தோ சூரியன் முதல் ஏழு 
கிரகங்களும் ஏழு இராசிகளிலிருந்தால் எட்டுவிதமான அர்த்த சந்திர 
யோகம் சம்பவிக்கும் . அடுத்த 

இரண்டு கேந்திரராசிகளில் 
ஏழு கிரகங்களுமிருந்தால் நான்கு விதமான கேதா யோகம் 
சம்பவிக்கும் . ( ஏழு கிரகங்களும் லக்கினத்திலும் நான்காமிடத்தி 
லும் , நான்காமிடத்திலும் ஏழாமிடத்திலும் , ஏழாமிடத்திலும் பத் 
தாமிடத்திலும் , பத்தாமிடத்திலும் இலக்கினத்திலும் இருத்தலால் 
கெதாயோகம் நான்கு வகைப்படும் . ) 

சு . 14. சந்திரன் புதன் குரு சுக்கிரன் ஆகிய இந்தச் சுபக்கிர 
கங்கள் இலக்கினத்திலும் ஏழாமிடத்திலும் , சூரியன் சனி செவ்வாய் 
இந்தப் பாபக்கிரகங்கள் நான்காமிடத்திலும் பத்தாமிடத்திலும் 
இருந்தால் வஜ்ஜிர யோகமாகும் . இதற்கு விபரீதமாயிருப்பின் 
யவ யோகமாகும் . ( இலக்கின சப்தமங்களில் பாபக்கிரகங்களும் 
சதுர்த்த தசமங்களில் சுபக்கிரகங்களுமிருப்பது இலக்கினம் நான்கு 
ஏழு பத்து இந்தப் பாவங்களில் ஏழு கிரகங்களும் ( சுபர்களும் அசு 
பர்களும் ) இருப்பின் சரோஜ யோகம் . ( தாமரையோகம் ) எல்லாக் 
கிரகங்களும் 2-5-8-11 ஆகிய பணபரஸ் தானங்களிலோ 3-6-9-12 
ஆகிய ஆபோக்கிலீப ஸ்தானங்களிலோ இருப்பின் வாபி யோகம் . 
சு . 15 . 

ஏழு கிரகங்களும் இலக்கினத்திலும் ஏழாமிடத்திலும் 
இருந்தால் சகட யோகம் . நான்காமிடத்திலும் பத்தாமிடத்திலுமிருப் 
பின் விஹக யோகம் . இலக்கினத்திலும் ஐந்தாமிடத்திலும் ஒன்ப 
தாமிடத்திலும் இருப்பின் சிருங்காட யோகம் . இலக்கினந்தவிர 
துவிதீயாதிபாவங்களிலும் அவற்றின் திரிகோணங்களிலு மிருப்பின் 
ஹலயோகம் . இது மூன்று விதமாம் . ( எல்லாக்கிரகங்களும் 2-6-10 
இன்று மூன்று பாவங்களிலோ , 3-7-11 இந்த மூன்று பாவங்களி 
லோ , 4-8-12 இந்த மூன்று பாவங்களிலோ இருப்பது .) 

சு . 16. சூரியன் முதலிய ஏழு கிரகங்களும் லச்கினம் 3-5-7 
9-11 இந்த ஒற்றித்த ராசிகளிலிருப்பின் சக்கர யோகம் . 
போலவே 2-4-6-8-10-12 இந்த இரட்டித்த ராசிளிலிருப்பின் 
சமுத்திர யோகம் . 


136 


சாராவளி. 


ஸ 


சு . 17. மேற்கூறியவாறு இருபது வகையாயுள்ள ஆகிருதியோ 
கங்களை இங்கு விவரித்து இனி விருத்தகார்க்கியருடைய மதத்தைத் 
தழுவி ஆசிரய யோகங்களைச் சொல்லுகின்றார் . 

சு . 18. சூரியன் முதலிய ஏழு கிரகங்களும் உபயராசிகளிலி 
ருந்தால் நள யோகம் , ஸ்திர ராசிகளிலிருந்தால் முஸல யோகம் . 
சரராசிகளிலிருந்தால் ரஜ்ஜு யோகம் இவை மூன்றும் ஆசிரயயோக 
மெனப்படும் . 

இனிமேல் இரண்டுவிதமாயுள்ள தெலயோகத்தைச் சொல்லு 
கின்றார் . கேந்திர ராசிகளாகிய 1-4-7-10 இவைகளில் மூன்று 
தானத்தில் புதன் குரு சுக்கிரர்களாகிய சுபக்கிரகங்களிருந்தால் 
மாலா யோகம் . அந்த கேந்திரத்திலே பாபக்கிரகங்களிருந்தால் 
சர்ப்ப யோகம் . ( பூரண சந்திரன் சுபனாகையால் அந்தச் சந்திரனை 
மாலாயோகத்திற்கு நாதனாகவும் , க்ஷண சந்திரன் பாபியா கையால் 
சர்ப்ப யோகத்திற்கு நாதனாசவும் அறிந்து கொள்க . ) 

சு . 19. இனி சங்கியா யோகத்தின் ஏழு வகைகளும் சொல்லப் 
படும் . சூரியன் முதலிய ஏழு கிரகங்களும் ஏழு ராசிகளிலிருப்பின் 
வீணா யோகமாம் . ஆறு ராசிகளிலிருப்பின் தாமனீ யோகமாம் . 
ஐந்து ராசிகளிலிருப்பின் பாச யோகமாம் . நான்கு ராசிகளிலிருப் 
பின் கேதார யோகமாம் . மூன்று ராசிகளிலிருப்பின் சூல யோகமாம் . 
இரண்டு ராசிகளிலிருப்பின் யுக யோகமாம் . ஒரு ராசியிலிருப்பின் 
கோள யோகமாம் என்று பெரியோர்கள் கூறுகின்றனர் . 

சு . 20. மேற்கூறப் பெற்ற 32 நாபச யோகங்களின் பலன்கள் 
கிரமப்படி சொல்லப்படுகின்றன . இந்தயோகங்களுடைய பலன்கள் 
நிய தங்கள் ஆகையால் தசாபேதமில்லாமல் எக்காலங்களிலும் ஒன்று 
போல் அனுபவிக்கத்தக்கனவென்று அறிந்து கொள்க . 

சு . 21. நௌயோகத்தில் ஜனித்தவன் ஜலத்திலிருந்து கிடைக் 
கப்பட்ட திரவியங்களைக் கொண்டு ஜீவிப்பவனாயும் , அதிக லாபத் 
தோடு கூடினவனாயும் , 

யஜசு உள்ளவனாயும் , கிருபணனாயும் , 
பலமுள்ளவனாயும் , அதிக ஆசையுள்ளவனாயும் , ஸ்திரமில்லாதவனா 
யும் இருப்பான் . 

சு . 22 : கூடயோகத்தில் ஜனித்தவன் பொய்யாகவும் கபடமாக 
வும் பேசுந்தன்மையுள்ளவனாயும் , சூது விளையாடுகின்றவனாயும் , பந் 
தனத்தைக் ( காராக்கிருகம் முதலியவற்றை ) காவல் புரிகின்றவனா 
யும் , ஒரு திரவியமுமில்லாதவனாயும் , அன்யோன்ய விருத்தங்களான 


இருபத்தோராவது அத்தியாயம் . 137 
மனோவாக்கு கர்மங்களோடு கூடினவனாயும் , குரூரனாயும், மலைகளி 
லும் காடுகளிலும் வசிக்கின்றவனாயும் இருப்பான் . 

சு . 23. சத்திர யோகத்தில் ஜனித்தவன் ஸ்வ ஜனங்களைக் காப் 
பாற்று கின்றவனாயும் , தயை யுள்ளவனாயும் , தானம் செய்கின்றவனா 
யும் , அரசர்களுக்குப் பிரியமுள்ளவனாயும் , மேன்மையான புத்தியுள் 
ளவனாயும் வயோதிகத்தில் சுகத்தையும் பாக்கியத்தையும் அநுபவிக் 
கின்றவனாயும் , வெண் குடையைத் தரிக்கின்றவனாயும் இருப்பான் . 

சு . 24. கார்முக யோகத்தில் ஜனித்தவன் பொய் பேசுகின்றவ 
னாயும் , காராக்கிருகத்தைக் காவல் புரிகின்றவனாயும் , திருடனாயும் , 
போக்கிரித்தன முள்ளவனாயும் , வனத்தில் வாசம் செய்கின்றவனாயும் , 
பால்யத்திலும் வயோதிகத்திலும் சுக முடையவனாயும் , யௌவனத் 
தில் அநேக துக்கத்தை யநுபவிக்கின்றவனாயும் இருப்பான் . 

சு . 25. அர்த்த சந்திர யோகத்தில் ஜனித்தவன் எல்லாச் சனங் 
களுக்கும் பிரியமுள்ளவனாயும் , சேனா நாயகனாயும் , ரூபலாவண்ணிய 
முடையவனாயும் , அரசனுக்குப் பிரிய முள்ளவனாயும் , பலவானாயும் , 
இரத்தினம் சுவர்ணம் ஆபரணம் இவைகளோடு கூடியவனாயும் இருப் 
பான் . 

சு . 26. வஜ்ஜிர யோகத்தில் ஜனித்தவன் பால்யத்திலும் 
வார்த்திகத்திலும் சுகம் அனுபவிக்கின்றவனாயும் , யுத்த சாமர்த்திய 
முள்ளவனாயும் , சௌபாக்கிய யுக்தனாயும் , தேகாரோக்கிய முள்ளவ 
னாயும் , பாக்கிய ஹீனனாயும் , சுவ ஜனத்துவேஷ முள்ளவனாயும் 
இருப்பான் . 

27 . யவ யோகத்தில் ஜனித்தவன் சாந்திராயனம் ஏகாதசி 
முதலிய விரதங்களை யநுஷ்டிப்பவனாயும் , நியமத்தோடிருப்பவனாயும் 
மங்களகரமான காரியங்களில் பிரியமுள்ளவனாயும் , யௌவன காலத் 
தில் சுகம் சம்பத்து இவைகளை யநுபவிக்கின்றவனாயும் , தான சீல 
முள்ளவனாயும் , ஊக்கமான மன துடையவனாயும் இருப்பான் . 

சு . 28 . கமல யோகத்தில் ஜனித்தவன் அகன்ற விருத்தியான 
யஜசையுடையவனாயும் , வித்தை சௌரியம் முதலிய குணங்களோடு 
கூடினவனாயும் , ஆயுர்ப்பலம் உள்ளவனாயும் , சமஸ்த ஜனங்களாலும் 
புகழப்படுகின்ற கீர்த்தியை யுடையவனாயும் , சௌந்தர்யம் (சர்வ 
ஜனங்களுக்குப் பிரியம் ) உள்ளவனாயும் , யஜஸ்விகளாகிய அரசனாக 
வோ அரச துல்லியனாகவோ இருப்பான் , 

18 


138 


சாராவளி. 


சு. 29. வாபி யோகத்தில் ஜனித்தவன் அதிகமான திரவியங் 
களைச் சேகரித்து ஒப்படைத்து வைத்திருக்கின்றவனாயும் , ஸ்திர 
மான சம்பத்தும் சுகமும் உடையவனாயும் , அதிக பொறாமை யுள்ள 
வனாயும் , கோள் சொல்லுபவனாயும் , சகல ஜனங்களுக்கும் தர்சனீய 
னாயும் இருப்பான் . 

சு . 30. சகடயோகத்தில் ஜனித்தவன் ரோகமுள்ளவனாயும் , 
குணமில்லாத மனையாளை யுடையவனாயும் , அறிவில்லாதவனாயும் , 
வண்டிகளினால் ஜீவிக்கப்பட்டவனாயும் , பந்துக்களும் ஸ்வஜனங்களு 
மில்லாதவனாயும் இருப்பான் . 

சு . 31. விஹக யோகத்தில் ஜனித்தவன் எப்பொழுதும் பிர 
யாணம் செய்பவனாயும் , இழிவானவனாயும் பிறர்களுடைய சேவகத் 
தொழிலைச் செய்கின்றவனாயும் , சுரத நிமித்தம் ஜீவனம் செய்து 
கொண்டிருப்பவனாயும் , வெட்கமில்லாதவனாயும் , சதா கலகப்பிரியனா 
யும் இருப்பான் . 

சு . 32. கெதா யோகத்தில் ஜனித்தவன் எப்பொழுதும் பான 
முள்ளவனாயும் , பணம் சம்பாதிப்பதில் பிரிய முள்ளவனாயும், யாகம் 
செய்கின்றவனாயும் , சாஸ்திராப்பியாசம் செய்வதிலும் யோகாப்பியா 
சம் செய்வதிலும் நிபுணத்துவம் உள்ளவனாயும் , தனம் தானியம் முத 
லிய சம்பத்துக்கள் சுவர்ணங்கள் ரத்தினங்கள் ஆகிய இத்தியாதி 
ஐசுவரியத்தோடு கூடியுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 33. சிருங்காடக யோகத்தில் ஜனித்தவன் கலகத்திலும் 
யுத்தத்திலும் சாகச கர்மங்களிலும் பிரியமுள்ளவனாயும் , சுகம் அநு 
பவிக்கின்றவனாயும் , அரசனுக்கு அநுகூலத்தைச் செய்கின்றவனாயும் , 
சௌபாக்கியமுள்ள மனைவியோடு கூடினவனாயும் , பிரபுத்தன்மை 
யோடு கூடினவனாயும் , ஸ்திரீகளால் துவேஷிக்கப்படுகின்றவனாயும் 
இருப்பான் . 

சு . 34. ஹலயோகத்தில் ஜனித்தவன் அதிகமாகச் சாப்பிடு 
கின்றவனாயும் , ( எந்த ஆகாரத்தையும் கணக்கில்லாமல் சாப்பிடுகின்ற 
வன் ) தரித்திரனாயும் , பயிர்த்தொழில் செய்து ஜீவிக்கின்றவனாயும் , 
துக்க முடையவனாயும் , ஓரிடத்திலும் நிலைத்திருக்காதவனாயும் , 
பந்துக்களாலும் சினேகிதர்களாலும் நீக்கப்பட்டவனாபும் , அடிமை 
வேலை செய்கின்றவனாயும் இருப்பான் . 

சு . 35. சக்கரயோகத்தில் ஜனித்தவன் தலைகுனிந்து வணங்கு 
கின்ற சகல ராஜாக்களுடைய கிரீடங்களிலுள்ள ரத்னங்களின் பிர 


இருபத்தோராவது அத்தியாயம் . 139 
காசங்களால் வியாபிக்கப்பட்ட பாதங்களோடு கூடியவனாயிருக்கின்ற 
அரசனாவான் . அல்லது தபோக் ஞானம் முதலிய யோக சக்தியி 
னால் அரசர்களால் வணங்கப்பட்டவனாக இருப்பான் . 

சு . 36. சமுத்திரயோகத்தில் ஜனித்தவன் அதிகமான தனங் 
களும் இரத்தினங்களும் உள்ள அரசனாகவோ அரச சமானனாக சீவா 
இருந்து சுகமும் பொருளும் உடையவனாயும் , சகல ஜனங்களுக்குப் 
பிரியமுள்ளவனாயும் , மன ஊக்கமும் பராக்கிர 

ஊக்கமும் பராக்கிரமமும் உள்ளவனாயும் 
இருப்பான் . 

சு . 37. யூபயோகத்தில் ஜனித்தவன் ஆன்ம ரட்சையைச் செய் 
கின்றவனாயும் , தான சீலனாயும் , தனசமிருத்தியும் சுகசமிருத்தியும் 
உள்ளவனாயும் , யாக தீட்சை முதலிய விருதங்களையும் நியமங்களையும் 
உடையவனாயும் , சத்தியசீலனாயும் , யாகாதி புண்ணிய கர்மங்களினால் 
சிறப்புள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 38. சரயோகத்தில் ஜனித்தவன் அம்புகளைச் செய்வதிலும் , 
திருடர்களைப் பிடிப்பதிலும் வேட்டை யாடுவதிலும் , வனங்களில் 
சஞ்சரிப்பதிலும் , மிகவும் இளகி யிருக்கின்ற மனதோடு கூடி யிருப் 
பதிலும் , இம்சை செய்வதிலும் , இழிவான சிற்பப்பணிகளைச் செய்வ 
திலும் பிரியமுள்ளவனாய் இருப்பான் . 

சு . 39. சக்தியோகத்தில் ஜனித்தவன் தனமில்லாதவனாயும் , 
அங்கக்குறைவு உள்ளவனாயும் , துக்கிதனாயும் , நீசத்தனமும் சோம் 
பலும் உள்ளவனாயும் , அற்பாயுசு உள்ளவனாயும் , யுத்தத் 
திலும் கலகத்திலும் சாமர்த்திய முள்ளவனாயும் , ஊக்கமுள்ளவனா 
யும் , சௌபாக்கியத்தோடு கூடினவனாயும் இருப்பான் . 

சு . 40. தெண்டயோகத்தில் ஜனித்தவன் புத்திர நாசமும் 
பாரியை நாசமும் அடைந்தவனாயும் , தரித்திரனாயும் , எல்லாச் சனங் 
களாலும் கீழ்மைப் படுத்தப்பட்டவனாயும் , சுய ஜனங்களை விட்டுப் 
பிரிந்தவனாயும் , துக்கம் உள்ளவனாயும் , நீசாசார முள்ளவனாயும் , அடி 
மைத்தொழில் செய்பவனாயும் இருப்பான் . 

சு . 41 . மாலா யோகத்தில் ஜனித்தவன் எப்பொழுதும் சுகத் 
தை அநுபவிக்கின்றவனாயும் , அனே கவிதமான வாகனங்கள் விசேஷ 
வஸ்திரீங்கள் சுவர்ணம் முதலிய தனங்கள் சயனம் ஆசனம் முதலிய 
சுகோபகரண சாமான்களுள்ளவனாயும் , மிகவும் சௌந்தரிய முள்ளவ 
னாயும் , அதிக ஸ்திரீகளை யுடையவனாயும் இருப்பான் . 


140 

சாராவளி. 

சர்ப்ப யோகத்தில் ஜனித்தவன் விஷமனாயும் , குரூப 
னாயும் , பந்துக்களை விட்டுப் பிரிந்தவனாயும் , சதாதுக்கமுள்ளவனாயும் , 
மிகவும் தரித்திரனாயும், பரான்னங்கொண்டு ஜீவிக்கின்றவனாயும் , பாப 
கர்மங்களிலும் துராசாரங்களிலும் சிரத்தை யுள்ளவனாயும் இருப் 
பான் . 

சு . 43. ரஜ்ஜு யோகத்தில் ஜனித்தவன் எப்பொழுதும் வழி 
நடக்கின்றவனாயும் , அழகுள்ள அங்க முடையவனாயும் , அன்னிய 
தேசத்திலிருந்து பொருளைச் சம்பாதிக்கின்றவனாயும் , குரூரனாயும், 
பிறர்களுடைய பொருளில் பேராசை யுடையவனாகி அவர்களைத் தம் 
மோடு கூட்டுறவு செய்து கொள்ளுபவனாயும் இருப்பான் . 

சு . 44 , முஸலயோகத்தில் ஜனித்தவன் அபிமானம் தனம் 
ஞானம் இவைகளுள்ள வனாயும் , எல்லா கர்மங்களிலும் ஊக்கமுள்ள 
வனாயும் , ராஜப்பிரியனாயும் , பிரசித்தி யுள்ளவனாயும் , ஸ்திர புத்தி 
யுள்ளவனாயும் , சூரனாயும் இருப்பான் . 

சு . 45. நளயோகத்தில் ஜனித்தவன் சரீராங்கங்களில் கூடுதல் 
குறைதல் உள்ளவனாயும் , அதிகமாய்த் தனங்களைச் சம்பாதிக்கின்ற 
வனாயும் , காரியங்களில் மிகவும் சாமர்த்தியம் உள்ளவனாயும் , பந்து 
குண முள்ளவனாயும் , ரூபலாவண்ய முள்ளவனாயும் இருப்பான் . 

46 . கோள யோகத்தில் ஜனித்தவன் தாரித்திரமும் சோம் 
பலு முள்ளவனாபும் , வித்தையோ அது சம்பந்தமான 
அபிமானமோ இல்லாதவனாயும் , அழுக்கான சரீரத்தோடு கூடியவ 
னாயும் , எப்போதும் துக்கித்து அலைந்து நடக்கின்றவனாயும் , பல 
விதத்திலும் கிலேசத்தை அநுபவிக்கின்றவனாயும் இருப்பான் . 

சு . 47. யுகயோகத்தில் ஜனித்தவன் வேத விருத்த சிந்தாந்தி 
களாகிய பௌத்த சமணாதிகளுடைய மதத்தை அடைந்தவனாயும் , 
தரித்திரனாயும் , மற்ற ஜனங்களால் விலக்கப்பட்டவனாயும் , புத்திர 
னும் அபிமானமும் ஸ்வதர்மானுஷ்டானமும் இல்லாதவனாயும் இருப் 
பான் . 


சு . 


ஞானமோ 


சு . 48. சூல யோகத்தில் ஜனித்தவன் குரூரனாயும் , சோம்பே 
ரித்தன முள்ளவனாயும் , தரித்திரனாயும் , இமிசையைச் செய்வதில் 
( கொல்லுதல் ) பிரியமுள்ள வனாயும் , மற்ற ஜனங்களால் பஹிஷ்கரிக்கப் 
பட்டவனாயும் , யுத்த சாமர்த்திய முள்ளவனாயும் , அதனால் பிரசித்தி 
யடைந்தவனாயும் , பயங்கர முடையவனாயும் இருப்பான் . 


இருபத்தோராவது அத்தியாயம் . 


141 


சு . 49. கேதார யோகத்தில் ஜனித்தவன் பல ஜனங்களுக்கு 
மிகவும் உபகாரம் செய்பவனாயும் , எல்லாக் கர்மங்களையும் செய்கின்ற 
வனாயும் , உண்மை பேசுகின்றவனாயும் , எல்லாச் சுகங்களும் அநுப 
விக்கின்றவனாயும் , ஸ்திரமில்லாத சுபாவத்தோடு கூடியவனாயும் , தன 
வானாயும் இருப்பான் . 

சு . 50 . பாச யோகத்தில் ஜனித்தவன் கட்டுப்படுதலுள்ளவ 
னாயும் , காரிய உற்சாக முள்ளவனாயும் , கபடம் உள்ளவனாயும் , அதிக 
மாய்ப் பேசுகின்றவனாயும் , சீல ( சுபாவ ) குணம் இல்லா தவனாயும் , 
அதிக வேலையாட்களோடு கூடினவனாயும் இருப்பான் . 

சு . 51. தாமனி யோகத்தில் ஜனித்தவன் எல்லாருக்கும் உப 
காரியாயும் , அதிக பசுக்கள் உள்ளவனாயும் , தனத்திற்கு நாதனாயும் , 
பிரசித்தி யுள்ளவனாயும் , அதிக புத்திரர்களும் இரத்தினம் முதலிய 
சம்பத்துக்களும் உள்ளவனாயும் , தைரியசாலியாயும் , வித்வானாயும் 
இருப்பான் . 

வீணா யோகத்தில் ஜனித்தவன் பந்துக்களுள்ளவனா 
யும் , நல்ல வார்த்தைகளைப் பேசுகின்றவனாயும் , சாஸ்திரங்களை அறி 
கின்றவனாயும் , சங்கீதத்திலும் வாத்தியங்களிலும் நல்ல ஞானமுள்ள 
வனாயும் , அநேக சுகங்களைய நுபவிக்கின்றவனாயும் அதிகமான வேலை 
யாட்களை யுடையவனாயும் இருப்பான் . 


சு . 52 . 


இருபத்தோராவது அத்தியாயம் முற்றிற்று . 


இருபத்திரண்டாவது அத்தியாயம். 
சூரியாஸ்ரய ராசிபலமும் திருஷ்டிபலமும் . 


சு . 1. ஜாதகரீதியாக மேடம் முதலாய 12 இராசிகளிலும் சூரி 
யாதி கிரகங்களிருப்பதினாலுள்ள பலன்களையும், அந்தக் 
கிரகங்களை மற்ற கிரகங்கள் பார்ப்பதினாலுண்டாகும் பலன்களையும் , 
எல்லாரும் எக்காலத்திலும் அறிந்து கொள்ள வேண்டிய தவசிய 
மாகையால் , அவ்வித ஆசிரய பலன்களையும் , திருஷ்டி பலன்களையும் 
பூர்வாசாரியர்கள் கூறியுள்ளார்கள் . அதை யநுசரித்து அவைகள் 
இங்கு தெளிவாய்ச் சொல்லப்படுகின்றன . இந்த அத்தியாயத்தில் 
சூரியன் மேஷாதிராசிகளிலிருக்கும் பலன்களையும் அந்தச் சூரியனை 
மற்றக் கிரகங்கள் பார்ப்பதனாலுண்டாகும் பலன்களையும் அடுத்த 
சுலோகமுதல் சொல்லுகின் றன் . 

சு . 2-3 . சூரியன் மேடத்திலிருக்கும்போது ஜனித்தவன் சாஸ் 
திர சம்பந்தமான பிரவிருத்திகளில் பிரசித்தியுள்ளவனாயும் , யுத்த 
காரியங்களில் பிரியமும் உற்சாகமும் சூரத்தன்மையும் உள்ளவனாயும் , 
மிகவும் குரூரனாயும் , சஞ்சாரம் செய்பவனாயும் , தேகபலம் அஸ்திபலம் 
நல்ல ஊக்கம் இவைகள் உள்ளவனாயும் இருப்பான் . மேட விராசி 
யில் பரமோச்ச பாகையான 10 - ஆம் பாகையில் சூரியன் இருப்பின் 
பின் தொடர்ந்து வருபவர்களான அநேக சேனைகளோடு கூடியவ 
னாயும் , அல்லது தண்டனை செய்கின்றவனாயும் , அல்லது தண்டிக்கத் 
தக்க காரியங்களைச் செய்கின்றவனாயும் ஆவன் . அன்றியும் பித்தம் 
ரத்தம் இவைகள் சம்பந்தமான வியாதிகளை யுடையவனாயும் , அதிக 
மான பிரகாசமும் பராக்கிரமமும் கூடியுள்ளவனாயும் , அரசனாயும் , 
அல்லது அரச சமானனாயும் , அல்லது பிரபுத்தன்மையுள்ளவனாயும் 
இருப்பான் . 


சு . 4. சந்திரனின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் மேடத்தி 
லாவது விருச்சிகத்திலாவது இருப்பின் தான தர்மங்களைச் செய் 
கின் றவனாயும் , அதிகமான வேலையாட்களோடு கூடின வனாயும், அழ 
குள்ள சுபாவத்தை யுடையவனாபும் , யௌவனத்தோடு கூடிய ஸ்திரீ 
களுக்குப் பிரியமுள்ளவனாயும் , மிருதுவான 

முடையவனாயும் 
இருப்பான் . 


இருபத்திரண்டாவது அத்தியாயம் . 


143 


சு . 5. செவ்வாயின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் மேடத்தி 
லாவது விருச்சிகத்திலாவது இருப்பின் யுத்த காரியங்களில் அதிக 
மான சக்தியும் சாமர்த்தியமு முள்ளவனாயும் , குரூரனாயும் ,நன்கு பேசு 
பவனாயும் , சௌந்தரியத்தோடு கூடிய நேத்திர முள்ளவனாயும் , அழ 
கான கைகால்களை யுடையவனாயும் , பிரதாபமும் சக்தியுமுள்ளவனா 
யும் இருப்பான் . 

சு . 6. புதனின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் மேடத்திலாவது 
விருச்சிகத்திலாவது இருப்பின் பிறர்களுடைய சேவகத் தொழிலை 
யும் கூலி வேலையையும் செய்கின்றவனாயும் , சொற்பதன முள்ளவ 
னாயும் , பராக்கிரம மில்லாதவனாயும் , அதிகமாய்த் துக்கத்தை அநுப 
விக்கின் றவனாயும் , சுத்தமில்லாத சரீரத்தை யுடையவனாயும் இருப் 


பான் . 


சு . 7. குருவின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் மேடத்திலா 
வது விருச்சிகத்திலாவது இருப்பின் அதிக திரவியங்களுள்ளவனா 
யும் , தான சீல முள்ளவனாயும் , மந்திரியோ சேனாபதியோ ஆகின்ற 
வனாயும் , எல்லா விடங்களிலும் சிரேஷ்டமடைபவனாயும் இருப்பான் . 

சு . 8. சுக்கிரனின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் மேடத்தி 
லாவது விருச்சிகத்திலாவது இருப்பின் துர் நடத்தையுள்ள ஸ்திரீயி 
னிடம் அன்புள்ளவனாயும் , அதிக சத்துருக்களுள்ளவனாயும் , பந்துக் 
களில்லாதவனாயும் , தைன்யம் ( தாரித்திரம் துக்கம் ) உள்ளவனாயும் 
குஷ்டரோக முள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 9. சனியின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் மேடத்திலா 
வது விருச்சிகத்திலாவது இருப்பின் பலவித துக்கங்களினால் தேகக் 
கிலேச முள்ளவனாயும் , காரியங்களில் கவன மில்லாதவனாயும் , மூட 
புத்தி யுடையவனாயும் , அறிவில்லாதவனாயும் இருப்பான் . 

சு . 10-11 . சூரியன் இடபத்தில் இருக்கும்போது ஜனித்தவன் 
முகம் நேத்திரம் இவைகளில் ஏற்படும் ரோகத்தினால் பீடிக்கப்பட் 
டவனாயும் , ஒரு துக்கமும் சகிக்க சக்தி யில்லாதவனாயும் , அதிக சத் 
துருக்களை யுடையவனாயும் , புத்திமானாயும் , வியவகாரியாயும் , ஸ்திரீ 
போகத்தில் பிரிய முள்ளவனாயும் , ஸ்திரீகளைத் துவேஷிக்கின்றவனா 
யும் , சுகமான பட்சணத் திரவியங்கள் மாலைகள் விசேட வஸ்திரங்கள் 
கஸ்தூரி முதலிய சுகந்த திரவியங்கள் ஆகிய இவைகளைச் சம்பாதிக் 
கின்றவனாயும் , ஆட்டம் பாட்டு கூத்து வாத்தியம் இவைகளில் பழக்க 
முள்ளவனாயும் , ஜலத்தில் அதிக பயமுள்ளவனாயும் இருப்பான் . 


144 


சாராவளி. 


சு . 12. சந்திரனின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் இடபத்தி 
லாவது துலாத்திலாவது இருப்பின் வேசிகளான ஸ்திரீகளோடு 
கூடி விளையாடுகின்றவனாயும் , மிதமாகவும் மெதுவாகவும் பேசக்கூடி 
யவனாயும் , யௌவனமான அநேகஸ்திரீகளோடு கூடியவனாயும் , ஜலத் 
தில் ஜீவிக்கப்பட்டவனாயும் இருப்பான் . ஜலசம்பந்தமான தொழிலி 
னால் ஜீவிப்பான் என்பது சாரம் . 

சு . 13. செவ்வாயின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் இடபத்தி 
லாவது துலாத்திலாவது இருப்பின் சூரனாகவும் , யுத்தத்தில் பிரிய 
முள்ளவனாயும் , தேஜசு உள்ளவனாயும் , சாகசத்தினால் கிடைக்கப் 
பட்ட பொருளும் கீர்த்தியும் உள்ளவனாயும் , அங்க பேத முள்ளவனா 
யும் இருப்பான் . 

சு . 14. புதனின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் இடபத்திலா 
வது துலாத்திலாவது இருப்பின் எழுத்திலும் சித்திரம் முதலியவை 
களிலும் காவியக்கிரந்தங்களிலும் சங்கீதத்திலும் கவிதையிலும் அதிக 
சமாத்துள்ள புத்தியுள்ளவனாயும் , நல்ல சரீர முள்ளவனாயும் இருப் 
பான் . 

சு . 15. குருவின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் இடபத்திலா 
வது துலாத்திலாவது இருப்பின் அதிக சத்துருக்களுள்ளவனாயும் , 
பந்துக்களுடைய சகாயமுள்ளவனாயும் , அரசனாகவோ மந்திரியா 
கவோ ஆகின்றவனாயும் , சௌந்தரியமுள்ள கண்களோடு கூடியவனா 
யும் , தர்சனீயமான சோபாவிசேஷத்தோடு கூடியவனாயும் , அதிக சந் 
தோஷமுடையவனாயும் இருப்பான் . 

சு . 16. சுக்கிரனின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் இடபத்தி 
லாவது துலாத்திலாவது இருப்பின் அரசனாகவோ மந்திரியாகவோ 
ஆகின்றவனாயும் , அதிகஸ் திரீகளும் தனங்களும் போகங்களும் 
உள்ளவனாயும் , புத்திமானாயும் , தைரியமில்லாதவனாயும் இருப்பான் . 

சு . 17. சனியின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் இடபத்திலா 
வது துலாத்திலாவது இருப்பின் குலத்திற்கு உசிதமில்லாத நீசத் 
தொழில்களைச் செய்கின்றவனாயும் , சோம்பலுள்ளவனாயும் , தாரித்திர 
முள்ளவனாயும் , வயோதிகமான ஸ்திரீகளினிடத்தில் பிரவேசிக்கின் 
றவனாயும் , ஒருவிதத்திலும் கட்டுப்படாத துஷ்ட சுபாவமுள்ளவனா 
யும் , ரோகத்தினால் பீடிக்கப்பட்டவனாயும் இருப்பான் . 

சு . 18-19 . சூரியன் மிதுனத்தில் இருக்கும்போது ஜனித்தவன் 
தாரணா புத்தியோடு கூடியவனாயும் , மதுரமான வாக்கோடு கூடினவ 


இருபத்திரண்டாவது அத்தியாயம் . 145 
னாயும் , தயை சந்தோஷம் ஆகிய குணங்களோடு கூடியவனாயும் , சாஸ் 
திரத்தின்படி நடக்கின்றவனாயும் , சிற்ப சாஸ்திரங்களிலும் வியாகரண 
சாஸ்திரங்களிலும் சமர்த்தனாயும் , மிகவுந் தனவானாயும் , மேன்மையா 
கிய வியாபாரத்தை யுடையவனாயும் , சாமர்த்தியசாலியாயும் , ஜோதிஷ 
சாஸ்திரத்தில் திறமையுடையவனாயும் , மெலிவும் தடிப்பும் அழகும் 
அழகின்மையும் இல்லாத சம ரூபமுடைய சரீரத்தை யுடையவனா 
யும் , இரண்டு தாய்களுள்ளவனாயும் , சௌபாக்கியமுள்ளவனாயும் , 
எல்லா விஷயத்திலும் அப்பியாச குணமுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 20. சந்திரனின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் மிதுனத் 
திலோ கன்னியிலோ இருப்பின் சத்துருக்களின் மூலமாயும் பந்துக்க 
ளின் மூலமாயும் துக்கத்தை யநுபவிக்கின்றவனாயும் , பிற தேச 
சஞ்சாரத்தினால் அதிக கிலேசத்தையடைபவனாயும் , அதிக சங்கடப் 
படுகின்றவனாயும் இருப்பான் . 

சு . 21. செவ்வாயின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் மிதுனத் 
திலோ கன்னியிலோ இருப்பின் சத்துருக்களின்மூலம் பயப்படுகின் 
றவனாயும் , கலகம் யுத்தம் நிந்தனை தன நஷ்டம் ஆகிய இவைகளால் 
துக்கிக்கின்றவனாயும் , தரித்திரனாபும் , லஜ்ஜையுள்ளவனாயும் இருப் 
பான் . 

சு . 22. புதனின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் மிதுனத்தி 
லாவது கன்னியிலாவது இருப்பின் அரசனைப் போன்ற செய்கை 
யுள்ளவனாயும் , பிரசித்தனாயும் , பந்துக்களுள்ளவனாயும் , சத்துருக் 
களால் தள்ளப்பட்டவனாயும் , நேத்திர ரோகமுள்ளவனாயும் இருப் 
பான் . 

சு . 23. குருவின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் மிதுனத்தி 
லாவது கன்னியிலாவது இருப்பின் அநேக சாஸ்திரங்களை நன்றாய் 
வாசித்து உண்மைகளை அறிந்தவனாயும் , சொல்வன்மை உள்ளவனா 
யும் , அரசனுக்குத் தூதனாயும் , அன்னிய தேசத்தில் சஞ்சரிக்கின்ற 
வனயும் , மிகுந்த கோபியாயும் , புத்திப்பிரமம் உள்ளவனாயும் இருப் 
பான் . 

சு. 24. சுக்கிரனின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் மிதுனத்தி 
லாவது கன்னியிலாவது இருப்பின் சம்பத்தும் பாரியையும் புத்திர 
ரும் உள்ளவனாயும் , சினேக குணம் குறைந்திருக்கின்றவனாயும் , 
ஒரு ரோகங்களுமில்லாதவனாயும் , சௌபாக்கியம் (சர்வஜனப் பிரியத் 
துவம் ) உள்ள வனயும் இருப்பான் , 

19 


146 


சாராவளி. 


தன்னைச் 


சமமான 


சு . 25. சனியின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் மிதுனத்தி 
லாவது கன்னியிலாவது இருப்பின் அதிக வேலையாட்களுள்ளவனா 
யும் , பயந்த மனத்தோடு கூடியவனாயும், தன்னுடைய பந்து வர்க்கங் 
களுக்கெல்லாம் ஆகார வஸ்திராதிகள் கொடுத்துக் காப்பாற்றுகின்ற 
தில் பிரியமுள்ளவனாயும் , சூது விளையாடுபவனாயும் இருப்பான் . 

சு . 26-27 . சூரியன் கடகத்திலிருக்கும் போது ஜனித்தவன் 
ஒரு தொழிலிலும் ஸ்திரமில்லா தவனாயும் , அரசனைப்போன்று 
பிரசித்தனாயும் , 

சார்ந்தவனைத் துவேஷிக்கின்ற 
வனாயும் , ஸ்திரீகளுக்குப் பிரியமில்லா தவனாயும் , தேககாந்தியுள்ள 
வனாயும் , கபம் பித்தம் இவைகளால் பீடிக்கப்பட்டவனாயும் , வழி 
நடத்தல் முதலாகிய கிலேசங்களினால் துக்கிக்கின்றவனாயும் , 
சாராயம் சாப்பிடுகின்றவனாயும் , 

தர்மம் உள்ளவனாயும் , 
சிரேஷ்டமான வாக்கியங்களையும் திக்கு தேசம் காலம் முதலிய 
அவஸ்தைகளையும் அறிகின்றவனாயும் , அதிகமரியாதையுள்ளவனாயும் , 
தகப்பன் பாட்டன் முதலிய எல்லோரையும் துவேஷிக்கின்றவனா 
யும் இருப்பான் . 

சு . 28. சந்திரனின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் கடகத்தி 
லிருப்பின் அரசனாகவோ அரசதுல்லியனாகவோ ஆகின்றவனாயுப் , 
ஜலமார்க்கத்தினால் ( கப்பல் பிரயாணம் முதலியன ) திரவியங்களை 
வாங்கி விற்றலால் கிடைத்த தனத்தோடு கூடியவனாயும் , ஸ்திர 
முள்ளவனாயும் குரூரனாயும் இருப்பான் . 

சு . 29. செவ்வாயின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் கடகத்தி 
லிருப்பின் க்ஷயம் பகந்தரம் என்னும் வியாதிகளினால் மிகவும் பீடிக் 
கப்பட்டவனாயும் , பந்துக்களோடு பற்றில்லாதவனாயும் , துர்ச்சன 
சுபாவமுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 30. புதனின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் கடகத்திலிருப் 
பின் வித்தை மானம் கீர்த்தி இவைகளில் பிரசித்த முள்ளவனாயும் , 
அரசனுக்குப் பிரியமுள்ளவனாயும் , காரியங்களில் சாமர்த்திய முள்ள 
வனாயும் , சத்துருக்களில்லாதவனாயும் இருப்பான் . 

சு . 31. குருவின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் கடகத்திலிருப் 
பின் சிரேஷ்டமானவனாயும் , மந்திரியாகவோ சேனைத் தலைவனாகவோ 
ஆகின்றவனாயும் , அதிக பிரசித்தியடைந்தவனாயும் , எல்லா வித் 
தையிலும் . ஞானமுள்ளவனாயும் இருப்பான் . 


இருபத்திரண்டாவது அத்தியாயம் . 147 
சு . 32. சுக்கிரனின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் கடகத்திலி 
ருப்பின் ஸ்திரீகளைச் சார்ந்திருப்பவனாயும் , அவர்கள் மூலமாய்க் 
கிடைக்கப்பட்ட தனத்தோடு கூடினவனாயும் , பிறர் காரியத்தில் பிரிய 
முள்ளவனாயும் , யுத்த வீரனாயும் , பிரியமான வார்த்தையைப் பேசு 
கின்றவனாயும் இருப்பான் . 

சு . 33. சனியின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் கடகத்திலிருப் 
பின் கபம் வாதம் ( வாயு ) இவைகளினால் உண்டாகும் ரோகங் 
களினால் பீடிக்கப்பட்டவனாயும் , பரதிரவியத்தை அபகரிக்கின்ற 
வனாயும் விபரீதமாக விசாரித்தலும் பிரவர்த்தித்தலும் ஆகிய இவை 
களைச் செய்கின்றவனாயும் , துஷ்ட சுபாவமுள்ள வனாயும் இருப்பான் , 

சு . 34-35 . சூரியன் சிம்மத்திலிருக்கும்போது ஜனித்தவன் சத் 
துருக்களை நாசம் செய்கின்றவனாயும் , அதிகமான கோபத்தோடு 
கூடினவனாயும் , சிறந்த தொழில்களைச் செய்கின்றவனாயும் , காட்டி 
லும் பர்வதத்திலும் பிரவேசிக்கக் கூடாத மற்ற தேசங்களிலும் சஞ் 
சரிக்கின்றவனாயும் , உத்சாகமுள்ளவனாயும் , நல்ல சூரத்தனமுள்ளவ 
னாயும் , தேஜஸ்வியாயும் மாமிசபட்சணம் செய்பவனாயும் , குரூரமும் 
காம்பீரமும் உள்ளவனாயும் , சோர்வில்லாத பராக்கிரமத்தை யுடையவ 
னாயும் , தாராளமாகப் பேசுகின்றவனாயும் , அரசனாகவோ அரசசமான 
னாகவோ அல்லது 

அல்லது தனபுஷ்டியுள்ளவனாகவோ ஆகின்றவனாயும் 
இருப்பான் . 

சு . 36. சந்திரனின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் சிம்மத்தி 
லிருப்பின் மேதாவியாயும் , நல்ல மனைவியையுடையவனாயும் , அரச 
னுக்கிஷ்டனாயும் , கபத்தினால் சம்பவிக்கும் ரோகத்தால் பீடிக்கப்பட் 
டவனாயும் இருப்பான் . 

சு . 37. செவ்வாயின் திஷ்டியோடு கூடிய சூரியன் சிம்மத்தி 
லிருப்பின் பரஸ்திரீகளைச் சேருகின்றவனாயும் , யுத்தகளத்தில் தன் 
னுடைய சாமர்த்தியத்தைக் காண்பிக்கின்றவனாயும் , சாகசகர்மங்க 
ளைச் செய்கின்றவனாயும் , காரியங்களில் ஊக்கமுடையவனாயும் , லஜ்ஜை 
யில்லா தவனாயும் , முக்கியவானாயும் இருப்பான் . 

சு . 38. புதனின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் சிம்மத்திலிருப் 
பின் வித்துவானாயும் , எழுத்து சம்பந்தமான காரியங்களைச் செய் 
கின்றவனாயும் , சூதுவிளையாடுபவனை ஆசிரயிக்கின்றவனாயும் , ஒன்று 
மில்லா தவனாக சஞ்சரிக்கின்றவனாயும் , அதிகமான பராக்கிரமமில்லா 
தவனாயும் இருப்பான் . 


148 


சாராவளி. 


சு . 39. குருவின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் சிம்மத்தி 
லிருப்பின் தேவாலயங்கள் சிருங்காரவனங்கள் கிணறு குளம் முத 
லாகிய 

ஜலாசயங்களை உண்டாக்குகின்றவனாயும் , அதிகமான 
உற்சாகமுள்ளவனாயும் , யோகம் செய்வதை முன்னிட்டு ஜனங்க 
ளில்லாத விடத்தை நோக்குபவனாயும் , மிகவும் புத்தியுள்ளவனாயும் 
இருப்பான் . 

சு . 40. சுக்கிரனின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் சிம்மத்தி 
லிருப்பின் மூலரோகம் குஷ்டம் என்கிற இந்த ரோகங்களால் பீடிக் 
கப்பட்டவனாயும் , தயையும் லஜ்ஜையுமில்லாதவனாயும் இருப்பான் . 

சு . 41. சனியின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் சிம்மத்திலிருப் 
பின் சகல காரியங்களையும் நாசம் செய்கின்றதில் சாமர்த்தியமுள்ளவ 
னாயும் , பௌருஷமில்லா தவனாயும் , பிறர்களைப் பீடிப்பவனாயும் இருப் 
பான் . 

சு . 42-43 . சூரியன் கன்னியிலிருக்கும்போது ஜனித்தவன் 
ஸ்திரீகளின் சரீரம் போன்ற சரீரமுடையவனாயும் , லஜ்ஜையுள்ளவனா 
யும் , எழுத்து விஷயத்தில் சமர்த்தனாயும் , பலஹீனனாயும் , நல்ல 
கதைகளைச் சொல்பவனாயும் , தாரணா புத்தியுடையவனாயும் , குறைந்த 
பராக்கிரமமுடையவனாயும் , வித்துவானாயும் , தேவர்களையும் குருக்க 
ளையும் பூஜிக்கின்றவனாயும் , கால் முறிவுகளைச் சிகிச்சித்தல் முதலிய 
கர்மங்களில் சமர்த்தனாயும் , வேத சாஸ்திரங்கள் சங்கீதம் வீணா 
வாத்தியங்கள் முதலியவைகளில் பிரியமுள்ளவனாயும் , மெதுவாயும் 
னமாயும் பேசுகின்றவனாயும் இருப்பான் . 

சு . 44-45 . சூரியன் துலாத்திலிருக்கும்போது ஜனித்தவன் 
தோல்வியும் நாசமும் அதிகமான செலவும் உள்ளவனாயும் , தன நஷ் 
டத்தினால் துக்கிக்கின்றவனாயும் , அன்னிய தேசங்களிலும் வழியிலும் 
நடக்கின்றவனாயும் , விரோதிக்கப்பட்டவனாயும் , இழிவான கர்மத் 
தைச் செய்கின்றவனாயும் , சுவர்ணம் இரும்பு முதலான லோகங்களை 
விற்று ஜீவனம் செய்பவனாபும் , துவேஷிக்கத்தக்கவனாயும் , பிறர் 
தொழிலைச் செய்கின்றவனாபும் , பரஸ்திரீகளைச் சேருகின்றவனாயும், 
அழுக்குள்ளவனாயும் , அகங்காரியாயும் அரசனால் உபத்திரவத்தை 
அடைந்தவனாயும் இருப்பான் . 

சு . 46-47 . சூரியன் விருச்சிகத்திலிருக்கும்போது ஜனித்தவன் 
எதிரியினால் ஜெயிக்க முடியாத யுத்த வேகத்தை யுடையவனாயும் , 
வேதோக்தமான கர்மங்களை வெறுக்கின்றவனாயும் , 

அசத்தியமான 


இருபத்திரண்டாவது அத்தியாயம் . 149 
வார்த்தை பேசுகின்றவனாயும் , அறிவில்லாதவனாயும் , கோபமுள்ள 
னாயும், மனைவிக்கு நாசமோ தோஷமோ செய்பவனாயும் , குரூரனாயும் , 
துஷ்ட ஸ்திரீகளிடத்தில் பிரியமுள்ளவனாயும் , கெட்ட நடத்தை 
யுடையவனாயும் , லோபியாயும் , கலகப்பிரியனாயும் , கபடமான வாக் 
குள்ளவனாயும் , ஆயுதம் அக்கினி விஷம் இவைகளால் பீடிக்கப்பட்ட 
வனாயும் , தாய் தந்தையர்களுக்கு இஷ்டமில்லாதவனாயும் இருப்பான் . 

சு . 48-49 . சூரியன் தஙசிலிருக்கும்போது ஜனித்தவன் எல்லாத் 
திரவியங்களுமுள்ளவனாயும் , அரசனுக்குப் பிரியனாயும் , வித்வானாயும் , 
தேவர் பிராம்மணர் இவர்களைப் பூஜிக்கின்றவனாயும் , ஆயுதப் பிரயோ 
கம் அம்புகளின் பிரயோகம் யானைகளைப் பழக்குதல் முதலியவை 
களில் சாமர்த்தியம் உள்ளவனாயும் , எல்லா வியவகார காரியங்களையும் 
அறிகின்றவனாயும் , சத்ஜனங்களுக்குப் பூஜ்ஜியனாயும் , மிகவும் சாந்தம் 
உள்ளவனாயும் , தனவானாயும் , பெருத்து உயர்ந்திருக்கின்ற சரீரத்தை 
யுடையவனாயும் , பந்துக்களுக்கு இஷ்டமான காரியங்களைச் செய்கின் 
றவனாயும் , சத்தியத்தைக் காப்பாற்றுகின்றவனாயும் இருப்பான் . 

சு . 50. சந்திரனின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் தநுசிலாவது 
மீனத்திலாவது இருப்பின் நல்ல வார்த்தையும் புத்தியும் புத்திரரும் 
சம்பத்தும் உள்ள வனாயும் , அரச சமானனாயும் , துக்கமில்லாதவனாயும் , 
நல்ல சரீரமுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 51. செவ்வாயின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் தநுசிலா 
வது மீனத்திலாவது இருப்பின் யுத்த விஷயத்தில் கிடைக்கப்பெற்ற 
கீர்த்தியோடு கூடினவனாயும் , ஸ்பஷ்டமான வார்த்தையைப் பேசு 
கின்றவனாயும் , அதிகமான சுகம் சம்பத்து இவைகளை யுடையவனாயும் , 
மிகுந்த கோபத்தன்மை யுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 52. புதனின் திருஷ்டியோடுகூடிய சூரியன் தநுசிலாவது 
மீனத்திலாவது இருப்பின் மதுரமான வார்த்தைகளைப் பேசுகின்ற 
வனாயும் , எழுத்து வேலை செய்பவனாயும் , காவ்யம் கலாவித்தை இவை 
களில் நிபுணத்துவம் உள்ளவனாயும் , சதஸில் வெகுமானிக்கப்படு 
கின்றவனாயும் , 

வாகனப் பழக்கமுள்ளவனாயும் , தாதுக்களை ( சப் 
தோத்பத்திக்கு ஹேதுக்களாகிய தூ ஏத ஸ்பர்த்த இவைகளை ) அறி 
கின்றவனாயும் , (வியாகரணமறிந்தவன் ) வெகுஜன சம்மதமுள்ள 
வனாயும் இருப்பான் . 

சு . 53. குருவின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் தநுசிலாவது 
மீனத்திலாவது இருப்பின் பாஜகிருகங்களில் 

சஞ்சரிக்கின்ற 


150 


சாராவளி. 


வனாகவோ அல்லது ராஜனாகவோ ஆகின்றவனாபும் , யானை குதிரை 
மூலமாகத் தனங்களையுடையவனாயும் , வித்வானாயும் இருப்பான் . 

சு . 54. சுக்கிரனின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் தநுசிலாவது 
மீனத்திலாவது இருப்பின் திவ்வியமான ஸ்திரீகளின் போக சுகங் 
களை அனுபவிக்கின்றவனாயும் , நல்ல வாசனையுள்ள மாலைகள் முதலி 
யன உடையவனாயும் , மிகுந்த சாந்தகுணமுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 55 : சனியின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் தநுசிலாவது 
மீனத்திலாவது இருப்பின் சுத்தமில்லாதவனாயும் , பரான்னத்தினால் 
ஜீவிக்கப்பட்டவனாயும் , இழிகுலத்தவர்களின் நடத்தையை யுடைய 
வனாயும் , பசு மிருகா திகளினிடத்தில் கிரீடை செய்கின்றவனாயும் 
இருப்பான் . 

சு . 56 - 57. சூரியன் மகரத்திலிருக்கும்போது ஜனித்தவன் 
பேராசையுள்ளவனாயும் , துஷ்ட ஸ்திரீகளினிடத்தில் பிரியமுள்ளவ 
னாயும் , நித்திய கர்மங்களை வர்த்தித்தவனாயும் , அதிக ஆசையுள்ளவ 
னாயும் , வெகு கர்மங்களைச் செய்கின்றவனாயும் , பந்துக்களில்லா தவனா 
யும் , ஸ்திரமில்லாத சுபாவத்தையுடையவனாயும் , சதா சஞ்சாரியாயும் , 
பராக்கிரமமில்லா தவனாயும் , தன்னைச் சார்ந்தவர்கள் சினேகிதர்கள் 
பந்துக்கள் மூலமாய் சகல திரவியங்களையும் இழந்தவனாயும் , மிதமில் 
லாமல் சாப்பிடுகின்றவனாபும் இருப்பான் . 

சு . 58. சந்திரனின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் மகரத்தி 
லாவது கும்பத்திலாவது இருப்பின் கபடம் வஞ்சனை முதலிய 
வைகளில் சமர்த்தனாயும் , மன ஊக்கமில்லாதவனாபும் , ஸ்திரீ சங்க 
மத்தினால் தனம் சுகம் இவைகளை இழந்தவனாயும் இருப்பான் . 

சு. 59. செவ்வாயின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் , மதரத்தி 
லாவது கும்பத்திலாவது இருப்பின் ரோகத்தினால் பீடிக்கப்பட்டவ 
னாயும் , சத்துருக்களால் உபத்திரவிக்கப்பட்டவனாயும் , யுத்தத்தில் 
சத்துருக்களின் ஆயுதங்களினால் வெட்டப்பட்ட 
யுடையவனாயும் , அங்க பேத முள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 60. புதனின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் , மகரத்திலாவது 
கும்பத்திலாவது இருப்பின் யுத்தத்தில் சாமர்த்திய முள்ளவனாயும் , 
பௌருஷமில்லாத சுபாவத்தை யுடையவனாயும் , பர திரவியத்தை 
அபகரிக்கின்றவனாயும் , பலமில்லாத அங்கங்களை யுடையவனாயும் 
இருப்பான் . 


அவயவங்களை 


இருபத்திரண்டாவது அத்தியாயம் . 151 
சு . 61. குருவின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் மகரத்திலாவது 
கும்பத்திலாவது இருப்பின் நல்ல காரியங்களைச் செய்கின்றவனாயும் , 
புத்திமானாயும் , எல்லோரையும் காப்பாற்றுபவனாயும் , மகத்தான 
யஜசு உள்ளவனாயும் , நல்ல மனது உடையவனாயும் இருப்பான் . 

சு . 62. சுக்கிரனின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் , மகரத்தி 
லாவது கும்பத்திலாவது இருப்பின் சங்கு பவளம் 

முதலான 
சிரேஷ்ட வஸ்துக்களினால் கிடைக்கின்ற தனத்தினால் ஜீவனம் செய் 
கின்றவனாயும், வேசிய ஸ்திரீயோடு கூடினவனாயும் , மிகவும் தனவா 
னாயும் , சுகமுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 63. சனியின் திருஷ்டியோடு கூடிய சூரியன் மகரத்திலாவது 
கும்பத்திலாவது இருப்பின் சத்துருக்களின் கூட்டத்தை அழிப்பவ 
னாயும் , அரசனிடமிருந்து கிடைக்கப்பெற்ற சன்மானத்தினால் மனது 
சமாதான மடைபவனாயும் , மிகுந்த சுகங்களை யடைகின்றவனாயும் 
இருப்பான் . 

சு . 64-65 . சூரியன் கும்பத்திலிருக்கும்போது ஜனித்தவன் ஹிரு 
தய ரோகம் உள்ளவனாயும் , வெகு சத்துவகுணமுள்ளவனாயும் , சத் 
ஜனங்களுக்கு நிந்தியனாயும் , மிக்க கோபியாயும் , பிறர்மனைவிகளிடம் 
இஷ்டமுள்ளவனாயும் , எல்லாக் கர்மங்களிலும் ஊக்க முள்ளவனாபும் , 
மிகவும் துக்கத்தை அநுபவிக்கின்றவனாயும் , சொற்பதனம் உள்ளவ 
னாயும் , சினேகத்திற்குப் பிரியமில்லாதவனாயும் , அழுக்குள்ள சரீ 
ரத்தை யுடையவனாயும் , நிந்திக்குமாறு அர்த்தமில்லாமல் பேசுந் 
தன்மையுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 66-67 . சூரியன் மீனத்திலிருக்கும்போது ஜனித்தவன் பந்துக் 
களைச் சம்பாதிப்பதில் சாமர்த்திய முள்ளவனாயும் , ஸ்திரீகளுடைய 
சந்தோஷத்தினால் சுக சாதனங்களான சாமக்கிரியைகளைச் சம்பாதிக் 
கின்றவனாயும் , வித்வானாயும் , மிகவும் சத்துருக்களை நாசம் செய் 
கின்றவனாயும் , க்ஷயமும் விருத்தியும் உள்ள வனாயும் , தனம் யஜசு 
இவைகளுள்ளவனாயும் , நல்லபுத்திரர்களினாலும் வேலையாட்களினா 
லும் கிடைக்கப்பட்ட கீர்த்தியையுடையவனாயும் , ஜலத்திலிருந்து 
உண்டாகின்ற திரவியங்களை ( முத்து முதலானவை ) விற்று ஜீவிக் 
கின்றவனாயும் , நன்றாகவும் தந்திரமாகவும் உள்ள வார்த்தைகளைப் 
பேசுகின்றவனாயும் , கடினமான பகந்தரரோகம் உள்ளவனாயும் , அதிக 
மொன சகோதரர்கள் உள்ளவனாயும் இருப்பான் . 


152 


சாராவளி. 


கிரகங்களுடைய பூர்ண திருஷ்டியினால் பலன்கள் பூர்ணமாய்ச் 
சம்பவிக்கும் . சூரியனிருக்கின்ற ராசிக்கு மூன்றாம் ராசியில் புதனும் , 
நான்கா மிராசியில் சுக்கிரனும் கணிதப் பிரகாரம் நிற்கமாட்டார்கள் . 
சூரியஸ்புடத்தின் முன் பின் 27 - பாகைக்குப் பின் புதனும் , 47 
பாகைக்குப்பின் சுக்கிரனும் வருவார்களென்பதற்குப் பிரமாண 
மில்லை . இதனால் சூரியனுக்குப் புத திருஷ்டியும் சுக்கிர திருஷ்டி 
யும் எவ்விதம் சம்பவிக்கும் என்ற ஒரு கேள்வி எழுதற்கிடமுண் 
டெனில் , ( திருச்யே திருஷ்ட்றா விவர்ஜிதே ) என்ற ஸ்ரீபதி பத்த 
திவசவப் பிரகாரம் சூரியனுக்குச் சுக்கிர திருஷ்டி கொஞ்சம் சம்ப 
விக்குமென்றாலும் , புத திருஷ்டி கொஞ்சங்கூட சம்பவிக்க மாட் 

நாபஸ யோகத்தில் கூறப்பட்ட வஜ்ஜிராதி யோகங்களுக்கும் 
இதைப் போல் அசாங்கத்தியம் உள்ள தாகின்றது . ஆனால் தபஸ் 
சக்தியும் தைவானுக்கிரகமும் உள்ள பூர்வாசாரியர்களான மகருஷி 
கள் ஒருக்காலத்திலும் இல்லாததொன்றைச் சொல்லார்கள் . ஆன 
தால் சூரியனிருக்குமிடத்திலிருந்து புத சுக்கிரர்கள் மேற்கூறிய 
பாகைகளைத் தாண்டி முன்னொரு கற்பத்தில் சஞ்சரித்தார்களென் 
றும் , அது போலவே பின்னொரு கற்பத்தில் சஞ்சரிப்பார்களென்றும் 
பெறப்படுகின்றது . - ஆன தால் எழுதற்கிடமின்று . மேற்சொன்ன 
பலன்கள் நிரூபிக்கத் தக்கதாகுமென்றம் , சோதிட சாஸ்திர கிரந்தங் 
களிலிருந்தே இஃது அநுமானிக்கத் தக்க தென்றும் தெளிவுபடுத்தி 
இவ்விருபத்திரண்டாவது அத்தியாயத்தைச் சமாப்தி செய்கின்றார் . 


இருபத்திரண்டாவது அத்தியாயம் முற்றிற்று . 


இருபத்து மூன்றாவது அத்தியாயம் . 


சந்திராஸ்ரய ராசிபலமும் திருஷ்டி பலமும் . 


சு . 1. மேடாதி ராசிகளில் சந்திரன் இருப்பதினால் உண்டா 
கும் பலனையும் மற்றக் கிரகங்களின் திருஷ்டியினால் உண்டாகும் பல 
னையும் தெளிவாய்க் கூறுகின்றார் . 

சந்திரன் - மேடவி ராசியிலிருக்கச் சனித்தவன் பிறர்களை ஆராதிப் 
பதில் சாமர்த்திய முள்ளவனாயும் , அதிக தனமில்லாதவனாயும் , சகோ 
தரர்களை விட்டுப் பிரிந்தவனாயும் , சாகசப் பிரவிருத்தியைச் செய்கின் 
றவனாயும் , சுபமில்லாதவனாயும் , காமபீடையுள்ளவனாயும் , மாமிசமில் 
லாமல் மெலிந்திருக்கின்ற முழங்காலையும் கெட்ட நகத்தையும் சரீரத் 
தையும் சிரோரோமங்களையும் உடையவனாயும் , ஸ்திரமில்லா தவனா 
யும் , கவுரவத்தோடு கூடினவனாயும் , தாமரைப்போன்ற மிருது 
வானதும் அழகுள்ளதுமான கைகால்களுடையவனாயும் , அதிக புத்தி 
ரர்களுடையவனாயும் , கொஞ்சம் சிவந்து வட்டமாயிருக்கின்ற நேத் 
திரங்களுடையவனாயும் , எல்லாரிடத்திலும் சந்தோஷமுடையவனா 
யும் , ஜலத்திற்குப் பயமுள்ளவனாயும் , புண் முதலியவைகளால் விரூ 
மோ அடையாளமோ உள்ள சிரசோடு கூடினவனாயும் , ஸ்திரீகளுக்கு 
அதீனனாயும் இருப்பான் . 

சு . 2. சந்திரன் மேடத்திலிருந்து சூரியனின் திருஷ்டியைப் 
பெறின் அதிக குரூர முள்ளவனாயும் , அரசனோ அரசசமான னோ 
ஆகின்றவனாயும் , தன்னை ஆசிரயித்துப் பாதத்தில் வீழ்ந்து வணங்கு 
கின்றவர்களிடத்தில் தயவுள்ளவனாயும் , தீரத்தன்மையுள்ளவனாயும் , 
யுத்தத்தில் பிரியமுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 3. சந்திரன் - மேடத்திலிருந்து செவ்வாயின் திருஷ்டியைப் 
பெறின் பல் நேத்திரம் இவைகளில் ரோகமுள்ளவனாயும் , விஷம் அக் 
கினி வாதம் ஆயுதம் இவைகளினால் சரீரத்திற்குத் தோஷம் சம்ப 
வித்தவனாயும் , மண்டலாதிபதியாயும் , மூத்திரக் கிரிச்சரம் என்னும் 
ரோகத்தால் கஷ்டப்படுபவனாயும் இருப்பான் . 

சு . 4. சந்திரன் மேடத்திலிருந்து புதனின் திருஷ்டியைப் 
பெறின் பல வித்தைகளை உபதேசிக்கும் ஆசார்யனாயும் , வேண்டிய 

20 


154 


சாராவளி. 


வாறு பேசுகின்றவனாயும் , தைரியமில்லாமல் சபலமாயிருக்கும் மன 
சுடையவனாயும் , நல்லகவி தனாயும் , மகத்தான யஜசு உள்ளவனாயும் 
இருப்பான் . 

சு . 5. சந்திரன் மேடத்திலிருந்து குருவின் திருஷ்டியைப் 
பெறின் அதிக வேலையாட்களும் தனமும் நிறைந்தவனாயும் , அரச மந் 
திரியாகவோ சேனாநாயானாகவோ ஆகின்றவனாயும் இருப்பான் . 

சு . 6. சந்திரன் மேடத்திலிருந்து சுக்கிரனின் திருஷ்டியைப் 
பெறின் எல்லாருக்கும் ஆனந்தத்தை விளைவிக்கும் அழகான சரீரமும் 
புத்திரர்களும் தனங்களும் உள்ளவனாபும் , சிரேஷ்டமும் யௌவன 
முமான ஸ்திரீகளையுடையவனாயும் , மிதமாகச் சாப்பிடுகின்றவ 
னாயும் இருப்பான் . 

சு . 7. சந்திரன் மேடத்திலிருந்து சனியின் திருஷ்டியைப்பெறின் 
எல்லாருடைய விரோதத்தையடைபவனாபும் , அதிக துக்கமுள்ளவ 
னாயும் , தரித்திரத்தால் பீடிக்கப்பட்டவனாயும் , தேகமும் வேஷமும் 
சுத்தமில்லா தவனாயும் , பொய் பேசுகின்றவனாயும் இருப்பான் . 

சு . 8. சந்திரன் இடபவிராசியிலிருக்கச் சனித்தவன் விஸ்தார 
மான பார்வையுடையவனாயும் , அதிக தானம் செய்கின்றவனாயும் , 
கறுத்து சுருண்டிருக்கின்ற ரோமங்களையுடையவனாயும் , காமசீல 
முள்ளவனாயும் , கீர்த்திமானாயும் , சௌந்தரிய முள்ளவனாயும் , புருஷ 
சந்தானங்கள் குறைந்து ஸ்திரீ சந்தானங்கள் அதிகமுடையவனாயும் , 
விருஷபத்தின் நேத்திரம் போன்ற நேத்திரங்களையுடையவனாயும் , 
அன்னப்பட்சியைப் போன்ற விசாலமுள்ள சஞ்சாரத்தை யுடையவ 
னாயும் , யௌவனத்திலும் வயோதிகத்திலும் ஒன்றுபோல அதிக 
சுகத்தைய நுபவிக்கின்றவனாயும் , தடித்திருக்கின்ற 

கால்கள் 
தோள்கள் முழங்கால்கள் கணுக்கால்கள் முகம் இவைகளுள்ளவனா 
யும் , பார்சுவத்திலும் முகத்திலும் பின்பாகத்திலும் அடையாளங்க 
ளுள்ளவனாயும் , ககுதம் ( திமில் ) உடையவனாயும் , அதிருஷ்டமுள்ள 
வனாயும் , பொறுமையுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 9. சந்திரன் இடபத்திலிருந்து சூரியனின் திருஷ்டியைப் 
பெறின் பயிர்த்தொழில் உள்ளவனாயும் , எல்லாக் கர்மங்களிலும் அதிக 
உத்சாகமும் சாமர்த்தியமும் உள்ளவனாயும் , நாற்கால் மிருகங்களை 
( பசு காளை எருமை கழுதை குதிரை ஒட்டகம் ) உடையவனாயும் , 
சேவகத்தொழில் செய்யும் ஜனங்களை உடையவனாபும் , தனவானாயும் , 
பிரயோகங்களை அறிகின்றவனாயும் இருப்பான் . 


கை 


இருபத்து மூன்றாவது அத்தியாயம் . 155 
சு . 10. சந்திரன் இடபத்திலிருந்து செவ்வாயின் திருஷ்டியைப் 
பெறின் அதிக காமியாயும் , ஸ்திரீயின் மூலம் பலமும் பந்து ஜனங்க 
ளும் நசித்தவனாயும் , ஸ்திரீகளின் மனதை மிகவும் கவருகின்றவ 
னாயும், தாய்க்கு இஷ்டமில்லாதவனாயும் இருப்பான் . 

சு . 11. சந்திரன் இடபத்திலிருந்து புதனின் திருஷ்டியைப் 
பெறின் கர்த்துரு கர்மாதிகாரங்களோடு கூடிய பதசமூகத்தைச் சம 
யோசிதமாய் யோசித்துப் பேசுவதில் சாமர்த்தியமுள்ளவனாயும் , 
சந்துஷ்டனாயும் , சகல ஜீவர்கட்கும் இஷ்டனாயும் , ஒன்று போலில் 
லாத அநேக குணங்கள் உள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 12. சந்திரன் இடபத்திலிருந்து குருவின் திருஷ்டியைப் 
பெறின் ஸ்திரமான புத்திரர்களும் மனைவிகளும் பந்துக்களும் உள்ள 
வனாயும் , தாய் தந்தையர்களிடம் பக்தியுள்ளவனாயும் , அதிக நிபுணனா 
யும் , தர்மகாரியங்களைச் செய்கின்றவனாயும் , மிகவும் பிரசித்தனாயும் 
இருப்பான் . 

சு . 13. சந்திரன் இடபத்திலிருந்து சுக்கிரனின் திருஷ்டியைப் 
பெறின் விசேஷமான ஆபரணங்கள் வாகனங்கள் வீடுகள் கட்டில் 
கள் மெத்தைகள் பீடங்கள் பாய்கள் சுகந்த திரவியங்கள் மாலைகள் 
வஸ்திரங்கள் முதலானவைகளைச் சம்பாதிக்கின்றவனாயும் , அவைக 
ளால் சுகங்களை அனுபவிக்கின்றவனாயும் இருப்பான் . 

சு . 14-15 . சந்திரன் இடபத்திலிருந்து சனியின் திருஷ்டியைப் 
பெறின் பொருளில்லா தவனாயும் , எல்லார்க்கும் அனிஷ்டத்தைச் 
செய்கின்றவனாயும் , ஸ்திரீகளுக்கு இஷ்டமில்லாதவனாயும் , புத்திரர் 
களும் பந்துக்களும் சினேகிதர்களும் உள்ள வனாயும் இருப்பான் . 
இடபராசியின் முற்பாதியில் சந்திரன் இருப்பின் மாதாவிற்கும் ,, 
பிற்பாதியில் இருப்பின் பிதாவிற்கும் உடனே மரணம் உண்டாகும் . 

சு . 16. சந்திரன் மிதுன விராசியிலிருக்கச் சனித்தவன் உயர்ந்த 
மூக்கும் கருமை நிறமுமுள்ள நேத்திரங்களு முடையவனாயும் , அதிக 
மான விதிகளையும் கலைகளையும் காவியங்களையும் உண்டாக்குகின்றவ 
னாயும் , சுகாநுபவமுடையவனாயும் , அஸ்தத்தில் மச்ச ரேகையுள்ள 
வனாயும் , விஷய சுகத்தில் பிரியமுள்ளவனாயும் , புத்தி சாமர்த்திய 
முள்ளவனாயும் , சரீரத்தில் சிறு நரம்புகள் உள்ளவனாயும் , தர்சனீய 
னாயும் , சௌபாக்கிய முள்ளவனாயும் , ஹாஸ்யமாகவும் பிரியமாகவும் 
இருக்கின்றவார்த்தைகளைப் - பேசுகின்றவனாயும் , ஸ்திரீகளுக்கு 
அதீனனாயும் , நீண்ட சரீர முள்ளவனாயும் , புருஷத்துவமில்லாதவர்க 


156 


சாராவளி. 


ளோடு சேர்ச்கையில்லாதவனாயும் , சந்தோஷ சீலமுள்ளவனாயும் , 
இரண்டு தாய்களால் வளர்க்கப்பட்டவனாயும் இருப்பான் . 

சு . 17. சந்திரன் மிதுனத்திலிருந்து சூரியனின் திருஷ்டியைப் 
பெறின் புத்திமானாயும் , சௌந்தர்ய முள்ளவனாயும் , மிகவும் தர் 
மிஷ்டனாயும் , அதிக துக்கத்தை யுடையவனாயும் , அதிக தனமில்லா 
தவனாயும் இருப்பான் . 

சு . 18. சந்திரன் மிதுனத்திலிருந்து செவ்வாயின் திருஷ்டியைப் 
பெறின் வெகு சூரனாயும் , அறிவுள்ளவனாயும் , சுகம் வாகனம் தனம் 
சௌந்தரியம் ஆகிய இவைகள் உள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 19. சந்திரன் மிதுனத்திலிருந்து புதனின் திருஷ்டியைப் பெறின் 
தனம் முதலிய சம்பத்துக்களைச் சம்பாதிப்பதில் சாமர்த்தியம் உள் 
ளவனாயும் , ஒரு காரியத்திலும் தோல்வி யடையாதவனாயும் , மிகவும் 
தீரம் உள்ளவனாயும் , அரசனாகவாவது அல்லது அரச சமானனாக 
வாவது ஆகின்றவனாயும் , பிறரால் அறியப்படாததும் மாறுபாடில் 
லாததுமான சக்தியை உடையவனாயும் இருப்பான் . 

சு . 20. சந்திரன் மிதுனத்திலிருந்து குருவின் திருஷ்டியைப் 
பெறின் எல்லா வித்தைகளையும் சாஸ்திரங்களையும் உபதேசிக்கும் 
ஆசிரியனாயும் , பிரசித்தியுள்ளவனாயும் , உண்மையைச் சொல்பவ 
னாயும் , சௌந்தரிய முடையவனாபும் , எல்லா விஷயத்திலும் வெகு 
மானிக்கப்படும் யோக்கியதை யுள்ளவனாயும் , நல்ல வாக்கு சாமர்த் 
திய முடையவனாயும் இருப்பான் . 

சு . 21. சந்திரன் மிதுனத்திலிருந்து சுக்கிரனின் திருஷ்டியைப் 
பெறின் சிரேஷ்டமும் யௌவனமுமுடைய ஸ்திரீகள் மாலைகள் விசேட 
வஸ்திரங்கள் உத்தம வாகனங்கள் கட்டில்கள் மெத்தைகள் சுவர்ண 
முதலிய ஆபரணங்கள் இரத்தினங்கள் ஆகிய இவைகளையுடையவ 
னயும் , இவைகளினால் சுகத்தை அடைபவனாயும் இருப்பான் . 

சு . 22. சந்திரன் மிதுனத்திலிருந்து சனியின் திருஷ்டியைப் 
பெறின் பந்துக்களை விட்டுப் பிரிந்தவனாயும் , பாரியை சுகம் தனம் 
ஆகிய ஐசுவரியங்கள் இல்லாதவனாயும் , ஜனங்களால் துவேஷிக்கப் 
படுகின்றவனாயும் இருப்பான் . 

சு . 23. சந்திரன் கடக விராசியிலிருக்கச் சனித்தவன் சௌபாக் 
கியமும் தைரியமும் உள்ளவனாயும் , அதிக பந்துக்களோடும் கிருகங் 
களோடும் கூடினவனாயும் , எப்போதும் சஞ்சரிக்கின்றவனாயும் , 
ஜோதிஷ சாஸ்திரத்தை அறிகின்றவனாயும் , மிகவும் காமனாயும் , உப 


இருபத்து மூன்றாவது அத்தியாயம் . 


157 


கார ஸ்மரணையுள்ளவனாயும் , மந்திரியாயும் , அதிக சாஸ்திரங்களை 
அறிகின் றவனாயும் , பிறதேசத்தில் வாசஞ்செய்கின்றவனாயும் , உன் 
மாத சுபாவத்தையுடையவனாயும் , கிலேசங்களைச் சகிக்கின்றவனாயும் , 
ஜலத்திலும் புஷ்பத்திலும் பிரியமுள்ளவனாயும் , சந்திரனைப் போன்று 
குறைவும் விருத்தியுமுள்ள தனமுடையவனாயும் , பிராசாதங்களிலும் 
(மாளிகை ராஜகிருகம் ) நந்தவனங்களிலும் ஜலாசயங்களிலும் வசிக்க 
வும் விளையாடவும் அவைகளை யுண்டாக்கவும் பிரியமுள்ளவனாயும் , 
தடித்த கழுத்தோடு கூடினவனாயும் இருப்பான் . 

சு . 24. சந்திரன் கடகத்திலிருந்து சூரியனின் திருஷ்டி.யைப் 
பெறின் அரசனின் போர்வீரனாயும் , திருப்தியில்லாதவனாயும் , தரித் 
திர முடையவனாயும் , பிறருக்குக் கிலேசங்களை யுண்டாக்குகின்றவ 
னாயும் , வனங்களையோ கோட்டைகளையோ காத்துரக்ஷிக்கின்றவ 
னாயும் இருப்பான் . 

சு . 25. சந்திரன் கடகத்திலிருந்து செவ்வாயின் திருஷ்டியைப் 
பெறின் யுத்த சாமர்த்திய முடையவனாயும் , அங்கக்குறைவு உள்ளவ 
னாயும் , தாய்க்குக் கெடுதியை உண்டாக்குகின்றவனாயும் , எல்லாருக் 
கும் பிரியமுள்ளவனாயும் , காரியாதிகளில் சாமர்த்திய முள்ளவனாயும் 
இருப்பான் . 

சு . 26. சந்திரன் கடகத்திலிருந்து புதனின் திருஷ்டியைப்பெறின் 
புத்தி சத்தியுள்ளவனாயும் , நயமுள்ளவனாயும் , தனமும் புத்திரர்களும் 
உள்ளவனாயும் , மந்திரியாயும் இருப்பான் . 

சு . 27. சந்திரன் கடகத்திலிருந்து குருவின் திருஷ்டியைப்பெறின் 
அரசனாகவோ அரச சமானனாகவோ ஆகின்றவனாயும் , நயம் விநயம் 
பராக்கிரமம் ஆகிய இவைகளையுடையவனாயும் , சுகம் அனுபவிக்கின்ற 
வனாயும் , நல்ல மனையாளை உடையவனாயும் இருப்பான் . 

சு . 28. சந்திரன் கடகத்திலிருந்து சுக்கிரனின் திருஷ்டியைப் 
பெறின் அதிக தனங்களும் சுவர்ணங்களும் வஸ்திரங்களும் ஸ்திரீ 
களும் இரத்தினங்களும் உள்ளவனாயும் , வேசியாதி ஜனங்களுக்கு 
நாயகத்துவம் வகிக்கின்றவனாயும் , சுந்தரனாயும் இருப்பான் . 

சு . 29. சந்திரன் கடகத்திலிருந்து சனியின் திருஷ்டியைப் பெறின் 
எப்போதும் சஞ்சரிக்கின் றவனாயும் , சுகமும் தனமும் இல்லாதவ 
னாயும் , தாய்க்கு இஷ்டமில்லாதவனாயும் , பொய் பேசுவதிலும் கபடஞ் 
செய்வதிலும் பிரியமுள்ளவனாயும் , பாபமுடையவனாயும் , உசித மில் 
லாத இழிவான காரியங்களைச் செய்கின்றவனாயும் இருப்பான் . 


158 


* சாராவளி. 


. 


சு . 30. சந்திரன் சிம்மவிராசியிலிருக்கச் சனித்தவன் புஷ்டியான 
எலும்புகளையுடையவனாயும் , ரோமங்கள் குறைந்தவனாயும் , பெருத்த 
கழுத்து முகம் இவைகளோடு கூடினவனாயும் , சிறுத்து ஆழ்ந்து 
சிவப்பு கலந்த நேத்திரங்களையுடையவனாயும் , ஸ்திரீகளைத் துவே 
ஷிக்கின்றவனாயும் , அதிகமான பசியும் தாகமும் உள்ளவனாயும் , பற் 
களிலும் வயிற்றிலும் உண்டாகும் ரோகத்தால் பீடிக்கப்பட்டவ 
னாயும் , மாமிசம் உண்பவனாயும் , தான சீல முள்ளவனாயும் , அதிக 
கோபியாயும் , குறைந்த புத்திரர்கள் உடையவனாயும் , மலைகளிலும் 
வனங்களிலும் சஞ்சரிக்கின்றவனாயும் , மாதாவுக்கு வசியப்பட்டவ 
னாயும் , அழகான பாரியை யுடையவனாயும் , சூரனாயும் , காரியமின்றிக் 
கோபிப்பவனாயும் இருப்பான் . 

சு . 31. சந்திரன் சிம்மத்திலிருந்து சூரியனின் திருஷ்டியைப் 
பெறின் அரசனுக்குச் சத்துருவாயும் , மிகவும் மேன்மையான குணங் 
களை யுடையவனாயும் , பெருஞ் சப்தத்துடன் பேசுபவனாயும் , தீரமுள் 
ளவனாயும் , ( சூரன் எனவும் பாடமுளது ) பாபகர்மங்களைச் செய் 
கின்றவனாயும் , பிரசித்தனயும் இருப்பான் . 

சு. 32. சந்திரன் சிம்மத்திலிருந்து செவ்வாயின் திருஷ்டியைப் 
பெறின் சேனாதிபதியாயும் , அதிக கோபத்தை யுடையவனாயும் , 
அதிகமான மனுஷ்யர்கள் ஸ்திரீகள் புத்திரர்கள் தனங்கள் வாகனங் 
கள் இவைகளை யுடையவனாயும் , சிரேஷ்டமான புருஷனாயும் இருப் 
பான் . 

சு . 33. சந்திரன் சிம்மத்திலிருந்து புதனின் திருஷ்டியைப்பெறின் 
ஸ்திரீகளைப்போல் சபலமும் சேஷ்டைகளும் விலாசங்களும் உள்ளவ 
னாயும் , ஸ்திரீகளுக்கு வசப்பட்டவனாயும் , ஸ்திரீகளைத் தழுவி யிருக் 
கின்றவனாயும் , தனம் சுகம் போகம் இவைகள் உள்ளவனாயும் இருப் 
பான் . 

சு . 34. சந்திரன் சிம்மத்திலிருந்து குருவின் திருஷ்டியைப்பெறின் 
சிரேஷ்டமான வம்ச பரம்பரையில் உதித்தவனாயும் , தன்னுடைய 
குலத்தில் பிறந்த புத்திரர்களை யுடையவனாயும் , அதிக சாஸ்திரங் 
களை அப்பியசித்தவனாயும் , பிரசித்தியுள்ளவனாயும் , குணம் நிறைந் 
தவனாயும் , அரசசமானனாயும் இருப்பான் . 

சு . 35. சந்திரன் சிம்மத்திலிருந்து சுக்கிரனின் திருஷ்டியைப் 
பெறின் ஸ்திரீகள் சம்பத்துக்கள் இவைகளோடு கூடினவனாயும் , ரோகி 
யாயும் , ஸ்திரீகளை ஆசிரயிக்கின்றவனாயும் , சுரத விதிகளை ( காம 


8 


இருபத்து மூன்றாவது அத்தியாயம் . 159 
சாஸ்திரத்தை ) அறிந்தவனாயும் , வித்வத்தன்மையுள்ள வனாயும் இருப் 
பான் . 

சு . 36. சந்திரன் சிம்மத்திலிருந்து சனியின் திருஷ்டியைப் பெறின் 
பயிர்த்தொழில் செய்பவனாயும் , தனமில்லாதவனாயும் , பொய் பேசு 
கின்றவனாயும் , காடுகளையும் கோட்டைகளையும் காவல் புரிகின்றவ 
னாயும் , சுகமில்லாத பாரியை யுடையவனாயும் , சாரமில்லாதவனாயும் 
இருப்பான் . 

சு . 37. சந்திரன் கன்னியா விராசியிலிருக்கச் சனித்தவன் ஸ்திரீ 
லோலனாபும் , தாழ்ந்திருக்கின்ற தோள்களையும் கைகளையும் உடையவ 
னாயும் , அழகுள்ள சரீரம் முகம் உள்ளவனாயும் , அழகான பற்களும் 
கண்களும் காதுகளும் உள்ளவனாயும் , வித்துவானாயும் , பூஜ்யனாபும் ,, 
நல்ல தர்மங்களைச் செய்கின்றவனாயும் , இஷ்டமான வார்த்தையைப் 
பேசுகின்றவனாயும் , சத்தியம் சுகம் உள்ளவனாயும் , தீரமுள்ளவனாயும் , 
எல்லா ஜீவராசிகளிடத்திலும் தயையுள்ளவனாயும் , பிறர் திரவியங்க 
ளும் கிருகங்களும் கிடைக்கும் யோகமுள்ளவனாயும் , அன்னிய 
தேசத்தில் வாசம் செய்கின்றவனாயும் , பொறுமையோடு கூடினவ 
னயும் , சௌபாக்கிய முள்ளவனாயும் , அதிக ஸ்திரீ சந்தானங்களை 
யுடையவனாயும் , சம்போகத்தில் அதிக பிரியமுள்ளவனாயும் இருப் 
பான் . 

சு . 38. சந்திரன் கன்னியிலிருந்து - சூரியனின் திருஷ்டியைப் 
பெறின் அரசனுடைய பொக்கிஷ சம்பந்தமான தொழிலை யுடையவ 
னாயும் , பிரசித்தனாயும் கர்த்துரு கர்மாதி வியாகரண நியமம் அநு 
சரித்துள்ள வாக்கியங்களுடைய சமூகத்தைக் கிரகிக்கின்றவனாயும் , 
பிரசித்த கர்மங்களைச் செய்கின்றவனாயும் , மனையாளில்லாதவனாயும் 
இருப்பான் . 

சு . 39. சந்திரன் கன்னியிலிருந்து செவ்வாயின் திருஷ்டியைப் 
பெறின் சிற்ப வித்தையை உபதேசிக்கின்றவனாயும் , பிரசித்தனாயும் , 
தனவானாயும் , எல்லா விஷயங்களிலும் நன்றாகப் பழகினவனாயும் , 
மிகவும் தீரனாயும் , மாதாவிற்குத் துக்கத்தைச் செய்கின்றவனாயும் 
இருப்பான் . 

சு . 40. சந்திரன் கன்னியிலிருந்து புதனின் திருஷ்டியைப் பெறின் 
சோதிட சாஸ்திரங்களையும் காவியங்களையும் விதிகளையும் அறிகின்றவ 
னாயும் , வியவகாரம் கலகம் இவைகளில் ஜபம் அடைபவனாயும் , 
சௌபாக்கிய முடையவனாயும் , அதிக நிபுணனாயும் இருப்பான் . 


160 


சாராவளி. 


சு . 41. சந்திரன் கன்னியிலிருந்து குருவின் திருஷ்டியைப்பெறின் 
பந்து ஜனங்களோடு கூடியவனாயும் , சுகமனுபவிக்கின்றவனாயும் , அர 
சனுடைய நடவடிக்கைகளைச் செய்கின்றவனாயும் , வாக்கியங்களைக் கிர 
கிக்கின்றவனாயும் , தனவானாயும் இருப்பான் . 

சு . 42. சந்திரன் கன்னியிலிருந்து சுக்கிரனின் திருஷ்டியைப் 
பெறின் அதிக மனையாளை யுடையவனாயும் , பலவிதமான அலங்கார 
சாதனங்களைத் தரிக்கின்றவனாயும் , பிரபுத்துவ முள்ளவனாயும் , எப் 
போதும் ஊர்ஜ்ஜிதனாயும் , சந்தோஷ முள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 43. சந்திரன் கன்னியிலிருந்து சனியின் திருஷ்டியைப்பெறின் 
ஒற்றுமை யில்லாதவனாயும் , தரித்திரனாயும் , ஒரு சுகமுமில்லாதவனா 
யும் , மாதாவோடு வேறுபட்டவனாயும் , ஸ்திரீகளுக்கு அதீனனாயும் , 
ஸ்திரீமூலம் கிடைக்கப்பட்ட பொருளும் பாக்கியமும் உள்ளவனாயும் 
இருப்பான் . 

சு . 44. சந்திரன் துலாவிராசியிலிருக்கச் சனித்தவன் உயர்ந்த 
மூக்கும் நீண்டிருக்கும் கண்களும் புஷ்டியில்லாத முகமும் பெருத்து 
உயரமாயிருக்கின்ற சரீரமும் உடையவனாயும் , வெகு மனைவியை 
யுடையவனாயும் , சுகிருத முள்ளவனாயும் , காளையின் குஹ்பம் விருஷ 
ணங்கள் ( ஆண்குறி பீஜம் ) போல குஹ்ப விருஷணங்களை உடையவ 
னாயும் , சுத்தம் ( பிறர் திரவியங்களில் அபேட்சை யில்லாதவன் ) உள் 
ளவனாயும் , விக்கிரமனாயும் , கிரியைகளுக்கு நாயகனாயும் , தேவர்களி 
டத்திலும் பிராமணர்களிடத்திலும் பக்தியுள்ளவனாயும் , அங்கஹீன 
னாயும் , வெகுசம்பத்தை யுடையவனாயும் , பெண் சொற் கேட்பவனா 
யும் , தானியங்களைச் சம்பாதிப்பதில் பிரியமுள்ளவனாயும் , பந்து வர்க் 
கங்களுக்கு உபகரணங்களைச் செய்கின்றவனாயும் இருப்பான் . 

சு . 45. சந்திரன் துலாத்திலிருந்து சூரியனின் திருஷ்டியைப் 
பெறின் தனஹீனனாயும் , ரோகபீடிதனாயும் , வழிநடப்பதில் பிரிய 
முள்ளவனாயும் , காரியங்களில் தோல்வியடைபவனாயும் , சுகானுபவ 
மில்லாதவனாயும் , புத்திரர்கள் பலம் இவைகளில்லாதவனாயும் இருப் 
பான் . 

சு . 46. சந்திரன் , துலாத்திலிருந்து செவ்வாயின் திருஷ்டியைப் 
பெறின் கோபசீலனாயும் , திருடுகின்றவனாயும் , க்ஷத்திரனாயும் , ( அல் 
பன் நிஸ்ஸாரன் லுத்தன் ) பரஸ்திரீகளும் சுகந்த திரவியங்களும் 
மாலைகளும் உள்ள வனாயும் , நேத்திர ரோகமுள்ளவனாயும் , புத்திமானா 
யும் இருப்பான் . 


இருபத்து மூன்றாவது அத்தியாயம் . 161 
சு . 47. சந்திரன் துலாத்திலிருந்து புதனின் திருஷ்டியைப் 
பெறின் கலாவித்தைகளில் திறமைவாய்ந்தவனாயும் , அதிக தனங் 
களும் தானியங்களுமுள்ளவனாயும் , நல்ல வார்த்தைகளைப் பேசுகின்ற 
வனாயும் , வித்வானாயும் , தேசப் பிரசித்தனாயும் இருப்பான் . 

சு . 48. சந்திரன் துலாத்திலிருந்து குருவின் திருஷ்டியைப் 
பெறின் எல்லாவிடத்திலும் பூசிக்கப்படுகின் றவனாயும் , கிரய விக்கி 
ரயங்களில் சாமர்த்தியமுள்ளவனாயும் , இரத்தினாதி திரவியங்களை 
யும் மண் முதலான பாத்திரங்களையும் வியாபாரங்கள் செய்வதில் 
சமர்த்தனாயும் இருப்பான் . 

சு . 49. சந்திரன் துலாத்திலிருந்து சுக்கிரனின் திருஷ்டியைப் 
பெறின் அழகுவாய்ந்தவனாயும் , ரோகமில்லாதவனாயும் , அதிர்ஷ்ட 
முள்ளவனாயும் ; எல்லாருக்கும் பார்க்கத் தகுந்தவனாயும் , பூர்ணமான 
அங்கமுள்ளவனாயும் , தனவானாயும் , வித்வானாயும் , பலவிதமான 
உபாயங்களைப் பிரயோகிக்கின்றவனாயும் இருப்பான் . 

சு . 50. சந்திரன் துலாத்திலிருந்து சனியின் திருஷ்டியைப் 
பெறின் மிகவும் தனவானாயும் , சந்தோஷகரமான வார்த்தைகளைப் 
பேசுகின்றவனாயும் , வாகனங்களுடையவனாயும் , விஷயங்களில் ( இந் 
திரிய விஷயங்களில் ) பிரியமுள்ளவனாபும் , சுகமில்லாதவனாயும் , 
மாதாவிற்குப் பிரியமுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 51. சந்திரன் விருச்சிகத்திலிருக்கச் சனித்தவன் பேராசை 
யுள்ளவனாயும் , பெருத்து உருண்டையாயிருக்கின்ற தொடைகளும் 
கணுக்கால்களும் உடையவனாயும் , மிகவும் கடினமான சரீரத்தை 
யுடையவனாயும் , நாஸ்திகனாயும் , குரூபமான 

வியாபாரங்களை 
யுடையவனாயும் , திருட்டுத் தொழில் செய்கின்றவனாயும் , 
பால்யத்தில் ரோக பீடிதனாயும் , மேல்வாயும் நகமும் குறைந்திருக் 
கின்றவனாயும் , சௌந்தர்யமும் சோபையும் உள்ள கண்களையுடையவ 
னாயும் , சமிருத்தியுள்ள வனாயும் , கர்மங்களில் உத்சாகமுள்ளவனாயும் , 
மிகவும் சாமர்த்தியசாலியாயும் , பரஸ்திரீகளைக் காமிக்கின்றவனாயும் , 
மாதா பிதா முதலிய பந்துக்களோடு வேறுபட்டவனாயும் , மிகவும் 
அகங்காரியாயும் , அதிக கோபமுடையவனாயும் , அரசனால் தனநாச 
முடையவனாயும் , பெரிய வயிறும் தலையும் உள்ளவனாயும் 
இருப்பான் . 

சு . 52. சந்திரன் விருச்சிகத்திலிருந்து சூரியனின் திருஷ்டியைப் 
பெறின் ஜனங்களால் நிந்திக்கப்பட்டவனாயும் , அறிவுள்ளவனாயும் , 
சஞ்சாரியாயும் , தனவானாயும் , சுகமில்லாதவனாயும் இருப்பான் . 

21 


162 


சாராவளி. 


சு . 53. சந்திரன் விருச்சிகத்திலிருந்து செவ்வாயின் திருஷ்டி 
யைப் பெறின் ஒன்று போல் தைரியமில்லாதவனாயும் , அரசனுக்குச் 
சமானனாயும் , ஐசுவரியமுள்ளவனாயும் , யுத்தத்தில் சூரத்தனம் உள் 
ளவனாயும் , பிறரால் ஜயிக்கப்படாதவனாயும் , அதிகமாய்ச் சாப்பிடு 
கின் றவனாயும் இருப்பான் . 

சு . 54. சந்திரன் விருச்சிகத்திலிருந்து புதனின் திருஷ்டியைப் 
பெறின் சாமர்த்தியமில்லாதவனாயும் , அழகில்லாமல் தனக்குத் தோன் 
றிய விதம் பேசுகின்றவனாயும் , இரட்டைக் குழந்தையாய்ப் பிறந்தவ 
னாயும் , யுக்தி மந்தனாயும் கூடகர்மங்களைச் செய்கின்றவனாயும் , சங்கீ 
தத்தில் பிரியமுள்ளவனாயும் இருப்பான் . ( கூடகர்மம் = பொய் கபடம் 
வஞ்சனை முதலியன . ) 

சு . 55. சந்திரன் விருச்சிகத்திலிருந்து குருவின் திருஷ்டியைப் 
பெறின் கர்மங்களில் பிரியமுள்ளவனாயும் , ஜனங்களால் துவேஷிக்கப் 
படுகின்றவனாயும் , தனவானாயும் , சௌந்தர்யமுள்ளவனாயும் இருப் 
பான் . 

சு . 56. சந்திரன் விருச்சிகத்திலிருந்து சுக்கிரனின் திருஷ்டியைப் 
பெறின் மதமுள்ளவனாயும் , அதிக சௌபாக்கியமுள்ளவனாயும் , தனங் 
கள் வாகனங்கள் போகங்கள் விலாசங்கள் இவைகளோடு கூடினவனா 
யும் , ஸ்திரீகளால் தனம் பலம் முதலியவைகள் நாசமடைபவனாயும் 
இருப்பான் . 

சு . 57. சந்திரன் விருச்சிகத்திலிருந்து சனியின் திருஷ்டியைப் 
பெறின் சந்தானங்களற்றவனாயும் , பேராசையுள்ளவனாயும் , ரோக 
பீடிதனாயும் , தரித்திரனாயும் , சத்திய மில்லாதவனாயும் , சஞ்சாரம் 
செய்கின்றவனாயும் இருப்பான் . 

சு . 58. சந்திரன் தஙசிலிருக்கச் சனித்தவன் வளைந்ததோளை 
யும் வட்டமான கண்களையும் விஸ்தாரமான மார்பையும் பெருத்த 
இடையையும் உடையவனாயும் , மாமிச புஷ்டியுள்ள கைகளையுடையவ 
னாயும் , வாக்கு சாமர்த்தியமுள்ளவனாயும் , அகலமான முகமும் கழுத் 
தும் உடையவனாயும் , ஜலசமீபத்தில் வாசஞ் செய்கின்றவனாயும் , 
சிற்ப முறைகளை நன்கு அறிகின்றவனாயும் , மறைந்திருக்கின்றகணுக் 
கால்களையுடையவனாயும் , யுத்த சாமர்த்திய முடையவனாயும் , கடின 
மான எலும்புள்ளவனாயும் , எல்லா விடங்களிலும் வியாபித்த பல 
முள்ளவனாயும் , தடித்திருக்கும் கழுத்து உதடு மூக்கு இவைகளை 
யுடையவனாயும் , பந்துக்களைச் சினேகிக்கின்றவனாயும் , 


உபகார 


இருபத்து மூன்றாவது அத்தியாயம் . 


163 


சு. 61 . 


ஸ்மாணையுள்ளவனாயும் , பெருத்த பாதத்தையுடையவனாயும் , கெர்வி 
யாயும் இருப்பான் . 

சு . 59. சந்திரன் தஙசிலிருந்து சூரியனின் திருஷ்டியைப்பெறின் 
அரசனாகவாவது அரசதுல்லியனாகவாவது அல்லது பிரபுவாக 
வாவது ஆகின்றவனாயும் , சூரனாயும் , பிரசித்தமான பௌருஷ 
கர்மத்தை யுடையவனாயும் , சுகமும் வாகனங்களும் உடையவனாயும் 
இருப்பான் . 

சு . 60. சந்திரன் தங்சிலிருந்து செவ்வாயின் திருஷ்டியைப் 
பெறின் சேனாநாயகனாயும் , சமிருத்தியுள்ளவனாயும் , அதிருஷ்டமுள் 
ளவனாயும் , பிரசித்தியுள்ள பௌருஷத்தையுடையவனாயும் , நல்ல 
வேலையாட்களில்லா தவனாயும் இருப்பான் . 

சந்திரன் தங்சிலிருந்து புதனின் திருஷ்டியைப்பெறின் 
அதிகவேலையாட்களை உடையவனாயும் , கடினமான தோலையுடையவ 
னாயும் , ஜோதிஷம் சித்திரம் கணிதம் வைத்தியம் முதலியவைகளில் 
சமர்த்தனாயும் , கதை கூத்து நாடகம் ஆட்டம் கொட்டு முதலியவை 
களை உபதேசிக்கின்றவனாயும் இருப்பான் . 

சு . 62. சந்திரன் தஙசிலிருந்து குருவின் திருஷ்டியைப் பெறின் 
நல்ல சரீரமுள்ளவனாயும் , மந்திரியாயும் , தனம் தர்மம் சுகம் ஆகிய 
இவைகளையுடையவனாயும் இருப்பான் . 

சு . 63. சந்திரன் தஙசிலிருந்து சுக்கிரனின் திருஷ்டியைப் 
பெறின் சுகமுள்ளவனாயும் , மிகவும் சௌந்தரியமும் அழகும் உள்ளவ 
னாயும் , சௌபாக்கியம் புத்திரர் தனம் காமம் ஆகிய இவைகளோடு 
கூடினவனாயும் , நல்ல பந்துக்களையும் பாரியையும் உடையவனாயும் 
இருப்பான் . 

சு . 64. சந்திரன் தங்சிலிருந்து சனியின் திருஷ்டியைப்பெறின் 
இஷ்டமான வார்த்தையைப் பேசுகின்றவனாயும் , நல்ல வாக்கியத்தை 
( கர்த்துரு கர்மாதி வியாகரண நியமம் அநுசரித்துள்ள வாக் சமூ 
கத்தை ) வேண்டிய விதம் பிரயோகம் செய்கின்றவனாயும் , அநேக 
சாஸ்திரங்களை அறிகின்றவனாயும் , உண்மை பேசுகின்றவனாயும் , 
சௌமியமுடையவனாயும் , குல சிரேஷ்டமுள்ளவனாயும் , அரச புருஷ 
னாயும் இருப்பான் . 

சு . 65. சந்திரன் மகரத்திலிருக்கச் சனித்தவன் சங்கீதத்தை 
அறிகின்றவனாயும் , குளிர்ச்சியைச் சகிச்காதவனாயும் , மிகவும் புஷ்டி 


164 


சாராவளி. 


யான 


சிரசோடு கூடின வனாபும் , சத்தியத்தையும் தர்மத்தையும் 
அநுசரிக்கின்றவனாயும் , உயர்ந்த பிரசித்தியுள்ளவனாயும் , கோபம் 
குறைந் தவனாயும் , மனோபயமுள்ளவனாயும் , தயாசீலமும் லஜ் ஜையு 
மில்லா தவனாயும் , நல்ல கண்களையுடையவனாயும் , தேகபுஷ்டியில்லா 
தவனாயும் , குரு பத்தினிமார் முதலிய ஸ்திரீகளை ரமிக்கின்றவனாயும் , 
நல்ல கவியாயும் , விருத்தமான கணுக்கால்களை யுடையவனாயும் , உத் 
சாகம் குறைந்தவனாயும் , அதிக பேராசையுள்ளவனாயும் , நீண்டு 
புஷ்டியாயிருக்கின்ற கழுத்து செவி இவைகளையுடையவனாயும் 
இருப்பான் . 

சு . 66. சந்திரன் மகரத்திலிருந்து சூரியனின் திருஷ்டியைப் 
பெறின் தன ஹீனனாயும் , துக்கிதனாயும் , சஞ்சாரியாயும் , பிறர்களுக் 
காக வேலை செய்கின்றவனாயும் , அழுக்குள்ளவனாயும் , கெட்ட தேசங்க 
ளுக்கு நாதனாயும் , புத்தி சக்தி குறைந்திருக்கின்றவனாயும் இருப்பான் . 

சு . 67. சந்திரன் மகரத்திலிருந்து செவ்வாயின் திருஷ்டியைப் 
பெறின் அதிக தனவானாயும் , தானசீல முள்ளவனாயும் , சுபகனாயும் , 
எப்போதும் கையிற்றனமுடையவனாயும் , யானை குதிரை முதலிய 
வாகனங்களுள்ளவனாயும் , அதிகுரூரனாயும் இருப்பான் . ( சுபகன் 
அதிஷ்ட முள்ளவன் , ) 

சு . 68. சந்திரன் மகரத்திலிருந்து புதனின் திருஷ்டியைப் பெறின் 
அறிவில்லாதவனாயும் , பிறதேச வாசமுள்ளவனாயும் , களத்திரத்தை 
விட்டுப் பிரிந்தவனாயும் , சபலனாயும் , ஒரு சுகமில்லாதவனாயும் , தீக்ஷ 
ணனாயும் , கோபமில்லாதவனாயும் , தனமில்லாதவனாயும் இருப்பான் . 

சு . 69 சந்திரன் மகரத்திலிருந்து குருவின் திருஷ்டியைப் பெறின் 
மேன்மை யுள்ளவனாயும் , அரசனாயும் , அல்லது அரசனுக்குச் சமான 
குணங்களையுடையவனாயும் , அதிக களத்திரங்களும் புத்திரர்களும் 
பந்துக்களு முடையவனாயும் இருப்பான் . 

சு . 70. சந்திரன் மகரத்திலிருந்து சுக்கிரனின் திருஷ்டியைப் 
பெறின் பரஸ்த்ரீகளோடு கூடினவனாயும் , (சிரேஷ்டமான ஸ்திரீக 
ளோடு என்றும் பாடபேதமுண்டு ) தனம் ஆபரணம் யானை குதிரை 
சகடம் ( வண்டி ) முதலான வாகனங்களுள்ளவனாயும் , இரத்தின மாலை 
கள் புஷ்பமாலைகள் முதலியவைகளைத் தரித்தவனாயும் , 

நிந்தை 
யுள்ளவனாயும் புத்திரர்கள் இல்லாதவனாயும் இருப்பான் . 

சு . 71. சந்திரன் மகரத்திலிருந்து சனியின் திருஷ்டியைப் பெறின் 
சோம்பலுள்ளவனாயும் , அழுக்குள்ள வனாயும் , தனவானாயும் , காம 


அரசனைப் 


இருபத்து மூன்றாவது அத்தியாயம் . 165 
பீடிதனாயும் , பரஸ்திரீகளை அடைகின்றவனாயும் , உண்மையில்லாதவ 
னாயும் இருப்பான் . 

சு . 72. சந்திரன் கும்பத்திலிருக்கச் சனித்தவன் உயர்ந்த மூக் 
குடையவனாயும் , மெலிந்த சரீரமுடையவனாயும் , பெருத்திருக்கின்ற 
கைகால்களையுடையவனாயும் , கள் சாராயம் குடிப்பதில் பிரியமுள்ளவ 
னாயும் , சத் ஜனங்களால் துவேஷிக்கப்படுகின்றவனாயும் , தர்மஹீன 
னாயும் , வேறு புத்திரர்களுக்குத் ( அன்னியபுத்ரர்) தகப்பனாயும் , பெரி 
தான சிரசை யுடையவனாயும் , அழகில்லாத கண்களையுடையவனாயும் , 
துஷ்டத்தனத்தினாலும் சோம்பலினாலும் பீடிக்கப்பட்டவனாயும் , 
விஸ்தாரமான முகமும் இடுப்பும் உள்ளவனாயும் , சிற்பவித்தையை 
அறிகின்றவனாயும் , கெட்ட சுபாவமுள்ளவனாயும் , அநேக துக்கங் 
களால் பீடிக்கப்பட்டவனாயும் , தரித்திரனாயும் இருப்பான் . 

சு . 73. சந்திரன் கும்பத்திலிருந்து சூரியனின் திருஷ்டியைப் 
பெறின் மிகவும் அழுக்குள்ள வனாயும் , சூரனாயும் , 
போலுள்ள ரூபசம்பத்தோடு கூடினவனாயும் , தர்மிஷ்டனாயும் , கிரு 
ஷிகளுடைய கர்த்தாவாயும் இருப்பான் . 

சு . 74. சந்திரன் கும்பத்திலிருந்து செவ்வாயின் திருஷ்டியைப் 
பெறின் சத்தியமான வார்த்தையைப் பேசுகின்றனாயும் , மாதா குரு 
இவர்களை விட்டுப் பிரிந்தவனாயும் , தனமிழந்தவனாயும் , சோம்பேறி 
யாயும் , விஷம சீலனாயும் , பிறர் காரியங்களில் பிரீதியுள்ளவனாயும் 
இருப்பான் . 

சு . 75. சந்திரன் கும்பத்திலிருந்து புதனின் திருஷ்டியைப் 
பெறின் படுக்கைக்குள்ள சுகசாதனங்களைச் சம்பாதிக்கின்றவனாயும் , 
சங்கீத முறைகளை அறிகின்றவனாயும் , ஸ்திரீகளுக்குப் பிரியமுள் 
னாயும் , அற்ப தனத்தையும் சுகத்தையும் உடையவனாயும் இருப்பான் . 

சு . 76. சந்திரன் கும்பத்திலிருந்து குருவின் திருஷ்டியைப் 
பெறின் கிராமங்கள் க்ஷேத்திரங்கள் விருக்ஷங்கள் சிரேஷ்டமான 
கிருகங்கள் ஸ்திரீகள் இவைகளினால் தனத்தையும் சுகத்தையும் அடை 
கின்றவனாயும் , பூச்சியனாயும் , நல்ல குணமுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 77. சந்திரன் கும்பத்திலிருந்து சுக்கிரனின் திருஷ்டியைப் 
பெறின் நீசனாயும் , புத்திரர்களும் பந்துக்களும் இல்லாதவனாயும் , 
தைரியமில்லாதவனாயும் , தகாதவர்களுக்கு வித்தையை உபதேசிப்ப 
தால் நிந்திக்கப்பட்டவனாயும் , பாபமுள்ளவனாயும் , கெட்ட மனைவியை 
யுடையவனாயும் , குறைந்த சுகத்தை யுடையவனாயும் இருப்பான் . 


166 

சாராவளி. 
சு . 78. சந்திரன் கும்பத்திலிருந்து சனியின் திருஷ்டியைப் 
பெறின் வளர்ந்த ரோமங்களையும் நகங்களையும் உடையவனாபும் , சுத்த 
மில்லா தவனாயும் , பரஸ்திரீகளினிடத்தில் பிரியமுள்ளவனாயும் , 
ஊர்ச்சன சுபாவமுடையவனாயும் , தர்மமில்லா தவனாயும் , ஸ்தாவர 
வஸ்துக்கள் உள்ளவனாயும் , பிரபுவாயும் இருப்பான் . 

சு . 79. சந்திரன் மீனத்திலிருக்கச் சனித்தவன் சிற்பவேலையி 
னால் கிடைக்கப்பெற்ற அதிகாரத்தை யுடையவனாயும் , எல்லாக் காரி 
யங்களிலும் இஷ்டம்போல் ஜெயம் அடைபவனாயும் , சாஸ்திர மறிந் 
தவனாயும் , அழகுள்ள சரீரத்தை யுடையவனாயும் , சங்கீதத்தில் 
பழச்க முள்ளவனாயும் , தர்ம காரியங்களில் ஊக்க முள்ள வனாயும் , 
அதிக ஸ்திரீகளோடு கூடி விளையாடுகின்றவனாயும் , மதுரமாயும் 
சாந்தமாயும் சம்பாஷணை செய்கின்றவனாயும் , ராஜசேவசனாபும் , 
கோபம் குறைந்தவனாயும் , பெரிதான தலையுள்ளவனாயும் , சுகமும் சம் 
பத்தும் உடையவனாயும் , புதையல் எடுப்பவனாயும் , ஸ்திரீகளுக்கு 
அதீனனாயும் , நல்ல சுபாவமுள்ளவனாயும் , கப்பல் ஏறி (சமுத்திரம் 
தாண்டி ) சஞ்சரிக்கின்றவனாயும் , தானம் செய்கின்றவனாபும் இருப் 
பான் . 

சு . 80. சந்திரன் மீனத்திலிருந்து சூரியனின் திருஷ்டியைப் பெறின் 
அதிக காமபீடையுள்ளவனாயும் , தேஜசு உள்ளவனாயும் , சுகமும் தன 
மும் சம்பத்தும் உள்ளவனாயும் ,சேனா நாயகனாயும் , மிகவும் சந்தோஷ 
முள்ள மனைவியை யுடையவனாயும் இருப்பான் . 

சுசு . 81. சந்திரன் மீனத்திலிருந்து செவ்வாயின் திருஷ்டியைப் 
பெறின் காரியா திகளில் தோல்வியுள்ளவனாயும் , ஒரு சுகமுமில்லாதவ 
னாயும் , வியபிசாரிணியான தாயின் புத்திரனாயும் பாபகர்மங்களைச் 
செய்கின்றவனாயும் , சூரனாயும் இருப்பான் . 

சு . 82. சந்திரன் மீனத்திலிருந்து புதனின் திருஷ்டியைப் பெறின் 
அரசனாகவோ அரச சமானனா கவோ ஆகின்றவனாயும் , மிகவும் 
முள்ளவனாயும் , உத்தமஸ்திரீகளையுடையவனாயும் , எல்லாருக்கும் 
அதீனனாயும் இருப்பான் . 

சு . 83. சந்திரன் மீனத்திலிருந்து குருவின் திருஷ்டியைப் பெறின் 
அழகான சுபாவத்தையுடையவனாயும் , மண்டலாதிபனாயும் , பிரபு 
வாயும் , கோமளனாயும் , அதிக ஸ்திரீகளையுடையவனாயும் இருப்பான் . 

சு . 84. சந்திரன் மீனத்திலிருந்து சுக்கிரனின் திருஷ்டியைப் 
பெறின் நற்சுபாவமுள்ளவனாயும் , இன்ப சுகத்தையுடையவனாயும் , 


இருபத்து மூன்றாவது அத்தியாயம் . 


167 


நடனம் கூத்து வாத்தியம் இவைகளில் பிரீ தியுள்ளவனாயும், சுந்தரிக 
ளான ஸ்திரீகளின் மனதை மிகவும் கவருகின்றவனாயும் இருப்பான் . 

சு . 85. சந்திரன் மீனத்திலிருந்து சனியின் திருஷ்டியைப் பெறின் 
அங்கக்குறைவு உள்ளவனாபும் , மாதாவிற்குப் பிரியத்தைச் செய் 
யாதவனாயும் , காமபீடிதனாயும் , மனைவிமக்கள் இல்லாதவனாயும் , புத்தி 
யில்லாதவனாயும் , நீசகுலத்தில் பிறந்தவளும் அழகில்லாதவளுமான 
ஸ்திரீயை இச்சிப்பவனாயும் இருப்பான் . 

சு . 86. மேற்கூறியவாறு மேட முதலான விராசிகளில் சந்திரன் 
இருப்பதால் உண்டாகும் பலன்களைக் கீழே சொல்லியவாறு தீர் 
மானித்துக் கொள்ளவேண்டும் . சந்திரனுக்கும் சந்திரனிருக்கும் 
இராசிக்கும் அந்தராசியின திபனான கிரகத்திற்கும் பூர்ணபல முண் 
டாயின் ராசிபலன் முழுவதும் பூர்ணமாக உண்டாகும் . அவ்விதம் 
பலமில்லையெனில் எல்லாப் பலன்களும் பூர்ணமாக உண்டாவதில்லை. 
இரண்டிற்குப் பலமில்லாமல் ஒன்றிற்குப் பலமுண்டாயின் அற்ப 
பலம் உண்டாகும் . மூன்றிற்கும் பல மில்லை யெனில் ராசிபலன்கள் 
மிகவும் அற்பமாகவோ சொற்பனமாகவோ நிகழுமென்ப . ராசிபல 
நிர்ணயத்தில் உச்சம் நீசம் முதலிய பேதங்களை யறிந்து அதற்குத் 
தக்கவாறு பலன்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் . 


இருபத்துழன்றவது அத்தியாயம் முற்றிற்று . 


இருபத்து நான்காவது அத்தியாயம் 

சந்திர நவாம்ச திருஷ்டிபலம் . 
சு 1-2-3 . இந்த அத்தியாயத்தில் நவாம்சத்தில் மேடாதி இராசி 
களில் இருக்கின்ற சந்திரனைச் சூரியாதி கிரகங்கள் பார்ப்பதினால் உண் 
டாகும் பலனைக் கூறுகின்றார் . 

செவ்வாயின் அம்சமகான மேட விருச்சிகத்தில் இருக்கின்ற சந்தி 
ரன் செவ்வாயின் திருஷ்டியைப் பெறின் வதை முதலிய குரூர 
கிருத்தியங்களைச் செய்வதில் பிரியமுள்ளவனாயும் , மிகக் குரூர சுபாவ 
முள்ளவனாயும் இருப்பான் . சனியின் திருஷ்டியைப் பெறின் இந்திர 
ஜால முதலிய கபட வித்தைகளையுடையவனாயும் , வஞ்சனையைச் 
செய்கின்றவனாயும் , கலககர்த்தாவாயும் இருப்பான் . சூரியனின் 
திருஷ்டியைப் பெறின் திருடர்களை நாசம் 

செய்கின்றவனாயும் , 
ரக்ஷாதிகாரனாயும் , சூரனாயும் இருப்பான் . குருவின் திருஷ்டியைப் 
பெறின் அரசனாயும் , பிரசித்தனாபும் , வித்வான்களால் பூஜிக்கப்படு 
கின்றவனாயும் இருப்பான் . சுக்கிரனின் திருஷ்டியைப் பெறின் மந்திரி 
யாயும் , தனவானாபும் , ஸ்திரீகளிடத்திலும் தைலம் பூசுவதிலும் 
பிரியமுள்ளவனாயும் இருப்பான் . புதனின் திருஷ்டியைப் பெறின் 
அலைச்சலையுடையவனாயும் , அதிக வேகமாய்ப் பேசுபவனாயும் இருப் 
பான் . 

சு . 4.5-6 . சுக்கிரனின் அம்சகமான இடப துலாத்தில் இருக் 
கின்ற சந்திரன் சுக்கிரனின் திருஷ்டியைப் பெறின் ஸ்திரீகளும் 
வஸ்திரங்களும் அன்ன பானங்களும் தனமும் சுகமும் உள்ளவனாய் 
இருப்பான் . புதனின் திருஷ்டியைப் பெறின் கொட்டு பாட்டு 
நடனம் ஆட்டம் முதலிய வித்தைகளை யறிகின்றவனாபும் இருப் 
பான் . குருவின் திருஷ்டியைப் பெறின் கவிசிரேஷ்டனாயும் , நீதி 
சாஸ்திரம் அறிந்தவனாயும் , மந்திரியாயும் இருப்பான் . செவ்வாயின் 
திருஷ்டியைப் பெறின் பரஸ்திரீகளை அடைகின்றவனாபும் , காமியா 
யும் , அதிகமான வேலையாட்களை உடையவனாபும் இருப்பான் . 
சூரியனின் திருஷ்டியைப் பெறின் சிறிதும் வித்தையை அறியாதவ 
னாயும் , இஷ்டம்போல் பேசுபவனாயும் , எப்போதும் அன்னபானங் 
களை இச்சிக்கின்றவனாபும் இருப்பான் . சனியின் திருஷ்டியைப் 


உப 


இருபத்து நான்காவது அத்தியாயம் . 169 
பெறின் பந்துக்களில்லா தவனாயும் , பரஸ்திரீகளைக் காமிக்கின்றவ 
னாயும் இருப்பான் . 

சு . 7-8-9 . புதனின் அம்சகமான மிதுன கன்னியில் இருக்கின்ற 
சந்திரன் புதனின் திருஷ்டியைப் பெறின் சிற்ப வித்தையை 
தேசிக்கும் ஆசிரியனாயும் , கவீஸ்வரனாயும் இருப்பான் . சுக்கிரனின் 
திருஷ்டியைப் பெறின் , மகத்துவ முள்ளவனாயும் , சங்கீத சாஸ்திரங் 
களை அறிந்தவனாயும் , முக்கிய வசனங்களை அறிகின்றவனாயும் இருப் 
பான் . குருவின் திருஷ்டியைப் பெறின் , அரச மந்திரியாயும் , குண 
வானாயும் , ஸ்திரமுள்ளவனாயும் , சுந்தரனாயும் இருப்பான் . செவ்வா 
யின் திருஷ்டியைப் பெறின் வலிதான திருட்டுத் தொழிலைச் செய் 
கின்றவனாயும் , வியவகாரங்களில் சாமர்த்திய முள்ளவனாயும் , குரூர 
னாயும் இருப்பான் . சனியின் திருஷ்டியைப் பெறின் , சாஸ்திரார்த் 
தங்களையும் காவியங்களையும் அறிகின்றவனாயும் , வித்துவானாயும் ,, 
சிற்ப வேலையில் பழக்கமுள்ளவனாயும் இருப்பான் . சூரியனின் 
திருஷ்டியைப் பெறின் மல்யுத்தம் முதலிய யுத்த முறைகளை யறிந் 
தவனாயும் , பிரசித்தனாயும் இருப்பான் . 

சு . 10-11-12 . சந்திரனின் அம்சகமான கடகத்தில் இருக்கின்ற 
சந்திரன் சூரியனின் திருஷ்டியைப் பெறின் மெலிந்த சரீரமுடைய 
வனாயும் , தேகத்தில் முறிவும் விரணமும் உள்ளவனாயும் இருப்பான் . 
செவ்வாயின் திருஷ்டியைப் பெறின் பிறர் பொருளைக் கைப்பற்றுவ 
தில் அதிக சாமர்த்திய முள்ளவனாயும் , அதிக பேராசைக்காரனாயும் 
இருப்பான் . சனியின் திருஷ்டியைப் பெறின் அகிருத்தியங்களைச் 
செய்கின்றவனாயும் , கொலைப்பாதகம் ஜெயில் வாசம் வியவகாரம் இவை 
களினால் பீடிக்கப்பட்டவனாயும் இருப்பான் . சுக்கிரனின் திருஷ்டி 
யைப் பெறின் ஸ்திரீகளுக்கு இஷ்டமில்லாதவனாகவோ அல்லது 
நபும்சகனாகவோ இருப்பான் . குருவின் திருஷ்டியைப் பெறின் அரச 
னாகவாவது அரச சமானனாகவாவது இருப்பான் . புதனின் திருஷ்டி 
யைப் பெறின் தர்மஹீனனாயும் , அதிக நித்திரையுள்ளவனாயும் 
ஞானமில்லா தவனாயும் இருப்பான் . 

சு . 13-14-15 . சூரியனின் அம்சகமான சிம்மத்தில் இருக்கும் 
சந்திரன் சூரியனின் திருஷ்டியைப் பெறின் அதிகமான கோப 
முடையவனாயும் , தனமும் யஜசும் உள்ளவனாயும் இருப்பான் .. 
சனியின் திருஷ்டியைப் பெறின் பாப முடையவனாயும் , தயையில் 
லாதவனாயும் , பிராணிகளை இம்சிக்கின்றவனாயும் இருப்பான் . செவ் 
வாயின் திருஷ்டியைப் பெறின் தங்கம் உண்டாக்குகின்றவனாக 

22 


170 


சாராவளி. 


வாவது , 


சுவர்ண வியாபாரியாகவாவது , சுவர்ணம் முதலிய தன 
முள்ளவனாகவாவது ஆகின்றவனாயும் , பிரசித்தனாயும் , அரசனால் மரி 
யாதை அடைபவனாயும் , குரூரனாயும் இருப்பான் . குருவின் திருஷ் 
டியைப் பெறின் அரசன் அல்லது அரச சமானனாய் இருப்பான் . 
சுக்கிரனின் திருஷ்டியைப் பெறின் சந்தானம் உண்டாவதற்கு 
வேண்டிய பிரார்த்தனை செய்கின்றவனாகவாவது அல்லது இறந்து 
போகும் புத்திரனை யுடையவனாகவாவது இருப்பான் . புதனின் 
திருஷ்டியைப் பெறின் தைவ விசார ( ஜோதிஷ ) முள்ளவனாயும் , 
இதிகாசங்களில் ( புராண கதைகளில் ) பிரீ தியுடையவனாயும் , புதை 
பொருள் எடுப்பவனாயும் இருப்பான் . 
சு . 16-17-18 . குருவின் அம்சகமான தனுசு 

மீனத்தில் 
இருக்கின்ற சந்திரன் குருவின் திருஷ்டியைப் பெறின் பலாஹித 
னாயும் (பலங்குறைந்தவன் ) அரசனுக்கிஷ்டனாயும் , அதிக புகழுடைய 
வனாயும் இருப்பான் . சுக்கிரனின் திருஷ்டியைப் பெறின் மிகவும் 
ஸ்திரீ போகமும் சுகமும் உள்ளவனாய் இருப்பான் . புதனின் 
திருஷ்டியைப் பெறின் ஹாஸ்யகா முள்ளவனாயும் ( பரிகாசம் ) 
அரசனுக்கிஷ்ட முள்ளவனாயும் , சேனா நாயகனாபும் இருப்பான் . 
செவ்வாயின் திருஷ்டியைப் பெறின் ஆயுதப் பிரயோகங்களை 
யும் யுத்த கிரமங்களையும் உபதேசிக்கின்றவனாயும் , எல்லா விட 
களிலும் பிரசித்தி யுடையவனாயும் இருப்பான் . சூரியனின் திருஷ்டி 
யைப் பெறின் பலவிதமான தோஷங்களினால் பிரசித்தி யுள்ளவ 
னாயும் , மரியாதை அநுசரித்திருக்கின்றவனாயும் இருப்பான் . சனி 
யின் திருஷ்டியைப் பெறின் பெரியவர்களுடைய சுபாவம் ( தர்ம 
புத்தி ) உள்ளவனாயும் , பலவான்களான ஜனங்களால் தள்ளப்பட்டவ 
னாயும் , அதமனாயும் இருப்பான் . 

சு . 19-20-21 . சனியின் அம்சகமான மகரகும்பத்தில் இருக் 
கின்ற சந்திரன் சனியின் திருஷ்டியைப் பெறின் கிருபணனாயும் 
ரோகியாயும் , புத்திரசோகம் அடைகின்றவனாயும் இருப்பான் . 
சூரியனின் திருஷ்டியைப் பெறின் புத்திர தோஷம் உடையவனாயும் , 
ரோகமுடையவனாயும் , விரூபமான சரீரத்தை யுடையவனாயும் இருப் 
பான் . செவ்வாயின் திருஷ்டியைப் பெறின் அரசசமானனாயும் , 
அதிக தனமுள்ளவனாயும் , ஸ்திரீகளுக்கு விருப்பமில்லாதவனாயும் , 
சுக மில்லா தவனாயும் இருப்பான் . சுக்கிரனின் திருஷ்டியைப் பெறின் 
கெட்டசுபாவமுள்ளவனாயும் , ஸ்திரீகளால் அவமதிக்கப்பட்டவனாயும் , 
தீரனாயும் இருப்பான் . புதனின் திருஷ்டியைப் பெறின் பாபியாயும் , 


இருபத்து நான்காவது அத்தியாயம் . 


171 


கெட்ட நடத்தையுடைவனாயும் இருப்பான் . குருவின் திருஷ்டியைப் 
பெறின் தனது கர்மங்களை வேண்டியவாறு செய்கின்றவனாயும் , 
உயரமில்லாதவனாயும் இருப்பான் . ( இவ்விதமாக நவாம்சத்தில் 
மேஷாதி ராசிகளிலிருக்கின்ற சந்திரனைச் சூரியாதி கிரகங்கள் பார்ப் 
பதினாலுண்டாகும் பலன்களை அறிந்து கொள்க.) மேற் கூறியவை 
களுக்கு உத்தம மத்தியம் அதம முதலிய பேதங்களைச் சொல் 


கின்றனர் . 


சு . 22. சந்திரன் வர்க்கோத்தம நவாம்சத்தில் இருந்து மேற் 
கூறிய திருஷ்டி பலம் சுபமாக இருப்பின் பலன் உத்தமம் . சந்திரன் , 
நவாம்சத்தில் ஸ்வக்ஷேத்திரத்திலிருந்து திருஷ்டிபலன் சுபமாயின் 
பலன் மத்தியமம் . சந்திரன் மற்ற நவாம்சங்களிலிருந்து சுபமான 
திருஷ்டி பலன் சுபமாயின் பலன் அதமம் . ( அல்பம் ) திருஷ்டி 
பலன் அசுபமாயின் இதற்கு மாறாகக் கொள்க ! இது கீழே விளக்க 
மாகக் கூறப்படுகின்றது . 

சந்திரன் வர்க்கோத்த மாம்சத்திலிருந்து திருஷ்டிபலன் அசுப 
மாயின் பலம் அற்பம் , ஸ்வக்ஷேத்திர நவாம்சத்திலிருந்து திருஷ்டி 
பலம் அசுபமாயின் பலம் மத்தியமம் . இதர நவாம்சத்திலிருந்து . 
திருஷ்டிபலம் அசுபமாயின் பலம் உத்தமம் என்றறிந்து கொள்க . 

சு 23. சந்திரனிருக்கும் நவாம்சராசிக்கதிபனான கிரகம் பல 
வானாயின் முன் அத்தியாயத்தில் கூறப்பெற்றுள்ள மேடம் முதலிய 
ராசி திருஷ்டி பலத்தைக் கொடாமல் அம்சகத்தினுடைய திருஷ்டி 
பவத்தையே கொடுக்கின்றது . அம்சாதிபனான கிரகம் பலம் பெறா 
விடின் ராசி திருஷ்டி பலமும் அம்ச திருஷ்டி பலமும் ஒன்று 
போலவே கொள்ளவேண்டும் . 

சு . 24. சந்திரனுடைய நவாம்சராசிக்கதிபதி சந்திரன் இவர் 
களின் பலத்திற்குத் தக்கவாறு மேற்கூறப்பட்ட திருஷ்டி பலன் 
கள் தார தம்மியம் அடையும் . இதனையறிந்து பலன் சொல்ல 
வேண்டுமென யவன விருத்தர்கள் நிர்ணயித்துள்ளார்கள் . 


இருபத்துநான்காவது அத்தியாயம் முற்றிற்று . 


. 


இருபத்தைந்தாவது அத்தியாயம் . 
குஜாஸ்ரய ராசி பலமும் திருஷ்டிபலமும் . 

சு . 1-2 . இந்த அத்தியாயத்தில் செவ்வாய் மேடாதி இராசிக 
ளில் இருக்கும் பலனும் சூரியாதிகிரகங்கள் பார்ப்பதினால் ஏற்படும் 
பலனும் தெளிவாய்க் கூறப்படுகின்றன . முதலில் இராசியில் இருக் 
கும் பலனையே கூறுகின்றார் . 

செவ்வாய் மேடத்திலிருக்கும்போது ஜனித்தவன் தேஜசு உள்ள 
வனாயும் , உண்மையைப் பேசுகின்றவனாயும் , சூரனாயும் , அல்லது 
அரசனாயும் , யுத்தகாரியங்களில் சாமர்த்தியமுள்ளவனாயும் , சாகச கர் 
மங்களைச் செய்கின்றவனாயும் , சேனை நகரம் கிராமம் சங்கம் இவை 
களுக்கு நாதனாயும் , வேகமாய் நடப்பவனாயும் , தானம் செய்வதில் 
மனமுடையவனாயும் , அதிக பசுக்களும் காளைகளும் ஆடுகளும் செம் 
மறியாடுகளும் நெல்களும் ஜனங்களும் ஆகிய இவைகளை 

ய இவைகளை உடையவ 
னாயும் , மிகவும் குரூரனாயும் , யௌவனமான அனேக ஸ்திரீகளை 
யுடையவனாயும் இருப்பான் . 

சு . 3.4 . - செவ்வாய் இடபத்திலிருக்கும்போது ஜனித்தவன் 
பதிவிரதையானஸ் திரீகளைக் கெடுக்கின்றவனாயும், அதிக ஆகாரம் 
சாப்பிடுகின்றவனாயும் , அற்பபுத்திரர்களும் தனமும் உள்ளவனாயும் , 
நிந்தியனாயும் , பலவிதமான சுமையுடையவனாயும் , விசுவாசமும் 
மரியாதையும் இல்லாதவனாயும் , பலவிதவேஷமும் கிரீடையும் உடை 
யவனாயும் , கெடுதியாய்ப் பேசுகின்றவனாயும் , சங்கீதத்தில் பிரியனா 
யும் , பாபமுள்ளவனாயும் , பந்துவிரோத முள்ளவனாயும் , தன்குலத்தை 
நாசம் செய்பவனாயும் இருப்பான் . 

சு . 5-6 . செவ்வாய் மிதனத்திலிருக்கும்போது ஜனித்தவன் 
அழகிய சரீரமுள்ளவனாயும் , எல்லாத் துன்பங்களையும் சகிக்கின்றவ 
னாயும் , சாஸ்திரங்களிலும் காவியங்களிலும் சமர்த்தனாயும் , எழுத்து 
சித்திரம் கீதம் வாத்தியம் முதலான எல்லாச் சிற்பக் கலைகளிலும் 
நிபுணனாயும் , பல அன்னிய தேசங்களில் சஞ்சாரம் செய்கின்றவனா 
யும் , தர்மகாரியங்களில் சிரத்தையுடையவனாயும் , புத்தி சாமர்த்திய 
முள்ளவனாயும் , புத்திரர்களிடத்திலும் பந்துக்களிடத்திலும் ஹித 
மாகவும் அநுகூலமாகவும் இருக்கின்றவனாயும் , அதிக கர்மங்களில் 
ஈடுபடுபவனாயும் இருப்பான் : 


A 


சு. 7-8 . 


இருபத்தைந்தாவது அத்தியாயம் . 173 

செவ்வாய் கடகத்திலிருக்கும்போது ஜனித்தவன் 
பிறர் கிருகத்தில் வசிக்கின்றவனாயும் , பலவிதரோகங்களால் பீடிக்கப் 
பட்டவனாயும் , கிருஷியிலிருந்து கிடைக்கப்பெற்ற தனத்தையுடைய 
வனாயும் , பால்யத்திலோ யௌவனத்திலோ அரசர்களிடமிருந்து 
அன்னவஸ்திரங்களையடைபவனாயும் , பிறர்கிருகத்தில் உண்ணுபவனா 
யும் , கப்பல்பாத்திரையிலிருந்து கிடைக்கப் பெற்றதனத்தையுடைய 
வனாயும் , மீண்டும் மீண்டும் உண்டாகும் குடல் வேதனையால் மிகவும் 
மெலிபவனாயும் , மிகவும் துன்பமுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 9-10 . செவ்வாய் சிம்மத்திலிருக்கும்போது ஜனித்தவன் 
தேஜஸ்வியாயும் கொடுமையும் சூரத்தன்மையும் உள்ளவனாயும் , பிறர் 
களின் தனத்தையும் சந்தானத்தையும் கெடுப்பவனாயும் , வனவாசியா 
யும் , பசுக்களை ரட்சிக்கின்றவனாயும் , மாமிசத்தில் பிரியமுள்ளவனா 
யும் , முதல் மனைவி இறந்தவனாயும் , யானை மான் சர்ப்பம் ஆகிய 
இவைகளைப் பிடிக்கின்றவனாயும் , சற்புத்திரர்களில்லாதவனாயும் , தர்ம 
பலத்தை யுடையவனாயும் , அந்தர்ப்பலமுள்ளவனாயும் , காரியங்களில் 
உத்சாகியாயும் , நல்ல சரீரத்தையுடையவனாயும் இருப்பான் . 
சு . 11-12 . 

செவ்வாய் கன்னியிலிருக்கும் போது ஜனித்தவன் 
பூசிக்கப்பட்டவனாயும் , அதிக தனவானாயும் , ஸ்திரீசுகத்தையும் சங்கீ 
தத்தையும் உடையவனாயும் , பிரியமாயும் மெதுவாயும் பேசுகின்றவ 
னயும் , பலவித செலவுள்ளவனாயும் , சௌரியம் குறைந்திருக்கின்றவ 
னயும் , வித்வானாயும் , சத்துருக்களுக்குப் பயப்படுகின்றவனாயும் , 
வேதங்களிலும் ஸ்மிருதிகளிலும் சொல்லப்பட்ட தர்மங்களை ஆசிர 
யிக்கின்றவனாயும் , அக்கினியோடு கூடினவனாயும் , பலவிதத்திலுள்ள 
சிற்பவேலைகளைச் செய்வதில் நல்ல பழக்க முள்ளவனாயும் , ஸ்நாநம் 
செய்து பொட்டுகள் (திலதம் ) இட்டு அலங்கரித்துக் கொள்ளுபவனா 
யும் , சௌந்தரிய முள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 131. 14. செவ்வாய் துலாத்திலிருக்கும்போது ஜனித்தவன் 
வழி நடப்பதில் பிரியமுள்ளவனாயும் , கெட்ட திரவியங்களை விற்றலி 
லும் வாங்குவதிலும் பிரியமுள்ளவனாயும் , பொருளற்ற வார்த்தை 
களை வேண்டியவிதம் சேர்த்து பேசுகின்றவனாயும் , தர்சனீய 
னாயும் , அங்கக் குறைவுள்ளவனாயும் , சுவல்ப ஜனத்தையுடைய 
வனயும் , யுத்தத்தை விரும்புகின்றவனாயும் , பிறர்களாற் கிடைக் 
கும் உபபோகத்தோடு கூடியவனாயும் , ஸ்திரீகள் புத்திரர்கள் குருக் 
கள் இவர்களின் மனதை ரஞ்சிப்பிக்கின்றவனாயும் , முதல் மனைவி 
இறந்தவனாயும் , சாராய வியாபாரிகளினாலோ சாராய சம்பந்தமான 


174 


சாராவளி. 


மற்ற காரணங்களினாலோ வேசியர்கள் மூலமாகவோ நாச மடை.ப 
வனாயும் இருப்பான் . 

சு . 151. 16. செவ்வாய் விருச்சிகத்திலிருக்கும்போது ஜனித்த 
வன் எல்லாக் காரியங்களிலும் நிச்சயமும் சத்தியமும் உள்ளவனா 
யும் , திருடர் கூட்டத்திற்குத் தலைவனாயும் , கர்மங்களில் நிபுண 
முள்ளவனாயும் , யுத்தத்தில் உத்சாகியாயும் . அதிக பாபியாயும் . 
பெருங்குற்ற முடையவனாயும் , விரோதத்தினால் துஷ்டனாயும் , பிறர் 
களைத் துரோகம் செய்வதிலும் இமிசை செய்வதிலும் பிரியமுள்ள 
வனாயும் , பிறருக்கு ஆசை யுண்டாக்குகின்றவனாயும் , பூமிகளுக்கும் 
புத்திரர்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் தலைவனாயும் , விஷம் அக்கினி ஆயு 
தம் இவைகளினால் தேகத்தில் வெட்டோ ஹானியோ உள்ளவனாயும் 
இருப்பான் . 

சு . 171. 18. செவ்வாய் தஙசில் இருக்கும்போது ஜனித்தவன் 
பலவித காயத்தினாலோ வெட்டுக்களினாலோ மெலிந்த அவயவங் 
களை யுடையவனாயும் , கொடுமையானவார்த்தைகளைப் பேசுகின்றவனா 
யும் , கெட்ட சுபாவ முள்ளவனாயும் , பரா 

ராதீனனாயும் , தேர் யானை 
குதிரை சைன்யம் இவைகளோடு சேர்ந்து சத்துருக்களை யுத்தத்தில் 
நாசஞ் செய்கின்றவனாயும் , பலவித சிரமங்களினால் மிகத் தளர்ந்தவ 
னாயும் , அன்யோன்யமுள்ள கோபத்தினால் சுகமும் தனமும் நாச 
மடைந்தவனாயும் , குரு ஜனங்களிடத்தில் அசத்தியத்தைப் பேசு 
கின்றவனாயும் இருப்பான் . 

சு. 19-20 . செவ்வாய் மகரத்திலிருக்கும்போது ஜனித்தவன் 
செல்வமுள்ளவனாயும் , பலாத்காரமாகத் தனத்தைச் சம்பாதிக்கின்ற 
வனாயும் , சுகம் போகம் ஆரோக்கியம் ஆகிய இவைகள் உள்ளவனாயும் , 
சிரேஷ்டபுத்திமானாயும் , யஜசுள்ளவனாயும் , சேனாதிபதியாகவோ அரச 

கவோ ஆகின்றவனாயும் , சத்துருக்களை ஜெயிக்கின்றவனாயும் , தன் 
னுடைய பந்துக்களுடைய தேசத்தில் வசிக்கின்றவனாயும் , அல்லது 
பந்துக்களுடைய காரியத்தில் சிரத்தையுள்ளவனாயும் , ஸ்வாதந்திரிய 
முள்ளவனாயும் , காவல் செய்பவனாயும் , சுபாவகுணமுள்ளவனாயும் , பல 
வித உபசாரங்களில் பிரியமுள்ளவனாயும் இருப்பான் . 
சு . 21-22 . செவ்வாய் 

செவ்வாய் கும்பத்திலிருக்கும்போது ஜனித்தவன் 
விநயமும் சுத்தமும் இல்லாதவனாயும் , ஜரை நரை முதலாகிய விருத்த 
லட்சணங்கள் , 

உள்ளவனாயும் , மரண காலத்தில் அதிக கிலேசமும் 
நரகமும் அநுபவிக்கின்றவனாயும் , விரோதம் அசூயா 


கை 


பிறகு 


சு. 23-24 . 


இருபத்தைந்தாவது அத்தியாயம் . 175 
( பொறாமை குறைகூறுதல் கோபம் மனஸ்தாபம் ) பொய் வாக்கு 
தோஷம் இவைகளால் அதிக கஷ்டநஷ்டங்களை அடைபவனாயும் , 
சரீரத்தில் அதிக ரோமங்களுள்ளவனாயும் , - அழகில்லாத சரீர 
முடையவனாயும் , சூது முதலிய துஷ்கிருத்தியங்களால் அதிக தன 
நஷ்டம் அடைபவனாயும் , வஸ்திராபரணங்களான வேஷங்களை வெறுக் 
கின்றவனாயும் , ஜீவிதகாலம் பெரும்பாலும் கிலேசகரமாய் அனுபவிக் 
கின்றவனாயும் , சாராயம் முதலிய மதுவைச் சாப்பிடுகின்றவனாயும் , 
துரதிருஷ்டமுள்ளவனாயும் இருப்பான் . 

செவ்வாய் மீனத்திலிருக்கும்போது ஜனித்தவன் 
ரோகபீடி தனாயும் , அற்பபுத்திரனுள்ளவனாயும் , பிரதேசவாசியாயும் , 
தன் சுற்றத்தாரால் பீடிக்கப்பட்டவனாயும் , கபடம் வஞ்சனை முதலான 
தோஷங்களால் எல்லாம் இழந்தவனாயும் , எப்போதும் துக்கிக்கின்ற 
வனாயும் , வளைவுள்ள வனாயும் , மிகக்கொடிய துக்கமுடையவனாயும் , 
குருக்களையும் பிராம்மணர்களையும் நிந்திக்கின்றவனாயும் , அதமனாபும் , 
பிறர்களுடைய மனதை அறிகின்றவனாயும் , எல்லாக் காரியங்களிலும் 
ஞானமுள்ளவனாயும் , வேதங்களில் பிரியமுள்ள வனாயும் , பிரசித்தனா 
யும் இருப்பான் . 

இனி மேடாதி ராசிகளில் இருக்கும் செவ்வாயை சூரியாதி கிரகங் 
கள் பார்ப்பதினாலுண்டாகும் பலனைத் தெளிவாய்ச் சொல்லுகின்றார் . 

சு. 25. செவ்வாய் மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது 
இருந்து சூரியனின் திருஷ்டியைப் பெறின் தனம் பார்யை புத்திரர் 
கள் ஆகிய இவைகளை உடையவனாயும் , அரசனாகவோ மந்திரியாகவோ 
சேனாநாயகனாகவோ ஆகின்றவனாயும் , பிரசித்தனாயும் , மகத்துவ 
முள்ளவனாயும் , அல்லது தாதாவாயும் இருப்பான் . 

செவ்வாய் மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது 
இருந்து சந்திரனின் திருஷ்டியைப் பெறின் தாயில்லாதவனாயும் , 
அல்லது தாயைவிட்டுப் பிரிந்தவனாயும் , தேகத்தில் முறிவோ 
காயமோ உள்ளவனாயும் , சொந்த ஜனங்களால் துவேஷிக்கப்பட்ட 
வனாயும் , பந்துக்களில்லாதவனாயும் , பொறாமையுடையவனாயும் , ஸ்திரீ 
சந்தானங்கள் அதிகமும் புருடசந்தானங்கள் குறைந்தும் இருக்கின்ற 
வனாயும் இருப்பான் . 
சு . 27 . 

செவ்வாய் மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது 
இருந்து புதனின் திருஷ்டியைப் பெறின் பரதனத்தை அபகரிப் 


சு . 26 . 


176 


சாராவளி. 


சு . 28 . 


சு . 29 . 


சு. 30 . 


பதில் சாமர்த்தியமுள்ளவனாயும் , பொய்யுள்ளவனாயும் , காமதேவனை . 
ஆராதிக்கின்றவனாயும் , நிந்தியனாயும் , வேசியாநாயகனாயும் இருப்பான் . 

செவ்வாய் மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது 
இருந்து குருவின் திருஷ்டியைப் பெறின் அறிவுள்ளவனாயும் , சௌந் 
தர்யமும் சௌபாக்கியமும் உள்ளவனாயும் , தாய்தந்தையர்களுக்கு 
இஷ்டனாயும் , அதிக தனவானாயும் , தனக்கு நிகரில்லா தவனாயும் , 
எல்லார்க்கும் நாயகனாயும் , சிரேஷ்டமுள்ளவனாயும் இருப்பான் . 

செவ்வாய் மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது 
இருந்து சுக்கிரனின் திருஷ்டியைப் பெறின் ஒரே விதமாகவோ 
பல விதமாகவோ சம்பாதித்த திரவியம் முழுவதும் ஸ்திரீயினால் 
நாசஞ்செய்பவனாயும் , ஸ்திரீயினால் பந்தனம் ( ஜெபில் வாசம் ) அநுப 
விக்கின்றவனாயும் இருப்பான் . 

செவ்வாய் மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது 
இருந்து சனியின் திருஷ்டியைப் பெறின் திருடர்களைக் கொல்லு 
கின்றவனாயும் , அதிக பலமில்லாதவனாயும் , ஸ்வஜனங்களை விட்டுப் 
பிரிந்தவனாயும் , பரதாரங்களை அனுபவிப்பவனாயும் இருப்பான் . 

சு. 31. செவ்வாய் இடபத்திலாவது துலாத்திலாவது இருந்து 
சூரியனின் திருஷ்டியைப் பெறின் வனங்களிலும் மலைகளிலும் 
கிரீடிக்கின்றவனாயும் , மனைவியால் துவேஷிக்கப்பட்டவனாபும் , அதிக 
சத்துருக்களுள்ளவனாயும் , மிகவும் கடினமான கோபமுடையவனாயும் , 
தைரியமுள்ளவனாயும் இருப்பான் . 

சு. 32. செவ்வாய் இடபத்திலாவது துலாத்திலாவது இருந்து 
சந்திரனின் திருஷ்டியைப் பெறின் மாதாவிற்கு இஷ்டமில்லாதவனா 
யும் , கெட்ட சுபாவமுள்ளவனாயும் , அதிக மனைவிகளையுடையவ 
னாயும் , அதிகமாக ஸ்திரீகளுக்கு இஷ்டமுள்ளவனாயும் , யுத்தத்தில் 
பயமுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 33. செவ்வாய் இடபத்திலாவது துலாத்திலாவது இருந்து 
புதனின் திருஷ்டியைப் பெறின் கலகப் பிரியனாயும் , சாந்தமாகப் 
பேசுபவனாயும் , மிருதுவான அவயவங்களையுடையவனாயும், அற்ப 
புத்திரரும் அற்பதனமும் உள்ளவனாயும் , சாஸ்திரமறிந்தவனாயும் , 
இருப்பான் . 
சு . 34. செவ்வாய் இடபத்திலாவது துலாத்திலாவது இருந்து 

திருஷ்டியைப் பெறின் சங்கீத வாத்தியங்களில் இலக் 


குருவின் 


இருபத்தைந்தாவது அத்தியா:பம் . 


177 


சு . 38 . 


கணங்களை நன்கு அறிந்தவனாயும் , சௌபாக்கியத்தோடு கூடினவனா 
யும் , தன்னுடைய பந்துக்களுக்குப் பிரியமுள்ளவனாயும் , பெருத்த 
சரீரமுடையவனாயும் இருப்பான் . 
சு . 35 . 

செவ்வாய் இடபத்திலாவது துலாத்திலாவது இருந்து 
சுக்கிரனின் திருஷ்டியைப் பெறின் மந்திரியாயும் , அரசனுக்கு இஷ்ட 
னாயும் , சேனா நாயகனாயும் , பிரசித்தியான பெயரையுடையவனாயும் , 
சுகமனுபவிக்கின்றவனாயும் இருப்பான் .. 

சு . 36. செவ்வாய் இடபத்திலாவது துலாத்திலாவது இருந்து 
சனியின் திருஷ்டியைப் பெறின் சுகமுள்ளவனாயும் , பிரசித்தனாயும் , 
தனவானாயும் , பந்துக்களும் ஸ்வஜனங்களும் உள்ளவனாயும் , வித்வா 
னாயும் , சங்கம் நகரம் கிராமம் இவைகளுக்கு நாதனாயும் இருப்பான் . 

சு . 37. செவ்வாய் மிதுனத்திலாவது கன்னியிலாவது இருந்து 
சூரியனின் திருஷ்டியைப் பெறின் வித்தை சௌரியம் தனம் உள்ளவ 
னடம் , வனங்களிலும் பர்வதங்களிலும் கோட்டைகளிலும் மற்றப் 
பிரதேசங்களிலும் வசிக்கப் பிரியமுள்ளவனாயும் , மிகவும் நிர்விகாரி 
யாயும் இருப்பான் . 

செவ்வாய் மிதுனத்திலாவது கன்னியிலாவது இருந்து 
சந்திரனின் திருஷ்டியைப் பெறின் கன்னிகையின் கிருகத்தை ரட்சிக் 
கின்றவனாயும் , யௌவனமுடைய ஸ்திரீக்கு நாதனாயும் , நல்ல சிக்ஷா 
சாமர்த்தியமுள்ளவனாயும் , மிகவும் சௌபாக்கிய யுக்தனாயும் , இராச 
கிருகத்திற்குக் கர்த்தாவாயும் இருப்பான் . 

சு . 39. செவ்வாய் மிதுனத்திலாவது கன்னியிலாவது இருந்து 
புதனின் திருஷ்டியைப் பெறின் எழுத்து கணிதம் காவியம் இவைக 
ளில் நிபுணத்துவமுள்ளவனாயும் , அதிகமாய்ப் பேசுகின்றவனாயும் , 
கபட சாமர்த்தியமாயும் மதுரமாயுமிருக்கின்ற வார்த்தைகளையுடையவ 
னாயும் , அதிகதுக்கங்களைச் சகிக்கின்றவனாயும் , தூதனாயும் இருப்பான் . 

சு . 40. செவ்வாய் மிதுனத்திலாவது கன்னியிலாவது இருந்து 
குருவின் திருஷ்டியைப் பெறின் அரசனின் வேலையாளாயும் , பிரசித்த 
னாயும் , தெளத்தியம் ( அதாவது திருமுகம் முதலியன எழுதும் பத்தி 
ரத்தைக் கொண்டுபோதல் முதலிய தூதுத் தொழில்) கொண்டு பிற 
தேசங்களுக்குப் போகின்றவனாயும் , சகல கிரியைகளிலும் நிபுணத் 
தன்மையுள்ளவனாயும் , தலைவனாயும் இருப்பான் . 

சு . 41. செவ்வாய் மிதுனத்திலாவது கன்னியிலாவது இருந்து 
சுக்கிரனின் திருஷ்டியைப் பெறின் ஸ்திரீகளுக்குரிய பிரவிருத்தி 


23 


178 


சாராவளி. 


யைச் செய்கின்றவனாயும் , சம்பத்தும் சௌபாக்கியமும் உள்ளவனா 
யும் , வஸ்திரங்களையும் பட்சணங்களையும் பருகுதற்குரிய உணவுப் 
பொருளையும் அடைபவனுமாய் இருப்பான் . 

சு . 42. செவ்வாய் மிதுனத்திலாவது கன்னியிலாவது இருந்து 
சனியின் திருஷ்டியைப் பெறின் சுவர்ணம் முதலியன விளைகின்ற 
பூமிகளிலும் பர்வதங்களிலும் கோட்டைகளிலும் சஞ்சரிக்கின்றவனா 
யும் , பயிரிடுபவனாயும் , அதிக துக்கம் உள்ளவனாயும் , மிகவும் சூர 
புத்தி யுள்ளவனாயும் , அழுக்குள்ள வனயும் , தனம் முதலிய உபகா 
ணங்கள் சிறிது மில்லாதவனாயும் இருப்பான் . 

சு . 43. செவ்வாய் கடகத்திலிருந்து சூரியனின் திருஷ்டியைப் 
பெறின் பித்தரோகத்தால் பாதிக்கப்பட்ட சரீரத்தை யுடையவனா 
யும் , தேஜசு உள்ளவனாயும் , சேனா நாயகனாயும் , தீரனாயும் இருப்பான் . 

சு . 44. செவ்வாய் கடகத்திலிருந்து சந்திரனின் திருஷ்டியைப் 
பெறின் பலவித ரோகங்களால் பீடிக்கப்பட்டவனாயும் , இழிவான 
ஆசாரத்தையுடையவனாயும் , விரூபமான அங்கங்களை யுடையவனா 
யும் , மிகவும் துக்கமுடையவனாயும் இருப்பான் . 

சு . 45. செவ்வாய் கடகத்திலிருந்து புதனின் திருஷ்டியைப் 
பெறின் மலினனாயும் , ( அழுக்குள்ளவன் ) பாபகரமான ஆசாரத்தைக் 
கொள்ளுகின்றவனாயும் , தாரித்திரமுள்ள குடும்பத்தை யுடையவனா 
யும் , ஸ்வஜனங்களால் தள்ளப்பட்டவனாயும் , வெட்கமில்லாதவனாயும் 
இருப்பான் . 

சு . 46. செவ்வாய் கடகத்திலிருந்து குருவின் திருஷ்டியைப் 
பெறின் பிரசித்தனாயும் , அரசமந்திரியாயும் , வித்வானாயும் , தியாக 
புத்தியுடையவனாயும் , திருப்தி யடைந்தவனாயும் , போகா நுபவ மற்ற 
வனாயும் இருப்பான் . 

சு. 47. செவ்வாய் கடகத்திலிருந்து சுக்கிரனின் திருஷ்டியைப் 
பெறின் ஸ்திரீ சங்கத்தால் மிகவும் பீடிதனாயும், ஸ்திரீ தோஷங்களி 
னால் தோல்வியடைந்தவனாயும் , சகல திரவியங்களையும் நாசம் செய்ப 
வனாயும் இருப்பான் . 

சு . 48. செவ்வாய் கடகத்திலிருந்து சனியின் திருஷ்டியைப் 
பெறின் ஜலமார்க்கத்தில் ( கப்பலிலோ தோணியிலோ ) சஞ்சரிக்கின் 
றவனாயும் , தனமில்லாதவனாயும் , அழகிய வியாபாரத்தால் அரச 
சமானனாயும் , அல்லது அரசனது செய்கை போன்ற செய்கையுடைய 
வனாயும் , சௌந்தர்யமுள்ளவனாயும் இருப்பான் . 


ஊ 


லுப்த 


இருபத்தைந்தாவது அத்தியாயம் . 179 
சு . 49. செவ்வாய் சிம்மத்திலிருந்து சூரியனின் திருஷ்டியைப் 
பெறின் தன்னை ஆசிரயிக்கின்றவர்களுக்கு ஹிதத்தைச் செய்ப 
வனாயும் , பந்துக்களும் ஸ்வஜனங்களும் உள்ள வனாயும் , அதிக கோப 
முடைவனாயும் , கோகுலங்களிலும் பர்வதங்களிலும் சஞ்சரிக்கின்றவ 
னாயும் இருப்பான் . 

சு . 50. செவ்வாய் சிம்மத்திலிருந்து சந்திரனின் திருஷ்டி 
யைப் பெறின் தாய்க்கு அசுபபலத்தைச் செய்கின்றவனாயும் , 
புத்திமானாயும் , க்கமும் பலமும் உள்ள சரீரத்தையுடையவனா 
பும் , அதிகமான கீர்த்தியுடையவனாயும் , ஸ்திரீகளினால் சம்பத் 
தையடைபவனாயும் இருப்பான் . 

சு . 51. செவ்வாய் சிம்மத்திலிருந்து புதனின் திருஷ்டியைப் 
பெறின் பலவிதமான சிற்பவேலையில் அறிவுள்ளவனாயும் , 
னாயும் , ( லோபி ) காவியங்களிலும் கலாவித்தைகளிலும் மிகவும் 
பிரீதி உள்ளவனாயும் , கெட்ட சுபாவியாயும் , மிகவும் சமர்த்தனாயும் 
இருப்பான் . 

சு . 52. செவ்வாய் சிம்மத்திலிருந்து குருவின் திருஷ்டியைப் 
பெறின் அரசர்களின் சமீபத்தில் இருக்கின்றவனாயும் ; வித்தைகளைப் 
போதிப்பவனாயும் , நிர்மலமான புத்தியையு டையவனாயும் , சேனை 
களின் நாதனாயும் இருப்பான் . 

சு . 53 . செவ்வாய் சிம்மத்திலிருந்து சுக்கிரனின் திருஷ்டி 
யைப் பெறின் பலவிதத்தினால் ஸ்திரீ சுகம் அனுபவிக்கின்றவனாயும் , 
ஸ்திரீகட்குத் தர்சனியனாயும் , நித்திய யௌவனத்தையுடையவனா 
யும் , சந்தோஷமுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 54. செவ்வாய் சிம்மத்திலிருந்து சனியின் திருஷ்டியைப் 
பெறின் விருத்தலட்சணமுடையவனாயும் , (கிழவனைப் போன்று 
நரை திரையுள்ள லட்சணமுள்ளவன் ) தரித்திரனாயும் , பிறர் கிருகத் 
தில் அலைவதில் பிரியமுள்ளவனாயும் , துக்க முள்ளவனாயும் இருப் 
பான் . 

சு . 55. செவ்வாய் தநுசிலாவது மீனத்திலாவது இருந்து 
சூரியனின் திருஷ்டியைப் பெறின் ஜனங்களால் நமஸ்கரிக்கப்படுகின் 
றவனாயும் , சௌந்தர்யமுள்ளவனாயும் , வனங்களிலோ பர்வதங்க 
ளிலோ அவைபோல செல்லக்கூடாத பிரதேசங்களிலோ கிருகம் 
உண்டுபண்ணி அதில் வசிக்கின்றவனாயும் , குரூசனாயும் இருப் 
பான் . 


180 


சாராவளி. 


சு . 56. செவ்வாய் தநுசிலாவது மீனத்திலாவது இருந்து 
சந்திரனின் திருஷ்டியைப் பெறின் குறைவான அங்கமுள்ளவனா 
பும் , கலகத்தை யுண்டாக்குகின்றவனாயும் வித்துவானாயும் , அரசனு 
டைய விரோதத்தால் பீடிக்கப்பட்டவனாயும் இருப்பான் . 

சு . 57. செவ்வாய் தநுசிலாவது மீனத்திலாவது இருந்து 
புதனின் திருஷ்டியைப் பெறின் தாரணாபுத்தியுள்ளவனாயும், 
மிகவும் சாமர்த்தியசாலியாயும் , சிற்ப வேலையை உபதேசிப்பவனாயும், 
வித்வானாயும் இருப்பான் . 

சு . 53. செவ்வாய் தநுசிலாவது மீனத்திலாவது இருந்து 
குருவின் திருஷ்டியைப்பெறின் மனைவியில்லாதவனாயும் , சுகமில்லாத 
வனாயும் , சத்துருக்களுக்கு ஒருவிதத்திலும் பயப்படாதவனாயும் , தன 
வானாயும் , தேகாப்பியாசமுடையவனாயும் இருப்பான் . 

சு . 59. செவ்வாய் தநுசிலாவது மீனத்திலாவது இருந்து 
சுக்கிரனின் திருஷ்டியைப் பெறின் கன்னிகைகளிடம் அதிக பிரீதி 
யுள்ளவனாயும் , பலவித அலங்காரமுடையவனாயும் , மேன்மை அல்லது 
தானசீலம் உள்ளவனாயும் , விஷயங்களில் பிரியம் உள்ளவனாயும் , 
சௌபாக்கியத்தோடு கூடின வனாயும் இருப்பான் . 

சு . 60. செவ்வாய் தநுசிலாவது மீனத்திலாவது இருந்து 
சனியின் திருஷ்டியைப் பெறின் அழகில்லாத சரீரத்தை யுடைய 
வனாயும் , யுத்தத்தில் சாமர்த்திய முள்ளவனாயும் , பாபனாயும் , 
சஞ்சாரியாயும் , சுகமும் தனமும் இல்லாதவனாயும் , பிறருடைய தர்மங் 
களை அநுஷ்டிக்கின்றவனாவும் இருப்பான் . 

சு . 61. செவ்வாய் மகரத்திலாவது கும்பத்திலாவது இருந்து 
சூரியனின் திருஷ்டியைப் பெறின் மிகவும் கறுத்த சரீரமுள்ளவனா 
யும் , சூரனாயும் , அதிக மனைவிகள் சந்தானங்கள் தனங்கள் உள்ளவனா 
யும் , அதிக குரூரனாயும் இருப்பான் . 

சு . 62. செவ்வாய் மகரத்திலாவது கும்பத்திலாவது இருந்து 
சந்திரனின் திருஷ்டியைப் பெறின் ஸ்திரமில்லாதவனாயும் , மாதாவுக் 
குப் பிரியமில்லாதவனாயும் , அலங்காரமுடையவனாயும் , உதார முள்ள 
வனாயும் , ஸ்திரமில்லாத சினேகிதர்களை யுடையவனாயும் , தனவானா 
யும் இருப்பான் . 

சு . 63. செவ்வாய் மகரத்திலாவது கும்பத்திலாவது இருந்து 
புதனின் திருஷ்டியைப் பெறின் மிருதுவானவனாயும் , அலைந்து திரிப 
வனாயும் , தனமில்லாதவனாயும் , மனது சுகமும் சத்வம் என்ற அக் 


இருபத்தைந்தாவது அத்தியாயம் . 181 
தர்ப்பலம் இல்லாதவனாயும் , கபடகிருத்தியங்களைச் செய்கின்றவனா 
யும் , தர்மமில்லாதவனாயும் இருப்பான் . 

சு . 64. செவ்வாய் மகரத்திலாவது கும்பத்திலாவது இருந்து 
குருவின் திருஷ்டியைப் பெறின் அதிக சௌந்தர்யமுள்ளவனாயும் , 
அரசனுக்குச் சமத்துவமான குணங்களுள்ளவனாயும் , ஸ்திரமான 
காரியாரம்ப முள்ளவனாயும் , தீர்க்காயுளுள்ளவனாயும் , பந்து சிநேகித 
னாயும் இருப்பான் . 

சு . 65. செவ்வாய் மகாத்திலாவது கும்பத்திலாவது இருந்து 
சுக்கிரனின் திருஷ்டியைப் பெறின் பலவித சுகசந்தானங்களை யுடைய 
வனாயும் , தனவானாயும் , மனைவியை அல்லது அவள் போன்ற மற்ற 
ஸ்திரீகளைப் போகிப்பதில் மிகவும் பிரியமுள்ளவனாயும் , கலகப் பிரிய 
முள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 66 செவ்வாய் மகரத்திலாவது கும்பத்திலாவது இருந்து 
சனியின் திருஷ்டியைப் பெறின் அரசனாகவோ அல்லது அரச சமான 
னாகவோ ஆகின்றவனாயும் , அதிக தனமுள்ளவனாயும் , ஸ்திரீகளால் 
( மனைவிகளால் ) நிந்திக்கப்படுகின்றவனாயும் , அதிக சந்தானங் 
களை யுடையவனாயும் , அறிவுள்ளவனாயும் , சுகமில்லாதவனாயும் , யுத்த 
சாமர்த்திய முள்ளவனாயும் இருப்பான் . 


இருபத்தைந்தாவது அத்தியாயம் முற்றிற்று . 


இருபத்தாறாவது அத்தியாயம் . 
புதாஸ்ரய ராசி பலமும் திருஷ்டி பலமும் . 

சு . 1-2 . இந்த அத்தியாயத்தில் புதாஸ்ரய ராசி பலமும் திருஷ்டி 
பலமும் தெளிவாய்க் கூறப்பட்டிருக்கின்றன . 

புதன் மேடத்திலிருக்கும்போது ஜனித்தவன் கலகப்பிரியனாயும் , 
அறிவுள்ளவனாயும் , ஆசிரியனாயும் , காமுகன் துர்க்குணன் இவர்களைப் 
போன்ற செய்கையுடையவனாயும் , மெலிந்த சரீரத்தையுடையவனா 
யும் , பாட்டிலும் நடனத்திலும் பிரியமுள்ளவனாயும் , பொய் பேசுகின் 
றவனாயும் , ஸ்திரீ சுகத்தில் பிரியமுள்ளவனாயும் , எழுத்து விஷயமாக 
சாமர்த்தியத்தைக் காண்பிக்கின்றவனாயும் , வஞ்சனைகளைச் செய்கின் 
றவனாயும் , அதிகம் உண்ணுகின்றவனாயும் , பலவித தொழில்களால் 
ஈட்டிய தனத்தை நாசம் செய்கின்றவனாயும் , பலவித கடன்களினால் 
ஜெயில்வாசம் அனுபவிக்கின்றவனாயும் , ஸ்திரமில்லாதவனாயும் , சாரா 
யம் சாப்பிடுதல் , சூதாடுதல் முதலிய அகிருத்தியங்களைச் செய்பவனா 
யும் இருப்பான் . 

சு . 3.4 . புதன் இடபத்திலிருக்கும்போது ஜனித்தவன் சாமர்த் 
தியமுள்ளவனாயும் , அதிக தானம் செய்கின்றவனாயும் , பிரசித்தனாயும் , 
வேதங்கள் சாஸ்திரங்கள் இவைகளுடைய அர்த்தத்தை அறிபவ 
னாயும் , தேகாப்பியாசத்திலும் வஸ்திராலங்காரத்திலும் மற்ற ஆபர 
ணங்களைத் தரிக்கின்றதிலும் புஷ்பம் மாலை முதலான சாதனங்களி 
லும் பிரியமுள்ளவனாயும் , ஊக்கமான சுபாவத்தையுடையவனாயும் , 
அதிக தனமும் மனைவிகளும் உள்ளவனாயும் , இஷ்ட கரங்களும் மனோ 
கரங்களுமான கதைகளைச் சொல்லுகின்றவனாபும் , வாக்கியங்களைக் 
கிரகிக்கின்றவனாயும் , சங்கீதத்திலும் ஹாஸ்ய ரஸத்திலும் ( அதாவது 
பொழுது போக்குவதிலும் ) விலாசத்திலும் ஸ்திரீ போகத்திலும் 
அதிகமான பிரியமுள்ளவனாயும் இருப்பான் . 

5-6 . புதன் மிதுனத்திலிருக்கும்போது ஜனித்தவன் 
வஸ்திராலங்கார 

முதலிய 

நல்ல வேஷத்தையுடையவனாயும் , 
இஷ்டமாகப் பேசுகின்றவனாயும் , பிரசித்தமுடையவனாயும் , வாக்கு 
சமர்த்தனாயும் , அபிமானியாயும் , சுயேச்சை யில்லா தவனாயும் , 
இன்பசுகங் குறைந்திருக்கின்றவனாயும் , இரண்டு தாய்களுள்ளவ 
னாயும் , வியவகாரியாயும் , வேதங்கள் சாஸ்திரங்கள் கலா வித்தைகள் 


இருபத்தாறாவது அத்தியாயம் . 


183 


வைகளில் சாமர்த்தியமுள்ளவனாயும் , கவிதையுள்ளவனாயும் , ஸ்வா 
தந்திரிய சீலனாயும் , அதிக தானம் செய்கின்றவனாயும் , எல்லார்க்கும் 
இஷ்டனாயும் , கிரம சத்தியுள்ளவனாயும் , அதிக பந்துக்களும் புத்திரர் 
களும் உள்ள வனாயும் இருப்பான் . 

சு. 7-8 . புதன் கடகத்திலிருக்கும்போது ஜனித்தவன் வித்துவா 
னாயும் , அன்னிய தேசத்தில் வசிக்கின்றவனாயும் , ஸ்திரீ சுகத்திலும் 
சங்கீதத்திலும் நடனத்திலும் பிரீதியுள்ளவனாயும் , ஸ்திர மில்லா தவ 
னாயும் , சபலனாயும் , அதிகமாய்ப் பேசுகின்றவனாயும் , தன்னுடைய 
பந்துக்களோடு விரோதம் உள்ளவனாயும் , வியவகாரியாயும் , ஸ்திரீ 
யின் விரோதத்தால் தனநாச மடைபவனாயும் , தோஷ சுபாவ முள்ளவ 
னாயும் , கர்மங்களில் அதிக பிரியமுள்ளவனாயும் , நல்ல கவியாயும் , 
தன்னுடைய குலத்தில் கீர்த்தியினால் பிரசித்தனாயும் இருப்பான் . 

சு . 9-10 . புதன் சிம்மத்திலிருக்கும்போது ஜனித்தவன் ஓர் அறி 
வும் இல்லாதவனாயும் , லோகப் பிரசித்தியுள்ளவனாயும் , உண்மை 
பேசாதவனாயும் , ஒற்றுமை இல்லாதவனாயும் , தனவானாயும் , பராக் 
கிரமமில்லாதவனாயும் , சகோதரர்களுக்குச் சத்துருவாயும் , ஸ்திரீகளுக் 
கிஷ்டமில்லாதவனாயும் , ஸ்வாதந்திர முள்ளவனாயும் , இழிவானதும் 
நிந்திக்கத்தக்கதுமான கர்மங்களைச் செய்கின்றவனாயும் , ஸ்திரீகளைப் 
போன்ற ரூபத்தை யுடையவனாயும் , பிறர்களுக்குச் சேவை செய் 
கின்றவனாயும் , புத்திரர்களில்லா தவனாயும் , சுவஜன விரோதியாயும் , 
பிற ஜனங்களுக்கு நல்லவனாயும் இருப்பான் . 

சு . 11.12 . புதன் கன்னியிலிருக்கும்போது ஜனித்தவன் எல்லா 
தர்மங்களிலும் பிரியமுள்ளவனாயும் , அதிக வாக்கு சாமர்த்தியத்தை 
யுடையவனாயும் , சாமர்த்திய சாலியாயும் , எழுத்து காவியங்கள் சிற்ப 
சாஸ்திரங்கள் கலா வித்தைகள் இவைகளில் ஞான முள்ளவனாயும் , 
ஸ்திரீகளுக்கு இஷ்ட முள்ளவனாயும் , வீரியம் குறைந்தவனாயும் , 
மற்றுமுள்ளவர்களைக் காட்டிலும் மேன்மையுள்ளவனாயும் , பந்துக்க 
ளால் பூஜிக்கப்படுகின்றவனாயும் , அபிமானியாயும் , விநயம் சத்கார 
சீலம் உதாரத்துவம் உள்ளவனாயும் , மேன்மையான அநேக குணங் 
களினால் பிரசித்தி உடையவனாயும் , மகத்துவமுள்ளவனாயும் , பல 
முள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 13-14 . புதன் துலாத்திலிருக்கும்போது ஜனித்தவன் சிற்ப 
வித்தையிலும் வியவகாரத்திலும் சமர்த்தனாயும் , வாக்கு சாமர்த்திய 
முள்ள வனயும் , தனலாபத்தின் மூலம் பல விதத்திலுள்ள செலவு 


184 


சாராவளி. 


சுபாவ 


கள் செய்கின்றவனாயும் , பல திக்குகளிலும் வியாபாரம் செய்கின்றவ 
னாயும் , பிராமணர்கள் அதிதிகள் தேவர்கள் குருஜனங்கள் ஆகிய 
இவர்களிடத்தில் பக்தியுள்ளவனாயும் , போலியான மரியாதையிலும் 
சம்பாவனையிலும் சாமர்த்தியமுள்ளவனாயும் , அதிக சந்துஷ்டியடை 
பவனாயும் , தேவபூஜையில் பிரியமுள்ளவனாயும் , துர்ச்சன 
முள்ளவனாயும் , சீக்கிரமாகக் கோபமும் சந்தோஷமும் உண்டா 
கின்றவனாயும் இருப்பான் . 

சு . 15-16 . புதன் விருச்சிகத்திலிருக்கும்போது ஜனித்தவன் சக் 
திக்குத் தக்கவாறு தொழில்களைச் செய்கின்றவனாபும் , துக்கிதனா 
யும் , அனர்த்தங்களை யுண்டாக்குகின்றவனாயும் , சத்ஜனங்களால் 
துவேஷிக்கப்படுகின்றவனாயும் , மிகவும் லஜ்ஜையும் தர்மமும் உள்ளவ 
னாயும் , அறிவில்லாதவனாயும் , சாத்சுபாவ மில்லாதவனாயும் , பேராசை 
யுள்ளவனாயும் , துஷ்ட ஸ்திரீகளோடு கூடி விளையாடுகின்றவனாயும் , 
கொடூர முள்ளவனாயும் , பிறர்களைத் தண்டிக்கின்றதில் பிரியமுள்ள 
னாயும் , கபட கர்மங்களைச் செய்கின்றவனாயும் , விரோத காரியங் 
களில் வெறுப்புள்ளவனாயும் , கடனால் பாதிக்கப்பட்டவனாயும் , நீசர்க 
ளிடத்தில் பிரியமுள்ளவனாயும், பரதிரவியத்தைக் கவருகிறவனயும் 
இருப்பான் . 

சு . 17-18 . புதன் தஙசிலிருக்கும்போது ஜனித்தவன் பிரசித்தி 
யும் மேன்மையும் வாய்ந்த குணங்களுள்ளவனாயும் , வேதத்திலும் 
சிற்ப சாஸ்திரத்திலும் ஆயுதப் பிரயோகத்திலும் சூரத்தன்மையி 
லும் சாமர்த்திய முள்ளவனாயும் , மந்திரியாகவோ பௌரோகித 
னாகவோ இருப்பவனாயும் , குல சிரேஷ்டனாயும் , மகத்துவ முள்ளவ 
னாயும் , யாகம் செய்கின்றவனாயும் , வித்தை உபதேசிக்கின்றவனாயும், 
தாரணா புத்தியுள்ளவனாயும் , வாக்மியாயும் , விரதங்களை யநுஷ்டிக் 
கின்றவனாயும் , தானம் செய்கின்றவனாயும் , எழுத்திலும் சித்திரத்தி 
லும் சப்த சாஸ்திரத்திலும் ( வியாகரணம் ) சாமர்த்திய முள்ளவ 
னாயும் இருப்பான் . 

சு . 19-20 . புதன் மகரத்திலிருக்கும்போது ஜனித் தவன் உசித 
மில்லாத கர்மங்களைச் செய்கின்றவனாயும் , மூடனாயும் , நபும்சகப் 
பிரகிருதியாயும் , பிறர்களுக்கு வேண்டிய காரியங்களைச் செய்கின்றவ 
னாயும் , குலோசிதமான ஒரு குணங்களுமில்லா தவனாயும் , அநேக துக் 
கங்களை யநுபவிப்பவனாயும் , சதா நித்திரை செய்பவனாயும் , கோள் 
சொல்லுபவனாயும் , சத்தியமான பிரவிருத்தியைச் செய்யாதவனாயும் , 
பந்துக்களால் தள்ளி வைக்கப்பட்டவனாயும் , ஊக்கமில்லாத மனதை 


இருபத்தாறாவது அத்தியாயம் . 185 
யுடையவனாயும் , அழுக்குள்ளவனாயும் , பயத்தோடு சஞ்சல முடை 
யவனாயும் , துர் அதிருஷ்டமுள்ளவனாயும் இருப்பான் . 

சு. 21-22 . புதன் கும்பத்திலிருக்கும்போது ஜனித்தவன் வாக்கும் 
(வித்தை ) புத்தியும் பிரவிருத்தியும் இல்லாதவனாயும் , தர்மத்தையும் 
அர்த்தத்தையுமொழித்து மற்ற வீண் காரியங்களைச் செய்கின்றவ 
னாயும் , சத்துருக்களால் பீடிக்கப்பட்டவனாயும் , சுத்த மில்லாதவ 
னாயும் , துஸ்சுபாவியாயும் , மூடனாயும் , அதிக துஷ்டனாயும் , மனைவிக் 
குச் சத்துருவாயும் , ஒருவித சுகமுமில்லாதவனாயும் , பேசுவதில் சிறி 
தும் சாமர்த்தியமில்லாதவனாயும் , கெட்ட அதிருஷ்டமுள்ளவனாயும் , 
தைரியமோ தனமோ அதிகமில்லா தவனாயும் , நபும்சகப் பிரகிருதி 
யாயும் , அழுக்குள்ளவனாயும் , பிறர்க்கு அதீனனாயும் இருப்பான் . 

சு . 23-24 . புதன் மீனத்திலிருக்கும்போது ஜனித்தவன் ஆசாரம் 
சுத்தம் இவைகள் உள்ளவனாயும் , பிரதேச சஞ்சாரியாயும் , சந்தான 
குணமில்லா தவனாயும் , தரித்திரனாயும் , நல்ல மனைவியுள்ள வனாயும் , 
வித்வான்களுக்கு நல்லவனாயும் , சஜ்ஜனங்களுக்கு மான்யனாயும் , 
விரோத தர்மங்களைச் செய்கின்றவனாயும் , சூஸ்யம் முதலான நீச 
கர்மங்களைச் செய்கின்றவனாயும் , அறிவு வித்தை சாமர்த்தியம் இவை 
கள் இல்லாதவனாயும் , பிறர்களுடைய தனத்தைக் காப்பாற்றுவதில் 
சமர்த்தனாயும் , சம்பத்தில்லாதவனாயும் , மேன்மையுள்ளவனாயும் இருப் 
பான் . சூஸ்யம் = அறிவித்தல் . இரகசியங்களைக் கூறுதல் உறவான 
காலத்து தெரிந்து கொண்டதை விரோத காலத்துச் சொல்லுதல் 
முதலியன . இது நீச கர்மம் . இதனைத் திருவள்ளுவ நாயனார் , 

அறைபறை யன்னர் கயவர்தாங் கேட்ட 

மறைபிறர்க் குய்த்துரைக்க லான் ” 
என விளக்கிக் கூறியுள்ளார் . 

சு . 25. புதன் மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது இருந்து 
சூரியனின் திருஷ்டியைப் பெறின் உண்மை பேசுகின்றவனாயும், 
சுகமுள்ளவனாயும் , அரசனின் சத்காரத்தால் வெகுமானம் அடைபவ 
னாயும் , பந்து ஜனங்களினிடத்தில் மிகவும் பொறுமையுள்ளவனாயும் , 
இருப்பான் . 

சு . 26. புதன் மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது இருந்து 
சந்திரனின் திருஷ்டியைப் பெறின் ஸ்திரீகளுக்குப் பிரியனாயும் , 
நன்றாக சேவை செய்பவனாயும் , சுத்தமில்லாதவனாபும் , சுபாவ குண 
மில்லாதவனாயும் இருப்பான் . 

24 


186 


சாராவளி. 


சு . 27. புதன் மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது இருந்து 
செவ்வாயின் திருஷ்டியைப் பெறின் பொய்யான விஷயங்களில் 
பிரியமுள்ளவனாயும் , சுபமான வாக்கியத்தையுடையவனாயும் , கலக 
முள்ளவனாயும் , பண்டிதனாயும் , அதிக தனமுள்ளவனாயும் , அரச 
னுக்கு இஷ்டமுள்ளவனாயும் , சூரனாயும் இருப்பான் . 

சு . 28. புதன் மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது இருந்து 
குருவின் திருஷ்டியைப் பெறின் சுகமுள்ளவனாயும் , பிரகாசமுள்ள 
சரீரத்தோடு கூடினவனாயும் , அதிக ரோமங்களையும் நல்ல சிரோ 
ரோமங்களையும் உடையவனாயும் , அதிக தனவானாயும் , ஆக்ஞையை 
நடத்துகின்றவனாயும் , பாபனாயும் இருப்பான் . 

சு . 29. புதன் மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது இருந்து 
சுக்கிரனின் திருஷ்டியைப் பெறின் ராஜ கிருத்தியங்களைச் செய்கின்ற 
வனாயும் , அதிருஷ்ட முடையவனாயும் , சமூகத்திற்கும் நகரத்திற்கும் 
அதிபனாயும் , சாதுர்யமாக வார்த்தைகளைப் பேசுகின்றவனாயும் , பிரத் 
யம் (சத்யம் அல்லது விசுவாசம் ) உள்ளவனாயும் , மனைவியோடு கூடிய 
வனாயும் இருப்பான் . 

சு . 30. புதன் மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது இருந்லு 
சனியின் திருஷ்டியைப் பெறின் மற்றவர்களுக்குப் பயம் உண்டாக் 
கும் கொடூர முள்ளவனாயும் , இமிசை முதலிய துஷ்காரியங்களைச் 
செய்கின்றவனாயும் , சொந்த ஜனங்களில்லாதவனாயும் , அதிக துக்க 
முள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 31. புதன் இடபத்திலாவது துலாத்திலாவது இருந்து 
சூரியனின் திருஷ்டியைப் பெறின் தாரித்திரதுக்கத்தால் பீடிக்கப் 
பட்டவனாயும் , அநேக ரோகங்களால் துன்ப மடைந்தவனாயும் , பிறர் 
களை மரியாதை செய்வதில் சமர்த்தனாயும் ஜனங்களால் அவமதிக்கப் 
பட்டவனாயும் இருப்பான் . 

சு . 32. புதன் இடபத்திலாவது துலாத்திலாவது இருந்து சந்தி 
ரனின் திருஷ்டியைப் பெறின் விசுவாசம் சாத்தியம் சம்பத்து ஆகிய 
இவைகள் உள்ளவனாயும் , மிகவும் பக்தனாயும் , சோக மில்லாதவனா 
யும் , குடும்ப புஷ்டியுள்ளவனாயும் , பிரசித்தனாயும் , ராஜ மந்திரியாயும் 
இருப்பான் . 

சு . 33. புதன் இடபத்திலாவது துலாத்திலாவது இருந்து 
செவ்வாயின் திருஷ்டியைப் பெறின் ரோகங்களினாலும் சத்துருக் 
களின் உபத்திரவத்தினாலும் பீடிக்கப்பட்டவனாயும் , துக்கியாயும் , 


இருபத்தாறாவது அத்தியாயம் . 


187 


அரசனாலுண்டாகும் அவமானத்தால் வியாகூல மடைந்தவனாயும் , 
எல்லாத் தேசங்களிலும் திரஸ்கரிக்கப் பட்டவனாயும் இருப்பான் . 
திரஸ்காரம் = நிந்தனை . 

சு . 34. புதன் இடபத்திலாவது துலத்திலாவது இருந்து 
குருவின் திருஷ்டியைப் பெறின் வித்வானாயும் , வாக்கியங்களைக் கிர 
கிக்கின்றவனாயும் , தேசத்திற்கும் நகரத்திற்கும் சமூகத்திற்கும் தலை 
வனாயும் , பிரசித்தனாயும் இருப்பான் . 

சு . 35. புதன் இடபத்திலாவது துலாத்திலாவது இருந்து 
சுக்கிரனின் திருஷ்டியைப் பெறின் சௌபாக்கியம் சுகம் விலாசம் 
ஆகிய இவைகள் உள்ளவனாயும் , நல்லவஸ்திரங்களைத்தரித்துக் கொள் 
பதிலும் அலங்காரத்திலும் போகம் அநுபவிப்பதிலிலும் பிரீதி 
யுடையவனாயும் , கன்னிகைகளுடைய மனதை அபகரிக்கின்றவனாயும் 
இருப்பான் . 

சு . 36. புதன் இடபத்திலாவது துலாத்திலாவது இருந்து 
சனியின் திருஷ்டியைப் பெறின் சுகம் சிறிது மில்லாதவனாயும் , பந் 
துக்களின் துக்கத்தால் கிலேசிக்கின்றவனாயும் , ரோகியாயும் , அதிக 
அனர்த்தங்களும் சுத்த மின்மையும் உடையவனாயும் இருப்பான் . 

சு . 37. புதன் மிதுனத்திலாவது கன்னியிலாவது இருந்து 
சூரியனின் திருஷ்டியைப் பெறின் சத்தியம் பேசுகின்றவனாயும் , 
( உண்மை பேசுதல் ) சுந்தரனாயும் , அரசனுக்கு இஷ்டமுள்ளவனாயும் , 
எல்லா விடத்திற்கும் நாதனாயும் , எதையும் விசதத்தோடு ( அழகு ) 
செய்கின்றவனாயும் , எல்லோருக்கும் சம்மதமுள்ளவனாயும் இருப் 


பான . 


சு . 38. புதன் மிதுனத்திலாவது கன்னியிலாவது இருந்து சந் 
திரனின் திருஷ்டியைப் பெறின் அதிக சௌமியனாயும் , மிகவும் நித் 
திக்கும்படி பேசுகின்றவனாயும் , கலகப் பிரியனாயும் , சாஸ்திரங்களில் 
பிரியமுள்ளவனாயும் , நல்ல ஊக்கமும் திடமுமுள்ளவனாயும் , எல்லாக் 
காரியங்களிலும் சுபம் உள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 39. புதன் மிதுனத்திலாவது கன்னியிலாவது இருந்து 
செவ்வாயின் திருஷ்டியைப் பெறின் வெட்டோ காயமோ மற்றவை 
கல்யமோ ( குறைவு அல்லது சோர்வு ) உள்ள அங்கங்களையுடையவனா 
யும் , சுத்தமில்லா தவனாயும் , பிரதிபா என்னும் ( சமயத்திற்கேற்ற 
வாறு புதிது புதிதாய்த் தோன்றும் நல்ல அறிவின் ) சக்தியுள்ளவனா 
யும் , அரசனின் வேலைக்காரனாபும் , பிரதானியாயும் இருப்பான் . 


188 


சாராவளி. 


சு . 40. புதன் மிதுனத்திலாவது கன்னியிலாவது இருந்து 
குருவின் திருஷ்டியைப்பெறின் ராஜமந்திரியாயும் , பூச்சியனாயும் , உத் 
கிருஷ்டமான ( மேன்மையான ) சம்பத்தும் பரிஜனங்களு முடையவ 
னாயும் , யுத்தத்தில் பயமில்லாதவனாயும் , அரசனுக்குப் பிரதிநிதியா 
யும் இருப்பான் . 

சு . 41. புதன் மிதுனத்திலாவது கன்னியிலாவது இருந்து 
சுக்கிரனின் திருஷ்டியைப் பெறின் வித்வானாயும் , அரசனிடம் வேலை 
யாளாயாவது அல்லது தூதனாகவாவது இருப்பவனாயும் , சத்துருக்க 
ளோடு சமாதானமா யிருக்கின்றவனாயும் , நீசஸ் திரிகளினிடத்தில் 
பிரியமுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 42. புதன் மிதுனத்திலாவது கன்னியிலாவது இருந்து 
சனியின் திருஷ்டியைப்பெறின் எப்பொழுதும் உற்சாகமுள்ளவனா 
யும் , நன்கு போதிக்கும் திறமையுடையவனாயும் , ஆரம்பிக்கின்ற காரி 
யங்களில் * சாபல்லியத்தை அடைகின் றவனாயும் , அதிக சம்பத்து 
உபகரணம் ஆகிய இவைகள் உள்ள வனாயும் இருப்பான் . 

சு . 43. புதன் கடகத்தில் இருந்து சூரியனின் திருஷ்டியைப் 
பெறின் வண்ணானுடைய பிரவிருத்தியை ( தொழிலை) ச் செய்கின்றவ 
னாயும் , மாலைகளைக் கட்டுபவனாயும் , ஜோதிஷ சாஸ்திரம் கிருக 
வாஸ்து ( மனை சம்பந்தமான ) சாஸ்திரம் அறிந்தவனாயும் , இரத்தி 
னங்களினால் பணிகள் செய்கின்றவனாயும் இருப்பான் . 

சு . 44. புதன் கடகத்தில் இருந்து சந்திரனின் திருஷ்டியைப் 
பெறின் ஸ்திரீகளால் பலக்குறைவு அடைந்தவனாயும் , அவர்களால் 
மிகவும் சரீர பீடையை அநுபவிக்கின்றவனாயும் , ஒரு சுகமும் 
இல்லாதவனாயும் இருப்பான் . 

சு . 45. புதன் கடகத்தில் இருந்து செவ்வாயின் திருஷ்டியைப் 
பெறின் சொற்பமாக சாஸ்திரப் பழக்கம் உள்ளவனாயும் , மிகவும் 
சௌந்தரிய சாலியாயும் , பொய்யில் பிரியமுள்ளவனாயும் , கபடகர்மங் 
களைச் (செப்படி ஜாலவித்தை யந்திர நிர்மாணம் க்ஷத்திர கர்மம் 
முதலானவை ) செய்கின்றவனாயும் , திருடுகின்றவனாயும் , பிரியமாகப் 
பேசுகின்றவனாயும் இருப்பான் . 

சு . 46. புதன் கடகத்திலிருந்து குருவின் திருஷ்டியைப் பெறின் 
விசேஷபுத்தி யுடையவனாயும் , எல்லார்க்கும் பிரியமுள்ளவனாயும் , 


* சாபல்யம் 


அநுகூலம் . 


இருபத்தாறாவது அத்தியாயம் 189 
பாக்கியவானாயும் , அரசனுக்குப் பிரியமுள்ளவனாயும் , பூர்ணமான 
வித்தைகளை யுடையவனாயும் இருப்பான் . 

சு . 47. புதன் கடகத்தில் இருந்து சுக்கிரனின் திருஷ்டியைப் 
பெறின் காமதேவனைப்போன்ற சௌந்தரியமுள்ள வனாயும் , சந் 
தோஷகரமான வார்த்தைகளைப் பேசுகின்றவனாயும் , பாட்டிலும் 
வாத்தியம் வாசிப்பதிலும் நிபுணத்தன்மை யுள்ளவனாயும் , ஸ்ரீமா 
னாயும் , விலாஸியாயும் இருப்பான் . 

சு . 48. புதன் கடகத்தில் இருந்து சனியின் திருஷ்டியைப் 
பெறின் அதிக டம்பமுள்ள வனயும் , பாப கர்மங்களில் பிரியமுள்ளவ 
னாயும் , பந்தனத்தை ( காராக்கிருகம் முதலியவை ) அநுபவிக்கின்றவ 
யும் , ஒரு குணங்களு மில்லா தவனாயும் , சகோதரர்களாலும் குரு 
ஜனங்களாலும் துவேஷிக்கப் படுகின்றவனாயும் இருப்பான் . 

சு . 49. புதன் சிம்மத்திலிருந்து சூரியனின் திருஷ்டியைப் 
பெறின் பிறர்களால் சேவிக்கத் தக்கவனாயும் , அதிக தனமும் குண 
மும் உள்ளவனாயும் , பிறருக்கு உபத்திரவம் இம்சை முதலானவை 
களைச் செய்கின்றவனாயும் , லுப்தனாகவோ நிஸ்ஸாரனாகவோ ஆகின்ற 
வனாயும் , சஞ்சலமான பாக்கிய முள்ளவனாயும் , லஜ்ஜையில்லாதவனா 
யும் இருப்பான் . 

புதன் சிம்மத்திலிருந்து சந்திரன் திருஷ்டியைப் 
பெறின் மிகவும் சௌந்தரியமும் சாமர்த்தியமும் உள்ளவனாயும் , 
காவியங்களிலும் கலா வித்தைகளிலும் பாட்டிலும் நடனத்திலும் 
சமர்த்தனாயும் , தனவானாயும் , நல்ல சுபாவமும் நல்ல அலங்காரமும் 
உள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 51 , புதன் சிம்மத்திலிருந்து செவ்வாயின் திருஷ்டியைப் 
பெறின் குலோசிதமில்லாத கர்மங்களைச் 

செய்கின்றவனாயும் , 
அநேக துக்கங்களால் பீடிக்கப்பட்டவனாயும் , தேகத்தில் காயமுள்ளவ 
னாயும் , சௌந்தரியமோ விரூபமோ அல்லது காத்திரமோ மெலிவோ 
அதிகமில்லாதவனாயும் , கிரீடா சாமர்த்திய மில்லாத மனைவியை 
யுடையவனாயும் , பௌருஷ மில்லாதவனாயும் இருப்பான் . 

சு . 52. புதன் சிம்மத்திலிருந்து குருவின் திருஷ்டியைப்பெறின் 
மிகவும் அழகுள்ளவனாயும் , நல்ல அறிவுள்ளவனாயும் , அதிகமான 
வாக்கு சாமர்த்தியத்தை யுடையவனாயும் , அதிக பிரசித்தியுள்ளவ 
னாயும் , வேலையாட்களும் வாகனங்களும் உள்ளவனாயும் இருப்பான் . 


சு . 50 . 


190 


சாராவளி. 


சு . 53. புதன் சிம்மத்திலிருந்து சுக்கிரனின் திருஷ்டியைப் 
பெறின் சௌந்தரியமும் விலாசமும் உள்ளவனாயும் , இஷ்டத்திற்குத் 
தக்கவாறு பேசுகின்றவனாயும் , வாகனங்களுள்ளவனாயும் , மிகவும் தீர 
னாபும் , அரசனாகவோ மந்திரியாகவோ ஆகின்றவனாயும் இருப்பான் . 

சு. 54. புதன் சிம்மத்திலிருந்து சனியின் திருஷ்டியைப் 
பெறின் அதிகம் நீண்டு மெலிவில்லாமல் விரூபமடைந்து வியர்வை 
யால் துர்நாற்றமுள்ள சரீரத்தை யுடையவனாயும் , குரூரனாயும் , 
மிகவும் துக்கிதனாயும் , சுகமில்லாதவனாயும் இருப்பான் . 

சு . 55. புதன் தநுசிலாவது மீனத்திலாவது இருந்து சூரிய 
னின் திருஷ்டியைப்பெறின் சூரனாயும் , பிரமேகம் மூத்திரக்கிரிச் 
சுரம் என்னும் ரோகங்களால் பீடிக்கப்பட்டவனாயும் , ரோகியாயும் , 
சாந்த சீலனாயும் இருப்பான் . 

சு . 56. புதன் தநுசிலாவது மீனத்திலாவது இருந்து சந்திர 
னின் திருஷ்டியைப்பெறின் நன்கு எழுதுபவனாயும் , அதிக அழ 
குள்ள வனாயும் , விசுவாச முடையவனாயும் , சம்மதனாபும் , சுகமநுபவிக் 
கின்றவனாபும் , மிகவும் தனமுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 57. புதன் தநுசிலாவது மீனத்திலாவது இருந்து செவ்வா 
யின் திருஷ்டியைப்பெறின் சங்க போஷணம் நகரம் திருடர் வேடர் 
வனவாசிகள் ஆகிய இவர்களுக்குத் தலைவனாயும் , எழுதுவதில் சமர்த்த 
னாயும் இருப்பான் . 

சு . 58. புதன் தநுசிலாவது மீனத்திலாவது இருந்து குருவின் 
திருஷ்டியைப் பெறின் ஒரே நிலையும் புத்தியும் வம்சகுணமும் 
உள்ளவனாயும் , பிரதி புருஷனாயும் , ( தலைமைக்கு அடுத்த தானமுள்ள 
வன் ) சிரேஷ்டமான விசேடஞான முள்ளவனாயும் , அரசனின் மந்திரி 
சபைக்கோ பொக்கிஷ ஸ்தானத்திற்கோ அதிபனாயும் , எழுதுவதில் 
சமர்த்தனாயும் இருப்பான் . 

சு . 59. புதன் தநுசிலாவது மீனத்திலாவது இருந்து சுக்கிர 
னின் திருஷ்டியைப் பெறின் எல்லாக் குழந்தைகளுக்கும் எழுத்து 
கற்பிக்கின்றவனாயும் , தனவானாயும் , அதிக அழகுள்ளவனாயும் , 
சௌரிய முள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 60. புதன் தநுசிலாவது மீனத்திலாவது இருந்து சனியின் 
திருஷ்டியைப் பெறின் கோட்டை , காடு இவைகளில் வசிக்கப் பிரிய 
முள்ளவனாயும் , அதிகம் உண்பவனாயும் , கெட்ட சுபாவமுள்ளவனா 


* 


இருபத்தாறாவது அத்தியாயம் . 
யும் , சுத்தமில்லாதவனாயும் , சகல காரியங்களிலும் அபஜெயமடைய 
வனயும் இருப்பான் . 

சு . 61. புதன் மகரத்திலாவது கும்பத்திலாவது இருந்து சூரிய 
னின் திருஷ்டியைப் பெறின் மல்யுத்தத்தில் சமர்த்தனாயும் , அதிக 
பலவானாயும் , அதிகமாய் உண்பவனாயும் , குரூரனாயும் , இஷ்டம் போல் 
பேசுகின்றவனாயும் , பிரசித்தனாயும் இருப்பான் . 

சு . 62. புதன் மகரத்திலாவது கும்பத்திலாவது இருந்து சந்திர 
னின் திருஷ்டியைப் பெறின் ஜலசம்பந்தமான பிரவிருத்தியைக் 
கொண்டோ ஜலத்திலுற்பத்தியான திரவியங்களைக் கொண்டோ 
ஜீவிக்கின்றவனாயும் , தனவானாயும் , புஷ்பம் சாராயம் கிழங்கு முதலி 
யவைகளை விற்பனை செய்பவனாயும் , தைரியமில்லாதவனாயும் , ஸ்திர 
முள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 63. புதன் மகரத்திலாவது கும்பத்திலாவது இருந்து செவ் 
வாயின் திருஷ்டியைப் பெறின் சபலமான வார்த்தை பேசுகின்றவனா 
யும் , மிகவும் நல்ல சுகமுள்ளவனாயும் , லஜ்ஜையினால் அதிக சோம்ப 
லுள்ளவனாயும் , சுகத்திற்கு இருப்பிடமானவனாயும் இருப்பான் . 

சு . 64. புதன் மகரத்திலாவது கும்பத்திலாவது இருந்து குரு 
வின் திருஷ்டியைப் பெறின் அதிகமான தன தானியங்களினால் விருத் 
தியடைந்தவனாயும் , கிராமம் நகரம் சங்கம் இவைகளில் பூஜிக்கப்படு 
கின்றவனாயும் , சுகவானாயும் , பிரசித்த முள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 65. புதன் மகரத்திலாவது கும்பத்திலாவது இருந்து சுக்கிர 
னின் திருஷ்டியைப் பெறின் நீசஸ்திரீயின் பர்த்தாவாயும் , விரூபனா 
யும் , புத்திஹீனனாயும் , அதிக காமமுள்ள வனாயும் , அதிக புத்திரர் 
களை யுடையவனாயும் இருப்பான் . 

சு . 66. புதன் மகரத்திலாவது கும்பத்திலாவது இருந்து சனி 
யின் திருஷ்டியைப் பெறின் அதிக பாபங்களைச் செய்கின்றவனாயும் , 
மிகவும் தரித்திரனாயும் , தனத்திற்காக எப்போதும் பிரவிருத்தி செய் 
கின்றவனாயும் , அதிக துக்கமும் தீனமும் உள்ளவனாயும் இருப்பான் . 


( இருபத்தாறவது அத்தியாயம் முற்றிற்று . ) 


இருபத்தேழாவது அத்தியாயம் . 
ஜீவாஸ்ரய ராசிபலமும் திருஷ்டி பலமும் . 

சு . 1-2 . குரு மேடத்திலிருக்கும்போது ஜனித்தவன் வாதிப் 
போர்களுக்குரிய குணங்களால் பிரபலனாயும் , அதிக பிரயத்தன த்தை 
யுடையவனாபும் , இரத்தினாபரணம் உடையவனாயும் , பெரியோர் கூட் 
டத்தில் சேருபவனாயும் , விகாரமில்லாத மன சக்தியோடு கூடியவனா 
யும் , தனமும் பலமும் உள்ளவனாயும் , சுபமும் கீர்த்தியுமுள்ள பிர 
விருத்திகளைச் செய்பவனாயும் , பிரகாசமுள்ளவனாயும் , அதிக சத்துரு 
வும் அதிக பணச் செலவும் உள்ளவனாயும் , வெட்டினாலாவது புண்ணி 
னாலாவது அடையாளமுள்ள சரீரத்தோடு கூடியவனாயும் , பராக்கிரம 
மும் பலமுமுள்ள சேனைகளுக்குத் தலைவனாயும் இருப்பான் . 

சு . 3-4 . குரு இடபத்திலிருக்கும் போது ஜனித்தவன் பருத்து 
அகலமுள்ள மார்போடு கூடியவனாயும் , தேவர் பிராம்மணர் பசு இவர் 
களிடம் பக்தியுள்ளவனாயும் , அழகோடும் குணத்தோடும் கூடினவனா 
யும் , களத்திரத்தினிடம் பிரியமுள்ளவனாயும் , வஸ்திராதி அலங்காரங் 
களில் பிரியமுள்ளவனாயும் , விவசாயம் பசு காளை தனம் தானியம் 
ஆபரணம் ஆகிய இவைகளோடு கூடினவனாயும் , நல்ல புத்தி வாக்கு 
குணம் நீதி சாஸ்திர அப்பியாசம் இவைகளோடு கூடினவனாயும் , 

, 
வைத்திய சாஸ்திரத்தில் அதிக தேர்ச்சியுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 5-6 . குரு மிதுனத்திலிருக்கும்போது ஜனித்தவன் புத்திசாலி 
யாயும் , ஞானம் , சிற்பசாஸ்திரம் இவைகளில் தேர்ச்சியடைந்தவனா 
யும் , பிரகாசம் பொருந்திய நேத்திரம் வாக்கு சாமர்த்தியம் தாட்சண் 
யம் சிறந்த தர்மம் குரு பந்து வெகுமானம் அலங்காரம் மங்களம் 
நல்ல வார்த்தை கீர்த்தி சந்தோஷம் இவைகளோடு கூடினவனாயும் , 
வித்வத்தன்மையும் தனமும் உள்ளவனாயும் இருப்பான் . 

குரு கடகத்திலிருக்கும் போது ஜனித்தவன் வித்தை 
அழகு புத்தி தர்மம் சத்குணம் பலம் கீர்த்தி தன தானியாபி 
விருத்தி பிரபுத்துவம் சத்தியம் ஒரே நிலைமையுள்ள மனம் புத்திரர் 
ஜன சன்மானம் பந்துப் பிரியம் ஆகியவைகளோடு கூடினவனாயும் , 
அரசனாயும் , அல்லது அரசசமானனாயும் இருப்பான் . 

சு : 9-10 . குரு சிம்மத்திலிருக்கும்போது ஜனித்தவன் திடபல 
வைராக்கியத்தோடும் மனோபல தைரியத்தோடும் பந்து ஜனப் பிரி 


சு . 7-8 


இருபத்தேழாவது அத்தியாயம் . 


193 


யத்தோடும் வித்தை தனம் முதலியவற்றோடும் கூடினவனாயும் , நல்ல 
குடும்பத்தில் ஜனித்தவனாயும் , சபைகளில் கீர்த்தியுள்ளவனாயும் , 
அதிக கோபத்தோடு சத்துருக்களைச் ஜெயிக்கின்றவனாயும் , பலமும் 
பராக்கிரமமும் உள்ளவனாயும் , மலை காடு கோட்டை இவைகளில் வசிப் 
பவனாயும் , அரசனாகவோ அரசசமானனாகவோ ஆகின்றவனாயும் 
இருப்பான் . 

சு. 11-12 . குரு கன்னியிலிருக்கும்போது ஜனித்தவன் புத்தி 
சாலியாயும் , தர்மத்தில் பிரியமுள்ளவனாயும் , தர்மசாலியாயும் , பிர 
விருத்திகளில் சாமர்த்திய முள்ளவனாயும் , நல்ல வஸ்திரம் வாசனா 
திரவியம் புஷ்பம் இவைகளில் பிரியமுள்ளவனாயும் , காரியங்களில் 
பலமும் வைராக்கியமும் உ 

மும் உள்ளவனாயும் , சாஸ்திரீக பிரவிருத்திக 
ளாலும் சிற்ப கர்மங்களாலும் தனப் பிராப்தியை யுடையவனாயும் , 
தாதாவாயும் , சத்சுபாவ முள்ளவனாயும் , சாமர்த்தியவானாயும் , சித்திரம் 
எழுதுவதிலும் அக்ஷர சம்பந்தமான காரியங்களிலும் பழக்கமுள் 
ளவனாயும் , தன அபிவிருத்தியுடையவனாயும் இருப்பான் . 

சு . 13-14 . குரு துலாத்திலிருக்கும்போது ஜனித்தவன் மிகவும் 
தாரணா புத்தியோடு கூடினவனாயும் , அநேக புத்திரர்களோடு கூடி 
னவனாயும் , அன்னிய தேச சஞ்சாரத்தினால் தன சம்பாத்தியம் 
உள்ளவனாயும் , அலங்காரப் பிரியனாயும் , விநயமுள்ளவனாயும் , நாட 
காதிகளில் பணம் சம்பாதிக்கின்றவனாயும் ; அழகுள்ளவனாயும் , சாஸ் 
திரங்களில் தேர்ச்சியுள்ளவனாயும் , பிரசித்தனாபும் , தேவபூஜை அதிதி 
சத்காரம் இவைகளில் பிரியனாயும் , வித்துவானாயும் இருப்பான் . 

சு . 15-16 . குரு விருச்சிகத்திலிருக்கும்போது ஜனித்தவன் அநேக 
சாஸ்திரங்களில் சமர்த்தனாயும் , அரச சமானனாயும் , வியாக்கியானங் 
களைச் செய்கின்றவனாயும் , ஆலயாதி நகர நிர்மிதவானாயும் , நல்ல 
களத்திரத்தையுடையவனாயும் , சுவல்ப புத்திரர் உள்ளவனாயும் , பீடை 
கள் உள்ளவனாயும் , அதிக சிரமம் உடையவனாயும் , குருவினிடம் 
குற்றஞ் சாட்டுபவனாயும் , தம்பதி சமேதராக தர்மம் செய்பவனாயும் , 
நிந்திக்கத் தகுந்த ஆசாரத்தையுடையவனாயும் இருப்பான் . 

சு . 17-18 . குரு தங்சில் இருக்கும்போது ஜனித்தவன் வேதம் 
விரதம் யாகாதி கர்மம் வேதமந்திர தீட்சா திகாரம் இவைகளோடு 
கூடிய ஆசார்யனாயும் , தன சம்பாத்திய முள்ளவனாயும் , உதாரகுண 
முள்ளவனாயும் , பந்துப் பிரியனாயும் , அன்னியர்களிடமிருந்து பெறும் 
சன்மான தனப்பிரியனாயும் , சாஸ்திரக்ஞனாயும் , அரசனாகவாவது 


25 


194 


சாராவளி. 


மந்திரியாகவாவது ஆகுபவனாயும் , பலநகரம் தேசம் ஆள் சஞ்சார 
மில்லாதவிடம் புண்ணிய தீர்த்தம் ஆலயம் ஆகிய இவைகளைச் 
சென்று தரிசிப்பவனாயும் இருப்பான் . 

சு . 19-20 . குரு மகரத்திலிருக்கும்போது ஜனித்தவன் பலம் 
குறைந் தவனாயும் , பலவித கஷ்ட முள்ளவனாயும் , குலத்திற்குப் 
பொருத்தமில்லாத நடவடிக்கையுள்ளவனாயும் , தரித்திரவானாயும் , 
கூலிவேலை செய்பவனாயும் , மங்களம் தயை ஆசாரம் பந்து சந்தோஷம் 
தர்மம் ஆகிய இவைகள் ஒன்றும் இல்லாதவனாயும் , சரீரபலமாவது 
குணமாவது இல்லாதவனாயும் , பயமுள்ளவனாயும் , அன்னிய தேச 
வாசம் செய்பவனாயும் , சதா துக்கமுடையவனாயும் , அறிவில்லாதவ 
னாயும் இருப்பான் . 

சு . 21-22 . குரு கும்பத்திலிருக்கும்போது ஜனித்தவன் துஷ்ட 
னாயும் , கோள் சொல்பவனாயும் , துர்ப்புத்தியுள்ளவனாயும் , வேசியர் 
பிரியனாயும் , ஜலத்திலும் வீட்டிலும் உள்ள பிரவிருத்திகளில் உற்சாக 
னாயும் , சங்கத்தில் முக்கியனாயும் ; நீச ஜனப்பிரியனாயும் , குரூரனயும் , 
பிசுக்கனாயும் ( அழுக்குள்ளவன் ) பீடையுள்ளவனாயும் , தன் வார்த்தை 
யினால் தன நஷ்டமடைபவனாயும் , புத்தி கல்வி அறிவு நற்குணம் 
முதலியவைகள் ஒன்றுமில்லாதவனாயும் , குருபத்தினியைச் சேரு 
பவனாயும் இருப்பான் . 

சு . 23-24 . குரு மீனத்தில் இருக்கும்போது ஜனித்தவன் 
வேதம் சாஸ்திரம் இவைகளைத் தெரிந்து கொள்ளுபவனாயும், 
பந்துக்களாலும் சத்ஜனங்களாலும் பூஜிக்கப்படுபவனாபும் , அரசனின் 
சேனாநாயகனாயும் , கீர்த்திமானாயும் , தனவானாயும் , எல்லாராலும் 
வணங்கப்பட்டவனாயும் , அதிகமான கர்வத்தோடு கூடியவனாயும் , 
திடமான பிரவிருத்திகளைச்செய்பவனாயும் , அரசனுடைய நீதி நியாய 
சிக்ஷாக்கிரமம் விவகார சம்பிரதாயம் யுத்தக்கிரமம் இவைகளைத் 
தெரிந்து கொள்ளுபவனாயும் , சாந்தத்தோடு பிரவிருத்திகளைச் செய்ப 
வனாயும் , ஸ்திரமான பராக்கிரமத்தோடு கூடினவனாயும் இருப்பான் . 

குரு மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது இருந்து 
சூரியனின் திருஷ்டியைப் பெறின் தர்மசாலியாயும் , பொய்களவு இல் 
லா தவனாயும் , கீர்த்திமானான புத்திரனோடு கூடினவனாயும் பாக்கிய 
சாலியாயும் , தேகத்தில் அதிக ரோமங்களுள்ளவனாயும் இருப்பான் . 
சு . 26 . 

குரு மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது இருந்து 
சந்திரனின் திருஷ்டியைப் பெறின் இராமாயண முதலான இதிகாச 


சு . 25 . 


இருபத்தேழாவது அத்தியாயம் . 


195 


புராணங்களிலும் காவியங்களிலும் வித்வானாயும் , மாணிக்கம் முத்து 
பவளம் முதலான இரத்தினங்களை யுடையவனாயும் , ஸ்திரீகளுக்குப் 
பிரியமுள்ளவனாயும் , அரசனாகவோ அரச சமானனாகவோ ஆகின்றவ 
னாயும் , வித்வானாயும் இருப்பான் . 
சு . 27 . 

குரு மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது இருந்து 
செவ்வாயின் திருஷ்டியைப் பெறின் அரசனின் ஆளாகவும் , தைரிய 
பராக்கிரமசாலியாகவும் , நீதி வணக்கம் தனம் இவைகளுள்ளவனாகவும் , 
அடங்காதகளத்திரத்தையும் வேலையாட்களையு முடையவனாகவும் 
இருப்பான் . 

சு . 28. குரு மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது இருந்து 
புதனின் திருஷ்டியைப் பெறின் களவு துரோகங்களால் பாபமுள்ள 
வனாயும் , அன்னியர்களை உபத்திரவிக்கவோ அல்லது அவர்களின் 
குற்றங்களைக் கண்டு பிடிக்கவோ சாமர்த்தியமுள்ளவனாயும் , அன்னி 
யர்களைப் புகழ்கின்றவனாயும் , விநய உபகார எண்ணங்களுள்ளவனாயும் , 
கபடப் பிரவிருத்தியுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 29. குரு மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது இருந்து 
சுக்கிரனின் திருஷ்டியைப் பெறின் நூ தன கிரகங்களை மனோகரமாகச் 
செய்கின்றவனாயும் , தன் தேக சுகத்திற்காக மெத்தை கட்டில் வஸ் 
திரம் முதலியவைகளை உடையவனாயும் , வாசனா திரவியங்களையும் 
புஷ்பங்களையும் அலங்காரமான ஆபரணங்களையும் அணிந்து கொள்ளு 
பவனாயும் , யௌவனாதிகளான ஸ்திரீகளினிடத்தில் அதிக பிரிய 
முள்ளவனாயும் , தன தானியாபிவிருத்தியுள்ளவனாயும் , கொஞ்சங்கூட 
தைரியமில்லாதவனாயும் இருப்பான் . 

சு . 30. குரு மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது இருந்து 
சனியின் திருஷ்டியைப் பெறின் அதிக கெடுதல் செய்பவனாயும் , 
லோபியாயும் , பரபரப்பும் பகுத்தறிவும் ஆராய்ச்சியுமில்லா தவனாயும் , 
சம்மதமுள்ளவனாயும் , சன்னத்தனாயும் , சினேகிதர்களுக்கும் சந்தா 
னங்களுக்கும் ஸ்திரமில்லா தவனாயும் இருப்பான் . 
சு . 31 . 

குரு இடபத்திலாவது துலாத்திலாவது இருந்து 
சூரியனின் திருஷ்டியைப் பெறின் பந்து ஜனங்களோடு கூடியவனா 
யும் , பசு கன்று காலி முதலிய ஜீவராசிகள் உள்ளவனாயும் , தனவானா 
யும் , நீண்டதேகமுள்ளவனாயும் , வித்வானாயும் அரச மந்திரியாயும் 
இருப்பான் . 
சு . 32 . 

குரு இடபத்திலாவது துலாத்திலாவது இருந்து 
சந்திரனின் திருஷ்டியைப் பெறின் தனம் சம்பத்து சௌந்தரியம் 


196 

சாராவளி. 
இவைகளுள்ளவனாயும் , மாதாவின் சொற்படி நடப்பவனாயும் , ஸ்திரீ 
களுக்குப்பிரியனாயும் , நிரம்ப அனுபவ சுகமுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 33. குரு இடபத்திலாவது துலாத்திலாவது இருந்து செவ் 
வாயின் திருஷ்டியைப் பெறின் யௌவன ஸ்திரீகளின் புருஷனயும், 
அறிவுள்ளவனாயும் , சூரனாயும் , நிறைந்த சம்பத்து சுகம் இவைக 
ளோடு கூடினவனாயும் , அரச சினேகனயும் இருப்பான் . 

சு . 34. குரு இடபத்திலாவது துலாத்திலாவது இருந்து புத 
னின் திருஷ்டியைப் பெறின் கல்வி சாமர்த்தியம் பாக்கியம் சம்பத்து 
உருசி இவைகளோடு கூடியவனாயும் , நல்ல குணமும் சுபாவமும் அழ 
கும் உள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 35. குரு இடபத்திலாவது துலாத்திலாவது இருந்து சுக்கிர 
னின் திருஷ்டியைப் பெறின் அதிக சாம்பிரதாய முள்ளவனாபும் , சம் 
பத்துள்ளவனாயும் , அன்னியருடைய அலங்கார சாமான்களால் அலங் 
கரித்துக் கொள்பவனாயும் , எப்போதும் எல்லாச் சாமான்களையும் சுத் 
தமாக வைத்துக்கொண்டிருப்பவனாயும், நல்ல படுக்கை வஸ்திரங்கள் 
உள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 36. குரு இடபத்திலாவது துலாத்திலாவது இருந்து சனி 
யின் திருஷ்டியைப் பெறின் நல்ல அறிவுள்ளவனாயும் , தன தானிபாதி 
அபிவிருத்தியுள்ளவனாயும் , கிராமம் தேசம் நகரம் இவைகளில் பிர 
தானியாயும் , ஆசாரமில்லாதவனாயும் , அழகில்லாதவனாயும் , களத்தி 
ரத்தோடு விரோதம் உடையவனாயும் இருப்பான் . 

சு . 37. குரு மிதுனத்திலாவது கன்னியிலாவது இருந்து சூரிய 
னின் திருஷ்டியைப் பெறின் சிரேஷ்ட குலத்தில் ஜனித்தவனாயும், 
கிராமத்திலுள்ள ஜனங்களுக்குப் பிரதானியாயும் , (சிரேஷ்டனாயும் ) 
குடும்பத்திற்குச் சிரேஷ்ட முள்ளவனாயும் , களத்திரம் புத்திரர்தனம் 
ஆகிய இவைகள் நிறைந்தவனாயும் இருப்பான் . 

சு , 38. குரு மிதுனத்திலாவது கன்னியிலாவது இருந்து சந்தி 
ரனின் திருஷ்டியைப் பெறின் தனவானாயும் , மாதாவுக்குப் பிரீதி 
யுள்ளவனாயும் , நன்றியுள்ளவனாயும் , சுகம் களத்திரம் புத்திரர் இவர் 
களோடு கூடினவனாயும் , கல்வி சௌந்தர்யம் உள்ளவனாயும் , துல்லிய 
மில்லா தவனாயும் இருப்பான் . 

சு . 39. குரு மிதுனத்திலாவது கன்னியிலாவது இருந்து செவ் 
வாயின் திருஷ்டியைப் பெறின் நீடித்து மங்களகரமாகவுள்ள 
ஜெயத்தை அடைகின்றவனாயும் , தேகத்தில் காய அடையாளமுள்ளவ 


சு. 40. குரு 


இருபத்தேழாவது அத்தியாயம் . 

197 
னாயும் , தனவானாயும் , ஜனங்களுக்குப் பிரியமுள்ளவனாயும் இருப் 
பான் . 

மிதுனத்திலாவது கன்னியிலாவது இருந்து 
புதனின் திருஷ்டியைப் பெறின் ஜோதிஷத்தில் வல்லவனாயும் , அதிக 
புத்திரர்களும் களத்திரமும் உள்ளவனாயும் , சூத்திரங்களை (பாணி 
நியைப்போல் ) உண்டு பண்ணுபவனாயும் , அதிக சௌந்தரியமுள்ள 
வனாயும் , விஸ்தாரமான பேச்சுடையவனாயும் இருப்பான் . 

சு . 41. குரு மிதுனத்திலாவது கன்னியிலாவது இருந்து சுக்கிர 
னின் திருஷ்டியைப் பெறின் தேவாலய சம்பந்தமான பிர விருத்தி 
களைச் செய்பவனாயும் , வேசையான ஸ்திரீயின் சுகத்தை அநுபவிக் 
கின்றவனாயும் , ஸ்திரீகளின் மனதைக் கவருகின்றவனாயும் இருப் 
பான் . 

சு . 42. குரு மிதுனத்திலாவது கன்னியிலாவது இருந்து சனி 
யின் திருஷ்டியைப் பெறின் பந்தி சங்கம் ராச்சியம் கிராமம் நகரம் 
ஆகிய இவைகளில் பிரதமஸ்தானத்தை வகிக்கின்றவனாயும் , காந்தி 
யுள்ள சரீரத்தோடு கூடியவனாயும் இருப்பான் . 

சு . 43. குரு கடகத்திலிருந்து சூரியனின் திருஷ்டியைப் பெறின் 
சங்கத்தலைவனாயும் , ஆரம்பத்தில் சுகமும் தனமும் களத்திரமும் 
இல்லா தவனாயும் , பின் தனாதிபதியாயும் இருப்பான் . 

சு . 44. குரு கடகத்திலிருந்து சந்திரனின் திருஷ்டியைப் 
பெறின் நிரம்ப தனமும் காந்தியும் உள்ளவனாயும் , அரசனாகவாவது 
அல்லது அரசசமானனாகவாவது ஆகின்றவனாயும் , பொக்கிஷசாலை 
வாகனங்கள் அதிக முள்ளவனாயும் , கீர்த்தியுள்ள களத்திர புத்திர 
ரோடு கூடினவனாயும் இருப்பான் . 

சு . 45 , குரு கடகத்திலிருந்து செவ்வாயின் திருஷ்டியைப் 
பெறின் கௌமாராவஸ்தையுள்ள களத்திரத்தை யுள்ளவனாயும் ,, 
தனம் ஆபரணம் வித்துவத்தன்மை ஆகிய இவைகள் உள்ளவனாயும் , 
சூரனாயும் , காய அடையாளமுள்ளவனாயும் இருப்பான் . 
சு . 46 . 

குரு கடகத்திலிருந்து புதனின் திருஷ்டியைப் பெறின் 
தாய் பந்து இவர்கள் மூலம் தனம் அடைபவனாயும் , கலகமுடையவ 
னாயும் , பாபமில்லாதவனாயும் , அரச மந்திரிகளுக்கு விசுவாச முள்ளவ 
னாயும் இருப்பான் . 

சு . 47 . குரு கடகத்திலிருந்து - சுக்கிரனின் திருஷ்டியைப் 
பெறின் அதிக களத்திரமும் அதிக சம்பத்தும் உள்ளவனாயும் , பல 


198 


சாராவளி. 


சு . 49 . 


சு. 51 . 


விதமாய் அலங்கரித்துக் கொள்ளுபவனாயும் , சுகத்தையும் சோபனத் 
தையும் உடையவனாயும் இருப்பான் . 

சு . 4S . குரு கடகத்திலிருந்து சனியின் திருஷ்டியைப் பெறின் 
கிராமம் நகரம் சேனை இவைகளுக்கு நாயகனாயும் , நிரம்ப நிந்தியதை 
யுள்ளவனாயும் , சம்பத்தோடு கூடினவனாயும் , வயோதிகத்தில் சுகம் 
அநுபவிக்கின்றவனாயும் இருப்பான் . 

குரு சிம்மத்திலிருந்து சூரியனின் திருஷ்டியைப் 
பெறின் கீர்த்திமானாயும் , சத்ஜனங்களுக்குப் பிரியனாயும் , அரசனாக 
வாவது பிரபுவாகவாவது ஆகின்றவனாயும் , சம்பத்து சமிருத்திக 
ளோடு கூடினவனாயும் , நல்ல சுபாவமுள்ளவனாயும் இருப்பான் . 
சு , 50 . 

குரு சிம்மத்திலிருந்து சந்திரனின் திருஷ்டியைப் 
பெறின் மங்களகரமுடையவனாயும் , பலமுள்ளவனாயும் , களத்திர சம் 
பத்துகளைக்கொண்டு விருத்தி செய்யப்பட்ட சம்பத்தோடு கூடினவ 
னாயும் , பிரபுவாயும் இந்திரியா திகளைச் ஜெயித்தவனாயும் இருப்பான் . 

குரு 

சிம்மத்திலிருந்து செவ்வாயின் திருஷ்டியைப் 
பெறின் சத்ஜனங்களுக்கும் குருக்களுக்கும் விசுவாசமுடையவனாயும் , 
விசேஷபிர விருத்திகளைச் செய்கின்றவனாயும் , கீர்த்திமானாயும் , சமர்த் 
தனாயும் , ஆசாரம் சூரத்துவம் பராக்கிரமம் ஆகிய இவைகள் உள்ளவ 
னாயும் இருப்பான் . 
சு . 52 . 

குரு சிம்மத்திலிருந்து புதனின் திருஷ்டியைப்பெறின் 
சிற்பசாஸ்திரவிஷயமான எல்லாக் காரியத்திலும் வாஸ்துவை நிதானப் 
படுத்துவதிலும் பழக்கமுள்ளவனாயும் , நல்லசொற்களைச் சொல்பவ 
னாயும் , பிரதான மந்திரியாயும் இருப்பான் . 

சு . 53. குரு சிம்மத்திலிருந்து சுக்கிரனின் திருஷ்டியைப்பெறின் 
ஸ்திரீகளுக்குப் பிரியமுள்ளவனாயும் , சுபகனாயும் , அரச சன்மானம் 
தனம் வஸ்திரம் இவைகளோடு கூடினவனாயும் , ஒருக்காலும் விகா 
ரத்தை யடையா தவனாயும் , அதிக மனோபல விசேஷத்தோடு கூடின 
வனாயும் இருப்பான் . 

சு . 54. குரு சிம்மத்திலிருந்து சனியின் திருஷ்டியைப் பெறின் 
அதிக விஸ்தாரமாயும் அழகாயும் பேசுகின்றவனாயும் , ஒரு சுகமுமில் 
லா தவனாயும் , சித்திரங்களை வரைபவனாயும் , தீட்சண்ய முள்ளவனா 
யும் , தேவஸ்திரீபோக சமான சுகபோக முள்ளவனாயும் இருப்பான் . 


இருபத்தேழாவது அத்தியாயம் . 


199 


கள் 


சு . 55. குரு தநுசிலாவது மீனத்திலாவது இருந்து சூரியனின் 
திருஷ்டியைப் பெறின் அரச விரோத முள்ளவனாயும் , கஷ்டமடைப் 
வனாயும் தனம் பந்து இவைகள் இல்லாதவனாயும் இருப்பான் . 

சு. 56. குரு தநுசிலாவது மீனத்திலாவது இருந்து சந்திரனின் 
திருஷ்டியைப் பெறின் பலவித சுகமுள்ளவனாயும் , ஸ்திரீகளுக்குக் 
காமத்தை உண்டாக்கு கின்றவனாயும் , மானம் தனம் ஐசுவரியம் 
இவைகளால் கர்வம் அடைந்தவனாயும் இருப்பான் . 

சு . 57. குரு தநுசிலாவது மீனத்திலாவது இருந்து செவ்வா 
யின் திருஷ்டியைப் பெறின் சண்டை காரணமாக அங்கத்தில் விரூப 
முள்ளவனாயும் , குரூரனாயும் , வதம் செய்கின்றவனாயும் , அன்னியரை 
இம்சிப்பவனாயும் , நாஸ்தியடைகின்ற பரிஜனத்தோடு கூடியவனாயும் 
இருப்பான் . 

சு . 58. குரு தநுசிலாவது மீனத்திலாவது இருந்து புதனின் 
திருஷ்டியைப் பெறின் அரசனாகவாவது அல்லது மந்திரியாகவாவது 
கின்றவனாயும் , புத்திரர் தனம் சுகம் சௌபாக்கியம் ஆகிய இவை 

அதிகமுள்ளவனாயும் , எல்லாருக்கும் சந்தோஷத்தைச் செய்பவ 
னாயும் இருப்பான் . 

சு . 59 குரு தநுசிலாவது மீனத்திலாவது இருந்து சுக்கிரனின் 
திருஷ்டியைப் பெறின் அறிவு சுகம் தனம் இவைகள் உள்ளவனாயும் , 
எல்லாத் தோஷங்களிலிருந்து விடுபட்டவனாயும் , தீர்க்காயுளுள்ளவனா 
யும் , மங்களகர முடையவனாயும் , இலட்சுமீகடாக்ஷ முள்ளவனாயும் 
இருப்பான் . 

சு . 60. குரு தனுசிலாவது மீனத்திலாவது இருந்து சனியின் 
திருஷ்டியைப் பெறின் விருத்திஹீனனாயும் , பயமுள்ளவனாயும் , கிரா 
மம் நகரம் சங்கம் இவைகளிலிருந்து நீக்கப்பட்டவனாயும் , தரித்திரனா 
யும் , சுகம் போகம் தர்மம் ஆகிய இவைகள் இல்லாதவனாயும் இருப் 
பான் . 

சு . 61. குரு மகரத்திலாவது கும்பத்திலாவது இருந்து சூரிய 
னின் திருஷ்டியைப் பெறின் வித்வானாயும் , அரசனாயும் , பிரகிருதி 
குணமுள்ளவனாயும் , அநேக போகங்களுள்ளவனாயும் , சூரத்துவ 
முள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 62. குரு மகரத்திலாவது கும்பத்திலாவது இருந்து சந்திர 
னின் திருஷ்டியைப் பெறின் தாய் தந்தையர்களிடம் பக்தியுள்ளவனா 


200 


சாராவளி. 


யும் , சிரேஷ்டனாயும் , சத் குடும்பத்தில் பிறந்தவனாயும் , தனவானாபும் , 
சத்குண முள்ளவனாயும் , தர்மத்தில் சிறந்தவனாயும் இருப்பான் . 

சு . 63. குரு மகரத்திலாவது கும்பத்திலாவது இருந்து செவ் 
வாயின் திருஷ்டியைப் பெறின் பராக்கிரம முள்ளவனாயும் , அரசனின் 
சேனா நாயகனாயும் , கர்வியாயும் , பிரகாச முள்ளவனாயும் , நல்ல 
வேஷத்தோடு கூடியவனாயும் , கீர்த்திமானாயும் , சத் ஜனங்களால் 

புக 
ழப்பட்டவனாயும் இருப்பான் . 

சு . 64. குரு மகரத்திலாவது கும்பத்திலாவது இருந்து புத 
னின் திருஷ்டியைப் பெறின் காமாக்கிரகமுள்ளவனாயும் , பிரதான 
குணங்கள் நிறைந்தவனாயும் , வியாபாரியாயும் , தனவானாயும் , பிர 
சித்தனாயும் , சத் ஜனங்களால் வெகுமானிக்கப்பட்டவனாயும் , அதிக 
பந்துக்களுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 65. குரு மகரத்திலாவது கும்பத்திலாவது இருந்து சுக்கிர 
னின் திருஷ்டியைப் பெறின் பலவிதமான பழங்கள் பலகாரங்கள் 
அன்னம் பால் மோர் முதலான சுக போசன முள்ளவனாயும், வேறு 
வீட்டில் வாசமும் படுக்கையுமுள்ளவனாயும் , உத்தம ஸ்திரீயோடு 
கூடியவனாயும் , நல்ல ஆபரண வஸ்திரங்களைத் தரித்துக்கொள்பவ 
னாயும் இருப்பான் . 

சு . 66. குரு மகரத்திலாவது கும்பத்திலாவது இருந்து சனி 
யின் திருஷ்டியைப் பெறின் கல்வி கேள்விகளில் தேர்ச்சி யுள்ளவ 
னாயும் , மகானாயும் , தேசநாதனாயும் , அபிவிருத்தியான ஜனங்களையும் 
பசு முதலிய நாற்கால் ஜீவன்களையும் உடையவனாயும் , போக சுகங் 
களை அநுபவிக்கின்றவனாயும் இருப்பான் . 


இருபத்தேழாவது அத்தியாயம் முற்றிற்று . 


இருபத்தெட்டாவது அத்தியாயம் . 
சுக்கிராஸ்ரய ராசிபலமும் திருஷ்டி பலமும் . 

சு . 1-2 . சுக்கிரன் மேடத்திலிருக்கும்போது ஜனித்தவன் இரவில் 
நேத்திரத்திற்குப் பிரகாச மில்லா தவனாயும் , அதிகமாய்ப் பேசுகின் 
றவனாயும் , விரோத குண முள்ளவனாயும் , அன்னிய ஸ்திரீயைக் கை 
வசப்படுத்துகின்றவனாயும் , வேசைகளினிடத்தில் பிரியமுள்ளவ 
னாயும் , காடுமலைகளில் சஞ்சரிப்பவனாயும் , ஸ்திரீகளினால் சிறைவாச 
மடைபவனாயும் , லோபியாயும் , பெருங்களவுகளைச் செய்பவனாயும் 
சேனை நகரம் சங்கம் சமுதாயம் ஆகியவைகளுக்கு நாதனாயும் , விசு 
வாச யோக்கியமில்லாதவனாயும் , பிரகாசத்தோடு கூடி யிருப்பவனாயும் 
இருப்பான் . 

சு . 3-4 . சுக்கிரன் இடபத்திலிருக்கும்போது ஜனித்தவன் அநேக 
ஸ்திரீகளோடும் இரத்தினம் முதலிய வஸ்துக்களோடும் கூடியிருப் 
பவனாயும் , விவசாயம் செய்பவனாபும் , வாசனைத் திரவியம் வஸ்திரம் 
மாலை முதலியவைகளை அணிகின்றவனாயும் , பசு காளை இவைகளினால் 
தனசுகங்களை அநுபவிக்கின்றவனாயும் , தானம் செய்கின்றவனாயும் , 
தன் பந்துக்களை ஆதரிக்கின்றவனாயும் , சத்குணம் தனம் இவைக 
ளோடு கூடினவனாயும் , அதிக கல்வி தேர்ச்சியுள்ளவனாயும் , கெம்பீர 
முள்ளவனாயும் , எல்லாச் சீவராசிகளுக்கும் உபகாரத்தைச் செய் 
பவனாயும் , முக்கிய குணங்களுள்ள வனாயும் , பரோபகாரியாயும் இருப் 
பான் . 

சு . 5-6 . சுக்கிரன் மிதுனத்திலிருக்கும்போது ஜனித்தவன் சிற்ப 
சாஸ்திரம் கலாவித்தை வியாகரண சாஸ்திரம் இவைகளினால் கீர்த்தி 
யைச் சம்பாதித்தவனாயும் , சத்தியவானாயும் , வாக்கு சாதுரியனாயும் 
சித்திரம் எழுத்து சம்பந்தப்பட்ட வேறு காரியங்களில் பிரியமுள் 
ளவனாயும் , பத்திய கத்திய வடிவமான காவியம் இயற்றுபவனாயும் , 
பிரிய வசனங்களைச் சொல்பவனாயும் , நல்லவனாயும் , பாட்டு நாடகாதி 
களில் சாமர்த்திய முள்ளவனாயும் , தன் ஜனங்கள் மூலமாக தனமடை 
பவனாயும் , தேவப் பிராமண பக்தனாயும் , நல்ல சினேகமுள்ளவனாயும் 
இருப்பான் . 

சு . 7-3 . சுக்கிரன் கடகத்திலிருக்கும் போது ஜனித்தவன் சம் 
போகப் பிரியனாயும் , அறிவும் பலமும் குணசிரேஷ்டமும் உள்ளவ 

26 


202 


சாராவளி. 


னாயும் , இச்சையுள்ள எல்லாச் சுகசாதனங்களோடு கூடினவனாயும் , 
எல்லாருக்கும் தர்சனியனாயும் , நல்லநீ தியுள்ளவனாயும் , ஸ்திரீயினால் 
கொடுக்கப்பட்ட * உணவாகிய ஜலம் சோறு கள் இவைகளினாலுண் 
டான வியாதிகளால் அதிக பீடைகளுள்ளவனாயும் , தன்னாலாவது தன் 
வம்சத்தினாலாவது உண்டான தோஷத்தினால் துக்கிக்கின்றவனாயும் 
இருப்பான் . 

சு 9-10 . சுக்கிரன் சிம்மத்திலிருக்கும் போது ஜனித்தவன் 
ஸ்திரீகளைச் சேவிக்கின்றதால் கிடைக்கின்ற சுகம் சம்பத்து சந்தோ 
ஷம் முதலியவைகளோடு கூடியவனாயும் , மனதைரியமில்லா தவனா 
யும் , இஷ்ட பந்துக்களோடு கூடியவனாயும் , பலவித சுகமுள்ளவனா 
யும் , துக்கியாயும் , பரோபகாரியாயும் , குரு பிராமணர் ஆசிரியர்கள் 
சொற்படி நடப்பவனாயும் , பலவித ஆலோசனைகளால் 

வியாகூல 
முள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 11-12 . சுக்கிரன் சன்னியிலிருக்கும்போது ஜனித்தவன் 
புத்தி குறைந்தவனாயும் , சாமர்த்தியமில்லாதவனாயும் , அடுத்தவர்க 
ளைக் கொண்டு சகாயத்தைத் தேடுபவனாயும் , கலாவித்தைகளின் 
சம்பிரதாயத்தைத் தெரிகின்றவனாயும் , ஸ்திரீகளுடன் பேசுவதற்குத் 
தகுந்தவனாயும் , சினேகம் கணக்கு இவைகளில் பிரயாசையுடையவனா 
யும் , பொது மகளை ஆக்கிரமிக்கின்றவனாயும் , தரித்திரனாயும், சுக 
மும் போகமுமில்லாதவனாயும் , சாஸ்திரசபைகளில் பண்டி தனயும் 
இருப்பான் . 

சு . 13-14 . சுச்கிரன் துலாத்திலிருக்கும்போது ஜனித்தவன் 
பிரயாசைப்பட்டு பணம் தேடுகின்றவனாயும் , வீரனாயும் , பலமாதிரி 
யான நல்ல மாலைகள் வஸ்திரங்கள் அணிபவனாயும் , அடுத்த தேசத் 
தில் வாசம் செய்பவனாயும் , தன் சாமர்த்தியத்தைக் காப்பாற்றுபவனா 
யும் , இயலா தகாரியத்தில் சபலனாயும் , தனவானாயும் , அதிக புண்ணிய 
சாலியாயும் , தேவர் பிரா மணர் இவர்களைப் பூசிப்பதால் கிடைத்த 
கீர்த்தியுள்ளவனாயும் , பண்டிதனாயும் , சௌபாக்கியமுள்ளவனாயும் 
இருப்பான் . 

சு . 15-16 . சுக்கிரன் விருச்சிகத்திலிருக்கும்போது ஜனித்தவன் 
விரோதபுத்தியுள்ளவனாயும் , துஷ்டனாயும் , தர்மங்களைவிட்டவனாயும் , 
காரியமில்லாமல் அதிகமாய்ப் பேசுபவனாயும் , மூடனாயும் , சகோதர 
பிரியமில்லாதவனாயும் , நன்றியில்லா தவனாயும் , சத்துருக்களைக்கொல் 

நஞ்சுகலந்த உணவு முதலியன . 


* 


. 


இருபத்தெட்டாவது அத்தியாயம் . 203 
லுபவனாயும் , பாபியாயும் , சிரேஷ்டனாயும் , வேசிகளைத் துவேஷிக்கின் 
றவனாயும் , கொலை முதலிய கெட்ட காரியங்களைச் செய்பவனாயும் , 
அதிக கடனுள்ளவனாயும் , தரித்திரனாயும் , கெட்ட குணமுள்ளவனா 
யும் , மூலரோகம் பகந்தரம் முதலான குஹ்ய ரோகங்களுள்ளவனாயும் 
இருப்பான் . 

சு . 17-18 . சுக்கிரன் தஙசிலிருக்கும்போது ஜனித்தவன் நல்ல 
தர்மங்களினாலும் சத்பிரவிருத்திகளினாலும் உண்டான தனத்தோடும் 
அதன் பலனோடுங் கூடினவனாயும் , எல்லாருக்கும் பிரியமுள்ளவனா 
யும் , சுந்தரனாயும் , சிரேஷ்டனாயும் , குலப்பிரசித்தியையுண்டாக்கு 
கின்றவனாயும் , வித்வானாயும் , பசு காளைகள் உள்ளவனாயும் , அலங்கரித் 
துக் கொள்வதில் பிரியமுள்ளவனாயும் , நல்ல சம்பத்து களத்திரம் 
சௌபாக்கியம் ஆகிய இவைகள் உள்ளவனாயும் , அரச மந்திரியாயும் , 
அதிக சாமர்த்தியமுள்ளவனாயும் , பெருத்து நீண்ட சரீரத்துடன் 
கூடியவனாயும் , சத்ஜன சமூகத்தினால் பூஜ்யதையுள்ளவனாயும் இருப் 
பான் . 

சு . 19-20 . சுக்கிரன் மகரத்திலிருக்கும்போது ஜனித்தவன் 
அதிக செலவும் பயமும் சத்துருக்களால் துக்கமும் அடைபவனாயும் , 
துர்ப்பலமுள்ளவனாயும் , விருத்தஸ்திரீகளைக் காமிக்கின்றவனாயும் , 
ஹிருதயரோக முள்ளவனாயும் , பணவிஷயத்தில் லோபியாயும் , அதிக 
ஆசை பொய் கெடுதல் இவைகளுள்ளவனாயும் , சாமர்த்தியவானாயும் , 
நபும்சகப் பிரகிருதியாயும் , சிறிதும் பிரவிர்த்திக்காதவனாயும் , அடுத் 
தவர்களுக்காக எல்லாம் செய்பவனாயும் , அதிகம் துக்கிப்பவனாயும் , 
அறிவில்லாதவனாயும் , எல்லாத் துக்கங்களையும்சகிப்பவனாயும் இருப் 
பான் . 

சு . 21-22 . சுக்கிரன் கும்பத்திலிருக்கும்போது ஜனித்தவன் சம் 
பிரமத்தினாலும் ரோகத்தினாலும் துக்கிதனாயும் , பிரயோசன மில்லாத 
பிரவிருத்திகளில் சதா பிரியமுள்ளவனாயும் , அன்னிய ஸ்திரீகளை 
அடைகின்றவனாயும் , தர்மம் இல்லாதவனாயும் , குருவினாலும் புத்திர 
னாலும் விரோதிக்கப்பட்டவனாயும் , ஸ்நாநம் சமய அடையாளங்கள் 
அநுபவம் அலங்காரம் வஸ்திரதாரணம் முதலியவைகளில் சிரத்தை 
யில்லா தவனாயும் , விருத்தி ஹீனனாயும் இருப்பான் . 

சு . 23-24 . சுக்கிரன் மீனத்திலிருக்கும்போது ஜனித்தவன் 
யாசகர்களுடைய மனம் போல் தானம் கொடுப்பவனாயும் , அதிக 
பணம் உள்ளவனாயும் , சகல சத்துருக்களையும் பிரயாசை யில்லாமல் 
அடக்குகின்றவனாயும் , உலகப் பிரசித்தனாயும் , சிரேஷ்டனாயும் , எல் 


204 


சாராவளி. 


லாப் பிரவிருத்திகளிலும் மேன்மையுள்ளவனாயும் , அரச சினேகிதனா 
யும் , வாக்கு புத்தி கம்பீரம் உள்ளவனாயும் , சத்ஜனங்களால் கிடைக்கப் 
பட்ட சம்பத்து வெகுமானம் இவைகளோடு கூடினவனாயும் , அன் 
னியரால் கிரகிக்கத் தகுந்த மேன்மையோடு கூடிய வாக்குள்ளவனாயும் , 
வம்சகர்த்தாவாயும் , ஞானமுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 25. சுக்கிரன் மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது இருந்து 
சூரியனின் திருஷ்டியைப் பெறின் ஸ்திரீயினால் அதிக துக்கமுள்ள 
வனாயும் , அதனால் சுகமும் தனமும் நஷ்டமடைந்தவனாயும் , அரசனாக 
வாவது அரச சமானனாகவாவது ஆகின்றவனாபும் , வித்துவானாயும் 
இருப்பான் . 

சு . 26. சுக்கிரன் மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது இருந்து 
சந்திரனின் திருஷ்டியைப் பெறின் பந்தனத்திற்பட்டவனாயும் , ஸ்திர 
மில்லாதவனாயும் , காமாக்கிரக முள்ளவனாயும் , நீசஸ்திரியான களத் 
திரத்தோடு கூடியவனாயும் இருப்பான் . 

சு. 27. சுக்கிரன் மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது இருந்து 
செவ்வாயின் திருஷ்டி யைப் பெறின் சுகம் தனம் அபிமானம் இவை 
கள் இல்லாதவனாயும் , அன்னியர்களிடம் கூலிவேலை செய்பவனாயும் , 
கெட்ட பிரவிருத்திகளைச் செய்பவனாயும் இருப்பான் . 

சு. 28. சுக்கிரன் மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது இருந்து 
புதனின் திருஷ்டியைப் பெறின் அறிவு மானம் பூஜ்ஜியதை இல்லாத 
வனாயும் , அபவாதம் செய்கின்றவனாயும் , 

விநயமில்லாதவனாயும், 
கள்ளனாயும் , குரூரனாயும் , மதிப்பில்லாதவனாயும் இருப்பான் . 

சு . 29. சுக்கிரன் மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது இருந்து 
குருவின் திருஷ்டியைப் பெறின் நல்ல நேத்திரங்களையுடையவனா 
யும் , மேன்மை பொருந்திய களத்திரத்தோடு கூடியுள்ளவனாயும் , 
உயரமான நல்ல சரீரமுள்ளவனாயும் , அதிக புத்திரசமிருத்தியோடு 
கூடினவனாயும் இருப்பான் . 

சு . 30. சுக்கிரன் மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது இருந்து 
சனியின் திருஷ்டியைப் பெறின் விருத்தி ஹீனனாயும் , மடியனாகவா 
வது அல்லது துர்ப்பலனாகவாவது இருக்கின்றவனாபும் , சஞ்சார 
முள்ளவனாயும் , தன ஹீனனாயும் , பிரியமுள்ள ஜனங்களைச் சேவிக் 
கின்றவனாயும் இருப்பான் . 

சு . 31. சுக்கிரன் இடபத்திலாவது துலாத்திலாவது இருந்து 
சூரியனின் திருஷ்டியைப் பெறின் மேன்மையுள்ள களத்திரத்தோடு 


சு . 32 . 


இருபத்தெட்டாவது அத்தியாயம் . 205 
கூடி சுகமநுபவிக்கின்றவனாயும் , அதிக சம்பத்தோடு கூடியவனாயும் , 
அடுத்தவர்களைப் பார்க்கிலும் உத்தமனாயும் , ஸ்திரீயால் பயப்படு 
பவனாயும் இருப்பான் . 

சுக்கிரன் இடபத்திலாவது துலாத்திலாவது இருந்து 
சந்திரனின் திருஷ்டியைப் பெறின் சிரேஷ்டமான குடும்பத்தில் 
பிறந்தவனாயும் , சுகம் தனம் மானம் புத்திரர் ஆகியவைகளோடு கூடி 
யுள்ளவனாயும் , பூஜ்ஜியனாயும் , அதிக அழகுள்ளவனாயும் இருப்பான் . 
சு . 33 . 

சுக்கிரன் இடபத்திலாவது துலாத்திலாவது இருந்து 
செவ்வாயின் திருஷ்டியைப் பெறின் கெட்ட பழக்கமுள்ள களத் 
திரத்தோடு கூடினவனாயும் , ஸ்திரீயால் நசிக்கப்பட்ட கிருகத்தோடும் 
களத்திரத்தோடும் கூடியவனாயும் , காம பீடிதனாயும் இருப்பான் . 
சு . 34 , சுக்கிரன் 

இடபத்திலாவது துலாத்திலாவது இருந்து 
புதனின் திருஷ்டியைப் பெறின் அழகு மதுரம் சௌபாக்கியம் 
சுகம் தைரியம் புத்தி இவைகளோடு கூடியுள்ளவனாயும் , சம்பத்திலும் 
ஆபத்திலும் ஒரு விதத்திலும் விகாரம் அடையாத சத்துவம் என்ற 
மனோ சக்தி விசேஷத்தோடு கூடியவனாயும் இருப்பான் . 

சு . 35. சுக்கிரன் இட பத்திலாவது துலாத்திலாவது இருந்து 
குருவின் திருஷ்டியைப் பெறின் களத்திரம் புத்திரர் நல்ல கிருகம் 
பல்லக்கு யானை குதிரை வண்டி தேர் ஆகிய இவைகளோடு கூடின 
வனாயும் , பிரியமான வியாபாரங்களைச் செய்பவனாயும் இருப்பான் . 

சு . 36. சுக்கிரன் இடபத்திலாவது துலாத்திலாவது இருந்து 
சனியின் திருஷ்டியைப் பெறின் சுகமும் தனமும் குறைவுள்ளவனா 
யும் , கெட்ட நடத்தையுடையவனாயும் , வியபிசாரியான ஸ்திரீயோடு 
கூடினவனாயும் , ரோக பீடிதனாயும் இருப்பான் . 

சு . 37. சுக்கிரன் மிதுனத்திலாவது கன்னியிலாவது இருந்து 
சூரியனின் திருஷ்டியைப் பெறின் அரசன் தாய் ஸ்திரீ இவர்களுக் 
குத் தொண்டு செய்பவனாயும் , பண்டிதனாயும், தனவானாபும் , சுகாது 
பவ முள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 38. சுக்கிரன் மிதுனத்திலாவது கன்னியிலாவது இருந்து 
சந்திரனின் திருஷ்டியைப் பெறின் கறுப்பு நிறமுள்ள கண்களோ 
டும் நல்ல அழகுள்ள தலை முடிகளோடும் கூடியவனாயும் , படுக்கை 
இருப்பு இவைகளுக்குள்ள சாமான்களும் வாகனங்களும் உள்ளவனாயும் , 
அதிக சுந்தரனாயும் , கோமளனாயும் , சௌபாக்கியவானாயும் இருப்பான் . 


206 


சாராவளி. 


சு . 39. சுக்கிரன் மிதுனத்திலாவது கன்னியிலாவது இருந்து 
செவ்வாயின் திருஷ்டியைப் பெறின் அதி சௌபாக்கிய முள்ளவனாயும் 
காமபீடிதனாயும் , ஸ்திரீ விஷயத்தில் பணத்தை விரயம் செய்பவனா 
யும் , இருப்பான் . 

சு , 40. சுக்கிரன் மிதுனத்திலாவது கன்னியிலாவது இருந்து 
புதனின் திருஷ்டியைப்பெறின் வித்துவானாயும் , சுந்தரனாயும் , தனவா 
னாயும் , வாகனம் பரிஜனங்கள் உள்ளவனாயும் , சௌபாக்கியயுக்தனாயும் , 
சங்கத்திற்கு அதிபனாயும் , பிரபுவாயும் இருப்பான் . 
சு . 41 . 

சுக்கிரன் மிதுனத்திலாவது கன்னியிலாவது இருந்து 
குருவின் திருஷ்டியைப்பெறின் அதிக சுக முள்ளவனாயும் , பலவிதத் 
தில் தாரித்திரத்தை அநுபவிப்பவனாயும், பிரதிரூபத்தை ( உருவம் ) 
உண்டாக்குகின்றவனாயும் , வித்துவானாயும் , வேதவித்தியாதிகளை உப 
தேசிக்கின்றவனாயும் இருப்பான் . 

சு. 42. சுக்கிரன் மிதுனத்திலாவது கன்னியிலாவது இருந்து 
சனியின் திருஷ்டியைப் பெறின் மிகத்துக்கிக்கின்றவனாயும் , காரியங் 
களில் தோல்வியுள்ளவனயும் , ஸ்திரமில்லா தவனாயும் , மற்றவர்களால் 
தள்ளப்பட்டவனாயும் , அறிவில்லாதவனாயும் இருப்பான் . 

சு . 43 . சுக்கிரன் கடகத்திலிருந்து சூரியனின் திருஷ்டியைப் 
பெறின் எல்லாக்காரியங்களிலும் உற்சாகமுடையவளும் அதிக அழ 
குள்ளவளும் கோபமுள்ளவளும் அதிக திரவியமுள்ளவளும் அரச 
புத்திரியுமான களத்திரத்தோடு கூடினவனாய் இருப்பான் . 

சு . 44. சுக்கிரன் கடகத்திலிருந்து சந்திரனின் திருஷ்டியைப் 
பெறின் மறுமணம் செய்து கொள்ளும் பிதாவையுடையவனாயும் , 
( மாற்றாந்தாயுடையவன் ) முதலில் பெண்குழந்தை பெறுபவனாயும் , 
பின்னிட்டு அதிக புத்திரர்களும் சுகமும் சௌபாக்கியமும் கூடினவ 
னாயும், அழகுள்ளவனாயும் இருப்பான் . 

சு. 45. சுக்கிரன் கடகத்திலிருந்து செவ்வாயின் திருஷ்டியைப் 
பெறின் கலாவிருத்திகளில் நல்ல அறிவுள்ளவனாயும் , மந்திரியாயும் , 
தனவானாயும் , ஸ்திரீயினால் துக்கிக்கின்றவனாயும் , சுபகனாயும் , பந்து 
வர்க்கத்திற்கு அபிவிருத்தியைச் செய்பவனாயும் இருப்பான் . 

சுக்கிரன் கடகத்திலிருந்து புதனின் திருஷ்டியைப் 
பெறின் பண்டிதனாயும் , மேன்மையுள்ளகளத்திரத்தோடு கூடியவனா 
யும் , பந்துக்களால் எப்போதும் துக்கிக்கின்றவனாயும் , சுகமும் சம் 
பத்தும் உள்ளவனாயும் ; அறிவுள்ளவனாயும் இருப்பான் . 


சு. 46 . 


சு . 


50 . 


இருபத்தெட்டாவது அத்தியாயம் . 207 
சு. 47. சுக்கிரன் 

சுக்கிரன் கடகத்திலிருந்து குருவின் திருஷ்டியைப் 
பெறின் வேலையாட்களும் தன தானியங்களும் புத்திரரும் வாகனங்க 
ளும் பந்துக்களும் சினேகிதர்களும் சுகமும் உள்ளவனாயும் , அரசனுக் 
குப் பிரியனாயும் இருப்பான் . 

சு . 48. சுக்கிரன் கடகத்திலிருந்து சனியின் திருஷ்டியைப் 
பெறின் ஸ்திரீஜி தனாபும், ( ஸ்திரீகளுக்குப் பயப்படுவன் ) தரித்திரனா 
யும் , குலத்திலிருந்து தள்ளப்பட்டவனாயும் , ஸ்திரமில்லாதவனாயும் ,, 
ஒரு சுகமுமில்லா தவனாயும் இருப்பான் . 

சு . 49. சுக்கிரன் சிம்மத்திலிருந்து சூரியனின் திருஷ்டியைப் 
பெறின் வைராக்கிய முள்ளவனாயும் , கன்னிகைகளுக்கு இஷ்டனாயும் , 
காமபீடிதனாயும் , களத்திரத்தினாலாவது அன்னியஸ் திரீகளினாலாவது 
தனம் அடைபவனாயும் , ஒட்டகங்கள் உள்ளவனாயும் இருப்பான் . 

சுக்கிரன் சிம்மத்திலிருந்து சந்திரனின் திருஷ்டியைப் 
பெறின் மறுமணம் செய்து கொள்ளும் தகப்பனையுடையவனாயும் , 
ஸ்திரீயினால் துக்கமடைபவனாயும் , தனவானாயும் , பலவிதமான பல 
விஷயங்களில் ஆலோசனையுள்ளவனாயும் இருப்பான் . 

சுக்கிரன் சிம்மத்திலிருந்து செவ்வாயின் திருஷ்டியைப் 
பெறின் அரசனுடைய வேலையாளாயும் , பிரசித்தனாயும் , ஸ்த்ரீகளுக்கு 
இஷ்டனாயும் , அதிக தன தானியங்களுள்ளவனாயும் , சௌபாக்கியசாலி 
யாயும் , அன்னியகளத்திரப்பிரியனாயும் இருப்பான் . 

சுக்கிரன் சிம்மத்திலிருந்து புதனின் திருஷ்டியைப் 
பெறின் தனங்களைச் சம்பாதித்து சூழ்ச்சிக்கின்றவனாயும் , ( தந்திரம் ) 
லோபியாயும் , ஸ்திரீகளினிடத்தில் பிரியமுள்ளவனாயும் , அன்னிய 
களத்திரத்தை அடைபவனாயும் , யுத்தத்தில் பயமேயில்லா தலனாயும் , 
துஷ்டனாயும் , அசத்தியம் உள்ளவனாயும் , தனவானாயும் இருப்பான் . 

சு . 53 . சுக்கிரன் சிம்மத்திலிருந்து குருவின் திருஷ்டியைப் 
பெறின் வாகனங்களும் தனமும் வேலையாட்களும் உள்ளவனாயும் , 
அநேக களத்திரத்தோடு கூடியவனாபும் , மந்திரியாயும் இருப்பான் , 
சு. 54 . 

சுக்கிரன் சிம்மத்திலிருந்து சனியின் திருஷ்டியைப் 
பெறின் 

அரசனாகவாவது அரசசமானனாகவாவது ஆகின்றவனா 
யும் , பிரசித்தனாயும் , பொக்கிஷங்கள் வாகனங்கள் உள்ளவனாயும் , 
சோர ஸ்திரீக்குப் புருஷனாயும் , சுந்தரனாயும் , துக்கம் அநுபவிக்கின் 
றவனாயும் இருப்பான் . 


சு . 51 . 


சு . 52 . 


208 


சாராவளி. 


சு . 55. சுக்கிரன் தநுசிலாவது மீனத்திலாவது இருந்து 
சூரியனின் திருஷ்டியைப் பெறின் அதிக கடூரமுள்ளவனாயும் , அதிக 
சௌர்யம் ( சூரத்தன்மை ) உள்ளவனாயும் , புத்தியும் அறிவும் சம்பத் 
தும் உள்ளவனாயும் , எல்லாருக்கும் பிரியமுள்ளவனாயும் , அன்னிய 
தேசங்களில் சஞ்சரிக்கின்றவனாயும் இருப்பான் . 

சு . 56. சுக்கிரன் தநுகிலாவது மீனத்திலாவது இருந்து 
சந்திரனின் திருஷ்டியைப் பெறின் கீர்த்திமானாயும் , அரச புருஷ 
னாயும் , அநேக போகங்களும் பட்சணோபகரணங்களும் , உள்ள வனா 
யும், அளவிடாத பலத்தோடு கூடியவனாயும் இருப்பான் . 

சு. 57 . சுக்கிரன் தநுசிலாவது மீனத்திலாவது இருந்து 
செவ்வாயின் திருஷ்டிபைப் பெறின் ஸ்திரீகளுக்குக் கொஞ்சமும் 
பிரியமில்லாதவனாயும் , பலவிதத்திலும் சுகத்தோடும் துக்கத்தோடும் 
கூடியிருப்பவனாயும் , தன வானாபும் , அதிகம் பசு காளைகள் உள்ளவ 
னாயும் , கீர்த்திமானாயும் இருப்பான் . 

சு . 58. சுக்கிரன் தநுசிலாவது மீனத்திலாவது இருந்து புத 
னின் திருஷ்டியைப் பெறின் ஆடையாபரண அலங்கார சாமான் 
களும் , அனேகவித பட்சண சாமான்களும் பானம் செய்வதற்குரிய 
சாமான்களும் உள்ளவனாயும் , அதிக தனம் வாகனம் இவைகளோடு 
கூடினவனாயும் இருப்பான் . 

சு . 59. சுக்கிரன் தநுசிலாவது மீனத்திலாவது இருந்து குரு 
வின் திருஷ்டியைப் பெறின் யானை குதிரை முதலான 
களுள்ளவனாயும் , அதிக பணமுள்ளவனாயும் , அதிக களத்திரமும் புத் 
திரரும் உள்ளவனாயும் , அதிக சுகமுள்ளவனாயும் , 
வைபங்களோடு கூடினவனாயும் இருப்பான் . 

சுக்கிரன் தநுசிலாவது மீனத்திலாவது இருந்து 
சனியின் திருஷ்டியைப் பெறின் தினந்தோறும் தனலாப முள்ளவ 
னாயும் , சுகமுள்ளவனாயும் , போகசமிருத்தி தனசமிருத்தி உள்ளவனா 
யும் , சௌபாக்கிய யுக்தனாயும் இருப்பான் . 

சு . 61. சுக்கிரன் மகரத்திலாவது கும்பத்திலாவது இருந்து 
சூரியனின் திருஷ்டியைப் பெறின் ஸ்திரம் உள்ளவனாயும் , ஸ்திரீ 
களுக்குச் சிரேஷ்டனாயும் , அதிகமான பணம் சத்தியம் சுகம் ஆம் 

ஆகிய 
இவைகள் உள்ளவனாயும் , சூரனாயும் இருப்பான் . 

சு . 62. சுக்கிரன் மகரத்திலாவது கும்பத்திலாவது இருந்து 
சந்திரனின் திருஷ்டியைப் பெறின் பிரகாசம் அதிக சூரத்வம் அல் 


வாகனங் 


அதிகமான 


சு . 60 . 


இருபத்தெட்டாவது அத்தியாயம் . 


209 


லது சௌந்தர்யம் உள்ளவனாயும் , சரீர புஷ்டியும் சௌபாக்கியமும் 
தனமும் உள்ளவனாயும் , அதிக அழகுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 63. சுக்கிரன் மகரத்திலாவது கும்பத்திலாவது இருந்து 
செவ்வாயின் திருஷ்டியைப் பெறின் களத்திர நாசத்திற்குக் காரண 
வானாயும் , அதிக கெடுதலும் ரோகமும் உள்ள வனாயும் , அநேக சிரமங் 
கனால் பீடிதனாயும் , பிறகு சுக மநுபவிக்கின்றவனாயும் இருப்பான் .. 

சு . 64. சுக்கிரன் மகரத்திலாவது கும்பத்திலாவது இருந்து 
புதனின் திருஷ்டியைப் பெறின் புத்தியும் அறிவும் உள்ளவனாபும் , 
தனத்திலும் தனம் சம்பாதிப்பதிலும் , பிரியமுள்ளவனாபும் , மகா 
வித்து வானாயும் , சத்தியமும் சுகமும் உள்ளவனாயும் இருப்பான் . 
சு. 65 . 

சுக்கிரன் மகரத்திலாவது கும்பத்திலாவது இருந்து 
குருவின் திருஷ்டியைப் பெறின் வஸ்திரங்களிலும் மாலைகளிலும் , 
சுகந்த திரவியங்களிலும் பிரியமுள்ளவனாயும் , அதிக கோமளனாயும் , 
பாட்டு வாத்தியம் இவைகளின் கிரமங்களை அறிகின்றவனாயும் , நல்ல 
களத்திரத்தோடு கூடியவனாயும் இருப்பான் . 

சு . 66. சுக்கிரன் மகரத்திலாவது கும்பத்திலாவது இருந்து 
சனியின் திருஷ்டியைப் பெறின் உத்தமமான வாகனங்களும் திரவி 
யமும் போகமும் உள்ளவனாயும் , சஞ்சல வேஷத்தோடு கூடியவனா 
யும் , கறுத்த சரீர முள்ள வனாபும் , சரீர புஷ்டியும் பிரகாசமும் 
உள்ளவனாயும் இருப்பான் . 


இருபத்தெட்டாவது அத்தியாயம் முற்றிற்று . 


27 


சு . 3.4 . 


இருபத்தொன்பதாவது அத்தியாயம் . 
மந்தாஸ்ரய ராசி பலமும் திருஷ்டி பலமும் . 

சு. 1.2 . சனி மேடத்தி லிருக்கும்போது ஜனித்தவன் பல 
வித துன்பங்களாலும் அதிக சிரமத்தாலும் பீடிக்கப் பட்டவனாயும் , 
அதிக குரூர சுபாவ முள்ளவனாயும் , தன் பந்துக்களை வெறுப்பவனா 
யும் , கடினமாகவும் மான மில்லாமலும் பேசுபவனாயும் , நிந்திதனாயும் , 
தரித்திரனாயும் , க்ஷணமுள்ள வேஷத்தோடு கூடியவனாயும் , அதிக 
கோப முள்ளவனாயும் , நீசப்பிரவிருத்திகளைச் செய்பவனாயும் , அனேக 
தோஷ முடையவனாயும் , விரோத சுபாவமுள்ளவனாயும் , மாறான 
நடையுள்ளவனாயும் , குரூரனாயும் , கொல்லுபவனாயும் , அசூயை யுள்ளவ 
னாயும் , பாபமுள்ளவனாயும் இருப்பான் . 

சனி 

இடபத்திலிருக்கும்போது ஜனித்தவன் தன 
ஹீனனாயும் , வேலைக்காரனாயும் , உசிதமில்லாத பேச்சுக்களுள்ளவனா 
யும் , அசத்திய பிரவிருத்தியைச் செய்பவனாயும் , வயதான ஸ்திரீ 
களின் மனதைக் கவருபவனாயும் , நல்ல பந்துக்களில்லா தவனாயும் , 
ஸ் திரீயால் கஷ்டப் படுகின்றவனாயும் , அன்னிய ஸ்திரீகளுடைய 
வேலைகளைச் செய்பவனாயும் , நல்ல நடத்தை யில்லாதவனாயும் , பல 
காரியங்களில் உட்படுபவனாயும் , அறிவில்லாதவனாயும் இருப்பன் . 

சனி மிதுனத்தி லிருக்கும்போது ஜனித்தவன் 
அதிக கடனால் ஜெயிலில் இருந்து சங்கடப் படுபவனாயும் , பிரயாசைப் 
படுவனாயும் , கெர்வியாயும் , அந்தரங்கமாய்ப் பேசுபவனாயும் , அறியா 
மையால் அன்னியரால் தள்ளப்பட்வனாயும் , எப்போதும் மறைவாய் 
இருப்பவனாயும் , காமபைத்தியம் உள்ளவனாயும் , கபடம் செய்பவனாயும் , 
துக்கத்தினால் கெட்டவனாயும் , எல்லாப் பிரவிருத்திகளையும் பார்த்துச் 
சந்தோஷிக்கின்றவனாயும் , அலங்கார வேஷமான சிற்பவேலையோடு 
கூடினவனாயும் , விளையாட்டுகளில் பிரியமுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 7-8 . சனி கடகத்திலிருக்கும்போது ஜனித்தவன் அழகுள் 
ளவனாயும், தரித்திரனாயும் , பாலியத்தில் ரோகமுள்ளவனாயும் , வித்து 
வானாயும் , தாயைவிட்டுப் பிரிந்தவனாயும் , அதிகமிருதுத்துவமுள்ளவ 
னாயும் , சுகமாயும் சதுர்வித உணவுகளில் பிரியமுள்ளவனாயும் , பர 

உண்ணல்- தின்றல்- நக்கல் - பருகல் . சோறு முதலிய வுண்ணல், கறி 
முதலிய தின்றல் , தேன் முதலிய நக்கல் , நீர் முதலிய பருகல் . 


சு. 5-6 . 


இருபத்தொன்பதாவது அத்தியாயம் . 211 
வசனாயும் , அன்னியர்களைச் சங்கடப்படுத்துபவனாயும் , விசிஷ்டனா 
யும் , பந்துக்களோடு விரோதமுள்ளவனாயும் , கெட்ட நடத்தையுள்ள 
வனாயும் , மத்தியகாலத்தில் அரசனுக்குச் சமானமானவனாயும் , சுக 
சாதனங்கள் அதிக முள்ள வனாயும் இருப்பான் . 

சு . 9-10 . சனி சிங்கத்திலிருக்கும்போது ஜனித்தவன் எழுதப் 
படிக்க ஆசையுள்ளவனாயும் , வித்வானாயும் , நிந்திதனாயும் , சுபாவகுண 
மில்லாதவனாயும் , களத்திரவியோகமுள்ளவனாயும் , சம்பளம் வாங்கிக் 
காலட்சேபம் செய்பவனாயும் , பந்து நண்பன் சந்தோஷம் இவைகள் 
இல்லாதவனாயும் , நீசப்பிரவிருத்திகளில் சாமர்த்திய முள்ளவனாயும் , 
அதிக விரோதமுள்ளவனாயும் , அநேக மனோகற்பனைகளைக் கொண்டு 
மனோசந்தோஷம் அடைபவனாயும் , சுமையெடுத்தல் வழிநடத்தல் 
முதலிய தொந்தரவால் பீடிக்கப்பட்டவனாயும் இருப்பான் . 

சு . 11-12 . சனி கன்னியிலிருக்கும்போது ஜனித்தவன் நபும்சக 
னாயும் , மூடத்தன்மையுள்ளவனாயும் பரான்னத்திலும் வேசியாதிகளி 
டத்திலும் அதிக ஆசையுள்ளவனாயும் , மந்திரபலமில்லா தவனாயும் , 
சிற்பகதைகளை அறியா தவனாயும் , தன் பிரவிருத்திகளைச் செய்பவனா 
யும் , புத்திரரும் பணமும் உள்ளவனாயும், தரித்திரம் அநுபவிக்கின்ற 
வனாயும் , அன்னியர்களுக்கு உபகாரத்தைச் செய்பவனாயும் , கன்னி 
கைகளைக் கெடுப்பவனாபும் , பிரவிருத்திகளில் உற்சாகமுள்ளவனாயும் , 
ஆலோசனையின் மேல் பிரவிருத்திக்கின்றவனாயும் இருப்பான் . 

சு . 13-14 . சனி துலாத்திலிருக்கும் போது ஜனித்தவன் பணத் 
தில் ஆசையுள்ளவனாயும் , அழகான பேச்சுள்ளவனாயும் , அன்னிய 
நாடுகளில் சம்பாதித்த தனம் மானம் இவைகளுள்ளவனாயும் , அரச 
னாவது அரசசமானனாவது ஆகின்றவனாயும் , எங்கும் பிரசித்தியுள்ள 
வனாயும் , தன் ஆலோசனையை மறைத்துவைப்பவனாயும் , அழியாத 
பணத்தோடு கூடினவனாயும் , சமுதாயம் சங்கம் இவைகளில் முக்கிய 
னயும் , வயதினால் கிடைக்கப்பட்ட பிரதானஸ்தான த்தை உடையவ 
னாயும் , சத்ஜனங்களோடுகூடி யிருப்பவனாயும் , விபசாரி தாசி தேவடி 
யாள் இவர்களோடு கூடி ரமிக்கின்றவனாயும் இருப்பான் . 

சு . 15-16 . சனி விருச்சிகத்திலிருக்கும் போது ஜனித்தவன் 
விரோத சீலனாயும் , அதிக கெட்ட குணம் உள்ளவனாயும் , விஷத்தி 
னாலோ ஆயுதத்தினாலோ பீடிக்கப்பட்டவனாயும் , அதிக கடினமான 
கோபத்தோடு கூடியவனாயும் , அதிககர்வமுள்ளவனாயும் , லோபியா 
யும் , தனவானாயும் , அன்னியர்களுடைய பணங்களை அபகரிப்பதில் 
சமர்த்துள்ளவனாயும் , மங்கள வாத்தியங்களோடு கூடாதவனாயும் , 


- 


. 


212 


சாரா வளி . 


நாயக 


குரூரபிரவிருத்தியைச் செய்பவனாயும் , பலவித மனோ துக்க முடைய 
வனாயும் , க்ஷயம் வியம் வியாதி இவைகளால் துக்கிக்கின்றவனாயும் 
இருப்பான் . 

சு . 17-18 . சனி தஙசிலிருக்கும்போது ஜனித்தவன் விவகாரம் 
அறிவு சிட்சை ( அப்பியாசம் ) சாஸ்திரார்த்தம் வித்தை இவைகளில் 
அதிக பழக்க முள்ள வனயும் , புத்திரர்களுடைய குணத்தால் பிர 
சித்தனாயும் , ஸ்வதர்மாநுஷ்டானம் சத்சரித்திரம் சத்சுபாவம் ஆகிய 
குணங்களோடு கூடியுள்ளவனாயும் , வயோதிகத்தில் மேன்மையான 
ஐசுவரியத்தை அனுபவிக்கின்றவனாயும் , சம்பத்துள்ளவனாயும் , கணக் 
காகப் பேசுகின்றவனாயும் , அதிக தெளிவான புத்தியுடையவனாயும் , 
மிருதுவானவனாயும் இருப்பான் . 

சு . 19-20 . சனி மகரத்திலிருக்கும்போது ஜனித்தவன் அன்னிய 
ஸ்திரீகளுக்கும் அன்னியர்களுடைய சொத்துகளுக்கும் 
னாயும் , வேத குணங்களோடு கூடியவனாபும் , பலவிதமான கைத் 
தொழில் உள்ளவனாயும் , ஸ்நாநம் அலங்காரம் இவைகளில் சமர்த்தனா 
யும் , கிரியைகளையும் கலாவித்தைகளையும் அறிகின்றவனாயும் , அன் 
னிய நாட்டில் இருப்பவனாயும் , சிரேஷ்டனாயும் , தன் குலத்திலுள்ள 
வர்களால் பூஜிக்கப்படுகிறவனாபும் , அன்னிய சங்கத்தால் வெகு 
மானிக்கப் படுகின்றவனாயும் , பிரசித்தனாயும் , சௌரிய சத்கார ( உப 
சார ) பழக்கமுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 21-22 . சனி கும்பத்தி லிருக்கும்போது ஜனித்தவன் அசத் 
திய முள்ளவனாயும் , மகானாயும் , கள் குடிப்பவனாபும் , ஸ்திரீகளினிடம் 
விருப்ப முள்ளவனாயும் , வியசனம் அடைபவனாபும் , சூது விளையாடு 
பவனாயும் , மோசடி செய்வதில் சமர்த்தனாயும் , அலங்காரத்திற்காகப் 
பந்துக்களைக் கொள்ளுபவனாயும் , அதிக தைரியம் கடினம் கோப 
பழக்கம் 

இவைகள் உள்ளவனாயும் , 

அறிவில்லாத 
வனாயும் , சொல்லில் 

இல்லாதவனாபும் , 
ஸ்திரீகளோடும் அன்னியர் பொருள்களோடும் கூடினவனாயும் , அதிக 
கடினமாகப் பேசுகின்றவனாயும் , அநேக காரியங்களைப் பிரயத்தனம் 
செய்பவனாயும் இருப்பான் . 

சு . 23-24 . சனி மீனத்திலிருக்கும்போது ஜனித்தவன் யாகாதி 
கர்மங்களிலும் சிற்ப வித்தைகளிலும் பிரிய முள்ளவனாயும் , தன்னு 
டைய பந்துக்களுக்கும் சினேகிதர்களுக்கும் பிரதானியாயும் , சாந்த 
குணமுடையவனாயும் , திரண்ட தனமுடையவனாயும் , நல்ல நீதியோடு 
கூடினவனாயும், இரத்தினங்களுடைய குணங்களைப் பரீக்ஷித்துத் 


ஆகிய 


நினைவு 


அன்னிய 


சு . 25 . 


இருபத்தொன்பதாவது அத்தியாயம் . 213 
தெரிந்து கொள்ளப் பிரயத்தனம் செய்பவனாயும் , தர்ம விவகாரத்தில் 
சமர்த்தனாயும் , நல்ல பழக்க சுபாவத்தோடு கூடியவனாயும் , அநேக 
குணங்களோடு கூடியுள்ளவனாயும் , பின் நடைபெறும் அபிப்பிராயத் 
திற்குக் காரண பூதனாயும் இருப்பான் . 

சனி மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது இருந்து 
சூரியனின் திருஷ்டியைப் பெறின் விவசாயப் பிரவிருத்தியில் பிரிய 
முள்ளவனாயும் , தனவானாயும் , பசு எருமை ஆடு கம்பள ஆடுகள் 
இவைகளுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 26. சனி மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது இருந்து 
சந்திரனின் திருஷ்டியைப் பெறின் ஸ்திரமில்லாதவனாயும் , நீச 
சுபாவமுள்ளவனாயும் , நீசகுலத்தில் பிறந்தவளும் பார்வைக்கு அழ 
கில்லா தவளுமான ஸ்திரீயினிடம் பிரியமுள்ளவனாயும் , சுகமும் தன 
மும் இல்லாதவனாயும் இருப்பான் . 

சு . 27. சனி மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது இருந்து 
செவ்வாயின் திருஷ்டியைப் பெறின் பிராணிகளைக் கொல்கின்றவனா 
யும் , கள்ளர்களுக்கு நாயகனாபும் , அதிகப் பிரசித்தனாயும் , யௌவன 
வயதுடைய ஸ்திரீகளினிடத்திலும் மாம்ச ஆகாரங்களிலும் கள் 
முதலிய லாகிரி வஸ்துக்களிலும் பிரியமுள்ளவனாயும் இருப்பான் . 

சனி மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது இருந்து 
புதனின் திருஷ்டியைப் பெறின் கபடம் உள்ளவனாயும் , தர்ம 
ஹீனனாயும் , அதிக ஆசையுள்ளவனாயும் , களவு செய்பவனாயும் , பிர 
சித்தியுள்ளவனாயும் , சுகமும் விபவமும் இல்லாதவனாயும் இருப்பான் . 

சு . 29. சனி மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது இருந்து 
குருவின் திருஷ்டியைப் பெறின் சுகமும் தனமும் சௌபாக்கியமும் 
உள்ளவனாயும் , அரசமந்திரியாயும் , அரச ஐக்கியர்களில் முக்கியனாயும் 
இருப்பான் . 

சு . 30 . சனி மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது இருந்து 
சுக்கிரனின் திருஷ்டியைப் பெறின் மிகுதியான நல்ல குணமும் மிக 
அழகும் இல்லாதவனாயும் , பெண்களையும் பிறர் மனைவியையும் இச் 
சிப்பவனாயும் , போகங்கள் ஒன்று மில்லாதவனாயும் இருப்பான் . 
சு . 31 . 

சனி இடபத்திலாவது துலாத்திலாவது இருந்து 
சூரியனின் திருஷ்டியைப் பெறின் தெளிவாய்ப் பேசுகின்றவனாயும் , 
தன நஷ்டம் அடைபவனாயும் , வித்வானாயும் , பிறவீடுகளில் ஆகாரம் 
செய்பவனாயும் கிருஷிகனாயும் இருப்பான் . 


சு. 28 . 


214 


சாராவளி. 


சு . 


சு . 32. சனி இடபத்திலாவது துலாத்திலாவது இருந்து 
சந்திரனின் திருஷ்டியைப் பெறின் ஸ்திரீகளால் உண்டாகும் கீர்த்தி 
யோடு கூடியவனாயும் , அரச மந்திரிகளால் பூஜிக்கப்பட்டவனாயும் , 
ஸ்திரீகளுக்கு நல்லவனாயும் , நல்ல வஸ்திரங்களும் ஆகார சாதனங் 
களும் புஷ்பங்களும் பரிஜனங்களும் ஆகிய இவைகள் உள்ளவனாயும் 
இருப்பான் . 

சு . 33. சனி இடபத்திலாவது துலாத்திலாவது இருந்து 
செவ்வாயின் திருஷ்டியைப் பெறின் யுத்த சம்பந்தமான கதைகளில் 
நிபுணனாயும் , யுத்த பூமியிலிருந்து போர் நிமித்தமாகப் பயந்து ஓடு 
கின்றவனாயும் , நல்ல வார்த்தைகளை அதிகமாகப் பேசுகின்றவனாயும் , 
ஜனங்களும் தனமும் அதிகமாக உள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 34. சனி இடபத்திலாவது துலாத்திலாவது இருந்து 
புதனின் திருஷ்டியைப் பெறின் எப்போதும் சிரித்துக்கொண்டிருக் 
கும் சுபாவமுள்ளவனாயும் , நபும்சகத்தன்மையுள்ளவனாயும் , ஸ்திரீ 
களுடைய சேவையைச் செய்பவனாயும் இருப்பான் . 

35 . சனி இடபத்திலாவது துலாத்திலாவது இருந்து 
குருவின் திருஷ்டியைப் பெறின் பிறர் காரணமாக சுகதுக்கங்களை 
அநுபவிக்கின்றவனாயும் , பிறர்களுடைய காரியத்தில் பிரியமுள்ளவனா 
யும் , ஜனங்களுக்கு இஷ்டனாயும் , தானம் செய்கின்றவனாயும் , உற் , 
சாகப் பிரியனாயும் இருப்பான் . 
36 . சனி 

இடபத்திலாவது துலாத்திலாவது இருந்து 
சுக்கிரனின் திருஷ்டியைப் பெறின் கள் குடிப்பதிலும் ஸ்திரீ 
சேவையிலும் சுகமுள்ளவனாயும் , பல சிரேஷ்ட வஸ்துக்களுக்கு 
இருப்பிடமானவனாயும் , மேன்மையான பராக்கிரமம் உள்ளவனாயும் , 
அரசப் பிரியனாயும் இருப்பான் . 

சனி மிதுனத்திலாவது கன்னியிலாவது இருந்து 
சூரியனின் திருஷ்டியைப் பெறின் சுகமும் தனமும் கொஞ்சமும் 
இல்லா தவனாயும் , தர்மிஷ்டனாயும் , கோபமில்லா தவனாயும் , துக்கங் 
களைச் சகிக்கின்றவனாயும் , தீரனாயும் இருப்பான் . 

சு . 39. சனி மிதுனத்திலாவது கன்னியிலாவது இருந்து சந் 
திரனின் திருஷ்டியைப் பெறின் அரசனுக்குச் சமானனாயும் , பிரகாச 
முள்ள சரீரத்தோடு கூடினவனாயும் , ஸ்திரீகளினால் தனமும் கீர்த்தியு 
மடைந்தவனாயும் , அல்லது ஸ்திரீகளுக்குரிய வேலைகளைச் செய்பவ 
னாயும் இருப்பான் . 


சு . 


சு . 37 . 


இருபத்தொன்பதாவது அத்தியாயம் . 215 
சு . 3 ) . 

சனி மிதுனத்திலாவது கன்னியிலாவது இருந்து 
செவ்வாயின் திருஷ்யைப் பெறின் பிரசித்தனாயும் , சண்டைக்குக் கார 
ணனாயும் , மயக்கத்தோடு கூடியவனாயும் , அதிக பளுவுள்ள சாமான் 
களைச் சுமப்பவனாயும் , அழகில்லாத சரீரத்தோடு கூடியவனாயும் இருப் 


பான் . 


சு . 


சு . 40 . 

சனி மிதுனத்திலாவது கன்னியிலாவது இருந்து புத 
னின் திருஷ்டியைப் பெறின் தன வானாயும் , மல்யுத்தத்தில் சமர்த்த 
னாயும் , ஆடல் பாடல்களுக்குக் குருவாயும் , பாட்டில் சமர்த்தனாயும் , 
சிற்ப வித்தையுள்ளவனாயும் , அதிக சமர்த்தனாயும் இருப்பான் . 

சு. 41. சனி மிதுனத்திலாவது கன்னியிலாவது இருந்து குரு 
வின் திருஷ்டி யைப் பெறின் அரச கிருகங்களில் நம்பிக்கையுள்ளவ 
னாயும் , எல்லாக் குணங்களும் நிரம்பியுள்ளவனாயும் , சத்ஜனங்களுக்கு 
இஷ்டனாயும் , இலட்சண வகைபற்றி ஒருங்கு சேர்த்து வைக்கப்பட்ட 
திரவியத்தை யுடையவனாயும் இருப்பான் , 

சு . 42. சனி மிதுனத்திலாவது கன்னியிலாவது இருந்து சுக்கிர 
னின் திருஷ்டியைப்பெறின் ஸ்திரீகளுக்கு அலங்கரிப்பதில் சமர்த்த 
னாயும் , அவர்களிடத்தில் விருப்பமுள்ளவனாயும் , யோக வித்தியையி 
னுடைய உபதேஷ்டாவாயும் , அல்லது யோகியாயும் இருப்பான் . 
43 . 

சனி கடகத்திலிருந்து சூரியனின் திருஷ்டியைப் 
பெறின் பாலியத்தில் தகப்பனை விட்டுப் பிரிந்தவனாபும் , தனமும் 
சுகமும் களத்திரமும் இல்லாதவனாயும் , பாபியாயும் , கெட்ட ஆகாரங் 
களால் சந்தோஷ மடைபவனாயும் இருப்பான் . 
சு . 44 . 

சனி கடகத்திலிருந்து சந்திரனின் திருஷ்டியைப் 
பெறின் லோபியாயும் , தாய்க்குப் பிரியமில்லாமல் நடப்பவனாயும் , 
தனவானாயும் , சகோதரரால் பீடிக்கப்பட்டவனாயும் இருப்பான் . 

சு. 45. சனி கடகத்திலிருந்து செவ்வாயின் திருஷ்டியைப் 
பெறின் அரசனால் கிடைக்கப்பட்ட தனத்தோடு கூடியவனாயும் , அங் 
கக் குறைவு உள்ளவனாயும் , தங்கம் இரத்தினம் பரிஜனம் இவைகள் 
உள்ளவனாயும் , நிந்தனை யுடைய பந்துக்களிடத்திலும் நிந்தனையுடைய 
களத்திரத்தினிடத்திலும் பிரியமுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 46. சனி கடகத்திலிருந்து புதனின் திருஷ்டியைப் பெறின் 
அதிக குரூரனாயும் , அழகாய்ப் பேசுகின்றவனாயும் , சத்துருக்களை 
அடக்குகின்றவனாயும் , டம்பம் உள்ளவனாயும் , உத்தம பிரவிருத்தி 
யைச் செய்பவனாயும் இருப்பான் . 


216 


சாராவளி. 


சு , 47 . 


சனி கடகத்திலிருந்து குருவின் திருஷ்டியைப் பெறின் 
நன்செய் புன்செய் வீடு பந்து புத்திரர் தனம் இரத்தினம் களத்திரம் 
ஆகிய இவைகளோடு கூடினவனாய் இருப்பான் . 

சு . 48. சனி கடகத்திலிருந்து சுக்கிரனின் திருஷ்டியைப் பெறின் 
மேன்மையான குலத்தில் பிறந்த வனாயும் , சௌந்தர்யம் பிரகாசம் 
சுகம் இவைகள் சிறிதும் இல்லாதவனாயும் இருப்பான் . 
சு . 49. சனி 

சிம்மத்திலிருந்து சூரியனின் திருஷ்டியைப் 
பெறின் சுகம் தனம் பூச்சியதை சத்தியம் ஆகிய இவைகள் சிறிது 
மில்லா தவனாயும் , கள் குடியனாயும் பார்வைக்கு அழகில்லாதவனாயும் , 
அடிமை வேலை செய்பவனாயும் , துக்க முள்ளவனாயும் , சகாய மில்லாத 
வனாயும் இருப்பான் . 

சு . 50. சனி சிம்மத்திலிருந்து சந்திரனின் திருஷ்டியைப்பெறின் 
பலவிதமான ரத்தினங்களையும் தனங்களையும் யௌவன வயதுள்ள 
ஸ்திரீகளையும் அடைபவனாயும் , எல்லாவிடங்களிலும் வியாபித்துள்ள 
கீர்த்தியோடு கூடியவனாயும் , அரசனுக்கு இஷ்டமுள்ளவனாயும் இருப் 
பான் . 

சு . 51. சனி சிம்மத்திலிருந்து செவ்வாயின் திருஷ்டியைப் 
பெறின் எம்பொழுதும் சஞ்சரித்துக்கொண் டிருப்பவனாபும் , 
நன்றியறிவில்லா தவனாயும் , கள்ளனாயும் , காடுகளிலும் மலைகளிலும் 
கோட்டை.களிலும் வசிக்கின்றவனாயும் , பிரயோசனமில்லாதவனாபும் , 
களத்திரம் புத்திரர் இல்லாதவனாயும் இருப்பான் . 

சு 52. சனி சிம்மத்திலிருந்து புதனின் திருஷ்டியைப் பெறின் 
முறையான வழி தவறி நடப்பவனாயும் , தரித்திரனாபும் , சோம்பேறி 
யாயும் , ஸ்திரீகளுக்கு அடிமை வேலை செய்பவனாபும் , அழுக்குள்ளவ 
னாயும் , துக்கம் உடையவனாயும் இருப்பான் . 

சு . 53. சனி சிம்மத்திலிருந்து குருவின் திருஷ்டியைப் பெறின் 
கிராமம் நகரம் சங்கம் இவைகளுக்குத் தலைவனாயும் , புத்திரரும் தன 
மும் உள்ள வனாயும் , நன்றியுள்ளவனாயும் , சத்தியவானாயும் , சத்சுபா 
வியாயும் இருப்பான் . 

சு . 54. சனி சிம்மத்திலிருந்து சுக்கிரனின் திருஷ்டியைப்பெறின் 
ஸ்திரீகளால் துவேஷிக்கப்படுபவனாயும் , சுந்தரனாயும் , ஸ்திரமில்லாத 
சுகத்தோடு கூடினவனாயும், அதிக தனம் நிறைந்துள்ளவனாயும் , அந் 
திய காலத்தில் சுகமுடையவனாயும் இருப்பான் . 


இருபத்தொன்பதாவது அத்தியாயம் . 217 
சு . 55. சனி தநுசிலாவது மீனத்திலாவது இருந்து சூரியனின் 
திருஷ்டியைப் பெறின் அன்னியர்களுக்குப் பிறந்த புத்திரர்களுக்குப் 
பிதுர் ஸ்தானத்தை வகிக்கின்றவனாயும் , அவர்கள் மூலமாய் சம்பத்து 
கீர்த்தி பெயர் முதலியவைகளை அடைபவனாயும் , தானம் செய்பவ 
னயும் இருப்பான் . 

சு . 56. சனி தநுசிலாவது மீனத்திலாவது இருந்து சந்திரனின் 
திருஷ்டியைப் பெறின் தாயை விட்டுப் பிரிந்தவனாபும் , சுபாவ குண 
முள்ளவனாயும் , தாய் தந்தையர்களா லிடப்பட்ட பெயரேயன்றி 
காரணத்தினால் வேறு பெயர்களை யுடையவனாயும் , களத்திரம் புத்தி 
சர் தனம் ஆகிய இவைகள் உள்ளவனாயும் இருப்பான் .. 

சு . 57. சனி தநுசிலாவது மீனத்திலாவது இருந்து செவ்வா 
யின் திருஷ்டியைப் பெறின் வாதரோக பீடிதனாயும் , ஜனங்களால் 
துவேஷிக்கப்பட்டவனாயும் , அன்னிய தேச வாச முள்ளவனாயும் 
தாரித்திர முள்ளவனாயும் , லோபியாயும் , நிந்திய சுபாவ முள்ளவ 
னாயும் இருப்பான் . 

சு . 58. சனி தநுசிலாவது மீனத்திலாவது இருந்து புதனின் 
திருஷ்டியைப் பெறின் அரசனுக்குச் சமானனாயும் , சுகமுள்ளவனா 
யும் , வித்தைகளை உபதேசிக்கின்றவனாயும் , மானியாயும் , தனவானா 
யும் , பிரகாசமான சௌபாக்கியம் உள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 59. சனி தநுசிலாவது மீனத்திலாவது இருந்து குருவின் 
திருஷ்டியைப் பெறின் அரசனாகவாவது , அரசசமானனாகவாவது மந் 
திரியாகவாவது அல்லது சேனைத் தலைவனாகவாவது ஆகின்றவனாயும் , 
ஆபத்து என்பதே இல்லாதவனாயும் இருப்பான் . 

சு . 60. சனி தநுசிலாவது மீனத்திலாவது இருந்து சுக்கிர 
னின் திருஷ்டியைப் பெறின் சுவீகாரம் போவதினாலோ ரட்சிக்கப் 
படுவதினாலோ இரண்டு தாய் தந்தையர்களை யுடையவனாயும் , காடு 
மலைகளில் ஜீவிக்கின்றவனாயும் , பலவித சுபாவத்தோடு கூடியவனாயும் , 
கர்ம புஷ்டி யுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 61. சனி மகரத்திலாவது கும்பத்திலாவது இருந்து சூரிய 
னின் திருஷ்டியைப் பெறின் ரோக முள்ளவனாயும் , ரூப லட்சண 
மில்லாத களத்திரத்தோடு கூடினவனாயும் , பரான்னத்தால் ஜீவிப்பவ 
னாயும் , அதிகதுக்கங்களைச் சகிக்கின்றவனாயும் , சஞ்சார சோம்பல் 
இல்லாதவனாயும் , சுமை எடுப்பவனாயும் இருப்பான் . 

28 


218 


சாராவளி. 


சு . 62. சனி மகரத்திலாவது கும்பத்திலாவது இருந்து சந்திர 
னின் திருஷ்டியைப் பெறின் ஸ்திர மில்லாதவனாயும் , சத்திய மில் 
லாதவனாயும் , பாப முள்ளவனாபும் , தாய்க்குப் பிரியமில்லாதவனாயும் 
கபடமுள்ளவனாயும் , நல்ல தன வானாயும் வழி நடப்பதினாலுள்ள 
துக்கத்தோடு கூடினவனாயும் இருப்பான் . 
சு . 63 . 

சனி மகரத்திலாது கும்பத்திலாவது இருந்து செவ்வா 
யின் திருஷ்டியைப் பெறின் அதிக சூரத்துவமும் பராக்கிரமத்துவ 
மும் உள்ளவனாயும் , உலகப் பிரசித்தமான குணங்களோடு கூடினவ 
னாயும் , மகாஜனங்களில் பிரதானியாயும் , ஆலோசனை சாகஸம் இவை 
களில் சமர்த்தனாயும் இருப்பான் . 

சு . 64. சனி மகரத்திலாவது கும்பத்திலாவது இருந்து புத 
னின் திருஷ்டியைப் பெறின் சுமைகளைச் சுமப்பவனாபும் , தமோ 

முள்ளவனாயும் , நல்லவனாயும் , சஞ்சார சமர்த்தனாயும் , குறைந்த 
தன முள்ளவனாயும் , நன்றியுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 65. சனி மகரத்திலாவது கும்பத்திலாவது இருந்து குரு 
வின் திருஷ்டியைப் பெறின் நல்ல குணவானாபும் , அரசனாகவோ 
அரச சமானனாகவோ ஆகின்றவனாயும் , அரசவம்ச அதிகாரியாயும், 
தீர்க்காயுசு ஆரோக்கியம் ஆகிய இவைகள் உள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 66. சனி மகரத்திலாவது கும்பத்திலாவது இருந்து சுக்கிர 
னின் திருஷ்டியைப் பெறின் அன்னியர் களத்திரங்களில் ஆசை யுள் 
ளவனாயும் , சுகம் சௌபாக்கியம் சம்பத்து ஆகிய இவைகள் உள்ளவ 
னாயும் , அன்ன பானாதிகளோடு கூடியவனாயும் இருப்பான் . 


இருபத்தொன்பதாவது அத்தியாயம் முற்றிற்று . 


முப்பதாவது அத்தியாயம் . 
சூரியாதி கிரகஸ்திதி பாவபலம் . 
சு . 1. இலக்கினாதி பாவங்களில் சூரியாதி கிரகங்கள் இருப்ப 
தின் பலன்கள் இவ்வத்தியாயத்தில் தெளிவாய்ச் சொல்லப்படு 
கின்றன . 

சரீரம் குடும்பம் சகோதரன் முதலிய பாவங்களின் சுபாசுபம் 
எந்தெந்த கிரகங்களின் ஸ்திதியால் உண்டாகின்றதோ அந்தந்த 
கிரகங்களின் ஸ்திதி பலன்கள் இங்கு விவரிக்கப்படுகின்றன . 

சு . 2. இலக்கினத்தில் சூரியனிருப்பின் சிரோரோமக்குறை 
வும் பிரவிருத்திகளில் மந்தமும் கோபமும் குரூரமும் பரிகசிகப்படு 
தலும் உள்ளவனாயும் , அபிமானியாயும் , குரூரமான கண்களுடையவ 
னாயும் , கடின சரீரம் சூரத்துவம் உள்ளவனாயும் , பொறுமை தயவு 
இல்லாதவனாயும் இருப்பான் . 

விசேஷபலம் இலக்கினம் கடகமாய் அதில் சூரியனிருப்பின் 
முன் வந்த கண்களுடையவனாயும் , இலக்கினம் மேடமாய் அதில் 
சூரியனிருப்பின் திமிர நோயுடைய கண்களையுடையவனாயும் , இலக் 
கினம் சிம்மமாய் அதில் சூரியனிருப்பின் மாலைக் கண்ணனாயும் , 
இலக்கினம் துலாமாய் அதில் சூரியனிருப்பின் தரித்திரம் புத்திர 
நாசம் ஆகிய இவைகளையுடையவனாயும் இருப்பான் . 

சு . 3. இரண்டாமிடத்தில் சூரியனிருப்பின் அதிக ஆட்களும் 
கன்று காலிகளும் உள்ளவனாயும் , முகரோகம் உள்ளவனாயும் , விபவ 
சௌக்கியங்கள் இல்லாதவனாயும் , அரசர்களினாலாவது திருடர்களினா 
லாவது உபத்திரவமும் தனநாசமும் அடைபவனாயும் இருப்பான் . 

சு . 4. மூன்றாமிடத்தில் சூரியனிருப்பின் பராக்கிரமம் உள்ளவ 
னாயும் , சகோதரர்களுக்குக் கெடுதியைச் செய்பவனாயும் , சௌந்தர் 
யாதி குணங்கள் உள்ளவனாயும் , வித்வானாயும் , துர்ஜனங்களை 
அடக்குகின்றவனாயும் இருப்பான் . 

சு . 5. நான்காமிடத்தில் சூரியனிருப்பின் வாகனமும் பந்துவும் 
இல்லாதவனாயும் , மனோதுக்கமுள்ளவனாயும் , பிதாவிற்கும் தனத் 
திற்கும் கிருகத்திற்கும் நாசத்தைச் செய்பவனாயும் , துஷ்டனான 
அரசனைச் சேவிக்கின்றவனாயும் இருப்பான் . 


220 


சாராவளி. 


சு . 6. ஐந்தாமிடத்தில் சூரியனிருப்பின் சுகம் புத்திரர் பந்து 
இவர்கள் இல்லாதவனாயும் , காடுமலைகளில் சஞ்சாரமும் விவசாயமும் 
உள்ளவனாயும் , ஸ்திரமில்லா தவனாயும் , அதிக தாரணா புத்தியுள்ளவ 
னாயும் , அற்பாயிசு உள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 7. ஆறாமிடத்தில் சூரியனிருப்பின் அதிக காம பாவசனயும் 
ஜடராக்கினி பலமுள்ளவனாயும் , ஸ்ரீமானாயும் , பிரசித்த குணங்க 
ளோடு கூடினவனாயும் , அரசனாகவோ அரசசமானனாகவோ சேனா 
நாயகனாகவோ ஆகின்றவனாயும் இருப்பான் . 

சு . 8. ஏழாமிடத்தில் சூரியனிருப்பின் இலட்சுமீ கடாக்ஷ மில் 
லாதவனாயும் , பிரவிருத்திகளில் தோல்வியுள்ளவனாயும் , அசுத்த 
சரீரியாயும் , ரோகியாயும் , அரசனால் ஜெயிலில் வைக்கப்பட்டவ 
னாயும் , துக்கிதனாயும் , சஞ்சாரியாயும் , ஸ்திரீகளை துவேஷிக்கின்றவ 
னாயும் இருப்பான் . 

சு . 9. எட்டாமிடத்தில் சூரியனிருப்பின் நேத்திரவைகல்லிய 
முள்ளவனாயும் , புத்திரரும் தனமும் நஷ்ட மடை பவனாயும் , அல் 
பாயிசு உள்ளவனாயும் , சினேகிதர்கள் அல்லது பந்துக்கள் இவர் 
களின் பிரிவு அல்லது மரணங்களால் பீடிக்கப் பட்டவனாயும் 
இருப்பான் . 

சு . 10. ஒன்பதாமிடத்தில் சூரியனிருப்பின் தனமும் புத்திர 
ரும் பந்துக்களும் உள்ளவனாயும் , தேவப் பிராம்மண பூஜையில் 
சிறந்தவனாயும் , பிதுரு ஜனங்களையும் ஸ்திரீகளையும் துவேஷிக்கின்ற 
வனாயும் , அதிக தாகம் உள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 11. பத்தாமிடத்தில் சூரியனிருப்பின் அதிக புத்தியும் 
விபவமும் பலமும் தனமும் வாகனமும் பந்துவும் புத்திரரும் உள்ள 
வனாயும் , ஆரம்பிக்கின்ற பிரவிருத்திகளுக்குச் சாபல்லியம் சூரத்துவம் 
எவர்களாலும் அடைய முடியாத பிரதாபம் பிரசித்தி ஆகிய இவைக 
ளோடு கூடினவனாயும் இருப்பான் .. 

சு . 12. பதினோராமிடத்தில் சூரியனிருப்பின் அதிக பணம் 
சம்பாதிக்கின்றவனாயும் , பலவானாயும் , துவேஷமுள்ளவனாயும் , அடி 
மைக்காரனாயும் , உபகாரமுள்ள அடிமைகளோடு கூடினவனாயும் ,இஷ்ட 
மில்லா தவனாயும் , நியமித்த பிரவிருத்தியைச் சாதிப்பவனாயும் இருப் 
பான் . 

சு . 13. பன்னிரண்டமிடத்தில் சூரியனிருப்பின் 
குறைவு 

உள்ள வனயும் ,, ஒருகண்ணிற்குக் கெடுதலுள்ள வனாயும் , 


அங்கக் 


முப்பதாவது அத்தியாயம் . 

221 
பதிதத்துவம் ( தாழ்மையுடையவன் ) உடையவனாயும் , குழந்தை பிறக் 
காத ஸ்திரீயின் பர்த்தாவாயும் , பிதாவிற்குச் சத்துருவாயும் , பல 
ஹீனனாயும் , அல்பனாயும் இருப்பான் . 

சு . 14. இலக்கினம் கடகம் மேடம் இடபம் இவைகளிலொன் 
றாகி அதில் சந்திரன் பலம் பெற்றிருப்பின் தாட்சண்யம் ( அன்னியர் 
களுடைய மனதை அறிவது ) உள்ளவனாயும் , சௌந்தர்யம் சம் 
பத்து அநுபோகமாதிய குணங்களால் பிரதானியாயும் இருப்பான் . 
க்ஷண சந்திரனாயின் முற்கூறிய பலன்கள் குறைவுபடும் . இதரராசி 
கள் லக்கினமாகி அவைகளில் சந்திரனிருப்பின் பித்தனாகவோ நீச 
னாகவோ அங்க ஈனனாகவோ குருடு செவிடு ஊமைகளாகவோ இருப் 
பான் . அமரபக்கச் சந்திரனா யிருந்து பலங் குறைந்தவனாயின் மேற் 
சொன்ன பலம் நிச்சயமாக உண்டாகும் . 

சு . 15. இரண்டாமிடத்தில் சந்திரனிருப்பின் சாஸ்வ , 
சுகமும் பந்துவும் சம்பத்தும் உள்ளவனாயும் , அர்த்த மில்லாமல் 
வீணாகப் பேசுகின்றவனாயும் , பூரண சந்திரனாயின் நிறைந்த தனபுஷ் 
டியுள்ளவனாயும் , வாக்கு வியவகாரத்தில் சமர்த்தனாயும் இருப்பான் . 

சு 16. மூன்ருமிடத்தில் சந்திரனிருப்பின் பிராதுரு ஜனங்க 
ளால் ஆசிரயிக்கப்படுகின்றவனாயும் , சந்தோஷ முள்ளவனாயும் , சூரனா 
யும் , கல்வி வஸ்திரம் ஆகார சாமான்கள் முதலியவைகளைத் தேடுகிற 
பழக்க முள்ளவனாயும் இருப்பான் . சந்திரன் பலவானாயின் இந்தப் 
பலங்கள் 

பூர் 

ரணமாக உண்டாகும் . 
சு . 17. நான்காமிடத்தில் சந்திரனிருப்பின் பந்துக்களும் கிர 
கோபகாரண சாமான்களும் வாகனங்களும் உள்ளவனாயும் , தானம் 
செய்கின்றவனாயும் , ஸ்திரீகளின் மனதை அநுசரிக்கின்றவனாயும் , 
அதிகமான சுகமும் துக்கமும் இல்லாதவனாயும் இருப்பான் . 

சு . 18. ஐந்தாமிடத்தில் சந்திரனிருப்பின் அதிக புத்திரரும் 
பந்துக்களும் சுகமும் உள்ளவனாயும் , புத்திமானாயும் , சௌமியனாயும் , 
கல்வி வஸ்திரம் அன்னபானாதிகள் ஆகிய இவைகளைச் சம்பாதிக்கின்ற 
பழக்க முள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 19. ஆறாமிடத்தில் சந்திரனிருப்பின் அதிகமான சத்துருக் 
கள் உள்ளவனாயும் , கடினனாயும் , ஜாடராக்கினி பலங் குறைந்தவனா 
யும் , காமபரவசனாயும் , உதர வியாதியால் பீடிக்கப்பட்டவனாயும் இருப் 
பான் . க்ஷண சந்திரனாயின் அல்பாயுளுள்ளவனாயும் இருப்பான் . 


222 


சாராவளி. 


சு . 20. ஏழாமிடத்தில் சந்திரன் இருப்பின் சௌமியனாயும் , 
அப்பிராப்பியனாயும் , ( அடையத் தகாதது ) சுகம் அனுபவிக்கின்றவனா 
யும் , நல்ல சரீரத்தோடு கூடியவனாயும் , காமமுள்ளவனாயும் , க்ஷண 
சந்திரனாயின் தரித்திரத்தையும் காமக் குரோத லோபாதிகளினால் 
பீடிதத்தையும் அடைபவனாயும் இருப்பான் . 

சு . 21. எட்டாமிடத்தில் பலம் பெற்ற சந்திரனிருப்பின் அதிக 
புத்தி சத்தியும் பிரகாசமும் உள்ளவனாயும் , ரோகமும் துக்கமும் 
உள்ளவனாயும் , தேகத்தில் அடையாள முள்ளவனாயும் இருப்பான் . 
க்ஷண சந்திரனாயின் அல்பாயுசுள்ளவனாய் இருப்பான் . 

சு . 22. ஒன்பதாமிடத்தில் சந்திரனிருப்பின் தேவ காரியத்தி 
லும் பிதுரு காரியத்திலும் தற்பரனாயும் , தனமும் புத்தியும் பந்துக் 
களும் புத்திரரும் உள்ளவனாயும் , ஸ்திரீகளுக்குத் தர்சனியனாயும், 
எல்லாருக்கும் பிரியமுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 23. பத்தாமிடத்தில் சந்திரனிருப்பின் ஒருபோதும் துக்க 
மில்லாதவனாயும் , எப்போதும் ஒரேகாரியத்தில் பிரவிருத்தி செய்ப 
வனாயும் , ஆரம்பிக்கின்ற காரியங்கள் அப்போதைக் கப்போது பூர்த்தி 
செய்பவனாயும் , தனசமிருத்தியுள்ளவனாயும் , விருத்தியுள்ளவனாயும் , 
அதிக பலமுள்ளவனாயும் , சூரனாயும் , உதார 

சூரனாயும் , உதார குணமுள்ளவனாயும் 
இருப்பான் . 

சு . 24. பதினோராமிடத்தில் சந்திரனிருப்பின் தனவானாயும் , 
அதிக புத்திரர்களுள்ளவனாயும் , தீர்க்காயிசு உள்ளவனாயும் , அது 
கூலம் செய்யும் வேலையாட்களையுடையவனாயும் , மன சுவா தந்திரம் உள் 
ளவனாயும் , தீட்சணமும் சூரத்துவமும் பிரசித்தியும் உள்ளவனாயும் 
இருப்பான் . 

சு . 25. பன்னிரண்டாமிடத்தில் சந்திரனிருப்பின் துவேஷிக் 
கப்படுகின்றவனாயும் , பதிதத்துவம் ( தாழ்ந்த தன்மை ) உள்ள 
வனாயும் , லோபியோ நிஸ்ஸாரனோ ஆகின்றவனாயும் , நேத்திர ரோக 
முள்ளவனாயும் , ஒன்றிலும் பிரிய மில்லா தவனாயும் , அங்கக் குறைவு 
உள்ளவனாயும் , அன்னியனுடைய புத்திரனாயும் , தினமும் காரிய பங் 
கம் முதலியவைகளால் பீடிக்கப்பட்டவனாயும் இருப்பான் . 

சு . 26. இலக்கினத்தில் செவ்வாயிருப்பின் குரூரனாயும் , சாகச 
கர்மங்களைச் செய்கின்றவனாயும் , இரக்க மில்லாதவனாயும் , தனமும் 
அபிமானமும் தைரியமும் உள்ளவனாயும் ரூப குணமில்லாத சரீரியா 


கரண 


முப்பதாவது அத்தியாயம் . 223 
யும் , சரீரத்தில் புண்ணோ அல்லது முறிவோ உள்ளவனாயும் , சபலத் 
துவமுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 27. இரண்டாமிடத்தில் செவ்வாயிருப்பின் தன ஹீனனாயும் , 
விருத்தியும் சுசியும் இல்லாத ஆகாரத்தினால் திருப்தியடைபவனாயும் , 
விரூப முகத்தோடு கூடியிருப்பவனாயும் , துர்ஜனங்களை ஆசிரயிக்கின் 
றவனாயும் , கல்வியில்லாதவனாயும் இருப்பான் . 

சு . 28. மூன்றாமிடத்தில் செவ்வாயிருப்பின் சூரனாயும் , அன் 
னியர்களால் எதிர்க்கப்படாதவனாயும் , சகோதர நாசமுடையவனாயும் , 
சதா சந்தோஷ முள்ளவனாயும் , அநேக குணங்களுக்கு இருப்பிட 
மானவனாயும் , பிரசித்தனாயும் இருப்பான் . 

சு . 29. நான்காமிடத்தில் செவ்வாயிருப்பின் பந்துக்களும் 
கிரகோப 

சாதனங்களும் சம்பத்தும் வாகனங்களும் 
இல்லா தவனாயும் , அதிக துக்கங்களால் பீடிக்கப்பட்டவனாயும் , குடும் 
பத்தை விட்டு அன்னிய கிருகத்தில் இருப்பவனாயும் இருப்பான் . 

சு . 30. ஐந்தாமிடத்தில் செவ்வா யிருப்பின் சுகமும் தனமும் 
புத்திரர்களும் இல்லாதவனாயும் , ஸ்திரமில்லாதவனாயும் , லோபியாயும் , 
துஷ்டனாயும் , எப்போதும் நீங்காத கெடுதல்களை உடையவனாயும் , 
அங்கக் குறைவு உள்ளவனாயும் , சேத்தன்மை யுள்ளவனாயும் , இருப் 
பான் . 

சு . 31. ஆறாமிடத்தில் செவ்வாயிருப்பின் அதிக காம பீடித 
னாயும் , அதிக உஷ்ணமுள்ளவனாயும் , நல்ல உயரமான சரீரமும் 
மும் பலமும் உள்ளவனாயும் , தன் பந்துக்களை ஜெயிக்கின்றவனாயும் , 
பிரதானியாயும் இருப்பான் . 

சு . 32. ஏழாமிடத்தில் செவ்வாயிருப்பின் களத்திர மரணம் 
உள்ளவனாயும் , அல்லது களத்திர விரஹம் அநுபவிக்கின்றவனாயும் , 
ரோகபீடிதனாயும் , சஞ்சார முள்ளவனாயும் , பலவிதமான துக்கத்தை 
யுடையவனாயும் , பாப முள்ளவனாயும், இலட்சுமீ கடாக்ஷ மில்லாதவ 
னாயும் , துன்பம் உள்ளவனாயும் , இளைத்த சரீரத்தோடு கூடியவனாயும் , 
இருப்பான் . 

சு . 33. எட்டாமிடத்தில் செவ்வாயிருப்பின் ரோகங்களால் 
பீடிக்கப்பட்டவனாயும் , அல்பாயுசுள்ளவனாயும் , கெட்ட சரீரியாயும் , 
குலத்திற்குப் பொருந்தாத தொழிலைச் செய்கின்றவனாயும் , பலவித 
மான துக்கங்களால் பீடிக்கப்பட்டவனாயும் இருப்பான் . 


224 


சார 


ராவளி. 


சு . 34. ஒன்பதாமிடத்தில் செவ்வாயிருப்பின் மங்கள மில்லாத 
காரியத்தைச் செய்பவனாபும் , யாவருக்கும் பிரியமில்லாதவனாயும் , 
ஜீவஹிம்சையில் பிரியமுள்ளவனாயும் , தர்மம் இல்லாதவனாயும் , அதிக 
பாப முள்ளவனாயும் , அரசனால் கிடைத்த கௌரவ முடையவனாயும் 
இருப்பான் . 

சு . 35. பத்தாமிடத்தில் செவ்வா யிருப்பின் எல்லாக் காரியங் 
களிலும் சந்தோஷ முள்ளவனாயும் , சூரனாயும் , அடுத்தவனால் எதிர்க் 
கப்படாதவனாயும் , பிரதான ஜனங்களைச் சேருபவனாயும் , புத்திரர் 
சுகம் ஆகிய இவைகள் உள்ளவனாயும் , அதிக பிரத பசாலியாயும் 
இருப்பான் . 

சு . 36. பதினோராமிடத்தில் செவ்வா யிருப்பின் அதிக தன 
மும் லாபமும் உள்ளவனாயும் , சினேகிதர்களும் சுகமும் உள்ளவனா 
யும் , சூரனாயும் , புத்திரர் தானியம் , தனம் ஆகிய இவைகளை எப்போ 
தும் உடையவனாயும் , துக்க மில்லா தவனாயும் இருப்பான் . 

சு : 37. பன்னிரண்டாமிடத்தில் செவ்வா யிருப்பின் நேத்திர 
ரோகமாவது கெடுதலாவது உள்ளவனாயும் , பதிதனாபும் , ( தள்ளப் 
பட்டவன் ) ஸ்திரீயைக் கொல்லுபவனாயும் , சினேகித்து பின் விரோ 
திக்கின்றவனாயும் , பயங்கரனாயும் , காரியாதிகளில் தோல்வி யுள்ளவ 
னாபும் , ஜெயில்வாச முள்ளவனாயும் இருப்பான் . 
சு . 38. இலக்கினத்தில் புதனிருப்பின் ஒருபோதும் கெடுத்த 

தேகபல முள்ளவனாயும் , புத்தியும் சத்தியும் உள்ளவனாயும் , 
காலம் தேசம் அவஸ்தை குலாசாரக்கிரமம் ஞான மார்க்கம் காவியம் 
கணிதம் இவைகளை அறிபவனாயும் , அதிக மதுரமும் சாதுர்யமும் 
உள்ள பேச்சுகளைப் பேசுகின்றவனாயும் , தீர்க்காயுசு உள்ளவனாயும் 
இருப்பான் . 

சு . 39. இரண்டாமிடத்தில் புதனிருப்பின் தன் புத்தியால் 
ஈட்டிய தனங்களோடு கூடியவனாயும் , அன்னபானாதி சுக முள்ளவ 
னாயும் , நல்ல சொற்களைச் சொல்லுபவனாயும் , அடக்கமும் அறிவும் , 
உள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 40 , மூன்றாமிடத்தில் புதனிருப்பின் பல விதத்திலும் 
துன்பம் அடைபவனாயும் தீனனாயும் , ( தரித்திரன் ) சாமர்த்திய முள் 
ளவனாயும் , சகோதரர்களோடு கூடினவனாயும் , பலவிதமான கபடம் 
பொய்கள் உள்ளவனாயும் , சபலனாயும் , ( பயந்தவன் ) இருப்பான் . 


லில்லாத 


முப்பதாவது அத்தியாயம் . 225 
சு 41. நான்காமிடத்தில் புதனிருப்பின் பண்டிதப் பிரதானி 
யாயும் , சௌபாக்கிய முள்ளவனாயும் , வாகனங்களோடு கூடினவனாயும் , 
பலவித உபகரணங்களும் பந்துக்களும் உள்ளவனாயும் , தினந்தோ 
றும் விருத்தியடைகின்றவனாயும் இருப்பான் . 

சு . 42. ஐந்தாமிடத்தில் புதனிருப்பின் மந்திரங்களினாலும் 
ஆபிசாரம் முதலிய மாயமந்திர ஜெபங்களினாலும் சாமர்த்திய 
முள்ள வனாயும் , அதிக புத்திரரோடு கூடினவனாயும் , வித்தை சுகம் , 
பிரதாபம் சதா ஆனந்தம் முதலியவைகளோடு கூடினவனாயும் இருப் 
பான் . 

சு . 43 , ஆறாமிடத்தில் புதனிருப்பின் வாதங்களிலும் விவகா 
பங்களிலும் கலகத்திலும் எப்போதும் ஜயிக்கின்றவனாயும் , ரோகியா 
யும் , சோம்பேறியாயும் , கோபமில்லாதவனாயும் , கடினமாகப் பேசுகின் 
றவனாயும் , அதிக தோல்வி யுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 44. ஏழாமிடத்தில் புதனிருப்பின் அறிவு புத்தி உள்ளவ 
னாயும் , சௌந்தர்யமும் நல்ல அலங்காரமும் உள்ள வளும் அதிக 
சிரேஷ்ட மில்லாத வம்சத்தில் பிறந்தவளும் கலகத்தில் பிரிய முள் 
ளவளும் அதிக பணமுள்ளவளும் ஆன களத்திரமும் மேன்மை 
யும் உடையவனாயும் இருப்பான் . 

சு . 45. எட்டாமிடத்தில் புதனிருப்பின் வியாபித்த கீர்த்திமா 
னாயும் , பல முள்ளவனாயும் , தீர்க்காயுளுள்ளவனாயும் , வம்ச 
தனாயும் , அரசனாகவாவது அரச சமானனாகவாவது 

சேனாநாயக 
னாகவாவது ஆகின்றவனாயும் இருப்பான் . 
சு . 46. ஒன்பதாமிடத்தில் புதனிருப்பின் அதிக 

தனமும் 
கல்வியும் உள்ளவனாயும் , நல்ல ஆசா முள்ளவனாயும் , சாதுரியமாய்ப் 
பேசுகின்றவனாயும் , அதிக சமர்த்தனாயும் , தர்மிஷ்டனாயும் இருப் 
பான் . 

சு . 47. பத்தாமிடத்தில் புதனிருப்பின் அதிக சிரேஷ்ட புத்தி 
யுள்ளவனாயும் , காரியாதிகளில் பிரவிருத்திக்கின்றவனாயும் , ஆரம்பிக் 
கும் காரியத்தைப் பூர்த்தி செய்பவனாயும் , அறிவுள்ளவனாயும் , தீரனா 
யும் , சத்திய முள்ளவனாயும் , பலவிதமாக அலங்கரித்துக் கொள்ளு 
வதில் பிரிய முள்ளவனாயும் , சௌரியம் உள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 48. பதினோராமிடத்தில் புதனிருப்பின் தனவானாயும் , 
தனக்குக் கட்டுப்பட்டுள்ள வேலை யாட்களை யுடையவனாயும் , புத்தி 

29 


கர்த் 


226 


சாராவளி. 


நன்றாகத் 


மானாயும் , அதிக சுகபோகங்கள் உள்ளவனாபும் , தீர்க்காயுளுள்ளவ 
யுைம் , பிரசித்தனாயும் இருப்பான் . 

சு . 49. பன்னிரண்டாமிடத்தில் புதனிருப்பின் 
தெளிந்த வாக்கியங்களை யுடையவனாயும் , மடியனாயும் , தோல்வி யுள் 
ளவனாயும் , வாக்கு சாதுரிய முள்ளவனாயும் , வித்துவானாயும் , அநேக 
துக்கங்களுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 50. இலக்கினத்தில் குருவிருப்பின் சோபனமான சரீரத் 
தோடு கூடினவனாயும் , அதிபலவானாயும் , அதிக தீர்க்காயுளுள்ளவனா 
யும் , நன்றாக ஆராய்ந்து காரியங்களைச் செய்பவனாயும் , புத்தியும் கல் 
வியுய் அறிவும் தீரமும் உள்ளவனாயும் , பூச்சியனாயும் இருப்பான் . 

சு . 51. இரண்டா மிடத்தில் குருவிருப்பின் தனவானாயும் , 
உருசியறிந்து சாப்பிடுகின்றவனாயும் , வாக்கு சாமர்த்திய முள்ளவ 
னாயும் , நல்ல சரீரமும் , நல்ல வாக்கும் அதிக அழகுள்ள முகமு முள்ள 
வனாயும் , லட்சணம் பொருந்திய சரீரத்தோடு கூடினவனாயும் , தானம் 
செய்பவனாயும் , பிரசன்ன முள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 52. மூன்றாமிடத்தில் குரு விருப்பின் காரியாதிகளில் ஜெய 
மில்லாதவனாயும் , லோபியாயும் , சகோதரரால் ஜெயிக்கப்பட்டவனா 
யும் , 1 அக்கினிமாந்த முள்ளவனாயும் , ஸ்திரீஜி தனாயும் , பாப கர்மத் 
தைச் செய்பவனாயும் இருப்பான் . 

சு . 53. நான்காமிடத்தில் குருவிருப்பின் பந்துக்களும் , கிர 
கோபகரண சாதனங்களும் வாகனங்களும் சுகமும் புத்தியும் அநுபவ 
சுகமும் சம்பத்தும் உள்ளவனாயும் , சிரேஷ்டனாயும் , சத்துருக்களை 
ஜெயிக்கின்றவனாயும் இருப்பான் . 

சு . 54. ஐந்தாமிடத்தில் குருவிருப்பின் சுகம் புத்திரர் பந்து 
இவைகள் அதிக முள்ள வனாயும் , புத்தி அறிவு தாரணை தைரியம் 
இவைகளுள்ளவனாயும் , பிரயோசனமான வைபவங்களோடு கூடினவ 
னாயும் , எவ்விடத்திலும் சுகமுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 55. ஆறாமிடத்தில் குருவிருப்பின் மந்திரங்களிலும் வெகு 
மானங்களிலும் சமர்த்தனாயும் , தோல்வி யடைந்தவனாயும் , பலஹீன 
னாயும் , மடியனாயும் , ஸ்திரீகளுக்குப் பயப்பட்டவனாயும் , சத்துருக் 
களை ஜெயிக்கின்றவனாயும் , அதிக பிரசித்தனாயும் இருப்பான் . 
* மடி = கேடு சோம்பல் நோய் முதலியன . 
ஜாடரக்கினி குறைதலினாலுண்டாகும் நோய் . 
* ஸ்திரீகளுக்குப் பயப்பட்டவன் , 


கவோ 


முப்பதாவது அத்தியாயம் . 227 
சு . 56. ஏழாமிடத்தில் குருவிருப்பின் சௌபாக்கியமும் 
சௌந்தர்யமுமுள்ள களத்திரத்தோடு கூடின வனாயும் , பிதாவை 
விட குணவானாயும் , நன்றாய்ப் பேசுபவனாயும் * கவியாயும் , பிரதானி 
யாயும் , வித்துவானாயும் , அதிகபிரசித்தனாபும் இருப்பான் . 

சு . 57. எட்டாமிடத்தில் குருவிருப்பின் காரியாதிகளில் 
தோல்வியுள்ளவனாயும் , தீர்க்காயுளுள்ளவனாயும் , வேலைக்காரனாக 
அடிமைக்காரனாக வோ இருப்பவனாயும் , சொந்த ஜனங்கள் சொல் 
வதைக் கேட்பவனாயும் , தரித்திரனாயும் , அழுக்குள்ள ஸ்திரீகளின் 
போகத்தை இச்சிக்கின்றவனாயும் இருப்பான் . 

சு . 58. ஒன்பதாமிடத்தில் குருவிருப்பின் தேவகாரியத்திலும் 
பிதுரு காரியத்திலும் பிரியமுள்ளவனாயும் , வித்வானாயும் , சௌபாக் 
கிய முள்ளவனாயும் , மந்திரியோ சேனா நாயகனோ ஆகின்றவனாயும் 
பிரதானியாயும் இருப்பான் . 

சு . 59. பத்தாமிடத்தில் குருவிருப்பின் ஆரம்பிக்கின்ற காரியங் 
களை இஷ்டம்போல் பூர்த்தி செய்பவனாயும் , மானியாயும் , எல்லா 
உபாயங்களோடு கூடினவனாயும் , அதிக க்ஷேமம் உள்ளவனாயும் , சுக 
மும் தனமும் ஜனங்களும் போகமும் வாகனங்களும் கீர்த்திகளும் 
உள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 60. பதினோராமிடத்தில் குருவிருப்பின் அதிக தன வர 
விற்குப் பலவித காரணங்களுடையவனாயும் , அதிக வாகனங்களும் 
வேலையாட்களும் உள்ளவனாயும் , வெகுமானமடைபவனாயும் , அதிக 
கல்வி புத்திரர் ஆகிய இவைகள் இல்லாதவனாயும் இருப்பான் . 

சு . 61. பன்னிரண்டாமிடத்தில் குருவிருப்பின் சோம்பேறியா 
யும் , ஜனங்களால் தள்ளப்பட்டவனாயும் , எல்லாரையும் தூஷிப்பவனா 
யும் , கண்டித்துப் பேசுபவனாயும் , எல்லா விடத்திலும் சேவை செய் 
பவனாயும் இருப்பான் , 

சு . 62. இலக்கினத்தில் சுக்கிரனிருப்பின் அழகுள்ள கண்க 
ளும் முகமும் சரீரமும் உள்ளவனாயும் , சுகமுள்ளவனாயும் , தீர்க்காயு 
ளுடையவனாயும் , தைரியமில்லாதவனாயும் , ஸ்திரீகளுடைய நேத்திரங் 
களுக்கு அமிர்தமழை பொழிபவனாயும் இருப்பான் . 

சு . 63. இரண்டாமிடத்தில் சுக்கியனிருப்பின் அதிக அன்னபான 
சாதனங்களோடும் விபவங்களோடும் சிரேஷ்டமான லிலைகளோடும் 
- நாற்கவிகளில் வல்லமை 

* வித்வான் - புலவன் . 


-------- பா + 


* தவி 


228 


சாராவளி.. 


கூடினவனாயும் , நல்ல வாக்கியங்களை அறிபவனாயும் , அதிக பணமுள்ள 
வனாயும் , நல்ல வித்துவானாயும் இருப்பான் . 

சு . 64. மூன்றாமிடத்தில் சுக்கிரனிருப்பின் சுகமும் தனமும் 
உள்ளவனாயும் , ஸ்திரீகளுக்குப் பயப்பட்டவனாயும் , லோபியாயும் , சந் 
தோஷமில்லாதவனாயும் , சௌபாக்கியமும் 

கிரகோபகரணங்களும் 
அதிகமாயுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 65. நான்காமிடத்தில் சுக்கிரனிருப்பின் பந்துக்களும் 
சினேகிதர்களும் உள்ளவனாயும் , தர்சனீயனாயும் , வாகனங்களும் கிர 
கோபகரணங்களும் உள்ளவனாயும் , விலாச முள்ளவனாயும் , தாரித்திர 
மில்லாதவனாயும் , சுபகனாயும் ( அதிருஷ்டவான் ) இருப்பான் . 

சு . 66. ஐந்தாமிடத்தில் சுக்கிரனிருப்பின் விருத்தியான சுகமும் 
புத்திரர்களும் சினேகிதர்களும் உள்ளவனாயும் , காமக்கிரீடையில் 
சமர்த்தனாயும் , அதிகதனவானாயும் , ஒன்றிலும் நடுநிலைமை யில்லாதவ 
னாயும் , அரசனுடைய மந்திரியாகவோ சேனா நாயகனாகவோ ஆகின் 
றவனாயும் இருப்பான் . 

சு . 67. ஆறாமிடத்தில் சுக்கிரனிருப்பின் ஸ்திரீகளுக்குப் பிரிய 
மில்லாதவனாயும் , அதிக சத்துருக்களுள்ளவனாயும் , ஒரு வைபவங் 
களுமில்லாதவனாயும் , துக்கிதனாயும் , அதிக நீசனாயும் இருப்பான் . 

சு . 68. ஏழாமிடத்தில் சுக்கிரனிருப்பின் அதிக சௌந்தர்ய 
முள்ள களத்திர சுகம் அனுபவிக்கின்றவனாயும் , அதிக சுந்தரனாயும் , 
கலக மில்லா தவனாயும் , சௌபாக்கியங்களுள்ளவனாயும் இருப்பான் . 

குறிப்பு : இடப துலாம் 7 ஆமிடமாகி அதில் சுக்கிரன் ஆட்சி 
யாய் இருப்பின் என்னுங் கருத்து பற்றிக் கூறியதாகலின் காரகர்கள் 
பாவத்தில் நின்றால் பாவங்கெடு மென்னும் வசனம் முரணாகாதென 
வறிக . இங்ஙனமே மற்றவர்களுக்குக் கொள்க. 

சு. 69. எட்டாமிடத்தில் சுக்கிரனிருப்பின் தீர்க்காயு ளுள்ள 
வனாயும் , அனுபவ முள்ளவனாயும் , அதிக தனவானாயும் , 
சமானனாயும் , 

அடிக்கடி 

சந்தோஷம் அடைபவனாயும் 
இருப்பான் . 

சு . 70. ஒன்பதாமிடத்தில் சுக்கிர னிருப்பின் சாமுத்திரிகா 
லட்சணமுள்ள சரீர முள்ளவனாயும் , வரவும் செலவும் சமமாயிருப் 
பவனாயும், களத்திரம் , ஸ்திரீசுகம் பந்து ஆகிய இவைகள் உள்ளவ 
னாயும் , தேவர்களையும் அதிதிகளையும் குருவையும் பூசிக்கின்றவனாயும் 
இருப்பான் . 


சுக 


முப்பதாவது அத்தியாயம் . 

229 
சு . 71. பத்தாமிடத்தில் சுக்கிரனிருப்பின் கௌரவத்தாலும் 
விவகாரத்தாலும் சம்பாதிக்கப்பட்ட சுகமும் களத்திர சுகமும் அபி 
மானமும் கீர்த்தியும் புத்திரரும் உள்ள வனாபும் , புத்திசாலியாயும் 
பிரசித்தனாயும் இருப்பான் . 

சு . 72. பதினோராமிடத்தில் சுக்கிரனிருப்பின் சௌந்தரிய 
முள்ள களத்திரமும் வேலையாட்களும் உள்ளவனாயும் , அதிக தன 
வரவுள்ளவனாயும் , எல்லாச் சுகமும் உள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 73. பன்னிரண்டாமிடத்தில் சுக்கிரனிருப்பின் காரியாதி 
களில் சோம்பேறியாயும் சுகம் அனுபவிக்கின்றவனாயும் , பதிதனாயும் 
( தள்ளப்பட்டவன் ) தடித்தவனாயும் , சதுர்வித வைபவங்களோடு கூடி 
யவனாயும் , பலகாரங்கள் தின்பவனாயும் , கட்டில் மெத்தை முதலான 
நல்ல படுக்கை சாமான்களை சேகரிப்பவனாயும் ஸ்திரீஜிதனாயும் ( ஸ்திரீ 
களுக்குப் பயப்பட்டவன் ) இருப்பான் . 

சு . 74. இலக்கினம் , துலாம் மகரம் கும்பம் இவ்விராசிகளி 
லொன்றாகி அதில் சனியிருப்பின் அரசனுக்குச் சமானனாகவாவது 
தேசம் அல்லது பட்டினத்திற்கு பிரதானியாகவாவது இருப்பான் . 
மற்ற விராசிகளி லொன்று இலக்கினமாகி அதில் சனி யிருப்பின் 
பால்யத்தில் ரோகங்களினாலும் தாரித்திராதி துக்கங்களினாலும் 
அதிக பீடித முடையவனாயும் , காமா திக்கிய முள்ளவனாயும் , அழுக் 
குள்ளவனாயும் , சோம்பேறியாயும் இருப்பான் . தநுசு மீனம் இவ் 
விராசிகளிலொன்று லக்கினமாகி அதில் சனியிருப்பின் சுப பலம் 
அநுபவிப்பான் . 
சு . 75. இரண்டாமிடத்தில் சனியிருப்பின் 

விகிருதமான 
முகத்தோடு கூடியவனாயும் , தனங்களை அனுபவிக்கின்றவனாயும், ஜனங் 
களை விட்டுப் பிரிந்தவனாயும் , அனியாயம் செய்பவனாயும் , குடும் 
பத்தை விட்டவனாயும் , ஜனங்களும் வாகனங்களும் போகங்களும் 
உள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 76. மூன்றாமிடத்தில் சனியிருப்பின் அழுக்குடையவனாயும் , 
அங்கங்களை விருத்தியாக்குகின்றவனாயும் , குலத்திற்குப் பொருந்தாத 
காரியத்தைச் செய்பவனாயும் , சோம்பேறிகளோடு கூடினவனாயும் , 
சூரனாயும் , தானம் செய்பவனாயும் அதிக புத்தியுள்ளவனாயும் இருப் 
பான் , 

சு . 77. நான்காமிடத்தில் சனி யிருப்பின் மனோ துக்க முள்ள 
வனாயும் , பந்துக்களும் வாகனங்களும் தனமும் புத்தியும் சுகமும் 


230 


சாராவளி . 


இல்லா தவனாயும் , பால்யத்தில் வியாதிகளால் பீடிக்கப்பட்டவனாயும் , 
நகங்களையும் ரோமங்களையும் வளர்ப்பவனாயும் இருப்பான் . 

சு . 78. ஐந்தாமிடத்தில் சனியிருப்பின் சுகமும் புத்திரரும் 
பந்துக்களும் இல்லா தவனாயும் , புத்தியில்லா தவனாயும் , மானமில்லாத 
வனாயும் , பைத்தியமுள்ளவனாயும் , தரித்திரமுள்ளவனாயும் இருப் 
பான் . 

சு . 79. ஆறாமிடத்தில் சனியிருப்பின் அதிக காம முள்ளவனாயும் , 
நல்ல சரீரத்தோடு கூடினவனாயும் , சூரனாயும் , அதிகமாகச் சாப்பிடு 
பவனாயும் , கெட்ட சுபாவ முள்ளவனாயும் , பலவிதத்தில் சத்துருக் 
களைக் கொல்பவனாயும் இருப்பான் . 

சு . 80. ஏழாமிடத்தில் சனியிருப்பின் ஒரு சிறிதும் ஆரோக் 
கியமும் சுகமும் இல்லாதவனாயும் , களத்திர மரணம் உடையவனா 
யும் , தனமில்லாதவனாயும் , கெட்ட அலங்காரத்தோடு கூடினவனாயும் , 
பாபியாயும் , சேகர்மங்களைப் ( குலத்திற்கு அடுக்காத தொழில் ) பல 
விதத்திலும் செய்பவனாயும் இருப்பான் . 

சு . $ 1 . எட்டாமிடத்தில் சனியிருப்பின் குஷ்டம் பகந்தரம் 
அர்சஸ் முதலான பிருஷ்டரோகங்களினால் பீடிக்கப்பட்டவனாயும் , 
அற்பாயுசு உள்ளவனாயும் , ஒரு காரியங்களையும் ஆரம்பிக்கச் சக்தியில் 
லாதவனாயும் இருப்பான் . அர்சஸ் மூலம் 

சு . 82. ஒன்பதாமிடத்தில் சனியிருப்பின் தன் தர்மத்தையும் 
இதர தர்மத்தையும் செய்யாதவனாயும் , சொற்ப திரவியமுள்ளவ 
னாயும் , புத்திரரும் சகோதரரும் இல்லா தவனாயும் , ஒரு சுகமும் இல் 
லாதவனாயும் , அன்னியர்களைத் துன்பப் படுத்து கின்றவனாயும் 
இருப்பான் . 

சு . 33. பத்தாமிடத்தில் சனி யிருப்பின் தனவானாயும் , வித்து 
வானாபும் , பராக்கிரம முள்ளவனாயும் , மந்திரியாகவாவது சேனாநாய 
கனாகவாவது அல்லது சங்கம் நகரம் தேசம் கிராமம் இவைகளுக்கு 
நாதனாகவாவது இருப்பான் . 

சு , 84. பதினோராமிடத்தில் சனி யிருப்பின் தீர்க்காயுளுள்ள 
வனாயும் , சலனம் ( கலக்கம் சஞ்சலம் ) இல்லாதவனாபும் , வைபவங்க 
ளோடு கூடினவனாபும் , சூரனாயும் ; சிற்ப பிரவிருத்திகளைச் செய்பவ 
னாயும், ஆரோக்கிய முள்ளவனாயும் , தனமும் சம்பத்தும் ஜனங்களும் 
உள்ளவனாயும் இருப்பான் . 


231 


சு .86 . 


முப்பதாவது அத்தியாயம் . 
சு . 85. பன்னிரண்டாமிடத்தில் சனி யிருப்பின் அங்கக் 
குறைவு உள்ளவனாயும் , பதிதனாயும் , ( தள்ளப்பட்டவன் ) அதிகமாகப் 
பேசுகின்றவனாயும் , ஒரே விதமான கண்கள் இல்லாதவனாயும் , தய 
வில்லாதவனாயும் , லஜ்ஜையில்லாதவனாயும் , அனாவசியமாய் அதிக 
பணத்தைச் செலவு செய்பவனாயும் , அதிக மனக் குழப்பம் உள்ள 
வனாயும் இருப்பான் . 

பாபக்கிரகங்கள் இலக்கின முதலான பாவங்களிலிருந் 
தால் அந்தப் பாவங்களின் பலன் கெடும் . சுபக்கிரகங்கள் அந்தப் 
பாவங்களிலிருந்தால் அந்தப் பாவங்களுக்குப் பலம் உண்டாகும் . 
சுபக்கிரகமும் பாபக்கிரகமும் சேர்ந்து ஒரு பாவத்திலிருப்பின் அவ 
ரவர்களின் பலாபலத்திற்குத் தக்கபடி நன்மையோ கெடுதலோ உண் 
டாகும் . அல்லது சமபலம் பெறின் நல்லதும் கெட்டதும் கலந்து 
நடக்கும் . 6-8-12 இந்தப் பாவங்களில் இருப்பின் பலம் மாறுத 
வடையும் . அதாவது 6-8-12 - ல் பாபக்கிரக மிருப்பின் சுப பலமும் , 
சுபக்கிரக மிருப்பின் அசுபபலமும் உண்டென்று சொல்ப . 

சு . 87. இலக்கினாதிகளான பன்னிரண்டு பாவங்களில் ஒவ் 
வொரு பாவத்திலும் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களின் சம்பந்தம் 
மேஷாதி ராசிகளுடைய பலன்கள் பாவ பலன்கள் சுபக்கிரகங்க 
ளுடைய திருஷ்டி மித்துருகிரகங்களுடைய திருஷ்டி சத்துரு கிரகங்க 
ளுடைய திருஷ்டி பாவத்தில் நிற்கின்ற கிரகத்தின் உச்சம் ஸ்வக்ஷேத் 
திரம் மித்துரு க்ஷேத்திரம் நீச க்ஷேத்திரம் சத்துரு க்ஷேத்திரம் 
அஸ்தமனம் முதலிய பல லட்சணங்களைக் கொண்டு பாவத்தின் 
சுபா சுப பலானுபவத்தை நிச்சயித்துச் சொல்ல வேண்டும் . 


முப்பதாவது அத்தியாயம் முற்றிற்று . 


சு . 1 . 


முப்பத்தோராவது அத்தியாயம் . 
கேந்திரங்களில் இரண்டிரண்டு கிரகங்கள் 

இருப்பதின் பலன்கள் . 

இலக்கினம் நான்காமிடம் ஏழாமிடம் பத்தாமிடம் என் 
னும் நான்கு கேந்திர ஸ்தானங்களில் சூரியாதி சப்த கிரகங்களில் 
இரண்டிரண்டு கிரகங்கள் சேர்ந்திருப்பதினாலுண்டான பலங்களை 
இந்த அத்தியாயத்தில் தெளிவாய்க் கூறுகின்றார் . 

சு . 2. இலக்கினத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்குங் 
காலையிற் பிறந்தவன் தாய் தந்தையர் வியோகத்தால் பீடிதனாகவும் , 
அபிமானம் புத்திரர் பணம் இல்லாதவனாகவும் , காரியாதிகளில் ஜெய 
மில்லாதவனாகவும் துக்க முள்ளவனாகவும் இருப்பான் . 

சு . 3. நான்காமிடத்தில் சூரியனும் சந்திரனு மிருந்தால் பந்து 
சுகம் புத்திரர் இவைகள் இல்லா தவனாகவும் , தரித்திர முள்ளவனாக 
வும் , ஜட ( மந்த ) ப் பிரவிருத்தி யுள்ளவனாகவும் இருப்பான் . 

சு . 4. ஏழாமிடத்தில் சூரியனும் சந்திரனு மிருந்தால் பந்துக் 
சளும் புத்திரர்களும் சுகமும் இல்லா தவனாகவும் , ஸ்திரீகளால் 
தோல்வி யடைந்தவனாகவும் , தரித்திரனாகவும் இருப்பன் . 

சு . 5. பத்தாமிடத்தில் சூரியனும் சந்திரனு மிருந்தால் நல்ல 
சரீரத்தோடு கூடினவனாகவும் , சேனா நாயகனாகவும் , ராஜ குண முள் 
ளவனாகவும் , தயவில்லாதவனாகவும் , கெட்ட சுபாவ முள்ளவனாகவும் , 
சத்துருக்களை ஜெயிக்கின்றவனாகவும் இருப்பன் . 

சு . 6. இலக்கினத்தில் சூரியனும் செவ்வாயும் இருந்தால் 
பித்தபோகியாகவும் , பெரிய யுத்தங்களில் அதிக பராக்கிரம முள்ளவ 
னாகவும் , கோப முள்ளவனாகவும் , தேகத்தில் வெட்டோ காயமோ 
உள்ளவனாகவும் , குரூரமும் கடினமும் மூடத்துவமும் உள்ளவனாக 
வும் இருப்பன் . 

சு . 7. நான்காமிடத்தில் சூரியனும் செவ்வாயு மிருந்தால் பக் 
துக்கள் தனம் அற்றவனாய் ஒரு சுகமும் இல்லாதவனாய் அதிக கோப 
முள்ளவனாய் எல்லா விடத்திலும் தள்ளப்பட்டவனாய் இருப்பன் . 

சு . S. ஏழாமிடத்தில் சூரியனும் செவ்வாயும் இருந்தால் களத் 
திர மரணமோ விரகமோ உள்ளவனும் , காரணத்தினால் அதிக துக்க 


முப்பத்தோராவது அத்தியாயம் . 233 
முள்ளவனும் , ஸ்திரீயினால் எப்போதும் அவமதிப்பு அடைபவனும் , 
அந்நிய நாடுகளில் தாமதிக்கின்றவனும் ஆவன் . 

சு . 9. பத்தாமிடத்தில் சூரியனும் செவ்வாயும் இருந்தால் 
ஆரம்பிக்கின்ற காரியங்களில் பலத்தை அடையாதவனும் , அடிமை 
வேலை செய்பவனும் , எப்போதும் பிரமிக்கின்ற சீல முள்ளவனும் , முக் 
கியமாக ராஜாவை சேவிக்கின்றவனும் , விகல்ப முள்ளவனும் ஆவன் . 

சு . 10. இலக்கினத்தில் சூரியனும் புதனும் இருந்தால் வித்து 
வானும் , காரியமில்லாமல் அதிகம் பேசுகின்றவனும் , அங்க பல முள் 
ளவனும் , சூரர்களுடைய பிரதானியும் புத்திமானும் தீர்க்காயுளுள்ள 
வனும் ஆவன் . 

சு . 11. நான்காமிடத்தில் சூரியனும் புதனும் இருந்தால் ராஜ 
சமானனாகவும் , பிரசித்தனாகவும் , காவியங்களைத் தெரிகின்றவனாகவும் , 
குபேரனுக்குச் சமமான சம்பத்து உள்ளவனாகவும் , தடித்த சரீரமும் 
வளைந்த மூக்கும் உள்ளவனாகவும் இருப்பன் . 

12. ஏழாமிடத்தில் சூரியனும் புதனும் இருந்தால் 
கொலைப்பாதகம் சிறைச்சாலை வாசம் முதலானவைகளால் மரணத்தை 
அநுபவிக்கின்றவனாகவும் , கிரகிக்கத் தகுந்த வார்த்தையை யுடைய 
வனாகவும் , அதிகமாகப் பணத்தில் பிரிய மில்லாதவனாகவும் , ஸ்திரீ 
போகம் குறைந்திருப்பவனாகவும் களவு செய்பவனாகவும் இருப்பன் . 

சு . 13 , பத்தாமிடத்தில் சூரியனும் புதனுமிருந்தால் மூன்று 
லோகங்களிலும் பிரசித்தனாகவும் , யானை குதிரை இவைகளுக்கு 
நாதனாகவும் , பூமிக்கு அதிப (ராஜா அல்லது ராஜ சமானன் ) னாக 
வும் இருப்பன் . சூரியனாவது புதனாவது நீசமில்லாம லிருந்தால் 
மேற்சொன்ன பலன் நடக்கும் . நீசமானால் மேற் சொன்ன பலன் 
நடைபெறாது . 

சு . 14. இலக்கினத்தில் சூரியனும் குருவும் இருந்தால் குண 
வானாகவும் , மந்திரி அல்லது சேனா நாயகனாகவும் , பூச்சியனாகவும் , 
கல்வி தனம் போகம் இவை யுள்ளவனாகவும் , பிரசித்தனாகவும் இருப் 


சு. 


பன் . 


15 . நான்காமிடத்தில் சூரியனும் குருவுமிருந்தால் 
வேதத்திலும் நீதி சாஸ்திரத்திலும் காவியத்திலும் அறிவு உள்ளவ 
னாகவும் ; சுப முள்ளவனாகவும் , ஜன சம்மதனாகவும் , பிரியமாகப் 
பேசுகின்றவனாகவும் , ஆசார முள்ளவனாகவும் இருப்பன் . 

30 


ை 


234 


சாராவளி. 


சு. 16. ஏழாமிடத்தில் சூரியனும் குருவும் இருந்தால் காம 
வசனாகவும் , ஸ்திரீகளால் ஜெயிக்கப்பட்டவனாகவும் , தகப்பனைக் கும் 
றப்படுத்துகின்றவனாகவும் , சுவர்ணம் வெள்ளி ரத்தினங்கள் முத்துக் 
கள் இவைகள் உள்ளவனாகவும் , நல்ல சரீரமுள்ளவனாகவும் இருப்பன் . 

சு . 17. பத்தாமிடத்தில் சூரியனும் குருவுமிருந்தால் நிந்தைக் 
கிடமான குடும்பத்தில் பிறந்தாலும் கீர்த்தி சுகம் மானம் சம்பத்து 
இவைகளுள்ள அரசனாக இருப்பன் . 

சு . 18. இலக்கினத்தில் சூரியனும் சுக்கிரனு மிருந்தால் கலகத் 
தில் பிரியமுள்ளவனாகவும் , விநயமில்லா தவனாகவும் , கெட்ட 
வடிக்கை யுள்ளவனாகவும் , அதிக துக்கிதனாகவும் , நீசனாகவும் , களத் 
திரத்தினால் அதிகமாகத் தள்ளப்பட்டவனாகவும் இருப்பன் . 

சு . 19. நான்காமிடத்தில் சூரியனும் சுக்கிரனு மிருந்தால் 
அன்னியர்களுக்கு வேலைக்காரனாகவும் , ஒவ்வொரு விதமான துக் 
கங்களினால் பீடிக்கப்பட்டவனாகவும் , ஜனங்களால் தள்ளப்படுகின்ற 
வனாகவும் , தரித்திரனாகவும் இருப்பன் . 

சு . 20. ஏழாமிடத்தில் சூரியனும் சுக்கிரனு மிருந்தால் ஸ்திரீ 
களால் அதிகம் அவமதிக்கப்பட்டவனாகவும் , தனமில்லாதவனாகவும் , 
தடித்த சரீர முள்ளவனாகவும் , காடு மலைகளில் சஞ்சரிக்கின்றவனாக 
வும் , ஜனங்களால் துவேஷிக்கப் படுகின்றவனாகவும் இருப்பன் . 

சு . 21. பத்தாமிடத்தில் சூரியனும் சுக்கிரனு மிருந்தால் வியவ 
காரத்தில் பிரியமுள்ளவனாகவும் , ராஜாவின் மந்திரியாகவும் , சாஸ் 
திரங்களிலும் நிருத்தம் கீதை முதலிய கலாவித்தைகளிலும் சாமர்த் 
திய முள்ளவனாகவும் , அதிக வாகனம் தனம் சுகம் இவைகளுள்ளவ 
னாகவும் இருப்பான் . 

சு . 22. இலக்கினத்தில் சூரியனும் சனியு மிருந்தால் நிந்திதை 
(தள்ளப்பட்ட ) யான ஸ்திரீயின் புத்திரனாகவும் , கெட்ட ஜீவனமுள்ள 
வனாகவும் , அழுக்கடைந்த புத்தியுள்ளவனாகவும் ,பாப ஆசார முள்ளவ 
னாகவும் இருப்பன் . 

சு . 23. நான்காமிடத்தில் சூரியனும் சனியு மிருந்தால் தனக் 
குத்தகாத பிரவிருத்தியைச் செய்பவனாகவும் , தரித்திரனாகவும் , தன் 
னுடைய பந்துக்களால் பீடிக்கப்பட்டவனாகவும் இருப்பன் . 

சு . 24. ஏழா மிடத்தில் குரியனும் சனியு மிருந்தால் ஒரு 
விருத்திக்கும் தகாதவனாகவும் சோம்பேறியாகவும் பாக்கியக் குறை 


- 


முப்பத்தோராவது அத்தியாயம் . 


235 


வுள்ள வனாகவும் , களத்திரம் சுகம் தனம் இவையில்லாதவனாகவும் , 
வேட்டை யாடுபவனாகவும் , அறிவில்லா தவனாகவும் இருப்பன் . 

சு . 25. பத்தா மிடத்தில் சூரியனும் சனியு மிருந்தால் அடிமை 
வேலை செய்து பிழைப்பவனாய் , அன்னிய தேசத்தில் வசிப்பவனாய் , 
ஒரு வேளை ராஜாவினாலோ , அல்லது கள்வர்களாலோ கிடைத்த 
தனமுடையவனாய் இருப்பன் . 

சு . 26. இலக்கினத்தில் சந்திரனும் செவ்வாயு மிருந்தால் ரத் 
தம் அக்கினி பித்தம் இவைகளால் பீடிக்கப்பட்டு ராஜாவாகவாவது 
ராஜ சமானனாகவாவது இருந்து குரூரசுபாவ முள்ளவனாய் இருப் 
பன் . 

சு . 27. நான்கா மிடத்தில் சந்திரனும் செவ்வாயு மிருந்தால் 
அநேக கிலேசங்களோடு தரித்திரம் உள்ளவனாகவும் , சுகம் புத்திரர் 
சம்பத்து இவை யில்லாதவனாகவும் , அங்கக் குறைவு உள்ளவனாகவும் 
இருப்பன் . 

சு . 28 , ஏழா மிடத்தில் சந்திரனும் செவ்வாயு மிருந்தால் 
மதிப்பில்லாதவனாகவும் , அன்னியர்களுடைய பொருளில் ஆசைவுள்ள 
வனாகவும் , விருதாவாய்ப் பொய் பேசுகின்றவனாகவும் , வைராக்கிய 
முள்ளவனாகவும் இருப்பன் . 

சு . 29. பத்தா மிடத்தில் சந்திரனும் செவ்வாயும் இருந்தால் 
யானை குதிரை காலாள் இவைகள் விருத்தியுள்ளவனாகவும் , பராக் 
கிரம முள்ளவனாகவும் இருப்பன் . 

சு . 30. இலக்கினத்தில் சந்திரனும் புதனு மிருந்தால் சுகம் 
புத்தி சத்துவம் உள்ளவனாகவும் , சௌபாக்கியவானாகவும் , விரும்பத் 
தக்கவனாகவும் , அதிகமாய்ப் பேசுகின்றவனாகவும் , அதிக சாமர்த்திய 
முள்ளவனாகவும் இருப்பன் . 

சு . 31. நான்கா மிடத்தில் சந்திரனும் புதனு மிருந்தால் பங் 
துக்கள் சிநேகிதர்கள் புத்திரர் சுகம் பிரதாபம் தங்கம் குதிரை ரத் 
தினம் இவைகளுள்ளவன் ஆவன் . 

ஏழா மிடத்தில் சந்திரனும் புதனு மிருந்தால் பிரதாப 
முள்ளவனாகவும் , ராஜனுக்குப் பிரியமுள்ளவனாகவும் இருப்பன் . அன் 
றியும் அழக்கான ராஜனாகவோ பிரசித்தனாகவோ நல்ல வித்துவானா 
கவோ இருப்பான் . 

சு . 33. பத்தா மிடத்தில் சந்திரனும் புதனு மிருந்தால் மான 
மும் தனமும் உள்ளவனாகவும் , அதிகப் பிரசித்தியுள்ளவனாகவும் , 


சு .32 . 


236 


சாராவளி. 


ராஜாவாகவாவது 


ராஜாவினுடைய மந்திரியாகவும் , வயோதிகத்தில் துக்கிக்கின்ற வனாக 
வும் , பந்துக்களிலிருந்து பிரிந்தவனாகவும் இருப்பன் . 
சு. 34. இலக்கினத்தில் சந்திரனும் குருவு மிருந்தால் 

சமானனாகவாவது ஆகின் றவனாயும், 
பரந்து தடித்த மார்புள்ளவனாயும் , அதிக புத்திரரும் பந்துக்களும் 
சினேகிதர்களும் களத்திரமும் உள்ளவனாயும் , நல்ல சரீர முள்ளவ 
னாயும் இருப்பன் . 

சு . 35. நான்கா மிடத்தில் சந்திரனும் குருவுமிருந்தால் ராஜா 
வினுடைய மந்திரியாகவோ ராஜ சமானனாகவோ ஆகின்றவனாயும் , 
நல்ல பந்துக்கள் உள்ளவனாயும் , வைபவசமிருத்தி உள்ளவனாயும் , 
புத்தி சத்தியால் எல்லா சாஸ்திரங்களையும் அறிகின்றவனாயும் இருப் 
பன் . 

சு . 36 . ஏழா மிடத்தில் சந்திரனும் குருவுமிருந்தால் அதிக 
கல்வியும் அறிவும் உள்ளவனாகவும் , ராஜாவிற்குச் சிநேகித முள்ள 
னாக ஆகின்றவனாகவும் , கலா வித்தைகளில் சமர்த்தனாகவும் , வியா 
பாரியாகவும் , பண சமிருத்தி யுள்ளவனாகவும் இருப்பன் . 

சு . 37. பத்தா மிடத்தில் சந்திரனும் குருவுமிருந்தால் கல்வி 
யும் உதார குணமும் சம்பத்தும் அபிமானமும் கீர்த்தியும் உள்ள 
வனாகவும் , சுந்தரனாகவும் , மூட்டுவரை நீண்ட கைகளுள்ளவனாய் 
எல்லாராலும் நமஸ்கரிக்கப்படுபவனாகவு மிருப்பன் . 

சு. 38. இலக்கினத்தில் சந்திரனும் சுக்கிரனு மிருந்தால் வேசி 
களின் மநுபவிப்பவனாகவும் , 

அழகான 

சரீரத்துடன் 
கூடியவனாகவும் , குருக்களுக்குச் சம்மத முள்ள வனாகவும் , மாலை பட்டு 
வாசனா வஸ்துக்கள் 
வஸ்துக்கள் இவைகளால் 

வைகளால் அலங்கரித்துக் கொள்பவனாகவும் 
இருப்பன் . 
சு . 39 . 

நான்காமிடத்தில் சந்திரனும் சுக்கிரனு மிருந்தால் 
ஸ்திரீ ஜனங்களும் சுகமும் உள்ளவனாகவும் , கப்பல்களிலிருந்து 
கிடைத்த பணத்தோடு கூடியவனாகவும் , ஜனங்களுக்குப் பிரிய 
முள்ளவனாகவும் , போகங்களை அனுபவிக்கின்றவனாகவும் இருப்பன் . 

சு . 40. ஏழாமிடத்தில் சந்திரனும் சுக்கிரனுமிருந்தால் அதிக 
ஸ்திரீகளுள்ளவனாயும் , சுகமுள்ளவனாயும் , அதிக புத்திரரும் தனமும் 
இல்லாதவனாயும் , பெண் குழந்தைகள் அதிக முள்ளவனாயும் , அதிக 
புத்திசாலியயும் , ராஜாவைப் 

பிரவிர்த்திக்கின் றவனாயும் 
இருப்பன் . 


சுக 


முப்பத்தோராவது அத்தியாயம் . 


237 


சு . 41. பத்தாமிடத்தில் சந்திரனும் சுக்கிரனு மிருந்தால் அபி 
மானமும் ஏவுதலும் ( உத்தரவு கொடுத்தல் ) சம்பத்தும் உள்ளவனா 
யும் , ராஜாவின் மந்திரியாயும் , அதிக அடக்கம் ஒடுக்கம் உள்ளவ 
னாயும் , அநேக ஜனங்களுள்ளவனாயும் இருப்பன் . 

சு . 42. இலக்கினத்தில் சந்திரனும் சனியு மிருந்தால் அடிமை 
வேலை செய்பவனும் , கெட்டகுண முள்ளவனும் , அதிக குரூரனும் , 
லோபியும் , மேன்மை யில்லாதவனும் , தூங்குகின்றவனும் , பாபம் 
செய்பவனு மாவன் . 

சு . 43. நான்காமிடத்தில் சந்திரனும் சனியுமிருந்தால் ஜலமும் 
கப்பலும் 

சம்பந்தமான பிரவிருத்திகளினாலும் முத்து மணிக 
ளினாலும் முழுகுதல் முதலிய தொழில்களாலும் காலக்ஷேபம் செய் 
கின்றவனாயும் , சிரேஷ்டனாயும் , ஜன சம்மதம் உள்ளவனாயும் 
இருப்பான் . ( முழுகுதல் = ஜலத்தில் முழுகி முத்து முதலிய சிப்பிகள் 
படுத்தல் முதலியவைகள் ) 

சு . 44. ஏழாமிடத்தில் சந்திரனும் சனியு மிருந்தால் நகரம் . 
கிராமம் தேசம் முதலான இடங்களில் சிரேஷ்ட முள்ளவனாயும் , 
ராஜாவினால் வெகுமானிக்கப் படுகின்றவனாபும் , களத்திரமோ களத் 
திர சுகமோ இல்லாதவனாயும் இருப்பன் . 

சு 45. பத்தாமிடத்தில் சந்திரனும் சனியு மிருந்தால் அதிக 
குதிரை சைந்தியங்களுள்ளவனாயும் , சத்துருக்களை ஜெயிக்கின்றவனா 
யும் , பிரசித்தனாயும் , கெட்ட நடத்தை யுள்ள ஸ்திரீயின் புத்திரனா 
யும் , ராஜாவாகவோ ராஜ சமானனாகவோ ஆகின்றவனாயும் இருப் 


எ 


பன் . 


சு . 46. சுபக்கிரகத்துடன் இருக்கின்ற சந்திரன் அதிகமான 
சுபபலனைச் செய்பவனும் , செவ்வாயுடனாவது சனியுடனாவது சேர்ந்த 
சந்திரன் அதிகமான நல்ல பலனைச் செய்யாதவனுமாவன் . 

ஆனால் 
அந்தச் சந்திரன் பத்தாமிடத்தி லிருந்தால் சேனாதிபத்தியத்தைக் 
கொடுப்பன் . 

சு : 47. இலக்கினத்தில் செவ்வாயும் புதனுமிருந்தால் இம்கிக் 
கின்ற பழக்க முள்ளவனாயும் , அக்கினி சம்பந்தமான கர்மங்களில் 
சமர்த்தனாகவும் , ரச வாதத்தில் சிரம ஜீவியம் செய்பவனாயும் , தூது 
போவோனாயும் , சிறைச்சாலை யதிகாரியாயும் இருப்பன் . 

சு . 48. நான்காமிடத்தில் செவ்வாயும் புதனுமிருந்தால் பந் 
துங்களை விட்டுப் பிரிந்து சிநேகிதர்களுடன் சேர்ந்து இருப்பவனா 


238 


சாராவளி. 


யும் , பணம் பட்சணம் போகம் வாகனம் இவைகளோடு கூடினவனா 
யும் , ஸ்வ ஜனங்களினால் நிந்திக்கப்பட்டவனாயும் இருப்பன் . 

சு . 49. ஏழாமிடத்தில் செவ்வாயும் புதனு மிருந்தால் ஒவ் 
வொரு தேசங்களிலும் சஞ்சரிக்கின்றவனாயும் , அந்நியர்களுக்கு வேலை 
செய்து சம்பளம் வாங்குகின்றவனாயும் , நீசர்களால் சங்கட முள் 
வனாயும் , நன்றாக வியவகாரம் பேசுகின்றவனாயும் , முதல் தாரம் 
இழந்து விடுபவனாயும் இருப்பன் . 

சு . 50. பத்தாமிடத்தில் செவ்வாயும் புதனு மிருந்தால் சேனா 
நாயகனாகவும் , சூரனாகவும், கெட்ட ஜன பழக்க முள்ளவனாகவும் , 
அதிக குரூரனாகவும் , ராஜனுக்குச் சமானனாகவும் , தீரனாகவும் இருப் 
பன் . 

சு . 51. இலக்கினத்தில் செவ்வாயும் குருவு மிருந்தால் மந்திரி 
யாயும் , முக்கிய குணங்களுள்ளவனாயும் , எல்லாத் தர்ம ஆலயங்களி 
லும் அதிக கீர்த்தியோடு கூடினவனாயும் , எந்தச் சமயமும் உற்சாகப் 
பிரியனாபும் இருப்பன் . 

சு. 52. நான்காமிடத்தில் செவ்வாயும் குருவுமிருந்தால் பக் 
துக்களும் சிநேகிதர்களும் உடையவனாய் அவர்களினால் சம்ருத்தி 
(நிறை செல்வம் ) கடின மனம் சுகம் ராஜசேவை தெய்வபக்தி குரு 
பக்தி இவைகளை யுடையனாவன் . 

சு . 53. ஏழாமிடத்தில் செவ்வாயும் குருவு மிருந்தால் மலை 
யிலும் கோட்டையிலும் ஜலத்திலும் காட்டிலும் சஞ்சரிக்கின்ற 
பழக்க முள்ளவனாயும் , நல்ல பந்துக்களுள்ளவனாயும் , சூரனாபும் , 
களத்திரத்தை விட்டுப் பிரிந்தவனாயும் இருப்பன் . 

சு. 54. பத்தாமிடத்தில் செவ்வாயும் குருவு மிருந்தால் ராஜா 
வாகவே 

சமானனாகவோ இருப்பன் . அன்றியும் அதிக 
கீத்தி அதிக தனம் ஜனங்கள் பரிவாரங்கள் அதிக பிரவிருத்தி 
இவற்றால் சமர்த்தனும் ஆவன் . 

சு. 55. இலக்கினத்தில் செவ்வாயும் சுக்கிரனு மிருந்தால் 
வேசியாஸ்திரீகளி னிடத்தில் அதிக பிரியமுள்ளவனாயும் , நிந்திய 
சுபாவ முடையவனாயும் , நிந்திய கர்மத்தைச் செய்பவனாயும் , ஸ்திரீ 
களால் தன நஷ்ட முள்ளவனாயும் , தீர்க்காயுள் இல்லாதவனாயும் 
இருப்பன் . 


வா 


முப்பத்தோராவது அத்தியாயம் .. 239 
சு . 56. ( நான்காமிடத்தில் செவ்வாயும் சுக்கிரனு மிருந்தால் 
பந்துக்கள் புத்திரர்கள் சிநேகிதர்கள் இல்லா தவனாயும் , மன பீடை 
களால் அதிக துக்க முள்ளவனாயும் , அநேக விதமான துக்கங்களால் 
தபிக்கின்றவனாயும் இருப்பன் . 

சு . 57. ஏழாமிடத்தில் செவ்வாயும் சுக்கிரனு மிருந்தால் அதிக 
ஸ்திரீகளிடத்தில் பிரியமுள்ளவனும் , கெட்ட செய்கையுள்ளவனும் , 
நன்னடை யில்லாதவனும் , ஸ்திரீகளால் அதிக துக்கங்களை அநுப 
விப்பவனும் ஆவன் . 

சு . 58. பத்தாமிடத்தில் செவ்வாயும் சுக்கிரனு மிருந்தால் அஸ் 
திரப் பிரயோக வித்தையை உபதேசிக்கின்றவனும் , புத்திமானும் , 
கல்வி தனம் வஸ்திரம் மாலை இவைகளுள்ளவனும் , பிரசித்தனும் , 
ராஜாவினுடைய மந்திரியும் ஆவன் . 

சு . 59. இலக்கினத்தில் செவ்வாயும் சனியுமிருந்தால் யுத்தத் 
தில் ஜெயம் அடைகின்றவனும் , தாயினால் விரோதிக்கப்பட்டவனும் , 
அற்பாயுளுள்ளவனும் , பாக்கியம் குறைந்தவனும் ஆவன் . 

சு . 60. நான்காமிடத்தில் செவ்வாயும் சனியுமிருந்தால் அன்ன 
பானாதிகளான ஒரு சுகமு மில்லா தவனும், ஸ்வ ஜனங்களாலும் பந் 
துக்களாலும் உபேட்சிக்கப்பட்டவனும் பாபியும் ஆவன் . 

சு . 61. ஏழாமிடத்தில் செவ்வாயும் சனியு மிருந்தால் களத்திர 
சுகமோ புத்திரரோ அல்லது புத்திர சுகமோ இல்லா தவனாயும் , தரித் 
திரத்தாலும் வியாதியாலும் பீடிக்கப்பட்டவனாயும், துக்க சுபாவ முள் 
ளவனாயும் , ஜனங்களால் பீடிக்கப்பட்டவனாயும் , லோபியாயும் இருப் 
பன் , 

சு . 62. பத்தாமிடத்தில் செவ்வாயும் சனியு மிருந்தால் ராஜாவி 
னிடத்திலிருந்து தனலாபம் பெறுபவனாயும் , பெரிய குற்றத்தினால் 
ராஜதண்டனை யடைபவனாயும் , பொய் சொல்லுபவனுமாயுமிருப்பன் . 

சு . 63. இலக்கினத்தில் புதனும் குருவு மிருந்தால் நல்ல சரீ 
ரம் நல்ல சுபாவம் உள்ளவனும் , வித்துவானும் , ராஜாவினால் வெகு 
மானிக்கப்பட்டவனும் , தேசத்தின் நாதனும் , வாகனம் சுகம் போகம் 
ஆகிய இவைகள் உள்ளவனுமாவன் . 

சு . 64. நான்காமிடத்தில் புதனும் குருவு மிருந்தால் பந்து 
சிநேகிதர் சுகம் உள்ளவனாகவும் , ஸ்திரீ தனமும் சௌபாக்கியமும் 


240 

சாராவளி. 
சம்பத்து முள்ளவனாகவும் , காரியங்களில் சமர்த்தனாகவும் , ராஜ 
மானசனாகவும் இருப்பன் . 

சு . 65. ஏழாமிடத்தில் புதனும் குருவுமிருந்தால் சத்துருக்களை 
நாசம் செய்கின்றவனும் , நல்ல களத்திர முள்ளவனும் , அதிக ஜனங் 
கள் பந்துக்கள் தனம் பராக்கிரமம் முதலியன கூடியவனும் , தகப் 
பனைப் பார்க்கிலும் குணவானும் ஆவன் . 

சு . 66. பத்தாமிடத்தில் புதனும் குருவு மிருந்தால் ராஜாவா 
கவோ 

ராஜமந்திரியாகவோ இருப்பன் . அல்லாமலும் மானம் 
ஆக்ஞாபலம் கீர்த்தி வைதீக காரியங்களில் அதிக நிபுணத்துவம் விரு 
யாதி குணங்கள் ஆகிய இவைகள் உள்ளவனும் ஆவன் . 

சு . 67. இலக்கினத்தில் புதனும் சுக்கிரனும் மிருந்தால் நல்ல 
சௌந்தர்யாதி குணங்களுள்ள சரீர முள்ளவனாயும் , வித்வானாயும் 
சத்ஜன சம்மதனாயும் , சௌபாக்கிய யுந்தனாயும் , ராஜாவினால் வெகு 
மானிக்கப்படுகின்றவனாயும் , அதிக நன்றியுள்ளவனாயும் , தேவப் 
பிராம்மண பக்தனாயும் , பிரசித்தனாயும் இருப்பன் . 

சு . 68. நான்காமிடத்தில் புதனும் சுக்கிரனு மிருந்தால் புத்திரரும் 
சிநேகிதரும் பந்துக்களும் உள்ளவனாயும் அதிக சௌபாக்கிய முள்ள 
வனாயும் , ராஜாவாகவோ ராஜ மந்திரியாகவோ இருப்பவனாயும் , அதிக 
மங்களங்களுள்ளவனாயும் இருப்பன் . 

சு . 69. ஏழாமிடத்தில் புதனும் சுக்கிரனு மிருந்தால் நற்குண 
மும்யௌவனமும் பொருந்திய அநேக ஸ்திரீகளால் சூழப்பட்டவன் 
யும் , போகம் தனம் ஐஸ்வரியம் சுகம் ஆகிய இவைகள் உள்ள வயைம் . 
ராஜாவின் சிநேகிதனாயும் இருப்பன் . 

சு . 70. பத்தாமிடத்தில் புதனும் சுக்கிரனு மிருந்தால் நீதி 
சாஸ்திரங்களில் சமர்த்தனாயும் , ராஜாவாகவோ 

ராஜசமானாகனகவோ 
ஆகின்றவனாயும் , பூஜ்ஜியனாயும் , நீசர்களைச் சேராதவனாயும், தன 
வானாயும் , கர்ம சாபல்லியம் சாமர்த்தியம் உள்ளவனாகவும் இருப்பன். 

சு . 71. இலக்கினத்தில் புதனும் சனியுமிருந்தால் இளைத்த 
சரீர முள்ளவனாயும் , பாபமுள்ளவனாயும் , கல்வி தனம் வாகனம் 
இவைகளில்லாதவனாயும் , ஆயுசும் பாக்கியமும் குறைந்தவனாயும் 
இருப்பன் . 

சு . 72. நான்காமிடத்தில் புதனும் சனியு மிருந்தால் அன்ன 
பானாதி வஸ்துக்களும் பந்துக்களும் இல்லாதவனாபும் , ஸ்வஜனங்களி 


முப்பத்தோராவது அத்தியாயம் . 241 
லிருந்து தள்ளப்பட்டவனாயும் , அறிவில்லா தவனாயும் , சிநேகிதர்க 
ளில்லா தவனாயும் , பாப முள்ளவனாயும் இருப்பன் . 

சு . 73. ஏழாமிடத்தில் புதனும் சனியுமிருந்தால் பிரபுவின் 
வேலைக்காரனாகவும் , மூர்க்கத்தனமுள்ளவனாகவும் , பரோபகாரியாக 
வும் , சத்ஜனமில்லாதவனாகவும் , அதிக அழுக்குள்ளவனாகவும் , 
பொய் சொல்லுபவனாகவும் இருப்பன் . 

சு . 74. பத்தாமிடத்தில் புதனும் சனியுமிருந்தால் சகல சத் 
துருக்களையும் ஜெயிக்கின்றவனாகவும் , ஸ்வஜனங்களும் பந்து ஜனங்க 
ளும் வாகனங்களும் கிரகோபகரணங்களும் சம்பத்துக்களும் உள்ளவ 
னாகவும் , பிராமணர் குருக்கள் தேவர் இவர்களைப் பூசிப்பவனாகவும் 
இருப்பன் . 

சு . 75. இலக்கினத்தில் குருவும் சுக்கிரனும் இருந்தால் குரு 
வின் உபதேசமுள்ளவனாகவும் , ராஜாவாகவும் ( பிராமண குலத்தில் 
ஜனித்தவனாயிருந்தாலும் ) ராஜசமான குணங்களோடு கூடியவனாகவும் , 
அநுகூலனாகவும் இருப்பன் . 

சு . 76. நான்காமிடத்தில் குருவும் சுக்கிரனும் இருந்தால் சகல 
சத்துருக்களையும் ஜெயிக்கின்றவனாயும் , ஸ்வஜனங்களும் பந்துக்களும் 
வாகனங்களும் அர்த்தங்களும் தனமும் உள்ளவனாயும் , பிராம்மணர் 
களையும் தேவர்களையும் குருக்களையும் பூசிக்கின்றவனாயும் இருப்பன் . 

சு . 77. ஏழாமிடத்தில் குருவும் சுக்கிரனும் இருந்தால் நல்ல 
களத்திரமும் , இரத்தினாதி சிரேஷ்ட வஸ்துக்களும் கிரகோப 
ணாதிகளான தனாதியும் , ஸ்திரீ சந்தானங்களும் , சுகமும் , கீர்த்தி 
யும் , நல்ல வாகனமும் , போகாதி அநுபவசுகமும் உள்ளவன் ஆவன் . 

சு . 78. பத்தாமிடத்தில் குருவும் சுக்கிரனும் இருந்தால் அதிக 
உத்கிருஷ்ட மன துடையவனாகவும் ,, தன்னுடைய ஆக்ஞையை 
நடத்துகின்றவனாகவும் , சகல வைபவங்களோடு கூடியவனாகவும் , 
ராஜாவாகவும் , அதிக வேலையாளும் சம்பத்தும் உள்ளவனாகவும் , சத் 
விருத்தியுள்ளவனாகவும் இருப்பன் . 

சு . 79. இலக்கினத்தில் குருவும் சனியுமிருந்தால் மதோன் 
மத்தனாகவும் , நிஷ்டூரனாகவும் , சிரேஷ்ட குலத்தில் பிறந்தவனாகவும் , 
வித்துவானாகவும் , தனங்களும் அற்பசுகமும் உள்ளவனாகவும் , துஷ்ட 
னாகவும் இருப்பன் . 

சு . 80. நான்காமிடத்தில் குருவும் சனியுமிருந்தால் ராஜ மந்திரி 
யாகவும் , ஆரோக்கியமுள்ளவனாகவும் , பந்துக்கள் சிநேகிதர்கள் இவர் 

31 


கர 


242 


சாராவளி. 


களால் ஜயம் அடைந்தவனாகவும் , சந்தோஷமும் சம்பத்தும் சுகமும் 
உள்ளவனாகவும் இருப்பன் . 

சு . 81. ஏழாமிடத்தில் குருவும் சனியுமிருந்தால் ஸ்திரீ விரோத 
நிமித்தமாக தன நஷ்ட மடைந்தவனாகவும் , சூரனாகவும் , வியசனமும் 
மூடத்துவமும் உள்ள வனாகவும் , கெட்ட சரீரத்தோடு கூடியவனாக 
வும் , பிதாவின் தனத்தில் ஆசைப்படுகின்றவனாகவும் , அறிவில்லா 
தவனாகவும் இருப்பன் . 

சு . 82. பத்தாமிடத்தில் குருவும் சனியுமிருந்தால் ராஜாவின் 
சிநேகிதனாகவோ ராஜாவாகவோ இருப்பதுமன்றி அற்பசந்தானம் 
ஸ்திரபுத்தி திரண்ட பசுக்கள் வாகனம் தனம் ஆகிய இவைகள் உள் 
ளவனாகவும் இருப்பன் . 

சு . 83. இலக்கினத்தில் சுக்கிரனும் சனியுமிருந்தால் அதிக 
ஸ்திரீகளோடு ரமிக்கின்றவனாயும் , சுந்தர சரீரனாயும் , சுகமும் தன 
மும் போகமும் உள்ளவனாயும் , அதிக வேலையாட்களுள்ளவனாயும் , 
துக்கமுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 84. நான்காமிடத்தில் சுக்கிரனும் சனியுமிருந்தால் சிநேகிதர் 
களால் தனமும் பந்துக்களால் வெகுமானமும் , அரசர்களால் பிரீதி 
யும் உள்ளவன் ஆவன் . 

சு . 85. ஏழாமிடத்தில் சுக்கிரனும் சனியுமிருந்தால் ஸ்திரீகளும் , 
ரத்தினங்களும் , பலவித சுகங்களும் , சம்பத்துக்களும் , கீர்த்தி 
யும் , எல்லாவித ஐசுவரியங்களும் அடைபவனாகவும் , தேசலாப 
முள்ளவனாகவும் இருப்பன் . 

சு . 86. பத்தாமிடத்தில் சுக்கிரனும் சனியுமிருந்தால் சுகதுக் 
காதிகளிலிருந்து பிரிந்தவனாயும் , லோகப் பிரசித்தியுள்ளவனாயும் , 
விசேஷகர்மங்களைச் செய்கின்றவனாயும் , ராஜமந்திரியாயும் , உத்கிருஷ் 
டனாயும் இருப்பன் . 

87. இந்தப்பிரகாரம்லக்கினாதிகேந்திரங்களில் இரண்டிரண்டு 
கிரகங்களிருப்பதின் பலன் சொல்லப்பட்டது . இது போல மூன்று 
நான்கு ஐந்து ஆறு ஏழு கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் ஆலோசித்து 
நிதானமாய்ப் பலன்களைச் சொல்லவேண்டும் . எப்படியென்றால் லக் 
கினத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் இவர்கள் ஒன்று சேர்ந்திருந் 
தால் சூரியன் சந்திரன் , சந்திரன் செவ்வாய் , சூரியன் செவ்வாய் இவர் 
கள் சேர்ந்திருந்தபலன் மூன்றும் சேர்த்துச் சொல்லவேண்டும் . 
இதைப்போலவே மற்றுமுள்ள கிரகங்களுக்கும் பலன்களை நிதானித் 
துச் சொல்லவேண்டும் . 

முப்பத்தோராவது அத்தியாயம் முற்றிற்று . 


சு . 


முப்பத்திரண்டாவது அத்தியாயம் . 

பாக்கிய பாவ சிந்தை . 
1 . சர்வ ஜீவர்களுக்கும் சுக துக்கங்களின் பிரதான ஸ்தா 
னம் பாக்கியமாகும் . அதனால் மற்ற லக்கினம் முதலுள்ள மற்றப் 
பாவங்களைத் தள்ளினாலும் பாக்கிய பாவத்தைப்பற்றி விசேஷ 
மாய்த் தெரிந்து கொள்ள வேண்டியதா யிருக்கின்றது . ஏனென்றால் 
பாக்கியமின்றெனில் உலகத்தில் மேன்மை ஒன்றுமில்லை யாதலால் 
இந்தப் பாக்கியா பாக்கிய பாவம் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படு 
கின்றது என்றறிக. 

சு . 2. ஜன்மலக்கினத்திலிருந்தோ சந்திரா லக்கினத்திலிருந்தோ 
ஒன்பதாவது இராசி பாக்கிய ஸ்தானமாகும் . ஜாதகத்தின்படி லக்கி 
னத்திற்கோ சந்திரனுக்கோ பலம் கூடுதல் என்று தெரிந்து அதனு 
டைய ஒன்பதாவது ராசியைப் பாக்கிய பாவமாகத் தெரிந்துகொள்ள 
வேண்டியது . எனவே , இனி அந்தப் பாக்கிய பாவத்தைக்கொண்டு 
தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களைக் கீழே வருவனவற்றா 
லறிந்துகாள்க. 

சு . 3. ஒன்பதாம் பாவாதிபன் ஏதாவதொரு ஸ்தானத்தில் 
இருந்தாலும் , ஒன்பதாமிடத்திலிருக்கின்ற கிரகம் 

பலம் அல்லது 
அற்பபலம் உள்ளவனாக இருந்தாலும் , அந்தக் கிரகம் ஒன்பதாம் 
பாவாதிபனுடைய காரகனாகின்றான் என்றே அறியவேண்டியது . 

சு . 4. ஒன்பதாம் பாவாதிபனான கிரகம் அவ்வீட்டையே பார்க் 
கினும் , அல்லது அதில் இருப்பினும் , சுதேசத்தில் பாக்கியம் கிடைக் 
கும் . மற்றக் கிரகங்கள் பார்ப்பினும் , - அவ்வொன்பதா மிடத்திலே 
இருப்பினும் , அன்னிய தேசத்தில் பாக்கிய பலம் இருக்கின்றதாகக் 
கொள்ளவேண்டும் . 

சு . 5. இலக்கினம் ஐந்தாமிடம் , மூன்றாமிடம் இவைகளில் பல 
முள்ள கிரகங்கள் இருந்தாலும் அவர்கள் பார்த்தாலும் ஜாதகன் 
எப்பொழுதும் சிரேஷ்டனாகவே இருப்பன் 

சு . 6 , 7. குரு பலவானாக ஒன்பதாமிடத்திலிருந்தால் அரசனு 
டைய அமைச்சனாகவும் , அந்தக் குருவைச் சூரியன் பார்க்கில் அரச 
னோடு சமமானவனாகவும் , சந்திரன் பார்க்கில் அழகும் போகமும் 


244 


சாராவளி. 


உடையவனாகவும் , செவ்வாய் பார்க்கில் சுவர்ணலாபம் கிடைப்பவனாக 
வும் , புதன் பார்க்கில் அதிக செல்வமுடையவனாகவும் , சுக்கிரன் பார்க் 
கில் பசு வாகனம் பணம் இவையுடையவனாகவும் , சனி பார்க்கில் பூமி 
யாதி ஸ்தாவரப் பொருள்களும் கழுதை எருமை முதலிய மிருகங் 
களும் உள்ளவனாகவும் இருப்பான் . 

சு . 8. ஒன்பதாமிடத்திலிருக்கின்ற குருவைச் சூரியனும் 
செவ்வாயும் சேர்ந்து பார்க்கில் ஐசுவரியமும் ரத்தினங்களும் சுவர் 
ணங்களும் உள்ளவனாகவும் , சாகசப் பிரவிருத்திகளைச் செய்கின்றவ 
னாகவும் , பலத்தினால் சாமர்த்தியவானாகவும் , வாகனங்கள் பரிவாரங்கள் 
உடையவனாகவும் இருப்பன் . 

சு . 9. ஒன்பதில் இருக்கின்ற குருவைச் சூரியனும் சந்திரனும் 
சேர்ந்து பார்க்கில் எப்பொழுதும் சமிருத்தியுள்ளவனாகவும் , மாதா 
பிதாவிற்கு விருப்பமுள்ளவனாகவும் , பிரசித்தி பெற்றவனாகவும் , ராஜ 
சமானமானவனாகவும் , நிரம்ப மனைவியோடு கூடியவனாகவும் இருப் 
பன் . 

சு . 10. சூரியனும் புதனும் கூடி ஒன்பதாமிடத்திலிருக்கின்ற 
குருவைப் பார்க்கில் அழகும் விரும்பத்தக்கதுமான சௌபாக்கிய 
முள்ளவனாகவும் , விசேஷமான ஸ்திரீகள் அலங்காரம் தனம் இவை 
கள் உள்ளவனாகவும் , காவ்யம் கலை வித்தைகளில் அறிவு சாமர்த்தியம் 
புத்தி இவை யுள்ளவனாகவும் இருப்பன் . 

சு . 11. சூரியனும் சுக்கிரனும் கூடி ஒன்பதாமிடத்திலிருக் 
கின்ற குருவைப் பார்க்கில் திருநாட்கள் சங்கம் இவைகளுக்குப் 
போகின்றவனாயும் , பந்துக்கள் எருமைகள் ஆடுகள் யானைகள் இவை 
யுள்ளவனாயும் , தள்ளப்பட்டவனாயும் இருப்பன் . 

சு . 12. சூரியன் சனி இவர்களிருவரும் ஒன்றுகூடி ஒன்பதா 
மிடத்திலிருக்கின்ற குருவைப் பார்க்கில் தேசம் நகரம் சமூகம் 
சமுதாயம் இவைகளில் ஒன்றிற்குத் தலைவனாகவும் , பிரசித்தி வித்தை 
குணம் தனம் இவையுள்ளவனாகவும் , நிதிகளுக்கு அதிபதியாகவும் , 
பணங்களைச் சம்பாதிக்கின்றவனாகவும் இருப்பான் . 

சு . 13. சந்திரனும் செவ்வாயும் கூடி ஒன்பதாமிடத்திலிருக் 
கின்ற குருவைப் பார்க்கில் சேனாதிபதியாகவும் , சிரேஷ்டனாகவும் 
அரச அமைச்சனாகவும் , பலவித சுகமுள்ளவனாகவும் , சௌபாக்கிய 
முள்ள வனாகவும் இருப்பன் . 


| 


குருவைப் பார்க்கில் 


முப்பத்திரண்டாவது அத்தியாயம் . 245 
சு . 14. சந்திரனும் புதனும் கூடி ஒன்பதாமிடத்திலிருக்கின்ற 

உத்தம கிருகமும் படுக்கைச் சாமான்களும் 
உள்ளவனாகவும் , தேஜசு உள்ளவனாகவும் , ராஜசமத்துவனாகவும் , எப் 
பொழுதும் புத்தி உணர்ச்சி உள்ளவனாகவும் இருப்பான் . 

சு . 15. சந்திரனும் சுக்கிரனும் கூடி ஒன்பதாமிடத்திலிருக் 
கின்ற குருவைப்பார்க்கில் தனவானாகவும் , காரியங்களில் ஊக்கமுள் 
ளவனாகவும் , பராக்கிரமசாலியாகவும் , பரதாரங்களைச் சேர்ந்தவனாக 
வும் , சந்ததியற்றவனாகவும் இருப்பன் . 

சு . 16. சந்திரனும் சனியும் கூடி ஒன்பதாமிடத்திலிருக்கின்ற 
குருவைப்பார்க்கில் நிரம்ப மதமுள்ளவனாகவும் , அதிக தைரியத் 
தோடு வாழ்கின்றவனாகவும் , அன்னிய தேசங்களில் சஞ்சரிப்பவனாக 
வும் , விவகாரியாகவும் , பொய் சொல்லுகின்றவனாகவும் , ஒருகுணமும் 
இல்லாதவனாகவும் இருப்பான் . 

சு . 17. செவ்வாயும் புதனும் கூடி ஒன்பதாமிடத்திலிருக்கும் 
குருவைப் பார்க்கில் எப்பொழுதும் அறிவுள்ளவனாகவும் , நிரம்பிய 
நல்ல சுபாவத்தோடு கூடினவனாகவும் , நல்ல குணங்களும் கல்வியும் 
வாக்கிய ஞானங்களும் உள்ளவனாகவும் , மன ரஞ்சிப்பான வேட 
ம்பரங்களோடு கூடின வனாகவும் இருப்பன் . 

சு . 18 : செவ்வாயும் சுக்கிரனும் கூடி ஒன்பதாமிடத்திலிருக் 
கும் குருவைப்பார்க்கில் தனம் கல்வியுள்ளவனாகவும் , அந்திய தேசம் 
செல்கின்றவனாகவும் , சத்துவகுணப் பிரதானியாகவும் , நிரம்ப சாமர்த் 
தியவானாகவும் , குரூரமுள்ளவனாகவும் இருப்பன் . 

சு . 19. செவ்வாயும் சனியும் கூடி ஒன்பதாமிடத்திலிருக்கும் 
குருவைப்பார்க்கில் குலவிரோத செயல்கள் புரிபவனாகவும் , விபா 
மின்றிப் பேசுகின்றவனாகவும் , கெட்ட சுபாவமுள்ளவனாகவும் , அன் 
னிய தேசத்தில் வசிக்கின்றவனாகவும் , நிலையில்லாத மனிதனோடு 
சேர்ந்தவனாகவும் இருப்பன் . 

சு . 20. புதனும் சுக்கிரனும் கூடி ஒன்பதாமிடத்திலிருக்கும் 
குருவைப்பார்க்கில் சிற்பக்கல்வி தெரிகின்றவனாயும் , நல்ல சுபாவ 
முள்ளவனாயும் , வித்வானாயும் , அழகுள்ளவனாயும் , வாக்கியங்களை 
மனத்தினால் கிரகிக்கின்றவனாயும் , 

வேடப் பொருத்த 
முள்ளவனாயும் இருப்பன் . 

சு . 21. புதனும் சனியும் கூடி ஒன்பதாமிடத்திலிருக்கும் 
குருவைப்பார்க்கில் அதிருஷ்டமும் கல்வியும் வாக்குச் சாமர்த்திய 


நல்ல 


246 


சாராவளி. 


மும் அழகும் பராக்கிரமும் சுகமும் சிக்ஷாகுணமும் விநயமுமுள்ளவ 
னாய் இருப்பன் . 

சு . 22. சுக்கிரனும் சனியும் கூடி ஒன்பதாமிடத்திலிருக்கும் 
குருவைப்பார்க்கில் அரசர் பிரபுக்கள் இவர்களது அரசாங்கப் பிர 
தானியாகவும் , நிரம்பப் பெருகிய சம்பத்தோடு கூடினவனாகவும் 
இருப்பன் . 

சு . 23. ஒன்பதாமிடத்திலிருக்கின்ற குருவை அவ்வொன்ப 
தாம் பாவாதிபனான கிரகம் பார்க்கில் பாக்கிய விருத்தி முதலிய 
குணங்கள் விசேஷமாயுண்டாகும் . மேற்சொன்ன படி பாவாதிபன் 
பார்வை ஒன்பதாமிடத்திற்கு இல்லாவிடின் பூர்ணமாக உண்டாகாது 
என்க . 

சு . 24. ஒன்பதாமிடத்தில் குருவிருந்து அதை மற்ற ஆறு 
கிரகங்கள் பார்க்கின் சிரேஷ்டமான ரூபம் , நல்ல பலம் , தேஜசு ,, 
நிரம்ப சம்பத்து , இவற்றோடு கூடிய அரசனாய் இருப்பன் . 

சு . 25. ஒன்பதாமிடத்தில் பூர்ண சந்திரன் அல்லது சுபக்கிரக 
மான புதன் சுக்கிரன் குரு இவர்களில் ஒருவனோ பலரோ அல் 
லது எல்லாருமோ பூர்ணபலத்தோடிருப்பின் ராஜ்யம் பூமி இவைக 
ளின் லாபமும் , தன தான்யாபி விருத்தியும் , தீர்க்காயுசும் , தர்மமும் , 
புஷ்டியும் , மேலும் மேலும் அதிகமாய் அடையத்தக்கவனாய் 
இருப்பன் . 

சு . 26. எல்லாப் பாபக்கிரகங்களும் ஒன்பதாமிடமான நீசத் 
திலோ சத்துருக்ஷேத்திரத்திலோ சுபர்களின் சம்பந்தம் பார்வை 
இல்லாமலிருந்தால் பலஹீனனாயும் , தரித்திரனாயும் அபகீர்த்தியுள்ள 
னாயும் , அழுக்குள்ளவனாயும் இருப்பன் . புத்திசாலியான தைவக்ஞன் 
ஒன்பதாமிடத்தின் ஆதிக்கியத்தையும் கெடுதலையும் நன்கறிக்து 
இப்பலன்களுக்கு நிறையுந் தன்மையையோ குறையுந்தன்மையையோ 
அறிந்து சொல்ல வேண்டும் . 

பாபக்கிரகங்கள் தங்களுக்கு ஸ்வக்ஷேத்திரம் அல்லது 
மூலத்திரிகோண க்ஷேத்திரத்திரமாயுள்ள ஒன்பதாமிடத்தில் சுபக் 
கிரக பார்வையோடுகூடி இருப்பின் உத்தம குணங்களோடு பலவித 
சௌகரியமும் உடையவனாய்ச் சுகமாய் வாழ்வன் . 

சு . 28. ஒன்பதாமிடத்தில் பூர்ண சந்திரன் இருப்பினும் , அவ் 
விடத்தில் உச்சபலம் சேஷ்டாபலம் முதலிய முக்கிய பலத்தோடு 


சு. 27 . 


முப்பத்திரண்டாவது அத்தியாயம் . 247 
சனி செவ்வாய் புதன் இவர்கள் யாவருமோ சிலர் மாத்திரமோ இருப் 
பினும் ராஜயோகம் கிடைக்கு மென்றறிக . 

சு . 29. சூரியன் முதலான ஏழுகிரகங்களில் ஒருவர் உச்சராசி 
யான ஒன்பதாமிடத்திலிருந்தால் சுவர்ணம் முதல் அநேக தனங்க 
ளோடு சிரேஷ்ட முள்ளவனாக இருப்பன் . அவ்வொன்பதா மிடத் 
திற்குப் பலபராக்கிரம கிரகங்களான சுபக்கிரகங்களுடைய பார்வை 
ஏற்படின் சகல எதிரிகளையும் ஜெயிப்பவனாகவும் , நல்ல கீர்த்தி நல்ல 
தேஜசு உள்ளவனாகவும் இருப்பன் . 

சு . 30. ஒன்பதாமிடத்தில் இரண்டு கிரகங்கள் இருப்பதின் 
யோகம் சொல்லப்படுகின்றது . 

ஒன்பதாமிடத்தில் சூரியனும் சந்திரனும் கூடி இருந்தால் அற் 
பாயுசுள்ளவனாகவும் , நேத்திர வியாதியுள்ளவனாகவும் , பணமும் 
சௌக்கியமும் உள்ளவனாகவும் , கலகப் பிரியனாகவும் இருப்பன் . 

சு . 31. ஒன்பதாமிடத்தில் சூரியனும் செவ்வாயுங்கூடி இருந் 
தால் நிரம்ப துக்கமுள்ளவனாகவும் , கலகப்பிரியனாகவும் , நிரம்ப 
கோபமுள்ளவனாகவும் , அரசப்பிரியனாகவும் , தைரியமுள்ளவனாகவும் , 
சாமர்த்தியமுள்ளவனாகவும் இருப்பன் . 

சு . 32. ஒன்பதாமிடத்தில் சூரியனும் புதனுங்கூடி இருப்பின் 
நிபுணத்துவமுடையவனாகவும் , துக்கத்துடன் அதிக எதிரிகளுள்ளவ 
னாகவும் , பலவிதவியாதிகளால் இம்சையடைபவனாகவும் இருப்பன் . 

சு . 33. ஒன்பதாமிடத்தில் சூரியனும் குருவுங் கூடியிருப்பின் 
தனவானாயும் , தன சமிருத்தியுள்ள தகப்பனோடு கூடினவனாயும் , தீர்க் 
காயுசுள்ளவனாயும் , பூசிக்கப்படுகின்றவனாயும் , நிரம்ப தைரிய சாலி 
யாயும் இருப்பன் . 

சு . 34. ஒன்பதாமிடத்தில் சூரியனும் சுக்கிரனுங் கூடியிருப் 
பின் வியாதியஸ்தனாயும் , தன்னிஷ்டப்படி சுகந்த திரவியங்களும் 
மாலைகளும் ஆபரணங்களும் ஆடைகளும் அடைபவனாயும் இருப்பன் . 

சு . 35. ஒன்பதாமிடத்தில் சூரியனும் சனியுங்கூடி இருப்பின் 
தனவானாயும் , நேத்திரரோகமுள்ளவனாயும் , தகப்பனுக்கு வியாதி 
அரிஷ்டம் இவை உண்டாக்குகின்றவனாயும் , அற்பாயுசுடையவ 
னாயும் இருப்பன் . 

சு . 36. ஒன்பதாமிடத்தில் சந்திரனும் செவ்வாயுங்கூடி இருப் 
பின் மாதாவுக்கு நாசமுண்டு பண்ணுகின் றவனாயும் , அங்கக் குறைவு 


248 


சாராவளி. 


உள்ளவனாயும் , சம்பத்து உள்ளவனாயும் , சரீரத்தில் புண் காயம் 
உள்ளவனாயும் இருப்பன் . 

சு . 37. ஒன்பதாமிடத்தில் சந்திரனும் புதனுங்கூடியிருப்பின் 
சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்ற பண்டிதனாயும் , அங்கக் குறைவு 
உள்ளவனாயும் , மனிதரில் சிரேஷ்டமுள்ளவனாயும் , பலவிதம் பேசு 
கின்றவனாயும் , கேள்வி ஞானமுடையவனுமாயிருப்பான் . 

சு . 38. ஒன்பதாமிடத்தில் சந்திரனும் குருவுங்கூடியிருப்பின் 
நிரம்ப சிரேஷ்டனாயும் , கூடுதலான சௌபாக்கியங்களுள்ளவனாயும் , 
அதிக சம்பத்து உள்ளவனாயும் , எல்லாவிடத்திலும் சுகம் அநுபலிக் 
கின்றவனாயும் , தீரனாயும் இருப்பன் . 

சு . 39. ஒன்பதாமிடத்தில் சந்திரனும் சுக்கிரனுங்கூடியிருப் 
பின் வியாதியஸ்தனாயும் , கெட்டசுபாவமுள்ள பெண்களின் புருஷனா 
யும், விருத்தியடைகின்றவனாயும் , தகப்பனுடைய மாற்றாந் தாரத்திற் 
குப் பிறந்தவனாயும் , மந்திரியின் அதீதனாயும் இருப்பன் . 

சு . 40. ஒன்பதாமிடத்தில் சந்திரனும் சனியுங்கூடி இருப்பின் 
தர்மமில்லாதவனாயும் , பாபமுள்ளவனாயும் , ஜாதிப்பிரஷ்டம் செய்யப் 
பட்ட தாயையுடையவனாயும் இருப்பன் . 

சு . 41. ஒன்பதாமிடத்தில் செவ்வாயும் புதனுங்கூடி இருப்பின் 
பிரதானியாகவும் , சதா சம்ப்ரம முள்ளவனாகவும் , சௌபாக்கியம் 
போகம் சாஸ்திர சாமர்த்தியம் இவைகள் உள்ளவனாகவும் இருப்பன் . 

சு . 42. ஒன்பதாமிடத்தில் செவ்வாயும் குருவுங்கூடி இருப்பின் 
தனதானியங்களோடு 

கூடினவனாயும் , பூசிக்கப்படுகின்றவனாயும்,, 
வியாதியஸ்தனாயும் , கிலேசம் அடைபவனாயும் , புண்களால் கஷ்டப் 
படுபவனுமாயிருப்பான் . 

சு . 43. ஒன்பதாமிடத்தில் செவ்வாயும் சுக்கிரனுங்கூடி இருப் 
பின் அன்னிய தேச சஞ்சார முள்ளவனாயும் , விவகாரியாயும் , குரூர 
னாயும் , பெண்களைத் துவேஷிக்கின்றவனாயும் , உபகாரச்சிந்தனையற்றவ 
னாயும் , பொய்யையே பிரதானமாய்க் கொள்பவனாயுமிருப்பன் . 

சு . 44. ஒன்பதாமிடத்தில் செவ்வாயும் சனியுங்கூடியிருப்பின் 
பாபமுள்ளவனாயும் , விருத்தியீனமான ஆசாரங்களோடு கூடியவனா 
யும் , பரஸ்திரீகளின் பிரஸ்தாப முள்ளவனாயும் , தனம் சுகம் பந்துக் 
கள் சேர்க்கை இவைகளில்லா தவனாயும் இருப்பன் , 


முப்பத்திரண்டாவது அத்தியாயம் . 249 
சு . 45. ஒன்பதாமிடத்தில் புதனும் குருவுங்கூடி யிருப்பின் 
சாஸ்திர அறிவுள்ளவனாகவும் , பண்டிதனாகவும் தனவிருத்தியுடைய 
வனாகவும் , இஷ்டப்படி பேசுகிறவனாகவும் , கலைகளில் சாமர்த்திய 
வானாகவும் , அநேக சக்தியுள்ளவனாகவும் , மஹத்துவமுள்ளவனாகவும் 
இருப்பன் . 

சு . 46. ஒன்பதாமிடத்தில் புதனும் சுக்கிரனுங்கூடியிருப்பின் 
பிரசித்திபெற்றவனாயும் , நல்ல பாண்டித்தியம் தீரம் சௌபாக்கியம் 
விரும்பத்தக்கவாக்கு சாமர்த்தியம் நீ திசாஸ்திரங்களில் பிரியம் 
ஆகிய இவைகள் உள்ளவனாயும் இருப்பன் . 

சு . 47. ஒன்பதாமிடத்தில் புதனும் சனியுங்கூடி இருப்பின் 
வியாதி அணுகுதல் தனம் களத்திராதி இஷ்டவஸ்துக்கள் சாமர்த்தி 
யம் இவையில்லா தவனாயும் , சஜ்ஜனங்களால் நிந்திக்கப்பட்டவனாயும் , 
அநேக இதிகாசங்கள் ( கதைகள் ) தெரிகின்றவனாயும் இருப்பன் . 

சு . 43. ஒன்பதாமிடத்தில் குருவும் சுக்கிரனுங்கூடி இருப்பின் 
அரசன் அல்லது அரசசமானமுள்ளவனாயும் , தீர்க்காயுளுள்ளவனா 
யும் , கர்த்துரு கர்மாதிகாரங்களோடு வேண்டிய விதம் பேசுகின்றவ 
னாயும் , பலவிதத்தினால் சுகசமிருத்தியடைந்தவனாயும் இருப்பன் . 

சு . 49. ஒன்பதாமிடத்தில் குருவும் சனியுங் கூடி இருப்பின் 
தனம் ரத்தினம் உள்ளவனாயும் , பூஜிக்கப்படுதல் வியாதியடைதல் 
சுபஜனங்களைப்பிரிந்திருத்தல் இவைகள் அடைபவனாயும் 
இருப்பன் . 

சு . 50. ஒன்பதாமிடத்தில் சுக்கிரனும் சனி புங் கூடியிருப்பின் 
வியாதியுள்ளவனாயும் , அநேக குழந்தைகள் அரசப்பிரீதி கீர்த்தி 
அநேக நல்ல சுபாவங்கள் ஆகிய இவையுள்ளவனாயும் இருப்பன் . 

சு . 51. ஒன்பதாம் பாவத்தில் அப்பாவாதிபன் இருத்தலும் 
பார்த்தாலும் அங்குள்ள கிரகங்களின் பலமும் ஆகிய இவைகளை நன் 
கறிந்து புத்திமானான சோதிடன் பலனைச் சொல்ல வேண்டும் . 

சு . 52. இனி ஒன்பதாமிடத்தில் மூன்று கிரகங்கள் இருப்பதின் 
பலன் சொல்லப்படுகின்றது . 

ஒன்பதாமிடத்தில் சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் கூடி 
இருப்பின் உடம்பில் புண் உள்ளவனாயும் , அழகின்மை இளமையில் 
மாதா பிதாவை இழத்தல் மதிப்பின்மை அந்நியரால் நீக்கப்படுதல் 
துன்புறுத்தும் குணம் ஆகிய இவை உள்ளவனாயும் இருப்பன் . 

32 


ஆகிய 


250 


ச ராவளி. 


சு . 53. ஒன்பதாமிடத்தில் சூரியனும் சந்திரனும் புதனுங்கூடி 
இருப்பின் புருஷத்துவமில்லாதவனாயும் , நிரம்ப துக்கமும் ஜனங்க 
ளுக்கு விருப்பமின்மையும் , பராக்கிரமம் இன்மையும் , உண்மை 
யுரையாமையும் பொய் பேசுதலும் உடையவனாயும் இருப்பன் . 

சு . 54. ஒன்பதாமிடத்தில் சூரியனும் சந்திரனும் குருவும் 
கூடியிருப்பின் உத்தம புருடனாயும் , வாகனம் தனம் சுகம் இவை 
யுள்ளவனாயும் இருப்பன் . 

சு . 55. ஒன்பதாமிடத்தில் சூரியனும் சந்திரனும் சுக்கிரனும் 
கூடி இருப்பின் பெண்களின் பொருட்டு சகல சுகங்களையும் இழந்தவ 
னாவன் . பின்னர் < ஊக்கம் உயர்விக்கும் ” என்பதை 
சரித்து மீண்டும் 

அவைகளைப் 

பெறுபவனாம் அரசனால் தனாகி 
வெகுமதி சந்தோஷம் அறிமுகம் பிரிய சம்பாஷணம் இவைகளை 
யுடையவனுமாவன் . 

சு . 56. ஒன்பதாமிடத்தில் சூரியன் சந்திரன் சனி இவர்கள் 
கூடியிருப்பின் அதிக பலம் குரூர ஆசாரம் இவையுள்ளவனாய் , அடுத் 
தவருக்காக அடிமை வேலை செய்பவனாய் , ஜனங்களால் பொறாமைப் 
படத்தக்கவனாய் இருப்பன் . 

சு . 57. ஒன்பதாமிடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் இவர்கள் 
கூடி இருப்பின் விருப்பத்தோடு பேசுகின்றவனாயும் , சர்ப்பத்தை 
யொத்த அதிக கோபமுள்ளவனாயும் , யுத்தத்தில் பிரியமுள்ளவனா 
யும் , குரூரனாயும் , அந்நிய நாட்டில் தாமதித்து வசிப்பவனாயும் இருப் 
பன் . 

சு . 58. ஓன்பதாமிடத்தில் சூரியன் செவ்வாய் குரு இவர்கள் 
கூடியிருப்பின் சதா உத்சாக முள்ள வனாபும் , தேவர்கள் பிதுருக்கள் 
இவர்களைப் பூசிப்பவனாயும் , வம்சாபிவிருத்தியான மனைவியோடு 
கூடினவனாயும் , நல்ல குணமுள்ள வனாயும் இருப்பான் . 

சு . 59. ஒன்பதாமிடத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இவர் 
கள் கூடி இருப்பின் கலகப் பிரியனாபும் , நற்குலத்தில் ஜனித்தவனாயும் 
கன்னிகைகளால் நிந்திக்கப்படுகின்றவனாயும் , நிச்சயமில்லாதவனாயும் , 
அவமதிக்கப்படுபவனாயும் இருப்பன் . 

சு . 60. ஒன்பதாமிடத்தில் சூரியன் செவ்வாய் சனி இவர்கள் 
க டியிருப்பின் சகஜமான செயல் புரிபவனாயும் , கொஞ்சமும் பிரயோ 
சன மில்லா தவனாயும் , ஜனங்களால் பொறாமைப் படத்தக்கவனாயும் 


முப்பத்திரண்டாவது அத்தியாயம் 251 
அசத்தியம் கபடம் இவைகளில் விருப்ப முள்ளவனாயும் , குரூரனாயும் , 
இளமையிலேயே தகப்பனைவிட்டுப் பிரிந்தவனாயும் இருப்பன் . 

சு . 61. ஒன்பதாமிடத்தில் சூரியன் புதன் குரு இவர்கள் கூடி 
யிருப்பின் பாக்கியம் , தனம் , சௌபாக்கியம் , அரச அநுகூலம் , 
ஆடை முதலிய அலங்காரம் , நல்ல வேடம் , நிரம்பதீரம் , ஆகிய இவை 
கள் உள்ளவனாய் இருப்பன் . 

சு . 62 : ஒன்பதாமிடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இவர்கள் 
கூடியிருப்பின் பிரசித்தி , அழகு , எதிரிக்கூட்டத்தை நாசமாக்குதல் , 
அரச சமம் , பலம் ஆகிய இவைகளுள்ளவனாய் இருப்பன் . 

சு . 63. ஒன்பதாமிடத்தில் சூரியன் புதன் சனி இவர்கள் கூடி 
யிருப்பின் பரஸ்திரீகளின் விருப்பம் , பாபம் , அன்னிய தேசவாசம் , 
சாமர்த்தியம் , கொஞ்சமும் லஜ்ஜையின்மை , கபடம் , தெய்வபக்தி 
யின்மை ஆகிய இவைகளுள்ளவனாய் இருப்பன் . 

சு . 64. ஒன்பதாமிடத்தில் சூரியன் குரு சுக்கிரன் இவர்கள் கூடி 
யிருப்பின் நல்ல பாண்டித்தியம் , தேககாந்தி , வீரத்தனம் , நல்ல 
புத்தி , அறிவு ஆகிய இவைகள் உள்ளவனாகவும் , அநேக தேசாதிபதி 
யாகவும் இருப்பன் . 

சு . 65. ஒன்பதாமிடத்தில் சூரியன் குரு சனி இவர்கள் கூடி 
இருப்பின் சிரேஷ்ட பலம் , அரச பதவி , அநேக குணங்கள் , தன 
சமிருத்தி ஆகிய இவைகள் உள்ளவனாயிருப்பான் . 

சு . 66. ஒன்பதாமிடத்தில் சூரியன் சுக்கிரன் சனி இவர்கள் 
கூடியிருப்பின் தேக காந்தியின்மை , அதர்கு எதிரான அழுக் 
குடைமை , அரச தண்டனை யடைதல் , திரவியமின்மை , மூர்க்கத் 
தன்மை ஆகிய இவை யுள்ளவனாய் இருப்பான் . 

சு . 67. ஒன்பதாமிடத்தில் சந்திரன் செவ்வாய் புதன் இவர் 
கள் கூடி யிருப்பின் பணம் , சுவர்ணம் , ரத்னம் , இளமையில் பலவித 
நாசத்தின் பொருட்டுத் துக்கம் ஆகிய இவைகள் உள்ளவனாய் இருப் 
பன் . 

சு . 68. ஒன்பதாமிடத்தில் சந்திரன் செவ்வாய் குரு இவர்கள் 
கூடியிருப்பின் இந்திரிய ஜயம் , அறிவு , தேவர் , குரு இவர்களிடத் 
தில் பக்தி , சம்பத்து , சௌபாக்கியம் ஆகிய இவைகள் உள்ளவனாய் 
இருப்பன் . 


252 


சாராவளி. 


சு . 69. ஒன்பதாமிடத்தில் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் இவர் 
கள் கூடியிருப்பின் உடம்பிற்புண் , அழகின்மை , நிரம்பப் புசித்தல் , 
ஸ்திரீகள் விருப்பங்கொள்ளுந்தன்மை , ஸ்திரீகளுக்கு உட்பட்டு 
நடத்தல் , ஸ்திரீகளினால் திரவிய நஷ்டமடைதல் ஆகிய இவைகள் 
உடையவனாய் இருப்பன் . 

சு . 70. ஒன்பதாமிடத்தில் சந்திரன் செவ்வாய் சனி இவர்கள் 
கூடியிருப்பின் இளமையில் தாயாரால் தள்ளப்படுதல் , பிரயோசன 
மில்லாத தன்மை , தாய் குலத்திற்குத் தோஷம் செய்தல் , மனிதர் 
கள் நிந்திக்கத் தக்கபடி பணிபுரிதல் ஆகிய இவைகள் 

கிய இவைகள் உடையவனாய் 
இருப்பன் . 

சு . 71. ஒன்பதாமிடத்தில் சந்திரன் புதன் குரு இவர்கள் 
கூடியிருப்பின் குலம் குடும்பம் இவைகளை மேன்மைப்படுத்தல் , 
பலவிதமான கலைகளைக் கற்பித்தல் , பந்துக்களோடு கூடியிருத்தல் , 
அரச பதவி , ஆகிய இவைகளோடு கூடிய அநேக சாதனங்கள் உள்ள 
வனாய் இருப்பன் . 

சு . 72. ஒன்பதாமிடத்தில் சந்திரன் புதன் சுக்கிரன் இவர்கள் 
கூடியிருப்பின் தந்தை இரண்டாம் மணம் புரிவர் . இவன் சந்தோ 
ஷம் சிறந்த மனமுடையானாவன் . அநேக உறவினர் நல்லுரை 
யுரைப்பர் . 

சு . 73. ஒன்பதாமிடத்தில் சந்திரன் புதன் சனி இவர்கள் 
கூடியிருப்பின் குரூரச் செயல் புரிதல் , அதிக பராக்கிரமம் , அழுக்கு , 
நிந்திக்கும் சுபாவம் , யுத்தத்தில் அபஜெயப்படுதல் ஆகிய இவை 
யுள்ளவனாய் இருப்பன் . 

சு . 74. ஒன்பதாமிடத்தில் சந்திரன் குரு சுக்கிரன் இவர்கள் 
கூடியிருப்பின் அரச சமம் பெறுவன் . அரச குலத்தில் பிறந்திருப் 
பின் கட்டாயம் அரச பதவியும் அடைவன் . 

சு . 75. ஒன்பதாமிடத்தில் சந்திரன் குரு சனி இவர்கள் கூடி 
யிருப்பின் இஷ்ட அநுசரணைப்படி பேசுதல் , சத்தியம் காப்பாற் 
றல், சுபாவ குணம் , பிரசித்தி , எல்லாச் சாஸ்திரங்களிலும் சாமர்த் 
தியம் ஆகிய இவைகளையடைவான் . 

சு . 76. ஒன்பதாமிடத்தில் சந்திரன் சுக்கிரன் சனி இவர்கள் 
கூடி.யிருப்பின் விவசாயங்கொண்டு வாழ்க்கை நடத்தல் , கெட்ட பிர 
விருத்தியில் விருப்பம் , பாபமின்மை , அரசனை யொப்பச் செயல்கள் 
புரிதல் , லோகப்பிரசித்தி ஆகிய இவைகள் உள்ள வனாய் இருப்பன் . 


முப்பத்திரண்டாவது அத்தியாயம் . 253 
சு . 77. ஒன்பதாமிடத்தில் செவ்வாய் புதன் குரு இவர்கள் 
கூடியிருப்பின் அழகு , ஒருவித துக்கங்களின்மை , வித்துவத்தன்மை , 
வாக்குறுதி , நல்லவர் தன்மை வைகளும் , மண்டலாதிபத்தியமும் 
உடையானாவன் . 

சு . 7S . ஒன்பதாமிடத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரன் இவர்கள் 
கூடியிருப்பின் அநேக தேசாதிபதியாயும் , பிரசித்தனாயும் , அரசனால் 
சன்மானம் தானம் இவைகள் பெறுபவனாயும் , குரூரனாயும் , சஜ்ஜனங் 
களால் பரமார்த்திக (உண்மை ) மென்று அறியும்படி யானவனுமாயும் 
இருப்பன் . 

சு . 79. ஒன்பதாமிடத்தில் செவ்வாய் புதன் சனி இவர்கள் கூடி 
யிருப்பின் அந்நியரை வஞ்சித்தலில் சாமர்த்தியம் , நிரம்ப ஞான 
சூனியத்தன்மை ஒரு சாஸ்திரத்திலும் பயிற்சியின்மை , அந்தியர்களுக் 
குட்படுதல் , ஒருவகையிலும் கிரம் மில்லாத தன்மை , மூர்க்கத் 
தன்மை ஆகிய இக்குணங்களுள்ளவனாய் இருப்பன் . 

சு . 80. ஒன்பதாமிடத்தில் புதன் குரு சுக்கிரன் இவர்கள் கூடி . 
யிருப்பின் தேவர்கள் சமம் , பற்றற்ற தன்மை , ( நிர்மலம் ) பிரசித்தி , 
அரசபதவி , அரச சமப்பதவி , வித்துவத்தன்மை , தர்மம் ஆகிய 
இவைகள் உள்ளவனாய் இருப்பன் . 

சு . 81. ஒன்பதாமிடத்தில் புதன் சுக்கிரன் சனி இவர்கள் கூடி 
யிருப்பின் நிரம்ப நற்புத்தி , பிரசித்தி , நிரம்ப மனோஹரமாய் உரை 
யாடுந்தன்மை , சுகம் ஆகிய இவைகள் உடையவனாய் இருப்பன் . 

சு . 82. ஒன்பதாமிடத்தில் குரு சுக்கிரன் சனி இவர்கள் கூடி . 
யிருப்பின் அன்னபானாதி சாதனங்கள் சம்பத்து இவைகளின் சமி 
ருத்தி யுள்ளவனாகவும் , சௌபாக்கியம் சுகம் நல்ல வடிவம் ஆகிய 
இவையுள்ளவனாகவும் இருப்பன் . 

சு . 83. இனி ஒன்பதாமிடத்தில் நான்கு கிரகங்கள் கூடியிருப்ப 
தின் பலன் சொல்லப்படுகின்றது . 

சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் இவர்கள் கூடி ஒன்பதா 
மிடத்திலிருப்பின் தனம் , வேதமுதலான கலைகளில் பிரியம் , நிபுணத் 
துவம் , சௌபாக்கியம் , அரசனால் விருப்பப்படுதல் ஆகிய 
யுண்டாம் . 

சு . 84. ஒன்பதாமிடத்தில் சூரியன் சந்திரன் புதன் குரு இவர் 
கள் கூடியிருப்பின் சமபதவி , நிலைப்பான தன்மை , அரச பூஜிதம் 
சந்தோஷம் ஆகிய இவைகளுள்ளவனாய் இருப்பன் . 


254 


சாராவளி. 


சு . 85. ஒன்பதாமிடத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கி 
ரன் இவர்கள் கூடியிருப்பின் கபட சாமர்த்தியம் , தன் மனைவியின் 
மூலம் சந்தோஷித்தல் , அநேக விதத்தில் நீசச் செயல் புரிதல் 
ஆகிய இவை யுள்ளவனாய் இருப்பன் . 

சு . 86. ஒன்பதாமிடத்தில் சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் 
இவர்கள் கூடி யிருப்பின் நிரம்ப தனமும் ஐசுவரியமும் தர்மமும் 
ஆகிய இவையுடையவனாயும் , தன்னிஷ்டப்படி பேசுகின்றவனாயும் , 
சாந்தமுள்ளவனாயும் இருப்பன் . 

சு . 87. ஒன்பதாமிடத்தில் சூரியன் சந்திரன் புதன் சனி 
இவர்கள் கூடி யிருப்பின் தனம் சுகம் இல்லாதவனாயும் , தரித்திரம் 
பாக்கியக்குறைவு அந்நியதேச வாசம் ஆகிய இவையுள்ளவனாயும் 
இருப்பன் . 

சு . SS . ஒன்பதாமிடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் குரு 
இவர்கள் கூடியிருப்பின் தேவபூஜை பிதுருபூஜை இவைகளில் பிரி 
யம் , தனம் , திரவியமுள்ள மனைவி , குணம் ஆகிய இவைகளை 
யுடையவனாவன் . 

சு . 89. ஒன்பதாமிடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் 
இவர்கள் கூடியிருப்பின் குரூரம் , சௌபாக்கியம் , யோசனையின்றி 
எச்செயலும் புரிதல் , வறுமை , எதிரிகளால் நசுக்கப்படுந் தன்மை 
ஆகிய இவைகளையுடையவனாவன் . 

சு . 90. ஒன்பதாமிடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சனி 
இவர்கள் கூடியிருப்பின் பர ஸ்திரீ பிரியனாயும் , சகல சம்பாத்தியங் 
களையும் நாசம் செய்து அழித்தவனாயும் , வறுமையுள்ளவனாயும் இருப் 
பன் . 

சு . 91. ஒன்பதாமிடத்தில் சூரியன் செவ்வாய் குரு சுக்கிரன் 
இவர்கள் கூடியிருப்பின் உலகத்தாரால் நிந்திக்கப்படுதல் , 
தன் தாக நிமித்தம் நிரம்ப பீடிக்கப்படுதல் , கன்னிகைகளை நிந்தித் 
தல் , மன ஒருமை இல்லாமலிருத்தல் , அல்லது “ ஒறுத்தார்க் கொரு 
நாளை யின்பம் பொறுத்தார்க்குப் பொன்றுந் துணையும் புகழ் 
என்னும் வள்ளுவனார் வாக்குக்கு நேர்மாற்றமான மன ஒறுப்பின்மை 
கிய இவைகளை யுடையவனாய் இருப்பான் . 
சு . 92. ஒன்பதாமிடத்தில் சூரியன் செவ்வாய் குரு சனி இவர் 
கூடியிருப்பின் சுகமின்மை , எச்சமயமும் உற்சாக குணம் , 


கள் 


முப்பத்திரண்டவாது அத்தியாயம் . 


255 


குரூரம் , பராக்கிரமம் , அதிகமான சௌர்யம் ஆகிய இவைகளுள்ளவ 
னாய் இருப்பன் . 

சு . 93. ஒன்பதாமிடத்தில் சூரியன் புதன் குரு சுக்கிரன் 
இவர்கள் கூடியிருப்பின் உத்தம புருடத்துவம் , சுவர்ணாதி தனங்கள் , 
ஐசுவரியங்கள் ஆகிய இவைகள் உடையவனாய் இருப்பன் . 

சு . 94. ஒன்பதாமிடத்தில் சூரியன் புதன் குரு சனி இவர்கள் 
கூடியிருப்பின் வறுமை , பாபம் , பாஸ்திரி விருப்பம் , அவமானம் , 
நீசச் செயல் புரிதல் ஆகிய இவைகள் உள்ளவனாய் இருப்பன் . 

சு . 95. ஒன்பதாமிடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சனி 
இவர்கள் கூடியிருப்பின் சௌபாக்கியம் , சம்பத்து , உண்மையுரைத் 
தல் , உலகப்பிரசித்தி ஆகிய இவையுள்ளவனாய் இருப்பன் . 

சு . 96. ஒன்பதாமிடத்தில் சூரியன் குரு சுக்கிரன் சனி இவர் 
கள் கூடியிருப்பின் உண்மை புடையவனாயிருப்பதோடு நற்சொற்களை 
யுடையவனாயும் , குரு அந்தணர் விருந்தினர் அதிதி இவர்கள் பக்த 
னாயும் இருப்பான் . 

சு . 97. ஒன்பதாமிடத்தில் சந்திரன் செவ்வாய் புதன் குரு 
இவர்கள் கூடியிருப்பின் வாழ்க்கை உபயோகத்துக்குரிய சாமான்கள் 
உள்ளவனாயும் , இளமையில் தாயை விட்டுப் பிரிந்தவனாயும் , தனமுள் 
ளவனாயும் இருப்பன் . 

சு . 98. ஒன்பதாழிடத்தில் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கி 
ரன் இவர்கள் கூடியிருப்பின் தவஞ் செய்தல் , பிரசித்தி , வாக்குச் 
சாதுரியம் , அநேக தானஞ் செய்தல் , அறிவு , குடும்ப வாழ்க்கையை 
வெறுத்துப் பரலோக கதி விருப்பம் இவைகளுள்ளவனாய் இருப்பன் . 

சு . 99. ஒன்பதாமிடத்தில் சந்திரன் செவ்வாய் புதன் சனி 
இவர்கள் கூடியிருப்பின் காரியாதிகளில் பிரியமில்லாதவனாயும் , 
வறுமை லோபித்தனம் கபடவித்தை சாமர்த்தியம் பரஸ்திரீ விருப் 
பம் ஆகிய இவைகளுடைய வனாயும் இருப்பன் . 

சு . 100. ஒன்பதாமிடத்தில் சந்திரன் செவ்வாய் குரு சுக்கிரன் 
இவர்கள் கூடியிருப்பின் ராஜவம்ச கர்த்தாவாயும் , பிரதானித்துவம் , 
நிரம்ப பராக்கிரம சாலித்தன்மை , நிரம்பப் பெருகிய கல்வி , பணம் , 
பிரசித்தி , பகுஜன சம்மதம் ஆகிய இக்குணங்களுடையவனாய் 
இருப்பன் . 


256 


சாராவளி. 


சு . 111. ஒன்பதாமிடத்தில் சந்திரன் செவ்வாய் குரு சனி 
இவர்கள் கூடியிருப்பின் அதிகமான தண்ணீர்த்தாகம் , கலகப்பிரியம் , 
கணக்கற்ற சௌபாக்கியம் , வீட்டிற்கு வேண்டிய சாமான்கள் ஆகிய 
இவைகள் உள்ளவனாய் இருப்பன் . 

சு . 102. ஒன்பதாமிடத்தில் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் 
சனி இவர்கள் கூடியிருப்பின் குரூரம், பாபம் , இந்திர ஜாலாதி சுபட 
வித்தை அறிதல் , சுத்தம் , ஆசார மரியாதைகளின்மை ஆகிய இவை 
களுடையவனாயும் இருப்பன் . 

சு . 103. ஒன்பதாமிடத்தில் சந்திரன் புதன் குரு சுக்கிரன் 
இவர்கள் கூடியிருப்பின் தனம் , தர்மகாரிய சிந்தனை , எல்லாக் கலைகளி 
லும் சாமர்த்தியம் , நல்ல படிப்பு , பிரசித்தி , சம்பாத்தியம் ஆகிய 
இவைகள் உள்ளவனாய் இருப்பன் . 

சு . 104-105 . ஒன்பதாமிடத்தில் சந்திரன் புதன் குரு சுக்கிரன் 
இவர்கள் கூடியிருப்பதினாலுண் பலங்கள் முன் 103 - ஆம் 
சுலோகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன எனினும் இச்சுலோகத்தி 
லும் திரும்பவும் சொல்லப்படுன்றன . சுபக்கிரகங்கள் நால்வரும் கூடி 
ஒன்பதாமிடத்திலிருப்பது எல்லாவிதத்திலும் நன்மையாகும் . இச் 
சுலோகங்களுடைய சாரம் கீழ் சொல்லப்படும் . 

ஒன்பதாமிடத்தில் சந்திரன் புதன் குரு சுக்கிரன் இவர்கள் 
கூடியிருப்பின் அறிவு , நற்புத்தி , அரச பதவி , குலசிரேஷ்டம் , கெட் 
டிக்காரத்தனம் , நிரம்பதனம் , அழகு , நிரம்பப் பிரசித்தி இவை 
களுண்டா மென்பதே 104- ஆம் சுலோகத்தின் தாத்பரியமாம் . 

இந்த நான்கு கிரகங்களும் கூடி ஒன்பதாமிடத்தில் இருப்பின் 
சர்வ பாக்கியங்களும் நிறைந்தவனாயும் , மக்களில் அதிக உத்தமனாயும் 
இருப்பானென்பதே 105 - ஆம் சுலோகத்தின் தாத்பரியமாம் . 

சு . 106. ஒன்பதாமிடத்தில் சந்திரன் புதன் குரு சனி இவர் 
கள் கூடியிருப்பின் நல்லநயம் , சமிருத்தி , நீதிகளின் அறிவு கூடுதல் , 
வஸ்திராதி அலங்காரங்கொண்டு நல்லவேடம் புனைதல் ஆகிய 
யுள்ளவனாய் இருப்பன் . 

சு . 107. ஒன்பதாமிடத்தில் சந்திரன் புதன் சுக்கிரன் சனி 
இவர்கள் கூடியிருப்பின் அதிக புத்தியுள்ளவனாயும் , நிரம்ப குரூரத் 
தன்மையுடையவனாயும் , ஜனங்களுடைய நீதிகளில் சாமர்த்தியமும் 
திருப்தியு முடையவனாயும் , அதிக செல்வமுடையவனாயு மிருப்பன் . 


வை 


இருபத்திரண்டாவது அத்தியாயம் . 


257 


சு, 112 . 


சு . 108. ஒன்பதாமிடத்தில் சந்திரன் குரு சுக்கிரன் சனி 
இவர்கள் கூடியிருப்பின் அநேக மாய்கைகளுடன் ( கபடவித்தை ) 
கூடினவனாயும் , நிரம்ப குரூர முள்ளவனாயும் , ஒருவராலும் ஜயிக்க 
முடியாத தன்மையுள்ளவனாயும் , தீரனாயும் இருப்பன் . 

சு. 109. ஒன்பதாமிடத்தில் சந்திரன் புதன் குரு சனி இவர் 
கள் கூடியிருப்பின் சத்துரு சமூக ஜெயம் , யுத்த விஷயத்தில் நிரம்பிய 
குரூரம் அதிகமான தீரம் இவைகள் உள்ளவனாயுமிருப்பன் . 

சு . 110. ஒன்பதாமிடத்தில் சந்திரன் புதன் சுக்கிரன் சனி 
இவர்கள் கூடியிருப்பின் உடன் பிறந்தவர்களுள்ள வனாயும் , நல்ல 
சுபாவமுடையவனாயும் , தன வானாயும் , பக்தியுள்ளவனாயும் இருப்பன் . 

சு . 111. ஒன்பதாமிடத்தில் சந்திரன் குரு சுக்கிரன் சனி 
இவர்கள் கூடியிருப்பின் பண மின்மை , பிரயோசனமின்மை , தயை 
யின்மை , விசாரமின்மை , சௌகரிய 

சௌகரிய மின்மை , தைரிய மின்மை 
ஆகிய இவைகளில்லா தவனாய் இருப்பன் . 

பாவாத்தியாயத்தில் சூரியன் முதல் ஒவ்வொரு கிரக 
மும் ஒன்பாதாமிடத்திலிருந்த பலன் 

சொல்லப்பட்டிருக்கின் 
றது . எனினும் 2 , 3 , 4 கிரகங்கள் 9 ஆமிடத்தில் சேர்ந்திருந்த பலன் 
களையும் இவ்வத்தியாயத்தில் சொல்லியுள்ளார் . ஐந்துகிரகங்களின் 
சேர்க்கையிருந்தால் சங்கியாயோகத்தின் சூலயோகாதி தோஷம் 
வரும் . அவ்வாறாயின் அந்தப்பலன் பாக்கியத்திற்குக் குறைவை 
யுண்டாக்கும் . புதன் 3 , 4 , 5 , 6 , 7 கிரகங்களோடு சேர்ந்து ஒன்பதா 
மிடத்திலிருப்பின் விசுவாசமுள்ளவனாகவும் , தனம் அரசசமத்துவம் 
வைகள் உள்ளவனாகவு மிருப்பன் . 

சு . 113. குருவோடாவது புதனோடாவது சேராமல் ஒன்பதா 
மிடத்தில் இருக்கின்ற மூன்று முதலிய கூட்டுக்கிரகங்களால் வியாதி 
வடிவுபங்கம் ஜனங்களின் பிரிவு பந்துக்களால் பீடித்தல் வறுமை 
இவைகளுண்டாமென்க. 

சு . 114. பாதராயணாதி பூர்வாசாரியர்களால் சொல்லப்பட்ட 
ஒன்பதாம் பாவத்தைப் பற்றியுள்ள பல பேதங்கள் இங்கு சொல்லப் 
பட்டிருக்கின்றன . இதிற் சொல்லாத பாவங்களை புத்திமான்களான 
தைவக்ஞர்கள் ( ஜோதிடர்கள் ) பாவம் பாவாதிபன் கிரகங்களின் சம் 
பந்தம் பார்வை இவைகளைக் கொண்டு நன்கு ஆராய்ந்து சொல்ல 
வேண்டும் . 

இருபத்திரண்டாவது அத்தியாயம் முற்றிற்று , 


சு . 2 . 


முப்பத்து மூன்றாவது அத்தியாயம் . 

கர்ம பாக்கிய பாவ சிந்தை . 
சு . 1. இலக்கினத்திற்குப் பத்தாமிடம் கர்மஸ்தானமாகும். 
அவ்விராசியைக்கொண்டும் , அவ்வதிபனைக்கொண்டும் , அவ்விடம் 
இருக்கின்றதும் பார்ப்பதுமான கிரகங்களைக்கொண்டும் , பெரியோர்க 
ளான மகருஷிகள் கர்ம பலன்களை விஸ்தரித்துச் சொல்லியுள்ளதை 
நான் இங்கு தெளிவாய்ச் சொல்லுகின்றேன் . 

ஜனன சமயம் இலக்கினம் சந்திரலக்கினம் இவற்றுள் 
எதற்குப் பல மிருக்கின்றதென வறிந்து அவற்றிற்குப் பத்தாமிராசி 
கர்மஸ்தானமென்றும் , அதனுடைய சுபாவத்தைப் போன்ற கர்ம 
பலனை அனுபவிக்க வேண்டுமென்றும் அறிக . அப்பத்தாம் பாவாதி 
பதி பலஹீனனாயின் கர்மஹானியும் , பலாதிக்கியமாயின் கர்மபுஷ்டி 
யும் உண்டாகு மென்ப . 

சு . 3 , 4 , 5. ஜனனகாலத்தில் உதய லக்கினத்திற்குப் பத்தா 
மிராசி எதுவென்று அறிந்து அதைக்கொண்டு ஜாதகனின் கர்மப் 
பிராப்தியைச் சொல்ல வேண்டும் . 10 - ஆமிராசி ஜாங்கலமோ - ஆநூப 
மோ -சாதாரணமோ - கிராம்யமோ- ஆரண்யமோ - சுபவிராசியோ - பாபவி 
ராசியோ - துவிபாதவிராசியோ - சதுஷ்பா தவிராசியோ - சர - ஸ்திர உபய் 
விராசியோ என இவற்றின் பேதத்தையும் அவ்வவற்றின் வடிவம் 
சுபாவம் அவஸ்தை ஆகிருதி பிரகிருதி முதலியவைகளையும் நன்கு 
நிச்சயித்து அவ்வவற்றின் துல்லியமான ஸ்தலத்துக்கும் தேசத்திற் 
கும் தக்கபடி கர்மப்பிராப்தி சம்பவிக்குமென்று சொல்லவேண்டும் . 
இராசிவடிவங்கள் சமக்ஞா அத்தியாயத்தில் தெளிவாய்க் கூறப் 
பெற்றுள்ளன . ஆங்குக் கண்டுகொள்க . 

அதிக காற்றும்- அதியுஷ்ணமும் - நீரில்லாத வனபர்வதங்களும் 
பூகம்பமும்- அக்கினி மலையும் முதலானவைகளுள்ள கிழக்குப் பிர 
தேசங்கள் ஜாங்கலம் எனவும் , சமுத்திரம் குளம் ஏரி ஜலசமிருத்தி 
குளிர்ச்சி சீதளம் சீதளக்காற்று பனிக்கட்டி முதலானவையுள்ள பிர 
தேசங்கள் ஆநூபமெனவும் பெயர் பெறும் . இவ்வகை யிலக்கணங் 
களின் ஆதிக்கியம் சாமான்யத்துவம் அல்பத்துவம் இவைகளைக் 
கொண்டு மேற்சொன்ன ஜாங்கலா நுபவங்கள் மூன்றாகப் பிரிக்கப்படு 


முப்பத்து மூன்றாவது அத்தியாயம் . 


259 


சு . 8 . 


கின்றன . ஜாங்கலா நுபவ லட்சணங்களுக்கு மத்தியிலுள்ள நாடுகள் 
சாதாரணம் என்று சொல்லப்படுகின்றன . 

சு . 6. இலக்கினம் சந்திர லக்கினம் இவைகளின் 10 - வது ராசி 
பாவங்கொண்டு கர்மத்தின் சித்தியையும் உபஜீவன மார்க்கத்தையும் 
சொல்லவேண்டு மென்ப . 

சு . 7. முன் 31 - ஆம் அத்தியாயத்தில் 10 ஆமிடத்திலிருக் 
கின்ற கிரகங்களின் பலன்கள் சொல்லப்பெற்றுள்ளன . இப்பொழு 
தும் கர்மத்தினுடைய சித்தியை நிர்ணயிக்க வேண்டியதின் நிமித்தம் 
இவ்வத்தியாயத்தில் சந்திரனுக்கு 10 - ஆமிடத்திலிருக்கின்ற கிரகங் 
களின் விசேட பலன்கள் தெளிவாய்ச் சொல்லப்படுகின்றன . 

ஜனனகாலத்தில் சந்திரன் இருக்கும் ராசிக்குப் பத்தா 
மிடத்தில் சூரியன் இருப்பின் ஆரம்பிக்கும் காரியத்திற்கு அநுகூல 
மும் , தனசமிருத்தி , சௌரிய விசேஷம் , அரசபதவி , சிரேஷ்டத்து 
வம் , அநேக ஜனங்களை யநுசரிக்குந் தன்மை , புஷ்டி , ஆகிய இவை 
கள் உள்ளவனாய் இருப்பான் . 

சு . 9. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் செவ்வாய் இருப்பின் 
படையெடுத்தல் , முதலிய பலாத்காரத் தொழில் செய்தல் , மிலேச்ச 
பூமியில் வசித்தல் , விஷ்யங்களில் பிரியம் , குரூரத்தன்மை , நீசர் 
களின் செய்கை ஆகிய இவைகளுள்ளவனாய் இருப்பான் . 

சு . 10. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் புதன் இருப்பின் 
வித்வத்தன்மை , அதிக பணம் , சாஸ்திரப்பயிற்சி , அரசசேனாதி 
பதித்துவம் , பிரசித்தி , பலவிதமான சிற்பக்கலைகளின் ஆராய்ச்சி 
ஆகிய இவைகளுள்ளவனாயும் , புத்திமானாயும் இருப்பான் . 

சு . 11. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் குரு இருப்பின் காரியங் 
களை நிரம்பச்செய்தல் , தர்மிஷ்டத்துவம் , நிரம்பதன புஷ்டி , நல்லபிர 
விருத்தி , பிரசித்தியான குணம் , அரச அமைச்ச பதவி ஆகிய 
இவைகளுள்ளவனாய் இருப்பான் . 

சு . 12. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் சுக்கிரன் இருப்பின் 
சௌபாக்கியம் , அழகு , காரியாரம்பம் செய்தல் , பிரபு பதவி , ராஜ 
பூச்சியம் ஆகிய இவைகளுள்ளவனாய் இருப்பான் . 

சு . 13. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் சனி இருப்பின் வியாதி 
களோடு கூடிய சரீரம் , பணமின்மை , சதாதுக்கம் , சந்ததியின்மை , 


260 


சாராவளி. 


காரியங்களில் எப்போதும் பிரமிப்பு ஆகிய இவைகளுள்ளவனாய் 
இருப்பான் . 


சு . 14. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் சூரியனும் செவ்வாயும் 
கூடி இருப்பின் தொழில் செய்து கூலிபெறுதல் , காசம் க்ஷயம் 
முதலிய ரோகங்களடைதல் , ஜோதிஷ சாஸ்திர ஞானம் , இலக்கணம் 
சொல்லுதல் , சித்தாந்வம் அறிதல் ஆகிய இவைகளுள்ளவனாய் 
இருப்பான் . 

சு . 15. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் சூரியனும் புதனும் கூடி 
இருப்பின் ஆடையாபரணம் , வியாபாரம் , ஜலமூலமாசத் திரவியத் 
தையடைந்து ( போட்டு கப்பல் தோணி இவைகள் மூலமாயாவது 
அல்லது உப்பு விளைவிப்பதின் மூலமாயாவது முத்து எடுத்தல் 
இவைகள் மூலமாயாவது கிடைக்கும் திரவியம் ) . வாழ்க்கை நடத்து 
கின்றவனாய் இருப்பான் . முத்து = முத்துச்சிப்பிகளிலிருந்து எடுக் 
கும் உயரியமுத்து . 

சு . 16. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் சூரியனும் குருவும் கூடி 
யிருப்பின் ஆரம்பிக்கின்ற எல்லாக்காரியங்களையும் சாதித்தல் , அரச 
வெகுமதி , சூரத்தன்மை , வீரத்தன்மை , நிரம்பப் பிரசித்தி ஆகிய 
இவைகள் உள்ளவனாய் இருப்பான் . 

சு . 17. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் சூரியனும் சுக்கிரனும் 
கூடியிருப்பின் பந்துஜனங்களை விரும்புபவனாயும் , பெண்கள் * மக்கள் 
இவர்களின் பிரியத்தால் திருப்தி யடைபவனாயும் , சௌபாக்கியம் 
அரசர்கள் நேசம் ஆகிய இவைகளோடு கூடினவனாயும் இருப்பான் . 

சு . 18. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் சூரியனும் சனியும் கூடி 
இருப்பின் வதம் பந்தனம் இவைகளோடு கூடினவனாயும் , கூலிவேலை 
செய்தல் , வறுமை , கோள் சொல்லுதல் , பொருள் படாது பேசுந் 
தன்மை ஆகிய இவைகள் உள்ளவனாய் இருப்பான் . இவன் பொருள் 
கள் திருடர்களால் திருடப்படும் . 

சு . 19. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் செவ்வாயும் புதனும் 
கூடி யிருப்பின் அதிகசத்துருக்கள் , அஸ்திரப்பிரயோகங்கள் , தனது 
புத்தி சாமர்த்தியங்கொண்டு வாழ்க்கை நடத்தல் , அதிக பராக்கிர 
மம் ஆகிய இவைகள் உள்ள வனாய் இருப்பான் . 

* மக்கள் ஜனங்கள் குழந்தைகள் எனச் சந்தர்ப்பத்திற் கேற்றபடி சொல்க . 


முப்பத்து மூன்றாவது அத்தியாயம் . 261 
சு . 20. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் செவ்வாயும் குருவும் கூடி 
யிருப்பின் சேனாதிபதி பதவி , நண்பர்கள் மூலியமாய்ப் பணம் 
கிடைத்தல் , அவர்களை விரும்பி ஜீவித்தல் , செய்ந்நன்றி யறிதல் 
ஆகிய இவைகள் உள்ளவனாய் இருப்பான் . 

சு . 21. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் 
கூடியிருப்பின் சுவர்ண ரத்தினங்களைக்கொண்டு வியாபாரஞ்செய்தல் , 
அல்லது ஸ்திரீகளை விரும்பி ஜீவித்தல் , அன்னிய தேச சஞ்சாரம் 
செய்தல் ஆகிய இவைகளோடு கூடினவனாய் இருப்பான் . 

சு . 22. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் செவ்வாயும் சனியும் கூடி 
இருப்பின் சாகசப்பிரவிருத்தி செய்யும் சுபாவம் , அற்பத்தனம் , ஒரு 
கர்மங்களும் செய்யாமலிருத்தல் , ரோகம் அடைதல் ஆகிய இவை 
கள் உள்ள வனாய் இருப்பான் . 

சு . 23. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் புதனும் குருவும் கூடி 
இருப்பின் தனம் , அரசனால் வெகுமானம் , தர்மிஷ்டத்துவம் , சமூ 
கத்தலைமை , பிரசித்தி ஆசி 

கிய இவைகள் உள்ளவனாய் இருப்பான் 
சு . 24. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் புதனும் சுக்கிரனும் 
கூடி இருப்பின் பந்து ஜனங்களோடு சேர்ந்திருத்தல் , கல்வி , பெண் 
தனம் , சுகம் , அமைச்ச பதவி , அல்லது தேசத்தலைமை ஆகிய இவை 
கள் உள்ளவனாய் இருப்பான் . 

சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் புதனும் சனியும் கூடி 
இருப்பின் மண் முதலியவற்றால் பாத்திரங்கள் உண்டாக்கல் , பிரசித்தி 
வித்தைகற்றல் , எழுத்து கிரந்தம் சித்திரவேலை முதலியவை 
சம்பந்தமான தொழில் ஆகிய இவைகள் உள்ளவனாய் இருப்பான் . 


சு . 25 . 


சு . 26. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் குருவும் சுக்கிரனும் 
கூடி இருப்பின் அரசனிடமிருந்து நல்ல சம்பளம் பெறும் பதவி , 
அந்தணர்க்குத் தலைமை , துக்கமின்மை , கலைகளையுபதேசித்தல் , 
சாமர்த்தியம் ஆகிய இவைகள் உள்ளவனாய் இருப்பான் . 

சு . 27. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் குருவும் சனியும் 
கூடி இருப்பின் பரோபகாரச் செய்கை , ( பிறருக்குச் செய்கின்ற உப 
காரம் ) நீசகர்மம் , எக்காரியத்திலும் முற்படல் , கடினமான செய்கை , 
ஆஸ்பதம் , நிரம்பஸ்திரமாயுள்ள காரியாரம்பம் ஆகிய இவைகளோடு 
- டினவனாய் இருப்பான் . 


262 


சாராவளி. 


சு . 28. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் சுக்கிரனும் சனியும் 
கூடி இருப்பின் சித்திரம் வரைதல் , சுகந்த திரவியம் , பொடி ; மை , 
சாயம் முதலானவைகளைச் செய்தல் , அல்லது விற்றல் இவைகளைக் 
கொண்டு ஜீவித்தல் , வைத்தியம் செய்தல் ஆகிய இவைகளோடு 
கூடினவனாய் இருப்பான் . 

சு . 29. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் சூரியன் செவ்வாய் 
புதன் இவர்கள் கூடி இருப்பின் கிருதார்த்தம் , புருடார்த்தம் , அரச 
சமம் , யாவராலுங் கொண்டாடப்படல் ஆகிய இவைகள் உள்ளவனாய் 
இருப்பான் . 

சு . 30. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் சூரியன் செவ்வாய் குரு 
இவர்கள் கூடி இருப்பின் சௌபாக்கியம் , சத்துரு ஜெயம் , சமிருத்தி 
ஆகிய இவைகள் உள்ளவனாய் இருப்பான் . 

சு . 31. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் சூரியன் செவ்வாய் 
சுக்கிரன் இவர்கள் கூடி இருப்பின் குரூரத்தனம் , சாகசகர்மங்களைச் 
செய்தல் , அந்நியருடைய தனத்தைத் தன் வசமாக்கல் , நிரம்ப புத்தி 
சாதுரியம் ஆகிய இவைகள் உள்ளவனாய் இருப்பான் . 

சு . 32. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் சூரியன் செவ்வாய் சனி 
இவர்கள் கூடி இருப்பின் கடுமையான பிரவிருத்திகளைச் செய்தல் , 
ஓரறிவுமில்லாமலிருக்குந் தன்மை , பாபச்செயல் , துராசாரம் ஆகிய 
இவைகள் உள்ளவனாய் இருப்பான் . 

சு . 33. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் சூரியன் புதன் குரு 
இவர்கள் கூடி இருப்பின் கல்வி , அழகு , தர்மிஷ்டத்துவம் , உறவினர் 
களுக்குப்பிரியம் ஆகிய இவைகள் உள்ளவனாய் இருப்பான் . 

சு . 34. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் 
இவர்கள் கூடி இருப்பின் அழகு , தர்ம சீலம் , கோபமின்மை , ஒன்றி 
லும் தோல்வியின்மை , ஜயம் , சௌபாக்கியம் , கிரு கோபகரணசம் 
விருத்தி ( கிருகத்திற்கு வேண்டியவைகள் நிரம்பி யிருத்தல் ) ஆகிய 
இவைகள் உள்ளவனாய் இருப்பான் . 

சு . 35. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் சூரியன் புதன் சனி 
இவர்கள் கூடி இருப்பின் சுவாதீனமின்மை , அஸ்திரத்துவம் , துஸ் 
சுபாவம் , ஆயுதம் அல்லது அக்கினியினால் திரேகத்தில் பீடை ஆகிய 
இவைகள் உள்ளவனாய் இருப்பான் . 


முப்பத்து மூன்றாவது அத்தியாயம் . 


263 


சு . 36. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் சூரியன் குரு சுக்கிரன் 
இவர்கள் கூடி இருப்பின் சௌபாக்கியம் , கல்வி கொண்டு பணம் 
சம்பாதித்தல் , தர்ம காரிய விருப்பம் , எப்போதும் போகசாதனங்க 
ளோடு கூடியிருத்தல் ஆகிய இவைகள் உள்ளவனாய் இருப்பான் . 

சு . 37. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் சூரியன் குரு சனி இவர் 
கள் கூடி இருப்பின் ஜனங்களால் புகழப்படுதல் , நடத்தைக் குறைவு , 
தீரம் ஆகிய இவைகள் உள்ள வனாய் இருப்பான் . 

சு . 38. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் சூரியன் சுக்கிரன் சனி 
இவர்கள் கூடி இருப்பின் அதிக ஆசை , சகல ஜனங்களினிடத்திலும் 
அன்பின்மை , நிரம்ப அஸ்திரத்தன்மை ஆகிய இவைகள் உள்ளவ 
னாய் இருப்பான் . 

சு . 39. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் செவ்வாய் புதன் குரு 
இவர்கள் கூடி இருப்பின் அநேக குடும்பம் , பரிவாரங்கள் , வித்துவப் 
பதவி , தனம் , தர்மிஷ்டத்தன்மை ஆகிய இவைகள் உள்ளவனாய் 
இருப்பான் . 

சு . 40. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் செவ்வாய் புதன் சுக்கி 
ரன் இவர்கள் கூடி இருப்பின் நல்ல சிற்பத் தொழில்களில் பழக்கம் , 
மாலைகட்டல் , பொன் வேலையில் சாமர்த்தியம் , எல்லா ஜனங்களுக் 
கும் பிரியமாய் இருத்தல் ஆகிய இவைகள் உள்ளவனாய் இருப்பான் . 

சு . 41. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் செவ்வாய் புதன் சனி 
இவர்கள் கூடி இருப்பின் தர்ம சீலமின்மை , அதிக தூக்கம் , நிரம்ப 
துஷ்டத்தனம் , மலினத்தன்மை ( அழுக்கு ) ஆகிய இவைகள் உள்ளவ 
னாய் இருப்பான் . 

சு . 42. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் செவ்வாய் குரு சுக்கிரன் 
இவர்கள் கூடி இருப்பின் தனம் , சூரத்தன்மை , தேவபூஜை , பிராமண 
பூஜை இவைகளில் பிரியம் ஆகிய இவைகள் உள்ளவனாய் இருப்பான் . 

சு . 43. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் செவ்வாய் குரு சனி 
இவர்கள் கூடி இருப்பின் கெட்ட நடத்தை , சுகமின்மை , அங்கக் 
குறைவு , நீசத்தன்மை ஆகிய இவைகள் உள்ளவனாய் இருப்பான் . 

சு . 44. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் செவ்வாய் சுக்கிரன் 
சனி இவர்கள் கூடி இருப்பின் சிரேஷ்டமான தர்மங்களைச் செய்தல் , 
தனம் , பல தொழில்களைச் செய்து கூலிவாங்கி ஜீவனம் செய்தல் 
ஆகிய இவைகள் உள்ளவனாய் இருப்பான் , 


264 


சாராவளி. 


சு . 45. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் புதன் குரு சுக்கிரன் 
இவர்கள் இடபம் அல்லது துலாம் இவ்விடங்களில் கூடி இருப்பின் 
பலவிதமான அபீஷ்ட சித்தியைப் பெறுவன் . இதர விராசிகளில் 
இருப்பின் வியாதியோடு கூடினவனாய் துன்பத்தோடு இருப்பான் . 

சு . 46. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் புதன் குரு சனி இவர் 
கள் கூடி இருப்பின் எழுத்து , கிரந்தமியற்றல் , காவ்யம் இவைகளில் 
மேன்மையடைதல் , தனம் அநேக விதமான வேலையாட்கள் , சஞ்சார 
விருப்பம் , அழகு ஆகிய இவைகள் உள்ளவனாய் இருப்பான் . 

சு . 47. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் புதன் சுக்கிரன் சனி 
இவர்கள் கூடி இருப்பின் சிற்பக்கலையில் நிபுணத்துவம் , மல்குஸ்தி 
முதலிய யுத்தப் பயிற்சி , சாமர்த்தியம் , அன்னிய நாடுகளில் சஞ்சா 
ரம் , காரிய உத்சாகம் , பொறாமை ஆகிய இவைகள் உள்ளவனாய் 
இருப்பான் . 

சு . 48. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் குரு சுக்கிரன் சனி 
இவர்கள் கூடி இருப்பின் வித்வத்தன்மை , தர்மசிரத்தை , எல்லா 
ரிடத்திலும் தயவுள்ளவனாய் இருத்தல் , சத்தியம் ஆகிய இவைகள் 
உள்ளவனாய் இருப்பான் . 


சு . 49. முப்பத்தோராவது அத்தியாயத்தில் இலக்கினத்திற்கு 
10 ஆமிடங்கொண்டு துவிகிரகயோக மாத்திரம் கூறியுள்ளேம் . 
திரிகிரக யோகங்களையும் அப்படியே சிந்தித்துப் பலனைச் சொல்ல 
வேண்டும் . சந்திரனுக்குப் 1.0 ஆமிடங்கொண்டு இங்கே சொன்ன 
திரிகிரகயோக பலங்கொண்டு 

சதுர் 

கிரகாதியோகங்களையும் 
உசிதப்படி யோசித்து சொல்ல வேண்டு மென்ப . சதுர்கிரகாதியோக 
பலன்களின் விசேடங்கள் இங்கு 

இங்கு விவரித்துச் சொல்லப் பெறு 


கின்றன . 


சு . 50. சந்திரனுக்குப் 10 ஆமிடத்தில் சூரியன் செவ்வாய் 
புதன் குரு இவர்கள் இருப்பின் சூரத்தன்மை , சரீரத்தில் முறிவு 
ஏற்படல் , வியாதி , தானம் செய்தல் முதலிய எல்லாச் செயல்களி 
லும் மேன்மையடைதல் ஆகிய இவைகள் உள்ளவனாய் இருப்பான் . 

சு . 51. சந்திரனுக்குப் 10 ஆமிடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் 
சுக்கிரன் இவர்கள் இருப்பின் மாலை கட்டுதல் , சிற்ப வேலை செய்தல் , 
இவைகளோடு எழுத்து வேலை செய்பவனாயும் இருப்பான். 


முப்பத்து மூன்றாவது அத்தியாயம் . 


265 


சு . 52. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் சூரியன் செவ்வாய் 
புதன் சனி இவர்கள் இருப்பின் தன தானிய சம்பத்து , கஜதுரகாதி 
வாகனங்கள் இவைகள் உள்ளவனாய் இருப்பான் . 

சு . 53. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் சூரியன் புதன் குரு சுக்கி 
ரன் இவர்கள் இருப்பின் சௌம்மியதை , ( சாந்தகுணம் ) அருவருப் 
போடு கூடிய கெட்ட பிரவிருத்தி , சிரேஷ்ட புத்திரப் பேறு , விவ 
சாய காரியம் ஆகிய இவைகள் உள்ளவனாய் இருப்பான் . 

சு . 54. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் சூரியன் புதன் குரு சனி 
இவர்கள் இருப்பின் இந்திர ஜாலங்களான கபட வித்தைகளில் மிக 
சாமர்த்தியம் , குரூசத்தனம் , அந்நியரை வஞ்சித்தல் ஆகிய இவை 
கள் உள்ளவனாய் இருப்பான் . 

சு . 55. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் சூரியன் புதன் சுக்கி 
ரன் சனி இவர்கள் இருப்பின் சுவாதீனமின்மை, சுபகத்தன்மை , 
வாக்மித்தன்மை , விவசாய காரியங்களில் பிரியம் ஆகிய இவைகள் 
உள்ளவனாய் இருப்பான் . 

சு . 56. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் சூரியன் குரு சுக்கிரன் 
சனி இவர்கள் இருப்பின் அன்னிய தேசவாசம் , சேஷ்டை ( குணங் 
கெட்ட செய்கை ) இவைகள் உள்ளவனாய் இருப்பான் . 

சு . 57. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் செவ்வாய் புதன் குரு 
சுக்கிரன் இவர்கள் இருப்பின் நிபுணத்தன்மை , சாதுரியம் , சூரத் 
தன்மை , யுத்தங்களில் ஒருவராலும் ஜெபிக்க முடியாத்தன்மை 
ஆகிய இவைகள் உள்ளவனாய் இருப்பான் : 

சு . 53. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் செவ்வாய் புதன் குரு 
சனி இவர்கள் இருப்பின் மலிதை ( அழுக்கு ), எப்போதும் உத்சாக 
சீலம் , யுத்தத்தில் சத்துருவை நாசஞ் செய்தல் ஆகிய இவைகள் 
உள்ளவனாய் இருப்பான் . 

சு . 59. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் செவ்வாய் புதன் சுக்கி 
ரன் சனி இவர்கள் இருப்பின் நிரம்பகல்வி , பராக்கிரமம் , புஷ்டி 
யுள்ள சரீரம் ஆகிய இவைகளோடு கூடின வனாய் இருப்பான் . 

சு . 60. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் செவ்வாய் குரு சுக்கிரன் 
சனி இவர்கள் இருப்பின் தீரத்தன்மை , நல்ல குடும்பம் , பணம் ஆகிய 
இவைகள் உள்ளவனாய் இருப்பான் . 

34 


/ 


266 


சாராவளி. 


சு . 61. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் புதன் குரு சுக்கிரன் சனி 
இவர்கள் இருப்பின் சாந்தமனம் , நல்லபுத்தி , சாமர்த்தியம் , ஜனங்க 
ளுக்கு விருப்பம் ஆகிய இவைகள் உள்ளவனாய் இருப்பான் . 

சு . 62. சந்திரனுக்கு 10 ஆமிடத்தில் பாபக்கிரகங்கள் இருந்து 
அவைகளைச் சுபக்கிரகங்கள் பார்ப்பின் வைத்தியம் அல்லது புரோ 
கிதம் , கணிதகாரபதவி , கோபத்தன்மை , அந்கியரை வஞ்சித்தல் 
ஆகிய இவைகள் உள்ளவனாய் இருப்பான் . 

சு . 63. மேற்சொன்ன எல்லா யோகங்களிலும் யோக கர்த்தாக்க 
ளாகிய கிரகங்களுக்குச் சுபக்கிரகங்களின் பார்வை யுண்டாயின் சுகாது 
பவம் உண்டாகும் . பாபக்கிரகங்களின் பார்வையிருப்பின் சுகாது 
பவம் உண்டாகின்றதில்லை. 

சு . 64. இலக்கினம் சந்திரன் இவைகளுக்கு 3 ஆமிடத்திலும் 
6 ஆமிடத்திலும் பாபக்கிரகங்களிருப்பின் சுப முண்டாகும் . அஷ்ட 
மத்திலும் 12 - லும் பாபக்கிரகங்களிருப்பின் அசுபமுண்டாகும் . 
விசஷமாக லக்கினத்தில் பாபக்கிரகமிருப்பின் மிகுந்த அசுபம் 
உண்டாகும் . 

சு . 65. ஜனன ஜாதகத்தில் எக்கினம் சந்திரலக்கினம் இவை 
களில் எதற்குப் பல மிருக்கின்ற தெனவறிந்து அவ்விராசியினுடைய 
10 ஆமிடத்தைக் கொண்டு உப ஜீவனமார்க்கத்தைக் கண்டுகொள்ள 
வேண்டுமென்ப . 10 - ஆம் பாவத்தில் பலவானான கிரகங்கள் இருப் 
பின் அக்கிரகத்தைக்கொண்டு பலன்களைச் சொல்லவேண்டும் . கிரக 
மில்லாவிடில் 10 - ஆம் பாவத்திற்குள்ள இராசியினுடைய பலங்களைத் 
தெரிந்து அவைகளுக்கேற்ற விருத்தியைச் சொல்லவேண்டும் . 

சு . 66. இலக்கினம் சந்திரலக்கினம் இவைகளுக்கு 10 ஆமி 
டம் மேட விராசியாயின் பூங்காவனங்கள் , புத்திரர்கள் , பிரபுக்களை 
யடுத்து அவர்களிடம் சேவகம் செய்தல் , விவசாயம் , ரசவியா 
பார சம்பந்தமான பிரவிருத்தி , சூதாட்டம் , பூதகாரியம் , (உண்மைக் 
காரியம் ) இவைகளைக்கொண்டு தனலாபம் அல்லது அதன் மூலமாய் 
உபஜீவனம் உண்டாகு மென்ப . இங்கு மேடனம் என்று சொல்லி 
யிருப்பதால் அவ்விராசியினுடைய ஹோரா, திரேக்காணம் , நவாம்சம் , 
துவாதசாம்சம் , திரிம்சாம்சம் என்ற இவ்வர்க்கங்களையும் கொண்டு 
பலன்களைத் தெரிந்து சொல்க , மேலே சொல்லப்போகும் இடப 
விராசி முதலானவைகளுக்கும் இவைகளைக்கொண்டு சொல்லுக 


முப்பத்து மூன்றாவது அத்தியாயம் . 267 
சு . 67. இடப விராசியாவது அதன் வர்க்கங்களாவது 10 ஆம் 
பாவமாகவரின் பட்சிகள் வண்டிகள் பசு காளை எருமை மான் ஆகிய 
மிருகங்கள் மூலமாயும் , நெல் முதலான தான்ய மூலமாயும் சம்பாத் 
யம் செய்து உபஜீவனம் செய்வன் . கர்ம பிராப்தி முக்கியமாக ஜாங் 
கல தேசத்திலேயே உண்டாகும் . ஜாங்கல தேச விவரம் இவ்வத்தி 
யாயத்தின் 3 , 4 , 5 - ஆம் சுலோகங்களில் கூறப்பெற்றுளது . 

சு , 68. மிதுன விராசியாவது அதன் வர்க்கங்களாவது 10 ஆம் 
பாவமாகவரின் கப்பல் வியாபாரத்தினாலும் , முத்துக்கள் இரத்தினங் 
கள் சங்குகள் பவளங்கள் பாத்திரங்கள் முதலியவற்றாலும் , கணிதம்சித் 
திரவேலை இவைகளினாலும் தனலாபமும் உபஜீவனமும் உண்டாகும் . 

சு . 69 . கடக விராசியாவது அதன் வர்க்கங்களாவது 10 ஆம் 
பாவமாகவரின் ஆயுதங்கள் , அக்கினி சம்பந்தமான காரியங்கள் , 
யோனி போஷணம் , ( ஒரு மாதிரியான விட விருத்தி ) முத்து , மணி 
கள் , சல்லிய தந்திரம் , நாயைக்கொண்டு வேட்டையாடல் இவைகளி 
னால் உபஜீவனம் உண்டாகும் . 
சு . 70 . 

சிம்ம விராசியாவது அதன் வர்க்கங்களாவது 10 ஆம் 
பாவமாகவரின் நவமணிகள் , சுவர்ணங்கள் , வெள்ளிமுதலானவை 
களாலான யந்திரங்கள் , சிலைகள் , விவசாயம் , பசு காளை வியாபாரம் , 
நெல் வியாபாரம் ஆகிய இவைகளால் விருத்தியும் தனலாபமும் உப 
ஜீவனமும் உண்டாகும் . 
சு . 71. கன்னியா விராசியாவது 

வர்க்கங்களாவது 
10 ஆம் பாவமாகவரின் வண்டிகள் சம்பந்தமான பிரவிருத்திகளாலும் , 
இரத்தினங்கள் சுவர்ணங்கள் சுகந்த திரவியங்கள் ஆகிய இவைகளின் 
வியாபாரங்களாலும் , சங்கீதம் சித்திரவேலை எழுத்து இவைகளாலும் 
தனலாபமும் உப ஜீவனமும் உண்டாகும் . 

சு. 72 , 73 , 74 . துலா விராசியாவது அதன் வர்க்கங்களாவது 
10 ஆம் பாவமாகவரின் பிரயோக சம்பந்தம் , உபதேச விருத்தி , 
வித்தை , சுவர்ணாதி தனங்களைக் கைமாற்றம் செய்தல் , பந்துக்களின் 
பலவித விவகாரங்கள் , வியாபாரஸ் தலம் இவைகளின் மூலமாகவும் , 
பசு காளை எருமை நெல் முத்து சங்கு மச்சம் தனதானியங்கள் 
கிழங்குகள் இவைகளின் வியாபார மூலமாகவும் , பல மூல சாமான் 
களை விவசாயம் செய்வதின் மூலமாகவும் தன ஆதாயமும் உண் 
டாகும் . 


அதன் 


268 


சாராவளி. 


10 ஆம் 


சு . 75 , 76. விருச்சிக விராசியாவது அதன் வர்க்கங்களாவது 
10 ஆம் பாவமாகவரின் ஸ்திரீகளின் சம்சர்க்கம் ( சேர்க்கை )விவசாய 
காரியங்கள் , எல்லாச் சமயங்களிலுமுள்ள உத்சாகம் , மோஷணம் , 
( களவு ) அரச சேவகம் , சிகிச்சை , இரும்பு வியாபாரம் , பாபகர்மம் , 
பலவித தானியங்கள் இவைகளால் தனலாபமும் உப ஜீவனமும் 
உண்டாகும் . 

சு . 77. தநரிராசியாவது அதன் வர்க்கங்களாவது 
பாவமா கவரின் அரச அமைச்ச பதவிகள் , கோட்டைகளைக் காத்து 
ரட்சித்தல் , பசு காளைகளை வியாபாரம் செய்தல் , குதிரை , விறகு , தடி 
பறவைகள் , பலவிதத்திலுள்ள யந்திர சாமான்கள் , கணக்கு , ஜோதி 
ஷம் சிகிச்சை ஆகிய இவைகளால் தனலாபமும் உபஜீவனமும் உண் 
டாகும் . 

சு . 78. மகர விராசியாவது அதன் வர்க்கங்களாவது 10 ஆம் 
பாவமாகவரின் 

தண்ணீரிலிருந்து உற்பத்தியான வஸ்துக்களை விற்றல் 
கட்டில் பூங்காவனம் இவைகளை உற்பத்தி செய்தல் , ( ரட்சித்தல் ) ரசா 
யனப் பிரயோகங்கள் ஆகிய இவைகளால் தனலாபமும் உபஜீவனமும் 
உண்டாகும் . 

சு . 79. கும்ப விராசியாவது அதன் வர்க்கங்களாவது 10 ஆம் 
பாவமாகவரின் ஆயுதங்கள் , அன்னிய சம்பந்தமான பிரயோகங்கள் , 
மோஷணம் ( களவு ) வெட்டல் குழித்தல், ( அதாவது பூமியை 
வெட்டி பண்படுத்தல் ) சுமையெடுத்தல் , பாரங்களைத் தாங்கல் 
ஆகிய இவைகளாலும் , கைப்பலங்களாலும் தனலாபமும் 
ஜீவனம் உண்டாகும் . 

சு . 80. மீன விராசியாவது அதன் வர்க்கங்களாவது 
பாவமாகவரின் ஆயுதங்கள் தண்ணீர் இவைகளாலும் , யோனி போஷ 
ணம் என்ற விட சம்பிரதாயத்தாலும் , குதிரைகளை விற்றலாலும், 
தனலாபமும் உபஜீவனமும் உண்டாகும் . 

சு. 81. * இலக்கினம் சந்திரன் இவர்களுக்கு 10 - ஆமிடத்தில் 
சூரியாதி கிரகங்களிருப்பின் கிரமமாக தந்தை , தாய் , சத்துரு , பந்து , 
மனைவி, சகோதரி , வேலையாள் இவர்கள் 

மூலமாக தனலாபம் 
கிடைக்கும் . 

. 
பிருகத் ஜாதகம் கர்மாஜீவாத்தியாயம் கூறுமாறு : ஜன்மலக்கின 
சந்திரர்களுக்கு 10 - ஆம் இடத்திலிருக்கிற சூரியாதிகிரகங்களைக் கொண்டு 


உப 


10- ஆம் 


முப்பத்து மூன்றாவது அத்தியாயம் . 269 
சு . 82 . 

இலக்கினத்திலும் 2 ஆமிடத்திலும் 11 - ஆமிடத்தி 
லும் உள்ள பலவான்களாயுள்ள கிரகங்களைக்கொண்டு தனமுதலான 

நேக விதமான லாபத்தையும் புஷ்டியையும் சொல்ல வேண்டுமென்று 
கிரமமாய் பிதுரு , மாதுரு , சத்துரு , மீத்துரு , சகோதரன் , ஸ்திரீ , வேலைக் 
காரர் இவர்களால் தனப்பிராப்தி கூறவேண்டியது . 

ஜன்மலக்கினத்திற்காவது ஜன்மகால சந்திரனுக்காவது 10 - ஆம் இடத்தில் 
சூரியன் நிற்பின் பிதுருவினாலும் , சந்திரன் நிற்பின் மாதுருவினாலும் , செவ் 
வாய் நிற்பின் சத்துருவினாலும் , புதன் நிற்பின் மித்துருவினாலும் , தரு 
நிற்கின் உடன் பிறந்தவர்களாலும் , சுக்கிரன் நிற்பின் ஸ்திரீயினாலும் , சனி 
நிற்கின் ஊழியர்களாலும் தனப்பிராப்தி கூறவேண்டும் . 

இலக்கினத்திற்குப் பத்தாமிடத்தில் ஒரு கிரகமும் சந்திரனுக்குப் பத்தா 
மிடத்தில் ஒரு கிரகமும் இருந்தால் அவ்விரண்டுகிரகங்களும் தங்கள் தங்கள் தசா 
காலத்தில் மேற்சொன்ன கிரகங்களுக்குரிய தனலாபத்தை யுண்டுபண்ணுவர் . 
இலக்கின 

னத்திற்கும் சந்திரனுக்கும் 10 - ஆம் இடத்தில் அநேக கிரகங்கள் 
இருப்பின் அவற்றின் புத்திகளில் மேற்சொன்னபடி தனலாப முண்டென்ப . 
இவ்விதம் இலக்கினம் சந்திரன் ஆகிய இவர்களுக்கு 10 - ஆம் இடத்தில் ஒரு 
கிரகமாவது இல்லாவிடின் , இலக்கினம் , சந்திரன் , சூரியன் இவர் 
களுக்கு 10 - ஆம் இடத்தின் அதிபர்கள் எந்த நவாம்சத்திலிருக்கின்றார்களோ 
அந்த நவாம்சத்திற் கதிபர்களின் விருத்தியானும் , வேலைகளானும் தனப் 
பிராப்தியுண்டென்க. 

சூரியன், சந்திரன் , இலக்கினம் இவர்களுக்கு 10 - ஆம் இடத்தில் அநேக 
கிரகங்களிருந்தால் அவரவர்களின் * தசையில் தனலாபம் தருவார்கள் . 

இலக்கினம் , சூரியன் , சந்திரன் இவர்களுக்கு 10 - ஆம் இடத்ததிபர் 
இருக்கும் நவாம்சாதிபதி ஜனன காலத்தில் மித்துரு க்ஷேத்திரத்திலிருந்தால் 
நண்பர்களாலும் , சத்துரு க்ஷேத்திரத்திலிருந்தால் சத்துருக்களாலும் , ஸ்வ 
க்ஷேத்திரத்தில் இருந்தால் ஸ்வ ஜனங்களாலும் தனப்பிராப்தி யுண்டாகுமென்ப . 

ஜனனகாலத்தில் முன் கூறியபடி சூரியன் பலிஷ்டனாய் உச்சமான 
மேஷத்திலிருந்தால் தனது வியாபகத்தினாலே தனப்பிராப்தியாம் . 

இலக்கினம் 2-11 - இவ்விடங்களிற் சுபக்கிரகங்கள் உச்சம் முதலாய t 
சமஸ்த பலத்தோடு கூடியிருந்தால் அனேகவிதமான தனப்பிராப்தி யுண்டாம் . 
எவ்விதம் தனம் சம்பாதிக்க வேண்டுமென்று விரும்புவானோ அவ்விதமே 
அச்சாதகன் தனப்பிராப்தியை யடைவனென்க . 

* ஷட் பலத்தில் பலிஷ்டமானார் தசையில் என்றும் பாடம் . 

t உச்சபல -சப்தவர்க்கஜபல -யுக்மபாம்சகக தபல - கண்டகாதிபல - பாந்தமத் 
தியமுகபல - ஸ்தான பல - திக்குபல -தின ராத்திரிபல -பட்சபல - அன்ஹஸ்திருபாக 
பல - வருஷபல மாசபல-தினபல - ஹோராபல - அயனபல - சேஷ்டாபல - கிரக 


270 


சாராவளி. 


பூர்வாசாரியர்கள் சொல்லுகின்றார்கள் . பிருகஜ்ஜாதக ஹோரா தந்தி 
ரத்தில் இவ்விடங்களிலிருக்கின்ற சுபக்கிரகங்களைக்கொண்டு அநேக 
விதமான பொருள்களை 

நிதானிக்க 

வேண்டுமெனச் சொல்லப் 
பட்டுளது . 


முப்பத்து மூன்றவது அத்தியாயம் முற்றிற்று . 


கிராந்திபல - ஸ்புட கிராந்திபல - யுத்தபல - நைஸர்க்கிகபல - திருக்பலமாதியே 
சமஸ்தபலமா மென்று கூறுவர் பெரியார் . 

குறிப்பு : - இதன் முழு விவரமும் அறிய விரும்புவார் யான் அச்சிட்டுள்ள 
ஸ்ரீபதி ஜாதககர்ம பத்ததி 3 - ஆம் அத்தியாயத்தே மிகத்தெளிவாய்க்காண்க. 

ஸ்தான பலம் திக்கு பலம் முதலியவைகளின் பலன்களை யான் அச்சிட் 
டுள்ள மந்திரேஸ்வரீய மென்னும் பல தீபிகை நான்காவது அத்தியாயத்துட் 
கண்டுகொள்க , 


உடையவ 


முப்பத்து நான்காவது அத்தியாயம் . 

இலக்கினாதி பாவசிந்தை . 
சு . 1. இந்த அத்தியாயத்தில் சூரியாதி கிரகங்கள் இலக்கினத் 
தைப் பார்ப்பதினாலேற்படும் பலன்கள் சொல்லப்படுகின்றன . 

சூரியனுடைய பார்வை இலக்கினத்திற் கேற்படின் பராக்கிரமம் , 
ஸ்திரீகளோடுகோபம் , குரூசத்தனம் , பிதாவினால் திரவியங்களை 
யடைதல் , அரசனைச் சேவித்தல் ஆகிய இவைகளை 
னாவன் , 

சந்திரனுடைய பார்வை இலக்கினத்துக் குண்டாயின் 
சௌபாக்கியம் , அந்நியர் குணமறிந்து நடக்கத்தக்க மனோபாவம் , 
தாட்சண்யத்திற் கிருப்பிடம் , நிரம்ப திரவிய சம்பாத்தியம் , மிருது 
சுபாவம் , தண்ணீரிலுண்டாகிற பொருள்கள் இரத்தினாதி மற்ற 
வஸ்துக்கள் , கிரயம் விற்கிரயம் செய்தல் ஆகிய இவைகளை உடைய 
வனாயிருப்பன் . 

சு . 3 . அங்காரகனுடைய பார்வை இலக்கினத்துக்கிருப்பின் 
சாகச கர்மம் , யுத்தத்தில் விருப்பம் , மிகுதியான கோபம் , பந்து 
குணம் , தர்மிஷ்டம் , பெருத்துள்ள ஆண்குறி ஆகிய இவைகள் உள்ள 
வனாய் இருப்பன் . 

4 . புதனுடைய பார்வை இலக்கினத்திற்கு உண்டாயின் 
சிற்பம் கலாசாஸ்திரம் இவைகளில் பூர்ணபாண்டித்தியம் , நிரம்ப 
புத்தி சாமர்த்தியம் , புகழ் அடைதல் , நாணம் ஆகிய இவைகளை 
உடையவனாய் இருப்பன் . 

சு . 5. குருவின் வீட்சண்யம் இலக்கினத்திற் கிருப்பின் சஜ் 
ஜனங்கள் குருஜனங்கள் விருந்தினர் இவர்களோடு கூடியிருத்தல் , 
யாகாதி புண்ணியங்கள் செய்தல் , சாந்திராயணாதி விரதங்கள் , மற்ற 
குல உசிதமான அநுஷ்டானங்கள் செய்தல் , அரசனால் பூஜிக்கத்தக்க 
யோக்கியதை அடைதல் , பிரசித்த கீர்த்தி ஆகிய இவைகளை உடைய 
வனாய் இருப்பன் . 

சு . 6. சுக்கிரனின் திருஷ்டி இலக்கினத்திற் குண்டானால் வேசி 
யாதி ஸ்திரீகளினிடம் பிரியமுள்ளவனாயும் ; சௌபாக்கியம் யௌவ 


272 


சாராவளி. 


னம் அநேக போகங்கள் சுகம் தனம் நல்ல ரூப குணம் ஆகிய இவை 
களை உடையவனாபுமிருப்பன் . 

சு . 7. சனியின் பார்வை இலக்கினத்திற் கேற்படின் பாரமான 
சுமைகளை எடுத்தல் , வழிநடத்தல் , வியாதிகளினால் துன்பம் அடை 
தல் , கோபம் , விருத்தஸ் திரீகளோடு ரமித்தல் , (சம்பந்தப்படுதல் ) 
ஒரு சுக்முமில்லா திருத்தல் , மலிதை , ( பாபத்தன்மை ) அறிவின்மை 
ஆகிய இவைகளை உடையவனாய் இருப்பன் . 

சு . 8. இலக்கினாதிபனான கிரகம் இலக்கினத்தைப்பார்ப்பின் 
எல்லாச் சுகமும் உண்டாவதோடு திரவியம் அதிகரித்தல் , கூடியவரை 
இராஜானு கூலம் ஆகிய இவைகள் உண்டாகும் . இலக்கினாதிபன் 
பாபியாயின் பாபபலத்தையும் , சுபனாயின் சுபபலத்தையும் கொடுப் 
பன் . 

சு . 9. இலக்கினத்திற்கு ஒரு கிரகங்களின் பார்வையும் இல் 
லா திருப்பின் மேலே சொன்ன குணலட்சணங்களும் இல்லை. ஆனால் 
அவ்விராசிக்குண்டான சுபாவத்தை நிதானித்து பலங்களைச் சொல்ல 
வேண்டும் . ( இராசியின் சுபாவங்கள் யாவும் சம்க்ஞாத்தியாயத்தில் 
விரிவாய்ச் சொல்லப் பெற்றிருக்கின்றன . ஆங்கு கண்டு கொள்க .) 

சு . 10. பலவானான சூரியாதி சப்தகிரகங்களின் பார்வை இலக் 
கினத்திற் குண்டாயின் பலவிதமான எல்லாச் சுபங்களும் உடைய 
வனாய் ( பயம் முதலான ஒரு விவகாரமுமில்லாமல் ) தீர்க்காயுளோடு 
அரசன் அல்லது அரச சமபதவியைப் பெற்று வாழ்வன் . இங்கே 
சொல்லிய கிரக பார்வையை சப்தம திருஷ்டியை மாத்திரம் கணித் 
துச் சொல்லக் கூடாது . திரிதசாதி திருஷ்டிகளையும் விசேஷ திருஷ்டி 
களையும் ( ஸ்ரீபதி ஜாதக கர்மபத்ததியிற் கூறப் பெற்றுள்ள பிரகா 
ரம் ) கணித்து நிதானித்து பலன் சொல்ல வேண்டியது . " த்ருச்யே 
திருஷ்டிறா விவர்ஜிதே என்ற முறையின் பிரகாரம் திருஷ்டியைக் 
கணித்துக் கொள்க . 

சு . 11. இலக்கினத்திற்கு இரண்டு அல்லது மூன்று அல்லது 
அதிகமான கிரகங்களின் பார்வையிருப்பின் , அந்த லக்கினம் சுபபலத் 
தைச் சந்தேகமில்லாமல் கொடுக்கும் . பாபிகளோடு கூடாமல் ஒரு 
சுபனாகிலும் இலக்கினத்தைப் பார்ப்பது (பூரணமாக ) மிகுந்த சுபத் 
தைக் கொடுக்கும் . சுபக்கிரகங்களும் பாபக்கிரகங்களும் கூடிப் பார்ப் 
பின் அவரவர்களின் பலாபலத்திற்குத் தக்கவண்ணம் பலாபலங் 
ளை அறிந்து சொல்லவேண்டும் . 


. 


சு. 12 . 


முப்பத்து நான்காவது அத்தியாயம் . 273 

பாபக்கிரகங்களோடு சேராமல் மூன்று சுபக்கிரகங்கள் 
பலவானாய் இலக்கினத்திலிருப்பின் துக்கமில்லாமல் எல்லாச் சுகங்க 
ளோடும் , அரசன் அல்லது அரச சமானனாக இருப்பன் . இது 
போலவே மூன்று பாபக்கிரகங்கள் இலக்கினத்திலிருப்பின் சோகம் 
துக்கம் பயம் ரோகம் ஸ்தானபங்கம் வறுமை துன்பம் இவைகளின் 
நிமித்தம் கஷ்டப்படுகின்றவனாயும் , அதிகமாய்ச் சாப்பிடுகின்றவனா 
யும் , எல்லாச் சனங்களாலும் நிந்திக்கப்படுபவனாயும் இருப்பன் . சுபக் 
கிரகங்களும் பாபக்கிரகங்களும் இங்கு சொல்லிய பிரகாரம் இல்லா 
மல் குறைந் திருப்பின் அதற்குத் தக்கவாறு பலன்களும் குறைந்திருக் 
கும் . சுபக்கிரகமும் பாபக்கிரகமும் கூடி லக்கினத்திலிருப்பின் பல 
னும் கலந்திருக்கும் என்ப . 

சு . 13. குரு புதன் சுக்கிரன் ஆகிய இம் மூன்று கிரகங்களும் 
இலக்கினத்திற்கு 6 - ஆமிடத்திலும் 7 - ஆமிடத்திலும் 8- ஆமிடத்தி 
லும் இருப்பார்களேயானால் அதியோகம் உண்டு . இந்த அதியோ 
கத்தில் ஜனித்தவன் அரசனாகவாவது , அல்லது மந்திரியாகவாவது , 
அல்லது சேனா நாயகனாகவாவது ஆவதுடன் தீர்க்காயுசு ஆரோக் 
கியம் அதிக மனைவிமார்கள் பயமின்மை நல்லசுபாவம் சுகம் இவை 
களை யடைவனென்று யவன ராஜன் கூறுகின்றார் . 

இந்த யோக கர்த்தாக்களான சுபக்கிரகங்களுக்கு மற்ற பாபக் 
கிரகங்களின் சேர்க்கையோ திருஷ்டியோ உண்டாயின் இந்த 
யோகத்திற்குப் பங்கம் உண்டாவதோடு நியாயமான பலமும் உண் 
டாக மாட்டாது . ஷ சுபக்கிரகங்கள் மூன்றும் ஆறிலோ, எழிலோ, 
எட்டிலோ, ஆறிலும் ஏழிலுமோ , ஏழிலும் எட்டிலுமோ , ஆறிலும் 
எட்டிலுமோ , ஆறிலும் ஏழிலும் எட்டிலுமோ இருப்பினும் ஏழு 
விதமாக அதியோகம் உண்டாகுமென்று பிரமாணாந்தர முள்ள தாகை 
யால் அப்பக்ஷமும் அங்கீகரிக்கத்தக்கதே . இவை இலக்கினாதி 
யோகம் என்று கூறுவர் பெரியார் . சந்திரலக்கின ரீதியாக இந்த 
யோகம் ஏற்படின் சந்திராதி யோகம் என்று கூறுவர் . 

சு . 14. அதியோக கர்த்தாக்களான சுபக்கிரகங்களுக்கு ஸ்வ 
க்ஷேத்திரம் , மூல க்ஷேத்திரம் , உச்சக்ஷேத்திரம் , மித்துருக்ஷேத்திரம் 
சுபகிரகங்களுடைய ஷட்வர்க்கம் முதலான பலங்கள் உண்டாயிருப் 
பின் அதியோகபலம் சம்பூரணமாய் உண்டாகும் . 

இந்த 
யோக கர்த்தாக்களான சுபக்கிரகங்களுக்கு சத்துரு க்ஷேத்திரம் , நீச 
க்ஷேத்திரம் , பாபஷட்வர்க்கம் முதலான பலஹீனங்களுண்டாயின் 

35 


274 


சாராவளி. 


யோகம் பங்கமடையுமென பூர்வாசாரியர்களான ருஷி சிரேஷ்டர்கள் 
கூறுகின்றார்கள் . இவ்விதம் இலக்கினபாவம் நிர்ணயிக்கப்பெற்றது . 
இனி து தீயபாவம் சொல்லப்படுகின்றது . 

சு. 15. சூரியன் செவ்வாய் சனி இவர்கள் கூடி இரண்டா 
- மிடத்திலிருந்தாலும் இரண்டாமிடத்தைப் பார்த்தாலும் பணத்திற் 
கும் குடும்பத்திற்கும் குறைவு உண்டாகும் . க்ஷண சந்திரன் 
இரண்டாமிடத்தைப் பார்ப்பின் விசேஷமாக தனநாசம் உண்டாகும் . 

சு. 16. சூரியனும் செவ்வாயும் இரண்டாமிடத்தில் இருந்தால் 
சொறி சிரங்கு குஷ்டம் முதலான சர்மரோகங்களும் வறுமையு 
முண்டாகும் . சனி மட்டும் 2 -இல் இருந்து புதன் திருஷ்டியுண்டா 
யின் அநேக தனங்களோடு கூடி வாழ்வன் . 

சு . 17. சூரியன் , சனியினுடைய பார்வையைப் பெற்று 2 
ஆமிடத்திலிருப்பின் அதிக வறுமை யுண்டாகும் . மற்ற இதர கிரகங் 
களின் பார்வையோடு கூடி சூரியன் 2 - இல் இருப்பின் அதிகமாய்த் 
தனலாபமுண்டாகும் . எல்லாச் சுபக்கிரகங்களும் 2 - ஆமிடத்தி 
லிருப்பின் பலவிதமான தனலாபம் கிடைக்கும் . 

சு . 18. புதனுடைய பார்வையோடு கூடின குரு 2 - ஆமிடத்தி 
லிருப்பின் வறுமையும் தன ஹீனமும் உண்டாம் . புதன் சந்திர 
னுடைய பார்வையோடு கூடி 2 - ஆமிடத்தி லிருப்பின் தன நாசம் 
உண்டாகும் . 

சு . 19. r ண சந்திரன் பலஹீனனாகி புதனுடைய பார்வை 
யோடு கூடி 2 - ஆமிடத்தி னிற்பின் முன்னோர்கள் தேடிவைத்ததிரவி 
யங்கள் நாச மடைவதுடன் மேல் வரும் தனலாபத்திற்கும் கெடுதி 
நரிடுமென்று பெரியோர்கள் கூறுகின்றார்கள் . 

சு , 20. சுக்கிரன் சந்திரனுடைய பார்வையோடு கூடி இரண் 
டாமிடத்தில் நிற்பின் அதிக திரவியம் கிடைக்கும் . மற்ற சுபக்கிர 
கங்களின் பார்வை 2 ஆமிடத்தி லிருக்கும் சுக்கிரனுக்கு உண்டா 
யிருப்பினும் தனலாபம் உண்டாகுமென்று அறிந்து கொள்க . 

சு . 21. மூன்றாமிடம் பாபக்கிரகங்களுடைய இராசியானாலும் 
அந்தஸ்தானத்திற்கு எல்லாப் பாபக்கிரகங்களுடைய சேர்க்கை யுண் 

எல்லாச் சகோதரர்களுக்கும் நாசம் உண்டாகும் . 
இதற்கு விபரீ தமாயின் சகோதர சுகமும் குணமும் உண்டா 
கும் . எப்படி யெனில் மூன்றாமிடம் சுபக்கிரகங்களுடைய இராசி 


டானாலும் 


முப்பத்து நான்காவது அத்தியாயம் . 


275 


யாகவும் சுபக்கிரக சேர்க்கை யுள்ள தாயுமிருப்பின் சகோதரர்களுக் 
குச் சுபமுண்டாகும் . மூன்றாமிடம் சுபர் பாபர் ஆகிய இவர்களது 
சேர்க்கையும் பார்வையும் உடையதாயின் சில சகோதரர்களுக்கு 
நாசமும் , சில சகோதரர்களுக்கு சௌக்கியமும் உண்டாகும் . இவ் 
விதலட்சணங்களை பலாபலத்திற்குத் தக்கபடி நிர்ணயித்துச் சொல்ல 
வேண்டும் . 


தரர்கள் 


சு . 22. மூன்றாம் பாவத்தில் எத்தனை நவாம்சங்கள் சென் 
றிருக்கின்றனவோ அத்தனை சகோதரர்கள் உண்டென்ப . 3 - ஆமிடத் 
தில் எத்தனை கிரகங்களுடைய திருஷ்டா திருஷ்டியம்சங்களுண்டோ 
அத்தனைச் சகோதரர்கள் உண்டென்றும் சொல்லலாம் . சத்துரு 
க்ஷேத்திரத்திலும் நீச க்ஷேத்திரத்திலுமுள்ள நவாம்சங்களுக்கு 
ஹானியும் , மித்துரு க்ஷேத்திரம் ஸ்வக்ஷேத்திரம் உச்சக்ஷேத்திரம் 
முதலிய நவாம்சங்களுக்கு புஷ்டியும் உண்டாகும் , ஸ்வக்ஷேத்திர 
நவாம்சத்தை இரட்டிப்பித்தும் உச்சநவாம்சத்தை 3 - இல் பெருக்கி 
யும் கொள்ள வேண்டு மென்று பக்ஷாந்தரமுமுண்டு . மூன்றாம் 
பாவாதி பதியினுடையவோ செவ்வாயினுடையவோ நவாம்ச சங் 
கியையின் அளவோ அல்லது கிரணத்தின் சங்கியை அளவோ சகோ 

உண்டென்றும் சொல்ப . செவ்வாயின் 
கொண்டும் சகோதரபாவம் நிர்ணயிக்க வேண்டுமென்ப . 

சு . 23. செவ்வாயின் பார்வையோடு கூடின சனி 3 - ஆம் 
பாவத்தில் இருப்பின் உண்டாகின்ற சகோதரர்களெல்லோரும் மரண 
மடைவர் . அங்கு குருவின் பார்வையோடு கூடி சுக்கிரன் இருப்பின் 
அதிகமாய்ச் சகோதரர்கள் உண்டாவார்கள் . அவர்களும் தீர்க்காயு 
ளுடையவர்களாகவும் இருப்பார்கள் . 

சு . 24. செவ்வாயின் பார்வையோடு கூடிய புதன் 3 - ஆமிடத் 
திலிருந்தால் சகோதரர்களுக்கு நாசமுண்டாகும் . பாவாத்தியாயத் 
தில் சொல்லியபடி மற்ற இதர கிரகங்களைக் கொண்டும் சகோதர்க 
ளின் சுபா சுபங்களை நிர்ணயித்துச் சொல்லவேண்டும் . 


அஷ்டவர்க்கங் 


சு . 25. ஐந்தாம் பாவம் சுபராசியாயும் அதில் சுபக்கிரகங்கள் 
இருந்தாலும் பார்த்தாலும் புத்திர சித்தி யுண்டாகும் . இதற்கு 
விபரீதமாயின் புத்திர தோஷ முண்டாகும் . 5 - ஆம் பாவம் பாப 
க்ஷேத்திரமாயும் , பாபக்கிரகங்களுடைய சேர்க்கையும் திருஷ்டியு 
முடையதாயின் புத்திரனில்லையென்ப . 


276 


சாராவளி. 


டைய 


சு . 26. இலக்கினமோ சந்திர லக்கினமோ பலமென்பதை 
யறிந்து அதற்கு 5 ஆமிடம் சுபராசியாகவும் அதற்குக் குருவினு 
டைய திரேஷ்காணாதி ஷட்வர்க்கங்களில் ஏதாவதொன் றுண்டா 
னாலும் ஒளரசபுத்திரன் ( தன் சொந்த ஜாதி மனைவியின் வயிற்றில் 
தனக்குப் பிறக்கின்ற குமாரன் ) உண்டாவன் . பலவானான மற்ற 
சுபக்கிரகங்களுடைய பார்வை யுண்டானாலும் ஔரச புத்திரன் 
உண்டாவானென்று சொல்லுக . 

சு . 27. 5 ஆம் பாவாதிபனின் நவாம்ச எண்ணின் அளவுப்படி 
சந்தானங்கள் உண்டாகும் . அதில் சுபர் திருஷ்டியோடும் சுபர் சேர்க்கை 
யோடும் சுபக்ஷேத்திர ஸ்திதியோடும் கூடிவருகின்ற அம்சகத்தினு 
எண்ணின் 

அளவான சந்தானங்களுக்குப் புஷ்டியும் , பாப 
க்ஷேத்திரத்தில் பாபர் திருஷ்டியோடும் பாபர் சேர்க்கையோடும் கூடி 
வருகின்ற அம்சகத்தினுடைய எண்ணின் அளவான சந்தானங்களுக்கு 
ஹானியும் சம்பவிக்கும் . சுபக்ஷேத்திரத்தின் அம்சகத்திற்குப் பல 
வானான சுபக்கிரகங்களுடைய பார்வையுண்டானால் அதை இரட்டிக்க 
வும் , ஓஜராசி அம்சகங்களைக் கொண்டும் புருஷ கிரகங்களின் சேர்க்கை 
திருஷ்டிகளைக் கொண்டும் புருஷ . சந்தானத்தையும் யுக்ம ராசி 
அம்சங்களைக் கொண்டும் , ஸ்திரீ கிரகங்களுடைய சேர்க்கை திருஷ்டி 
களைக் கொண்டும் ஸ்திரீ சந்தானத்தையும் சொல்ல வேண்டும் . 5 - ஆம் 
பாவாதிபன் சத்துரு க்ஷேத்திரத்திலும் அதி நீசத்திலும் ( பரம நீசம் ) 
மௌட்யத்திலும் ( அஸ்தமனம் அல்லது மூடம்) இருந்து பாபசம்பந் 
தம்பாபதிருஷ்டி முதலிய தோஷங்களையடைந்து சுபர் சம்பந்தமும் 
சுபர் பார்வைகளும் இருப்பின் சந்தானசித்தி அரிதாகவும் இருக்கும். 

சு . 28. 5 - ஆம் பாவம் மகரமாகவோ கும்பமாகவோ அல்லது 
சனியின் வர்க்கமாகவோ இருந்து புதனது திருஷ்டி பெற்று சூரியன் 
செவ்வாய் குரு இவர்களின் பார்வை இல்லாமலிருப்பின் , * க்ஷேத் 
திரஜன் ஆன புத்திரன் உண்டாவன் . 5 - ஆ மிடம் மிதுனமோ கன் 
னியோ அல்லது புதனின் வர்க்கங்களாகவோ ஆகி சனியின் திருஷ்டி 
பெற்று சூரியன் செவ்வாய் குரு இவர்களின் திருஷ்டியில்லாமலிருப் 
பின் க்ஷேத்திரஜனான புத்திரன் உண்டாவன் . 

தன்னுடைய புத்ரோத்பத்திக்கு நபும் சுகத்தனம் ஏற்பட்டு வியாதிகளால் 
வீர்யாதிகள் குறைந்து புத்திரோத்பத்திக்கு அசமர்த்தனமாயுள்ள புருஷன், 
சம்மதத்தின் பேரில் தன் தர்ம பத்தினி வயற்றில் அன்னியர்களால் உற்பத்தி 
யான புத்திரன் க்ஷேத்திர ஜன் எனப்படுவான் .. 


* 


முப்பத்து நான்காவது அத்தியாயம் . 277 
சு . 29. ஐந்தாமிடம் மகர கும்பமாகி அதில் சனியிருந்து 
அந்தச் சனியைச் சந்திரன் பார்த்தால் சுவீகார புத்திரனுண்டாவன் . 
மேற்சொன்னவாறு 5 - ஆ மிடம் புதக்ஷேத்திரமாகி அதில் புதனி 
ருந்து அந்தப் புதனைச் சந்திரன் பார்த்தால் கிரீதனான புத்திரன் 
உண்டாவன் . விதிப்படி தத்து கொண்டு ஸ்வீகரிக்கின்ற புத்திரனைச் 
சுவீகார புத்திரனென்றும் , தனக்குச் சமமோ சமமில்லாதவனோ 
எனப்பாராமல் குழந்தையின் தாய் தகப்பன்மார்களுக்கு விலை 
கொடுத்து சுவீகரிக்கப்பட்ட புத்திரன் கிரீத புத்திரனாம் . 

சு . 30. ஏழாம் பாவம் மேடம் விருச்சிகமாகி 5 - ஆமிடத்தில் 
சனியிருந்து வேறு கிரகங்களின் திருஷ்டியில்லாமலிருப்பின் கிரித் 
திரிம புத்திரன் உண்டாவன் . ஒரு புத்திரனுக்கு வேண்டிய சகல 
குணங்களும் உண்டென்று கண்டு வாத்சல்யத்தினால் தானாகவே 
சுவீகரிக்கப்படுகிற சிசு கிருத்திரிம புத்திரன் என்ப . 

அஃதாவது 
பெற்றோர் சம்மதமின்றி சுவீகாரம் சென்றவன் கிரித்திரிமன் . 

சு . 31. 5 - ஆமிடம் சிம்ம விராசியாகி அதில் செவ்வாயின் 
திருஷ்டியோடு கூடிய சூரியன் இருந்தால் அதம் குலத்தில் பிறந்த 
புத்திரன் சம்பவிக்குமென்ப . 

சு . 32. சந்திரன் மேட விருச்சிகங்களில் இருந்து 5 - ஆமிடத் 
தில் உள்ள சனியின் திருஷ்டி சந்திரனுக்கு ஏற்பட்டு மற்ற கிரகங்க 
ளின் திருஷ்டி யில்லாமலிருப்பின் கருடோற்பன்னனான புத்திரன் 
உண்டாவன் . கருப்ப உற்பத்தி செய்தது இன்னாரென நிச்சயமாய்த் 
தெரியாவிடினும் தன்னுடைய கிருகத்தில் உண்டாகின்ற புத்திரன் 
கருடோற்பன்னனான புத்திர னென்றறிக . 

சு . 33. 5 - ஆம் பாவம் மகர கும்பமாகி அதில் செவ்வாயிருந்து 
அதைச் சூரியன் பார்த்தால் அபவித்தனான புத்திரனுண்டாவன் . 
தாய் தந்தையர்களால் தள்ளப்பட்டுள்ள சிசுவை வேறொருவர் 
வளர்க்க அப்படி வளர்ந்த சிசு வளர்த்தவர்களுக்கு அபவித்த புத்திர 
னாவனென்க. 

சு . 34. சந்திரன் மகர கும்பம் இவைகளிலாவது அல்லது 
சனியினுடைய மற்றவர்க்கங்களிலாவது இருந்து 5 - ஆம் பாவத்தில் 
இருக்கின்ற சனியைச் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து பார்த்தால் 
பௌனர்ப்பவனான புத்திரன் உண்டாவன் . பர்த்தாவினால் நீக்கப்பட் 
டவளோ விதவையோ ஆன ஒரு ஸ்திரீ தன்னிஷ்டம் போல் வேறொரு 
வரைக் கொண்டு ஒரு புத்திரனை உற்பத்தி செய்து கொள்ளின் அந்த 


i 


278 

சாராவளி. 
சிசு அவளுடைய புருடனுக்கு பௌனர்ப்ப புத்திரன் என்று சொல் 
லப்படுவன் . 

சு. 35. சந்திரன் மிகவும் குறைந்த ரச்மிகளோடு கூடி க்ஷண 
னாகி மௌட்யத்துடன் ( அஸ்தமனம் அல்லது மூடம் ) கூடி ஏதாவ 
தொரு ஸ்தானங்களிலிருந்து 5 - ஆமிடத்திற்குச் சூரியனின் சம்பந் 
தமோ திருஷ்டியோ ஏற்படின் கானீனனான புத்திரன் உண்டாவன் . 
திருமணம் செய்வதற்கு முன்பே கருப்பம் உண்டாய் மணமான 
பின்பு கருப்பத்திலிருக்கும் சிசுவையே மணமகனுக்கு கானீன 
புத்திரன் என்று சொல்லுவர் பெரியார் . 

சு . 36. 5 - ஆமிடம் கடக சிம்மமாகவோ அல்லது சந்திரன் 
சூரியன் இவர்களுடைய வர்க்கங்களாகவோ ஆகி அதில் சூரியன் சந் 
திரன் இவர்களிருந்து அவர்களுக்குச் சுக்கிரனுடைய திருஷ்டி 
யுண்டாயிருப்பின் சகோடனான புத்திரன் உண்டாவன் . கருப்ப 
உற்பத்தி செய்தது தான் அல்லது அன்னியன் என்பது நிச்சய மில் 
லாவிடினும் பும்சவனாதி கிரியைகளைக் கொண்டு ஸமஸ்கிருதயான ஸ்வ 
பாரியாளிடத்துச் சந்தேகமாக உண்டாகும் புத்திரனைச் சகோடன் 
என்று பெரியார் கூறுப . 

சு . 37. 5 - ஆம்பாவம் பாபர்களுடைய இராசியாகவும் அதில் 
பலமுள்ளவர்களான பாபக்கிரகங்களிலிருந்து அவர்களைச் சுபக் கிர 
கங்கள் பார்க்காவிடின் புத்திரன் உண்டாக மாட்டான் . சுபக்கிரக 
திருஷ்டி யுண்டானால் பிராயச் சித்தஞ் செய்யின் சந்தானோற்பத்தி 
யுண்டாகும் . 
சு . 38. 5 - ஆம் பாவம் சுக்கிர நவாம்சத்தோடும் 

சுக்கிர 
னுடைய திருஷ்டியோடும் கூடியிருப்பின் தாசியாதி மனைவி வர்க்கங் 
களில் சந்தான முண்டாகும் . இந்த யோகம் சந்திராலக்கினத்தி 
னுடைய 5 - ஆம் பாவங்கொண்டும் நிர்ணயிக்கலாமென சில ஆசாரி 
யார்கள் அபிப்பிராயப் படுகின்றனர் . சந்திரனுக்குப் பல மிருப் 
பின் மேற் சொன்னவாறு சந்தான முண்டாகும் என்ப . இவனையே 
தாசீபிரபவன் என்று கூறுப . 

சு . 39. 5 - ஆம் பாவம் இடபம் கடகம் துலாம் இந்த ராசிக 
ளாகி சந்திரன் சுக்கிரன் இவர்களுடைய வர்க்கங்களோடு கூடி அதற் 
குச் சந்திரன் சுக்கிரன் இவர்களின் சம்பந்தமாவது திருஷ்டியாவது 
இருப்பின் கூடியவரை பெண் சந்ததிகளே யுண்டாம் . 5 - ஆமிடம் 
யுக்மராசியாயும் , சந்திர சுக்கிரர்கள் யுக்மராசி ஸ்திதி யம்சங்களோடு 


கை 


முப்பத்து நான்காவது அத்தியாயம் . 279 
கூடியவராயு மிருப்பின் மேற்சொன்ன பலன் பூர்ணமாயிருக் 
கும் . 5 - ஆம் பாவம் ஓஜராசியாயும் , சந்திர சுக்கிரர்கள் 

ஓஜ 
ராசிஸ் திதியம்சங்களோடு கூடியவராயு மிருப்பின் புருஷ சந்ததி 
களே யுண்டாம் . இங்கே சொன்ன யோகங்களுக்கெல்லாம் மற்ற 
கிரகங்களின் சம்பந்தம் திருஷ்டி யுண்டானால் பலன்களும் வேறு 
படும் . ஆதலால் நிதானித்துச் சொல்லவேண்டும் . ( இந்த பலன் 
களை ஸ்தானத்திற்குத் தக்கபடியே சொல்க . ) 

சு . 40. இலக்கினத்திற்குப் பத்தாம் பாவத்தில் சந்திரனும் 
ஏழாம் பாவத்தில் சுக்கிரனும் நான் காம்பாவத்தில் பாபர்களு மிருப் 
பின் வம்ச நாச கர்த்தாவாவன் . இவனோடு இவன் குலமும் நசித்து 
விடுமென்ப . 

சு . 41. 5 - ஆமிடத்தில் செவ்வா யிருப்பின் உண்டாகின்ற எல் 
லாப் புத்திரர்களும் அப்பொழுதே மரண மடைவர் . குரு பலவா 

கி 5 - ஆமிடத்தையோ 5 - இல் இருக்கின்ற செவ்வாயையோ பார்த் 
தால் முதலில் உண்டாகும் புத்திரர்களுக்கு மரணமும் , பின் உண்டா 
கும் புத்திரர்களுக்குச் சுகமும் உண்டாகும் . சுக்கிரனுடைய திருஷ் 
டியோ அல்லது இதர கிரகங்களுடைய திருஷ்டியோ இருப்பின் 
இப்பலன் நிர்ணயமாய்ச் சொல்ல முடியாது . 

செவ்வாய் லக்கினா 
பனாகவோ 5 - ஆம் பாவாதிபனாகவோ 

பாவாதிபனாகவோ ஆகி 5- இல் இருந்தால் புத் 
திர உற்பத்தியாகும் . 

சு . 42. எல்லாப் பாபக்கிரகங்களும் கூடி 5 - ஆமிடத்திலிருப் 
பின் * வைகல்யம் உள்ளவனாயும் , அங்கு சனி மட்டும் தனித்திருப் 
பின் வியாதிகளை அநுபவிக்கின்றவனாயும் இருப்பன் . குரு சுக்கிரன் 
புதன் இவர்கள் சேர்ந்து 5 - ஆமிடத்தி லிருப்பின் 

சௌக்கியமும் 
சம்பத்தும் தனமும் உள்ளவனா யுமிருப்பன் . 
சு . 43 . சனியின் திருஷ்டியோடு கூடிய 

செவ்வாய் 
மிடத்தி லிருப்பின் சத்ருக்களினால் உபத்திரவத்தை யடைவன் . 
அந்தச் செவ்வாய்க்குச் சுபக்கிரகத்தின் சம்பந்தமோ திருஷ்டியோ 
உண்டாயிருப்பின் சத்ருக்களினால் அதிகமான பயம் 

உண்டாவ 
தில்லை . 
சு . 44. ஆறாம் பாவாதிபனான கிரகத்தினுடைய அம்சக எண் 
அளவு சத்துருக்கள் உண்டென்று புத்தியுள்ள தைவக்ஞ 
வைகல்யம் = கலக்கம்- குறைவு - சூனியம்- 

தகுதியின்மை . 


ணின் அளவு 


* 


280 


சாராவளி. 


பார்த் 


னான ஜோதிஷன் நிர்ணயித்துச் சொல்லக்கடவன் . முன்பாவாத்தி 
யாயத்தில் விஸ்தரித்துச்சொல்லிய பிரகாரம் 6 - ஆம் பாவத்திற்குள்ள 
மற்ற பலன்களையும் தெரிந்து சொல்லவேண்டும் . 

சு . 45. பூர்ணசந்திரன் புதன் குரு சுக்கிரன் ஆகிய இந்நான்கு 
கிரகங்களுமோ அல்லது இவர்களில் மூன்றோ இரண்டோ ஒன் றோ 
ஏழாம்பாவத்தைப் பார்த்தாலும் அல்லது அதில் இருந்தாலும் , அல் 
லது இவர்களுடைய இராசி சம்பந்தம் வர்க்கம் பாவம் இவைகளோடு 
கூடி சுபலட்சணங்களு முண்டாயிருந்தாலும் அந்த ராசிகள் அதன் 
வர்க்கங்கள் அதிபதிகள் இவைகளுக்கேற்ற ஆகிருதி பிரகிருதிக 
ளோடு கூடியுள்ள மனைவியர்கள் உண்டாவார்கள் . 

சு . 46. பாபக்கிரகங்கள் ஏழாமிடத்திலிருந்தாலும் 
தாலும் அவர்களுடைய ராசியாவது வர்க்கங்களாவது 7 - ஆமிடத் 
திற்கு அமைதல் முதலான அசுபலட்சணங்கள் அச்சப்தம பாவத்திற் 
குண்டாயிருந்தாலும் அந்த கிரகங்களுடைய சுபாவத்தை யொத்த 
ஸ்திரீகள் உண்டாகிறதோடு களத்திர நாசமும் உண்டாகும் . இலக்கி 
னம் அல்லது சந்திரலக்கினம் இவைகளின் பலாதிக்கியத்துக்குத் 
தகுந்தபடி இப்பலன்களை ஜன்மலக்கினத்திற்காவது சந்திரலக்கினத் 
திற்காவது ஏழாமிடத்தைக் கொண்டு சொல்ல வேண்டுமென்ப . புருஷ 
ஜாதகத்தில் சந்திரனும் சனியும் ஏழாமிடத்திலிருப்பின் முன் 
வேறொருவனுக்கு கல்யாணம் செய்யப்பட்ட பெண் இவனுக்கு மணம் 
செய்யப்படுவாள் . 

சு . 47. ஏழாம்பாவாதிபனான கிரகத்தினுடைய நவாம்ச எண் 
ணின்படியும் ஏழாம்பாவத்திற்கேற்படும் திருஷ்டியின் எண்ணின்படி 
யும் பாரியை உண்டாவாள் . 7 - ஆம் பாவம் சூரியன் செவ்வாய் 
குரு 
புதன் இவர்களின் ராசி யம்சங்களோடு கூடியதா யிருப்பின் ஒ 
மனைவி மட்டும் உண்டு . 

சு . 48. ஏழாம்பாவம் , சந்திரன் சுக்கிரன் இவர்களுடைய ராசி 
யாகவோ வர்க்கங்களாகவோ ஆகி அதற்குச் சந்திரன் சுக்கிரன் இவர் 
களுடைய சம்பந்தமோ திருஷ்டியோ உண்டாயின் அநேக மனைவியர் 
கள் உண்டாவர் . சந்திரனைக்காட்டிலும் சுக்கிரனுக்கு வெகு மனைவி 
யர்கள் உண்டாவார்கள் என்று கூறுப . 

சு . 49. ஏழாம் பாவம் , குரு சுக்கிரர்களுடைய ராசி யம்சங்க 
ளோடும் இவர்களின் சம்பந்த திருஷ்டிகளோடும் கூடியிருப்பின் 
சொந்த ஜாதியிலும் , சூரியன் செவ்வாய் சந்திரன் சனி இவர்களுடைய 


முப்பத்து நான்காவது அத்தியாயம் . 


281 


ராசி யம் சகஸ்திதி திருஷ்டி சம்பந்தங்களோடு கூடியிருப்பின் 
தாழ்ந்த குலத்திலும் சுக்கிரன் சந்திரன் இவர்களின் ராசியாதி 
பத்தியங்களால் வேசியா சாம்யம் உள்ள குலத்திலும் மனைவியர்களை 
மணப்பன் . 

சு . 50. ஏழாம்பாவத்தில் செவ்வாயிருப்பின் மனைவியோடிருக் 
கத்தக்க காமக்கிழத்தி யுண்டாவள் . அந்தச் செவ்வாய்க்கு சனியின் 
திருஷ்டி யேற்பட்டு இதர கிரகங்களின் திருஷ்டியில்லாம லிருப்பின் 
நிச்சயமாய் மனைவி இறந்து விடுவாள் . 
51 

செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து ஏழாமிடத்திலோ 
ஐந்தாமிடத் லோ 9 - ஆமிடத்திலோ இருந்தால் அங்கஹீனமுள்ள 
மனைவியோடு கூடியவனா யிருப்பானென்று அறிவுடையோர்கள் நிச்ச 
யித்திருக்கின்றார்கள் . சூரியனும் சுக்கிரனும் கூடி மேற்சொன்ன 
பாவத்தில் இருப்பினும் மனைவி அங்கஹீன முள்ளவளாவள் என்பது 
மதாந்தரம் . 

சு . 52. புருஷனுடைய லக்கினத்திற்கு 12 - ல் சந்திரனும் 6 - ல் 
சூரியனும் இருந்தாலும் , அல்லது 12 - ல் சூரியனும் 6 - ல் சந்திர 
னும் இருந்தாலும் அந்த ஜாதகன் ஒற்றைக்கண்ணுடையனா யிருப் 
பன் . அவனுக்கு வாய்க்கும் மனைவியும் ஒற்றைக்கண்ணுடையளாய் 
வாய்ப்பளென்று எல்லா மகரிஷிகளும் திடமாகக் கூறியுள்ளார்கள் . 

இலக்கினத்தில் சனியும் 7 - ஆம் பாவம் கடகம் 
விருச்சிகம் மீனம் ஆகிய இவற்றுள் ஒரு ராசியாகி அதில் அந்திய 
நவாம்சத்தில் சுக்கிரனும் இருப்பின் அவனுடைய மனைவி மலடியா 
யிருப்பாள் . 5 - ஆமிடத்தில் சுபக்கிரகம் இருப்பின் மேற்சொன்ன 
மலட்டுத் தோஷம் உண்டாவதில்லை. 

சு . 54. இலக்கினம் - 10-12- இம் மூன்றிடங்களிலாவது அல் 
லது இரண்டிடங்களிலாவது அல்லது ஒரேயிடத்திலாவது சூரியன் 
செவ்வாய் இவர்கள் இருந்து க்ஷணசந்திரன் 5 - ஆம் பாவத்திலுமிருப் 
பின் அந்த ஜாதகனுக்கு மனைவியும் புத்திரர்களும் கிடையா . 

சு. 55. ஏழாம் பாவம் , சனி செவ்வாய் இவர்களுடைய இராசி 
களாகவோ வர்க்கங்களாகவோ ஆகி அவ்விடத்தில் செவ்வாய் சனி 
இவர்கள் திருஷ்டியோடு கூடிய சுக்கிரனிருப்பின் அப்புருடனும் 
அவனுடைய மனைவியும் விபசாரம் செய்பவர்களாயிருப்பார்கள் . 
இதுவிஷயமாய் வராகமிகிராசாரியார் பக்ஷத்தில் சிறிது பேதம் 

36 


- 


சு. 53. 


282 . 


சாராவளி. 


உண்டு . அஃதாவது மேற்சொன்ன யோகத்தில் புருடன் பாஸ் திரீ 
கமனனாயிருப்பானென்பதும் , செவ்வாயும் சனியும் சந்திரனும் கூடி 
7 - ஆமிடத்தில் இருந்து மேற்சொன்ன ராசிவர்க்கங்களில் நிற்கின்ற 
சுக்கிரனைப் பார்த்தால் தம்பதிகள் இருவரும் விபசாரம் செய்பவரா 
யிருப்பார்கள் என்பதுமாம் . 

சு . 56. சந்திரனும் சுக்கிரனும் கூடி ஒரேயிடத்திலும் செவ் 
வாய் சனி இவர்கள் ஏழாமிடத்திலும் இருந்தால் மனைவி புத்திரர் . 
இவர்களோடு கூடா தவனாயிருப்பான் . ஏழாம்பாவத்திற்குச் சுபக் 
கிரகங்களுடைய திருஷ்டியிருப்பின் விருத்தாப்பிய காலத்தில் மனைவி 
லாபமுண்டாகும் . 

சு . 57. சுக்கிரன் , குரு , புதன் , சந்திரன் என்ற இக்கிரகங்க 
ளில் ஒன்றோ இரண்டோ முன்றோ நான்கோ ஏழாமிடத்திலிருந்தா 
லும் பார்த்தாலும் புருஷனுக்கு மேலும் மேலும் களத்திரம் குண 
வதியாயும் , அநேக ஐஸ்வரியங்களுடையவளாயும் இருப்பள் . 

சு . 58. 11 - ஆமிடத்தில் சூரியன் இருந்தாலும் பார்த்தாலும் 
அல்லது சூரியன் வர்க்கமாய் இருந்தாலும் ராஜாக்கள் மூலமாயும் , 
யுத்தாதி கிருத்தியங்கள் மூலமாயும் , திருடர்கள் மூலமாயும் , வனப் 
பிரதேசங்களில் சஞ்சரிக்கும் ஆடு பசு காளை யானை முதலான நாற் 
கால் வர்க்கங்களின் மூலமாயும் நிச்சயமாய்த் தனலாபம் உண்டாகும் . 

சு . 59. 11 - ஆம் பாவத்திற்குச் சந்திரனுடைய சம்பந்தமோ 
வர்க்கமோ திருஷ்டியோ உண்டானால் ஸ்திரீகள் ஜல சம்பந்தமான 
காரியங்கள் யானைகள் இவைகள் மூலமாக தனலாபமுண்டாகும் . 
க்ஷண சந்திரனாயின் லாபத்தில் குறைவும் , பூர்ண சந்திரனாயின் 
புஷ்டியும் உண்டாகும் . 

சு . 60. 11 - ஆம் பாவத்திற்குச் செவ்வாயின் வர்க்கம் திருஷ்டி 
இவைகள் உண்டாயின் சுவர்ணம் ஆபரணம் பவளம்மாணிக்கம் இவை 
களினால் லாபம் உண்டாகும் . அல்லது இவைகள் நிமித்தமாயுள்ள 
லாபம் உண்டாகும் . அல்லாமலும் சாகசகர்மங்கள் சஞ்சாரம் அக் 
கினி ஆயுதம் ஆகிய இவைகளினாலும் லாபம் உண்டாகும் . 

சு . 61. 11 - ஆம் பாவத்திற்குப் புதனுடைய சம்பந்தமோ 
வர்க்கமோ திருஷ்டியோ உண்டாயின் சித்திர வேலைகள் சித்திர 
எழுத்து கிரந்தம் எழுதல் காவ்ய மியற்றல் காவ்யங்கள் படித்தல் 


முப்பத்து நான்காவது அத்தியாயம் . 


283 


படிப்பித்தல் இவைகளாலும் , ஓட்டுப் பாத்திரங்களாலும் திரவிய 
லாபம் உண்டாகும் . 

சு . 62. 11 - ஆம் பாவமானது குருவின் ராசி வர்க்கம் திருஷ்டி 
சம்பந்தம் இவைகளைப் பெற்றால் நகரவாசிகள் விமானாதிகள் வாக 
னங்கள் இயம நியமாதி யோகங்கள் யாகம் முதலான விசிஷ்ட புண் 
ணிய கர்மங்கள் இவைகளால் சுவர்ணாதி தனலாபமும் , குதிரை முத 
லானவைகளுடைய அபிவிருத்தியும் உண்டா 
டாகும் . 

சு . 63. 11 - ஆம் பாவமானது சுக்கிரனுடைய ராசிவர்க்கம் 
திருஷ்டி இவைகளைப் பெற்றால் தாசிகளின் சகவாசங்களாலும் , 
கமனாக மனங்களான சஞ்சாரத்தாலும் , முத்து 

சஞ்சாரத்தாலும் , முத்து ரத்னம் வெள்ளி 
இவைகளினாலும் தனலாபம் உண்டாகும் . 

சு . 64. 11 - ஆம் பாவம் சனியினுடைய சம்பந்தமோ திருஷ் 
டியோ வர்க்கமோ உள்ளதாயிருப்பின் நகரம் பட்டணம் சமூகம் 
இவை சம்பந்தமான பிரவிருத்திகளாலும் , பூமி முதலான தாவரங் 
கள் சம்பந்தமான விவசாய கர்மங்களாலும் , இரும்பு கழுதை எருமை 
இவைகளாலும் தனலாபம் உண்டாகும் . 

சு . 65. 11 - ஆம் பாவத்தில் இருக்கும் கிரகங்களைக் கொண்டா 
வது , அல்லது பார்க்கும் கிரகங்களைக் கொண்டாவது , இரண்டும் 
இல்லாவிடில் ராசியாதி வர்க்க சம்பந்தமுள்ள கிரகங்களைக்கொண்டா 

மேல்விவரித்தபடி தீர்மானித்துச் சொல்ல வேண்டியது .. 
11 - ஆமிட் 

-த்திற்குச் சுபக்கிரகங்களுடைய பார்வையுண்டாயிருப்பின் 
இப்பலன்கள் விசேஷமாய்க் கிடைக்கும் . பாபக்கிரகங்களின் பார்வை 
யுண்டாயிருப்பின் பலன்களுக்குக் குறைவு உண்டாகும் . சுபரும் 
பாபரும் கூடிப் பார்ப்பின் பலன்கள் குறைவாக உண்டாகும் . 

சு . 66. 11 - ஆமிடத்திற்குப் பலகிரகங்களுடைய சம்பந்தமும் 
திருஷ்டியுமுன்டாயின் அந்தந்த கிரகங்களுக்குச் சொல்லிய பிரகாரம் 
பலவிதமாய பலன்கள் உண்டாகும் . பலம் பெற்ற கிரகங்களின் 
பலன் தான் பிரதானமாய் உண்டாகும் . 

சு . 67. 11- ஆம் பாவத்தில் நிற்கின்ற கிரகம் ஸ்வக்ஷேத்திரம் 
பெறின் முக்கால் பலமும் , மித்துருக்ஷேத்திரம் பெறின் அரைப்பலமும் , 
உச்சத்திலிருப்பின் முழுபலமும் , நீசத்திலிருப்பின் சொற்ப பலமும் , 
சத்துரு க்ஷேத்திரத்திலிருப்பின் காற்பலமும் கொடுக்கின் , 

ன்றது . இந் 
பலம் தான் இருக்கும் ஸ்தானத்திற்குத் தக்கபடி நிர்ணயிக்கப் 


வது , 


284 


சாராவளி. 


படுகின்றது . பலஹீனனான கிரகத்தினுடைய பலன்கள் சிலசமயம் 
சொர்ப்பனத்தைப் போலவோ மனோராஜ்யத்தைப் போலவோ முடி . 
கிறதென்று ஆசாரியார்கள் தீர்மானம் செய்திருக்கின்றார்கள் . 

சு . 68. சாதாரண ஜனங்களுக்கு ஜனனகாலமுதல் இன்னின்ன 
விதத்தில் தனலாபம் உண்டாகுமென்பதை விருத்த யவனாசாரியர்கள் 
நிச்சயித்திருக்கின்றார்கள் . அரசர்கள் நாட்டில் வசிக்கின்றவர்கள் 
பிரபுக்கள் முதலானவர்களுக்கு தனலாபம் கூடுதலாகுமென்று லோகா 
க்ஷன் சொல்கிறார் . அரச குலத்தில் பிறந்த ஒருவனுக்கு ராஜயோகம் 
ஜாதகப்படி இல்லையெனின் அவன் அக்குல அம்சத்தையுடையவனா 
யிருப்பான் . கூடுதலான மகாத்மியம் கிடைக்கமாட்டாது . 
மைக் குடியில் பிறந்த ஒருவனுக்கு ராஜயோகாதிகள் உண்டாயின் 
அவன் அக்குடும்பத்தை மேன்மையாக்கி தனம் முதலானவைகளைச் 
சம்பாதித்து மற்றவர்களால் அபிமானிக்கப்படுபவனாய் இருப்பன் . 
இத்தியாதி பேதங்களை வராகமிகிராசாரியாரும் பிருகஜ் ஜாதகத்தில் 
நன்கு தெரிவித்திருக்கின்றார் . மேற்சொன்ன பலன்களை காலம் 
தேசம் குலம் முதலான அவஸ்தைகளை யநுசரித்து சாஸ்திர தத்து 
வத்தை விடாமல் புத்தியைக் கொண்டு யோசித்துச் சொல்லவேண்டும் . 

சு . 69. சூரியனோ பலஹீனனான சந்திரனோ 12 - ஆமிடத்தில் 
இருப்பின் அரசன் நிமித்தம் தனத்திற்கு நாசம் உண்டாகும் . புதன் 
திருஷ்டியோடு கூடிய செவ்வாய் 12 - ல் இருப்பின் பலவிதத்திலும் 
திரவியத்திற்கு நாசம் உண்டாகும் . 

சு . 70 . குரு சர்திரன் சுக்கிரன் ஆகிய இக்கிரகங்கள் செவ்வா 
யின் பார்வையோடி 12 - ஆமிடத்தில் இருப்பின் தனவிருத்தி 
யுண்டாகும் . செவ்வாயின் திருஷ்டியில்லா திருப்பன் தனத்திற்கு 
நாசமுண்டாகும் . 12 - ஆமிடத்தில் சுக்கிரன் இருப்பின் தனம் விருத் 
தியாகும் . 12 - ஆமிடத்தில் குரு இருப்பின் தனநாசமுண்டாவதோடு 
வறுமையு முண்டாகுமென்று பிரமாண மிருந்தாலும் செவ்வாய் 
திருஷ்டியோடுள்ள குரு இருப்பின் தன நாசத்தைச் செய்யவே மாட் 
டான் என்று மேற்சொன்ன சுலோக மூலமாய் ஏற்படுகின்றது . 

சு . 71 . இலக்கினம் புதன் திரேக்காணமாயிருக்கினும் , அல் 
லது லக்கின திரேக்காணத்தில் புதன் இருக்கினும் , கேந்திரத்தி 
லுள்ள சனி அவைகளைப்பார்த்தாலும் அரச குலத்தில் பிறந்தவனா 
யிருப்பினும் அத்தனையும் நசித்து சிற்பவேலைசெய்து ஜீலிப்பான் 
என்று மகருஷிகள் நிச்சயம் செய்துள்ளார்கள் . 


முப்பத்து நான்காவது அத்தியாயம் . 285 
சு . 72. நவாம்சகத்தில் சுக்கிரன் , கன்னி மகரம் கும்பம் ஆகிய 
இந்த ராசிகளில் இருந்து அது 12 - ஆம் பாவமாய் சனியின் திருஷ்டி 
யைப் பெற்று சூரிய சந்திரர்கள் 7 - ஆமிடத்தில் இருப்பின் உத் 
கிருஷ்டமான குலத்தில் ஜனித்தவளா யிருந்தாலும் ஜாதகனின் 
தாய் அடிமைத் தொழில் செய்பவள் ஆவள் . 

சு . 73. இலக்கினத்திற்குப் பத்தாமிடத்தில் சந்திரனும் , 7 - ஆ 
மிடத்தில் செவ்வாயும் சூரியனிருக்கு மிராசிக்கு 2 - ஆமிடத்தில் சனி 
யும் இருப்பின் ஜாதகன் அங்கக் குறைவுள்ளவனாய் இருப்பான் . 

சு . 74. சந்திரன் , இரண்டு பாபர்களுக்கு மத்தியில் ஏதாவ 
தொரு ராசியிலிருந்து சூரியன் மகர விராசியில் இருப்பின் சுவாசம் 
க்ஷயம் வித்திரதி ( கட்டி ) குன்மம் பீலிகை ( வயிற்றிலுண்டாகும் 
கட்டி ) இத்தியாதி ரோகங்களால் கஷ்டப்படுபவனாய் இருப்பான் . 

சு . 75. இராசியில் சந்திரன் சிம்மத்திலும் சூரியன் கடகத்தி 
லும் இருந்தாலும் அல்லது நவாம்சத்தில் மேற்சொன்ன பிரகார 
மிருந்தாலும் க்ஷயரோக முள்ளவனாயிருப்பன் . சூரிய சந்திரர்கள் 
ஒன்று கூடி ஒரு ராசியில் இருப்பின் சரீரத்தில் கொஞ்சங் கூட பல 
மில்லாதவனா யிருப்பான் . 

சு . 76. சூரியன் சந்திரன் செவ்வாய் சனி இவர்கள் கிரமமாய் 
8-6-2-12 இந்த ஸ்தானங்களில் இருப்பின் இரண்டு நேத்திரத்திற் 
கும் நாச முண்டாகும் . இங்கு சூரியாதி கிரகங்கள் அஷ்டமாதி 
களான பாவங்களில் நிற்பதற்கு முறையில்லை . இந் நான்கு கிரகங்கள் 
இந், நான்கு பாவங்களில் எவ்விடங்களில் நிற்பினும் 2 - லும் 8 - லும் 
மாத்திரம் கிரகங்கள் நிற்பின் வலது நேத்திரத்திற்கும் , 6 - லும் 12 
லும் மாத்திரம் கிரகங்கள் நிற்பின் இடது நேத்திரத்திற்கும் நாசம் 
சொல்லவேண்டும் . யோக கர்த்தாக்களான இந் நான்கு கிரகங்களில் 
பலவானான கிரகத்திற்கு முன் சம்க்ஞா அத்தியாயத்தில் சொல்லிய 
படி , வாதாதி தோஷ கோபங் கொண்டு நேத்திர ஹானிக்குள்ள கார 
ணத்தையும் நிரூபித்துச் சொல்லவேண்டும் என்க . 

பாபக் கிரகங்கள் ( மேற்சொன்ன சூரியன் சந்திரன் 
செவ்வாய் சனி இவர்கள் ) கிரமமாய் 9-11-3-5 இப்பாவத்தில் இருந்து 
சுபர்களின் திருஷ்டியில்லாமலிருக்கின் காது கேட்காத செவிடனா 
திருப்பான் . 9 - லும் 3 - லும் இருக்கும் பாபர்களைக் கொண்டு வலது 
செவிக்கும் , 11 - லும் 5 - லும் இருக்கும் பாபர்களைக் கொண்டு இடது 


சு . 77 . 


286 


சாராவளி. 


செவிக்கும் நாசம் சொல்லவேண்டும் . 

சொல்லவேண்டும் . மேற்சொன்ன பாபக்கிரகங் 
கள் லக்கினத்திற்கு 7 - ஆம் பாவத்தில் இருப்பின் பல்லிற்குக் கெடுத 
லுண்டாகும் . தந்த சுகங் கொண்டு நாக்கு உதடு முதலானவைகளை 
யும் சொல்லவேண்டும் . 

ஐந்திலோ ஏழிலோ ஒன்பதிலோ செவ்வாயும் இலக்கினத்தில் 
சனியு மிருப்பின் உன்மாதரோகம் ( பைத்தியம் ) உள்ளவனா யிருப் 
பான் . சந்திரன் ஜீணனாகி சனியோடு சேர்ந்து 12 - ஆமிடத்தில் 
நிற்பினும் மேற்சொன்ன உன்மாதரோகம் 
ஜோதிட வித்வான்கள் கூறுகின்றார்கள் . 


மென்று 
உண்டாகு 


முப்பத்துநான்காவது அத்தியாயம் முற்றிற்று . 


முப்பத்தைந்தாவது அத்தியாயம் . 


இராஜ யோகம் . 


சு. 1 , எல்லா யோகங்களைப் பார்க்கிலும் ராஜயோகத்திற்கு 
விசேஷத்துவம் உண்டு. ஆனதால் அந்த ராஜயோகம் ஒவ்வொரு 
ஜாதகத்திற்கும் அவசியம் நிர்ணயிக்க வேண்டியதாய் இருக்கின்றது . 
ஆகவே , அவ்வித ராஜயோகம் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படு 


கின்றது . 


டைய 


சு . 2. மூன்று அல்லது நான்கு கிரகங்கள் தங்கள் தங்களு 

உச்ச இராசியிலாவது , மூலத்திரிகோண இராசியிலாவது , 
சர்வ பலத்தோடு கூடியிருப்பின் , அரச வம்சத்தில் ஜனித்தவன் அரச 
பதவி யிலிருப்பான் . ஐந்து அல்லது அதிக கிரகங்கள் மேற்சொன்ன 
படி யிருப்பின் அந்நிய வம்சத்தில் பிறந்தவனா யிருப்பினும் அரசனா 
யிருப்பான் . மேலே சொன்ன எண்ணிக்கைகளுக்குக் குறைவு ஏற் 
படின் , அவன் அரசனுக்குச் சமமானவனா யிருப்பான் ஆனால் அரச 
னாக மாட்டான் . 

சு . 3 , பாபக்கிரகங்கள் தங்கள் தங்கள் பரமோச்சங்களி லிருந் 
தால் ஜாதகன் குரூர ஸ்வபாவமுள்ள அரசனாயிருப்பானென்று யவ 
னேஸ்வரர் கூறுகின்றார் . சுபக்கிரகங்கள் உச்சம் பெற்றிருப்பின் சௌ 
மியப் பிரகிருதியுள்ள அரசன் ஆவனென்றும் நிர்ணயிக்கின்றார் . இப் 
பிரகாரமுள்ள யோகத்தில் ஜனிக்கின்றவன் வெகுசம்பத்துக்கள் உள்ள 
வனாயிருப்பான் . ஒருக்காலும் அரசனாக மாட்டான் என்று ஜீவசர்மா 
கூறுகின்றார் . 

சு , 4 . இனி சொல்லப்போகும் ராஜயோகங்களில் ஜனித்தவர் 
கள் அந்நிய குலத்தில் ஜனனமாயிருப்பினும் அவர்கள் அரசப்பட்டம் 
பெறுவார்கள் என்கிற சில ஆசாரியார்களின் அபிப்பிராயத்தை யநு 
சரித்து அவ்வித ராஜயோகங்களே இங்கு கூறப்பெறுகின்றன . 
சு . 5. சூரியன் குரு சனி செவ்வாய் ஆகிய இந்நான்கு 
அல்லது இவர்களில் மூன்று 

கிரகங்களாவது 
( அவரவர்களுடைய ) உச்சஸ்தானத்திலிருந்து அவ்வுச்சமான கிரகங் 
களிருக்கும் ராசியிலொன்று இலக்கினமாய் வரின் பதினாறு விதமான 
ராஜயோகம் கிடைக்கும் . சந்திரன் கடகத்திலிருந்து மேற்சொன்ன 


கிரகங்களாவது , 


288 


சாராவளி. 


பக்கு 


சு . 8 . 


சூரியன் குரு சனி செவ்வாய் இந் நான்கு கிரகங்களில் இரண்டு அல் 
லது ஒருகிரகம் உச்சத்திலு மிருந்து அதில் ஏதாவதொரு ராசிலக் 
கினமாய் வரின் 16 -விதமான ராஜயோகம் உண்டாகும் . இவ்விதமாக 
இங்கு காட்டிய 32 ராஜ யோகங்களில் ஜனித்தவர்கள் நீச குலத்தில் 
உதித்தவர்களா யிருப்பினும் அவர்கள் அரசர்களாவார்கள் . 

சு . 6. இலக்கினமாவது சந்திரனாவது வர்க்கோத்தமாம்சத் 
தில் இருந்து அந்த இலக்கினத்தையோ சந்திரனையோ சந்திரனுக் 
மித்திரர்களான நான்கு கிரகங்கள் பார்த்தாலும் ராஜயோகம் உண் 
டாகும் . இங்குலக்கினத்தைக் கொண்டும் சந்திரனைக் கொண்டும் தனி 
மையான யோகங்களுண்டாகு மென்று அறிந்து கொள்ள வேண்டும் . 

சு. 7. மேட விராசி லக்கினமாகி அம்மேடத்தில் சந்திரன் 
செவ்வாய் குரு இவர்கள் கூடிநிற்கும் போது ஜனித்தவன் சகல எதிரி 
களையும் ஜெபித்து சினத்தினால் தன்னுடைய சக்தியைப் பிரகாசிக் 
கச் செய்து சதுஸ் சமுத்திர முத்ரி தயான பூமியை ரக்ஷித்து அர 
சாட்சி செய்யும் வல்லமையுடைய அரசனாய் இருப்பான் . 

குரு பரமோச்சத்திலும் மேஷத்தில் செவ்வாயும் 
இருந்து அம் மேடம் இலக்கினமானாலும் , குருவும் செவ்வாயும் சேர் 
ந்து மேடலக்கினத்தி லிருந்தாலும் ராஜயோகம் உண்டாகும் . இவ் 
வித யோகத்தில் பிறந்த அரசன் முன் சத்துருசைந்தியம் நிற்கின்ற 
தில்லை. சிநேகத்துவம் உள்ள மந்திரிகளுக்குக் கூட அரசன் சமீபத் 
தில் வரவர பயம் உண்டாகும் . 

சு . 9. கன்னியா லக்கினத்தில் ஜனித்து அதில் புதனும் செவ் 
வாய் பரமோச்ச பாகையிலும் சனி மகரவிராசியிலும் சந்திரனும் 
குருவும் சுக்கிரனும் 11 - ஆமிடமான கடக விராசியிலும் 

கடக விராசியிலும் இருப்பின் 
அநேக சாஸ்திரங்களை யறிந்து நிபுணத்துவம் பெற்ற அரசனாயிருப் 
பது நிச்சயமென்று அறிவாளிகள் கூறுகின்றனர் . 

சு. 10. கடகராசி லக்கினமாகி அதில் பூர்ண சந்திரனும் 7 - ஆ 
மிடத்தில் புதனும் 6 - ஆமிடத்தில் சூரியனும் 4 - ஆமிடத்தில் சுக்கிர 
னும் 10-ஆமிடத்தில் குருவும் 3 - ஆமிடத்தில் சனி செவ்வாய் இவர் 
களு மிருக்கும் பொழுது ஜனித்தவன் குடை சாமரம் முதலிய அரச 
சின்னங்களுடைய அரச சிரேஷ்டனாய் இருப்பன் . 

இலக்கினமோ சந்திரனோ வர்க்கோத்தம நவாம்சத் 
தில் இருந்து சந்திரனைத் தவிர நான்கு அல்லது ஐந்து அல்லது 
ஆறு கிரகங்கள் பார்த்தாலும் அரசனா யிருப்பான் . 


சு . 11 . 


சு . 12 . 


முப்பத்தைந்தாவது அத்தியாயம் . 289 

இடபம் லக்கின மாகி அதில் பரமோச்ச பாகத்தில் சந் 
திரனும் கும்பத்தில் சனியும் சிம்மத்தில் சூரியனும் விருச்சிகத்தில் 
ரச்மி பலத்தோடு கூடிய குருவும் இருக்கும்போது பிறந்தவன் அநேக 
( ஏராளமான ) சம்பத்து வாகனங்கள் உள்ள அரசனாய் இருப்பான் . 

சு. 13. மகரம் ஜன்ம லக்கினமாகி அதில் சனியும் மீனத்தில் 
சந்திரனும் மிதுனத்தில் செவ்வாயும் கன்னியில் புதனும் தநுசில் 
வும் இருக்கும்போது ஜனித்தவன் இந்திரனுக்குச் சமானமான அரச 
னாயிருப்பான் . 

சு . 14. மீனம் லக்கினமாகி அதில் சந்திரனும் உச்சராசியான 
மகரத்தில் செவ்வாயும் சிம்மத்தில் சூரியனும் கும்பத்தில் சனியு 
மிருந்தால் அந்த ஜாதகனுக்கு ராஜயோகம் உண்டாம் . 

சு . 15. செவ்வாய் லக்கின பாவத்திலும் பூரண சந்திரன் 
ஏழாம் பாவத்திலும் இருப்பின் எதிரிகளால் ஒருக்காலமும் தாக்க 
முடியாதவனாகவும் , வேதார்த்தங்களை யறியும் ஆற்றலுள்ள அரசனாக 
வும் இருப்பான் . 

சு . 16. மேட விராசியில் பரமோச்சத்தில் சூரியனிருந்து அம் 
மேட விராசியிலேயே சந்திரனும் இருந்து சூரியோதய காலத்தில் 
மேஷலக்கினத்தில் ஜனித்தவன் சகல ஜனங்களுடைய கண்களுக்கும் 
அமிருத தாரையைச் செய்கின்றவனான அரசனாயிருப்பான் . அவ் 
விதம் கண்ணீரால் + சித்தனென்றாலும் சத்துரு அரசர்களுடைய 
ஸ்திரீகளின் ஹிருதயத்தில் நிரம்பவும் சோகாக்கினி ஜ்வலிக்கவே 
( பிரகாசிக்க) செய்கிறான் . "சிக்த = தெளிக்கப்பட்ட , நனைக்கப்பட்ட , 
கர்ப்பமாக்கப்பட்ட என்று பொருள் . 

சு . 17. சுக்கிரன் கும்பத்திலும் செவ்வாய் மேஷத்திலும் இருந்து 
கடகத்தில் குரு அதியுச்சமாக இருக்கும்போது கடக 

லக்கினத் 
தில் ஜனித்தவன் சகல திக்குகளிலும் வியாபிக்கப்பட்ட கீர்த்தியோடு 
கூடிய அரசனாய் அழகோடு கூடி யிருப்பான் . 

கடகம் இலக்கினமாகி அதில் பாமோச்ச பாகத்தில் 
குருவும் 10 - ஆமிடமான மேடத்தில் சூரியனும் 11 - ஆமிடமான 
இடபத்தில் சந்திரன் புதன் சுக்கிரன் இவர்களுமிருப்பின் 
தன்னுடைய கைபலங் கொண்டு சகல தேசங்களையும் ஜெயித்து 
அரசு செய்யும் ஆற்றலுள்ள அரசனாயிருப்பான் . 

37 


சு . 18 . 


290 


சாராவளி. 


சு . 21 . 


சு . 19. சந்திரனோடு கூடிய குரு தநுசிலும் செவ்வாய் மகரத்தி 
லும் இருக்கும்போது மீனத்தில் சுக்கிர உதயமாக அல்லது கன்னி 
யில் புதோதயமாக ஜனித்தவன் அரசனாய் இருப்பன் . 

சு . 20. தநுரிராசியின் முற்பாகத்தில் சூரியனும் அத் தநுரிரா 
சியிலேயே சந்திரனும் மகரத்தில் செவ்வாயும் துலாத்தில் அதிபலிஷ் 
டனான சனியும் இருக்கும் போது துலா லக்கினத்தில் ஜனித்தவன் 
பிரதாக்கினி எரித்துவிடு மென்ற பயத்தினால் தூரத்தில் நின்று சத் 
துருக்களால் வணங்கப்படுகின்ற அரசனாய் இருப்பன் . 

ஜனன காலத்தில் சந்திரனிருக்கு மிராசிக்கு 6 - ஆ 
மிடத்திலும் 7 - ஆமிடத்திலும் 8 - ஆமிடத்திலும் புதன் குரு 
சுக்கிரன் என்ற இச்சுபக் கிரகங்கள் பாபக்கிரகங்களுடைய சம்பந் 
தம் திருஷ்டி சத்துரு க்ஷேத்திரம் நீசம் மூடம் இவைகளோடு கூடா 
மல் பலவான் களாயிருப்பின் சமுத்திரம் வரையிலுள்ள பூமியை அர 
சாட்சி செய்பவனாகவும் , வண்டுகள் பருகத்தக்க மதநீரையுடைய 
யானைகளோடு கூடிய அரசனாகவுமிருப்பான் . 

சு . 22. மேற்சொல்லப்பட்ட ராஜயோகமான அதியோகத்தில் 
ஜனித்தவன் சீக்கிரத்தில் ஜரை (கிழத்தனம் ) அடையா தவனாயும் , 
சத்துருக்களை ஜெயிக்கின்றவனாயும் , தைரியம் சௌபாக்கியம் சௌக் 
கியம் இவைகளோடு கூடினவனாயுமிருப்பான் . 

சு . 23. இலக்கினம் கன்னியாகி அதில் பரமோச்ச பாகத்தில் 
புதனும் மீனத்தில் குரு சந்திரர்களும் மகரத்தில் சனி செவ்வாய் 
இருவர்களும் மிதுனத்தில் சுக்கிரனும் இருக்கும்போது ஜனித்தவன் 
எதிரிகளோடு யுத்தம் செய்கின்றவனாயும் , பராக்கிரமம் பொருந்திய 
யானைமுதலிய படைகளால் கிளப்பப்பட்ட தூசுகள் 

சூரியனை 
மறைத்து உலகத்தை அந்தகாரமயமாக்கச் செய்யும்படியான அரச 
னாய் இருப்பான் . 

சு . 24. சூரியனும் குருவும் சேர்ந்து சிங்கத்திலும் சனி கும்பத்தி 
லும் சந்திரன் இடபத்திலும் செவ்வாய் விருச்சிகத்திலும் புதன் மிது 
னத்திலும் இருக்கும்போது மேடலக்கினத்தில் ஜனித்தவன் அரசனாய் 
இருப்பன் . ( சூரியன் சிங்கத்தில் இருக்கும்போது புதனுக்கு மிதுனஸ் 
திதி இக்காலத்தில் சம்பவிக்கின்றதில்லை. இது முன்கூறப்பெற்றுளது ). 
சு . 25 . 

மேடம் லக்கினமாகி அதில் சூரியன் அதியுச்ச பாகை 
யில் இருந்து குரு தநுசிலும் சனி சந்திரன் இவர்கள் துலாத்திலும் 
இருந்தால் அதிக அழகுள்ள அரசனாய் இருப்பான் . 


முப்பத்தைந்தாவது அத்தியாயம் .. 291 
சு . 26. சனி , சூரியன் செவ்வாய் இக்கிரகங்களோடு கூடி குரு 
புதன் சுக்கிரன் இவர்கள் ஸ்வக்ஷேத்திரத்தில் இலக்னம் 4-7-10 
இப்பாவங்களிலுமிருந்து சூரியனோ சந்திரனோ அதியுச்சத்தில் நிற் 
கும் பொழுது அவைகளில் ஒரு ராசி மேடமாகவோ கடகமாகவோ 
ஆகி அதில் ஜனித்தவன் தன்னுடைய சைந்நியங்களை உலகமுழுதும் 
சஞ்சரிக்கச்செய்து நான்கு சமுத்திர ஜல முழுவதும் குடித்து வற்றச் 
செய்யும் ஆற்றலுள்ள அதிக சைந்நியங்களுடன் அரசாளும் சக்கர 
வர்த்தியாய் இருப்பான் . 

சு . 27. இராசியில் பூரண சந்திரன் 4 - ஆமிடத்திலிருந்து அச் 
சந்திரனே நவாம்சத்தில் * ஜலராசிகளில் ஏதேனும் ஒன்றில் இருந்து 
சுபக்கிரகம் ஸ்வக்ஷேத்திரத்தில் நிற்கும் இராசி இலக்கினமாகி அதில் 
ஜனித்து பாபக்கிரகங்கள் கேந்திரத்திலில்லாமலிருப்பாராயின் அவ 
னுக்கு ராஜயோகம் கிடைக்குமென்று கூறுகின்றனர் . 

சு . 28. குருவும் சுக்கிரனும் புதனும் பலவான்களாகி பரி 
பூர்ணகலைகளோடு கூடிய சந்திரனைப் பார்த்து ஏதாவது ஒரு ஸ்தா 
னத்தில் இருந்தாலும் , லக்கினாதிபன் அதிகபலவானாயிருந்தாலும் , 
வர்க்கோத்தமாம்சங்களோடு கூடிய உபயராசி ( மிதுனம் கன்னி 
தநுசு மீனம் இவைகளிலொன்று ) லக்கினமாயிருந்தாலும் ஜாதக 
னுக்கு ராஜயோகம் கிடைக்குமென்று கூறுகின்றார்கள் : 

சு . 29. மூன்றோ அல்லது அதிகமான கிரகங்களோ பாபர்க 
ளோடு கூடாமலும் யுத்தத்தில் + ரூக்ஷதமில்லாமலும் - வைவர்ண 
யத்தைப் பிராபிக்காமலும் கேதுவினால் தூமிதராக இல்லாமலும் 
|| பிரசன்னதையோடும் வர்க் கோத்தமாம்சத்தோடும் கூடி கேந்திரங் 
களில் இருப்பார்களேயானால் ஜாதகன் அரசனாவதற்குச் சந்தேக 
மில்லை . 


சு . 30 , ஒரே ஒரு கிரகம் தன்னுடைய உச்சராசியிலிருந்து 
வர்க்கோத்தமம் பெற்று மித்துருகிரகத்தின் திருஷ்டியோடும் கலாதி 


ஜலராசி = கடகம் , மகரத்தின் பிற்பாதி , மீனம் ஆகிய இவைகளே 
ஜலராசியாம் . 

1 ரூக்ஷதம் = கடினம் . 
1 வைவர்ணம் = சுபாவரிறத்திற்கு வேறுபடுந் தன்மை , 
8 தூமிதம் = மறைவுபடுதல் . 
|| பிரசன்னம் = தோற்றம் . 


292 


சாராவளி. 


பலங்களோடும் கூடியிருந்தால் இராஜயோகம் நிச்சயமாய்க் கிடைக் 
கும் என்ப . 

சு . 31. எல்லாக் கிரகங்களும் சீர்ஷோதயங்களான (சிங்கம் 
கன்னி துலாம் விருச்சிகம் கும்பம் மிதுனம் ஆகிய இந்த ) இராசிக 
ளில் நீசமும் சத்துரு க்ஷேத்திரமும் பெறாமலிருந்து சந்திரன் கடக 
விராசியில் பரிபூர்ணபலம் பெற்று சுபக்கிரகத்தினுடைய திருஷ்டி 
யோடு கூடி லக்கினத்திலிருந்தால் பூமி ரத்னங்கள் யானை குதிரை 
முதலானவைகளோடு கூடிய அரசனாய் இருப்பான் . 

சு . 32. ஜனனகாலத்தில் சந்திரராசியாதிபன் சந்திரனுக்கு 
உபசயத்திலும் ( 3-6-10-11 ) சுபக்கிரகங்கள் சுபராசியான கேந்திரங் 
களிலும் ( 1-4-7-10 ) சுபாம்சங்களிலும் இருந்து பாபக்கிரகங்கள் 
பலஹீனர்களாய் இருப்பின் தன்னுடைய பலத்தினால் இந்திரனுக்குச் 
சமானமான அரசனாயிருந்து அரசுபுரிவான் . 

சு . 33. எல்லாக்கிரகங்களும் அவரவர்களுடைய பரமோச்ச 
பாகைகளில் பலம் பெற்று ( பலவான்களாகி ) மித்துரு கிரகங்களால் 
பார்க்கப்பட்டு சத்துருக்களின் திருஷ்டியில்லாமலுமிருப்பின் சத்துரு 
சமூகத்தோடு எதிர்க்கும் தலைமை வாய்ந்த யானைத்தலைவர்கள் 
குதிரைப் படைத்தலைவர்கள் ஆகிய இவர்களது பூமிகளைப் பெறும் 
அரசனாயிருப்பன் . 

சு . 34. பரிபூரண சந்திரன் சுக்கிரனுடைய திருஷ்டியைப் 
பெற்று பரமோச்சத்திலிருந்து பாபக்கிரகங்கள் 3-6-9-12 இந்த 
ஸ்தானங்களிலுமிருந்தால் ராஜ யோகம் உண்டு . 

சு . 35. சந்திரலக்கினத்தின் அதிபனும் இலக்கினத்தின் அதி 
பனும் ஆனகிரகங்கள் (இலக்கினத்திற்கு ) கேந்திரஸ்தானங்களில் 
சர்வ பலத்தோடு கூடி மித்துரு கிரகங்களின் திருஷ்டியைப்பெற்று 
பாபர்களோடு கூடாமலும் அவர்களின் திருஷ்டியைப் பெறாமலும் 
யுத்தத்தில் தோல்வியடையாமலும் . இருப்பின் ஜாதகன் அரசனாக 
ஆவன். இவ்விதயோகத்தில் ஜனித்த அரசனுடைய கீர்த்தியை 
அவனது உத்தமமான கஜசிரேஷ்டங்களுடைய மதஜலத்தைப் பருகி 
வருகின்ற வண்டுகள் நான்கு திசைகளிலும் கானம் செய்யும் , 

சு. 36. ஏதாவதொரு கிரகம் உச்சம் பெற்று அதுவே ஜன்ம 
லக்கின மாகி உச்சத்திலோ ஸ்வக்ஷேத்திரத்திலோ மித்துருக்ஷேத் 
திரத்திலோ உள்ள நவாம்சகத்தோடு கூடி கேந்திரங்களிலிருக்கின்ற 
சுபகிரகங்களுடைய திருஷ்டி எயப் பெறின் அரசனாவான் . 


4 


முப்பத்தைந்தாவது அத்தியாயம் . 293 
சு . 37. சூரியன் சிம்மத்திலும் சுக்கிரன் துலாத்திலும் செவ் 
வாய் மேடத்திலும் சந்திரன் கடகத்திலும் புதன் கன்னியிலும் சனிமக 
ரத்தின் பிற்பாதியிலும் இருக்கும் போது ஜனித்தவன் ஏகசக்ராதிபத் 
தியத்தோடு பூமியை அநேக காலம் ரட்சிக்கும் அரசனாபிருப்பான் .. 
சு . 38 . 

எல்லாக் கிரகங்களும் * ரச்மி சமூகத்தோடு கூடி வர்க் 
கோத்த மாம்சத்திலோ ஸ்வக்ஷேத்திரங்களிலோ இருப்பின் ஜாதகன் 
சகல சத்துருக்களையும் ஜயித்துப் பூமியை சுதந்தரமாக அனுபவிக் 
கும் ஆற்றலுள்ள அரசனாயிருப்பான் . 

சு . 39. இலக்கினத்தில் ஒரு சுபக்கிரகமிருந்து அந்த லக்கினாதி 
பன் ஸ்வமித்துருக்களுடைய திருஷ்டியைப் பெற்று கேந்திரபாவங்க 
ளில் இருந்தால் நிச்சயமாக ராஜயோகம் உண்டாகும் . 

சு . 40. சந்திரனும் குருவும் சேர்ந்து இடபலக்கினத்திலும் 
பலம் பெற்ற சுக்கிரன் மூலத்திரிகோணமான துலாத்திலும் இருந்து 
பலவானான சூரியன் செவ்வாய் சனி இந்தக்கிரகங்களுடைய சம்பந்த 
மும் திருஷ்டியும் இல்லாமலிருப்பின் சகல சத்துருக்களையும் நாசஞ் 
செய்து தன்னுடைய கீர்த்தியினாலே இராஜரீகம் செய்யும் அரசனாய் 
இருப்பான் . 

சு . 41. சந்திரன் பரிபூர்ண கலைகளோடு கூடியிருந்து மற்ற 
எல்லாக் கிரகங்களும் நீசக்ஷேத்திரங்களிலும் சத்துரு க்ஷேத்திரங் 
களிலும் (இராசியிலும் அம்சத்திலும் ) இராமல் ஸ்வக்ஷேத்திரம் மித் 
துரு க்ஷேத்திரம் உச்ச க்ஷேத்திரம் இவைகளில் இராசியிலாவது 
அம்சத்திலாவது இருந்து உபசயத்தில் உச்சாம் சகத்தோடு கூடிய 
மித்துரு கிரகங்களுடைய திருஷ்டியைப் பெற்று இருப்பின் நிச்சயம் 
ராஜயோகம் கிடைக்கும் . 

சு . 42. பரிபூர்ண கலைகளோடு கூடி வர்க்கோத்தமாம்சத்தில் 
இருக்கின்ற சந்திரன் , ரச்மி பலத்தோடும் உச்ச பலத்தோடும் கூடி 
யிருக்கும் ஏதேனு மொருகிரகத்தின் திருஷ்டியைப் பெற கேந்திரத் 
தில் பலம் பெற்ற பாபக்கிரகங்கள் இல்லாமலிருப்பின் பிரசித்தி 
பெற்ற அரசனா யிருப்பான் . 

சு . 43 , சந்திரலக்கினாதிபனும் இலக்கினாதிபனும் ஆனகிரகங் 
கள் கேந்திரஸ்தானங்களிலும் சந்திரன் ஜலராசியிலு மிருந்து அது 
லக்கினத்திற்கு 4-5-9 - ஆம் பாவங்களாகவரின் அரசனா யிருப்பான் . 

* ரச்மி . என்னால் வெளியிடப்பெற்ற ஸ்ரீபதி ஜாதக பத்ததியிற் 


காண்க . 


294 


சாராவளி. 


சு . 44. எல்லாக் கிரகங்களும் ஸ்வக்ஷேத்திரத்திலோ மித் 
துரு க்ஷேத்திரத்திலோ இராசியிலும் அம்சத்திலும் பலம் பெற் 
றிருப்பின் ஜாதகன் சக்கரவர்த்தியாய் இருப்பான் .. 

சு . 45. சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு சுக்கிரன் சனி இந்த 
ஆறு கிரகங்களும் அவரவர்களுடைய பரமோச்ச பாகங்களில் இருக்க 
புதன் உச்சாம்சகத்தோடு கூடியிருப்பின் ஜாதகன் தேவர்களாலும் 
அசுரர்களாலும் வணங்கப்படுகின்றவனாயும் , சுவர்க்க மத்திய பாதா 
ளங்களென்று சொல்லப்பட்ட மூன்று லோகங்களுக்கும் அதிபதி 
யாயுமிருப்பான் . 
சு . 46 . 

ஒரு ஜாதகனுடைய ஜனனகாலத்தில் வசிஷ்டன் வடக் 
குத் திசையிலும் , வியாழன் கிழக்குத் திசையிலும் , சுக்கிரன் மேற் 
குத் திசையிலும் , அகஸ்தியன் தெற்குத் திசையிலும் நட்சத்திர 
ரூபஸ்திதியுடன் காணப்பெறின் அரசனா யிருப்பான் . 

சு . 47. சந்திரன் பரிபூர்ணனாகி ஸ்வக்ஷேத்திரம் உச்சம் 
வைகளிலும் , (இராசியிலும் அம்சத்திலும் ) சுக்கிரனுடைய திருஷ் 
டியோடு கூடிய குரு கேந்திரத்திலு மிருக்க , பலம் பெற்ற சூரியன் 
இலக்கினத்தி லிருந்து தன்னுடைய அம்சகத்தை திருஷ்டி செய் 
யின் , பூமியிலுள்ள காடுகள் முழுவதும் தின்னும்படியான யானைக 
ளோடு கூடிய அரசனாவான் . 

சு . 48. சந்திரன் எல்லாக் கிரகங்களுடைய திருஷ்டியோடு 
கூடினவனா யிருப்பின் , ஜாதகன் தீர்க்காயுள் உள்ளவனாய் இருப்பான் . 
கேமத்துருமாதி அசுப யோகங்களுடைய பலத்தை யடையாமல் 
அந்த ஜாதகன் சகல சத்துருக்களையும் ஜயிக்கின்ற ஆற்றலுள்ளவனாக 
வும் , சக்கரவர்த்தியாகவும் , மகா ராஜனாகவும் , ராஜாதி ராஜனாகவும் 
இருப்பான் . 

சு . 49 . கடகராசி லக்கினமாகி அதில் சந்திரனும் குருவும் 
கூடியிருந்து சூரியன் மீனவிராசியின் அந்திய நவாம்சத்திலு மிருப் 
பின் ராஜ்யத்தை இரட்சிக்கும் ஆற்றலுள்ள அரசனாப் இருப்பன் . 

ஆறு கிரகங்கள் அவரவர்களுடைய உச்சராசியில் 
ரச்மி பலத்தோடு கூடி நவாம்சத்தில் ஸ்வக்ஷேத்திரங்களில் இருப் 
பார்களாயின் , பாணி பாதங்களில் வஜ்ரரேகையுள்ளவனாகவும் , சகரன் 
பிருது- யயாதிகள் போன்ற அரசனாகவும் இருப்பான் . 


- சு . 50 . 


- 


களான 


முப்பத்தைந்தாவது அத்தியாயம் 295 
சு . 51. எல்லாச் சுபக்கிரகங்களும் சுபராசியில் ( இராசியிலும் 
அம்சத்திலும் ) * இரச்மி பிரகாசத்தோடு கூடியிருந்து லக்கின பாவம் 
மௌட்டியாதி தோஷங்களுள்ள பாபர்சளுடைய சம்பந்தம் பெறா 
மல் பலம் பெற்று இருப்பின் , ஜாதகன் அரசனாயும் பிற்பட்ட வயதில் 
வனபர்வதங்களில் இருந்து தவஞ் செய்யும்படியானவனாயும் இருப் 
பான் . 
சு . 52 . 

சுபபலப் பிரதர்களான எல்லாச் சுபக்கிரகங்களும் 
2-5-8-9-11 ஆகிய இந்தப் பாவங்களிலும் , பாபபலப் பிரதர் 

எல்லாப் பாபக்கிரகங்களும் - உபயராசிகளிலு மிருப்பின் 
தேவகுருவாகிய குருபகவானுக்குச் சமானமான புத்திசாமர்த்தியம் 
உள்ளவனாகவும் , தன்னுடைய கை உதவியைக்கொண்டு சத்துருக்களை 
ஜெயிக்கும் ஆற்றலுள்ள அரசனாகவும் இருப்பான் . 

சு . 53. இலக்கினாதிபன் பலவானாகி சுபகிரகதிருஷ்டியோடும் 
மித்துரு கிரக திருஷ்டியோடும் கூடி லக்கினபாவத்திலிருப்பின் சத்து 
ருக்களை அதஞ்செய்யும் ஆற்றலுள்ள அரசனாய் இருப்பான் . 

சு . 54. பரிபூர்ண சந்திரன் குருவின் திருஷ்டியைப் பெற்று 
அம்சத்தில் மேஷத்திலிருக்க மற்றொரு கிரகம் நீசவிராசியல்லாத 
ஓரிடத்திலிருந்து அன்னிய கிரகங்களின் திருஷ்டியைப் பெறின் ஜாத 
கன் ராஜாதி ராஜன் ஆவன் என்று யவனராஜன் கூறுகின்றார் . 

சு . 55. பரிபூர்ண கலைகளோடு கூடிய சந்திரன் , இலக்கினம் 
3-6-10-11 இப்பாவங்களிலிருந்து குருவினுடைய திருஷ்டியைப் 
பெற்று இதர கிரகங்களின் திருஷ்டியைப் பெறாமலிருக்க சந்திரராசி 
யதிபனான கிரகம் 10 - ஆமிடத்திலாவது 7 - ஆமிடத்திலாவது இருப் 
பின் ஜாதகனுக்கு ராஜயோகமுண்டாகும் . 

சு . 56. விருத்தியாயிருக்கும் ரச்மிகளோடும் பூர்ணகலைகளோ 
டும் கூடியுள்ள சந்திரனை உச்சாம்சகத்தோடு கூடியுள்ள எல்லாக்கிரகங் 
களும் பார்ப்பின் பிரசித்த சரீரனாயும் , கஜ துரகாதி சைந்கியங்களோடு 
கூடினவனாயும் , அனந்தனைப்போல சகல பூமிபாரங்களைச் சுமக்கின்றவ 
னாயும் , தீர்க்கஸ்வாசம் செய்கின்றவனுமான அரசனாயு மிருப்பான் . 

சு . 57. சந்திரன் பரிபூர்ணனாகி நவாம்சத்தில் சிம்மத்தில் 
தருக்க பாபர்களோடு கூடாமல் சுபக்கிரகங்கள் கேந்திரத்தில் இருந் 
சில் அநேக யானைகளோடு கூடிய ராஜாதி ராஜனாய் இருப்பான் . 

* ரச்மி . ஸ்ரீபதி ஜாதகபத்ததியிற் காண்க , 


* 


296 


சாராவளி. 


சு . 59 . 


சு . 58 . சந்திரன் புதன் செவ்வாய் இந்தகிரகங்கள் ஸ்வக்ஷேத் 
திராம்சகத்தோடு கூடி நீசஸ்திதியும் மௌட்யமுமில்லாமல் 12 - ஆமி 
பத்திலோ 3 - ஆமிடத்திலோ இருக்க சந்திரன் குருவோடு கூடி 5-இல் 
இருப்பின் அதிக கீர்த்தியுள்ள அரசனாய் இருப்பான் . 

திரேக்காணாதி ஷட்வர்க்கங்களிலும் சத்துரு க்ஷேத் 
திரம் நீசம் முதலியவைகளில்லாமல் ஸ்வக்ஷேத்திராம் சகம் சுப 
திருஷ்டி இவைகளோடு கூடிய 3 -கிரகங்களிருக்க சந்திரன் பரிபூர்ண 
னாயிருப்பின் அரசனாயிருப்பன் . 

சு . 60. சிரேஷ்டமான லக்கின பாவத்தில் பூர்ணனாயிருக்கின்ற 
சந்திரனிருந்து அவனைப்பலவானான ஒரு சுபக்கிரகம் பார்ப்பினும் , 
இதுபோலவே லக்கினத்தில் இருக்கின்ற கிரகம் பாபனாபிருந்து 
அந்தப் பாபனைப் பலவானான வேறொரு கிரகம் பார்த்தாலும் 
சௌபாக்கியனான சக்கிரவர்த்தியாய் இருப்பான் . 

பரிபூர்ணசந்திரன் ஜலராசிகளிலொன்றில் நவாம்சத் 
திலிருந்து அதிலொரு ராசி லக்கினமாகி ஸ்வ வர்க்கா திக்கியமும் பெற 
அசுபக்கிரகம் கேந்திரமல்லாத இராசிகளில் இருப்பின் அநேகயானை 
களோடு கூடிய அரச சிரேஷ்டனாய் இருப்பான் . - கடகம் , மகரத் 
தின் உத்தரார்த்தம் , மீனம் , ஆகிய இவைகளே ஜலராசியாம் . 


சு . 61 . 


சு , 62. பரிபூர்ண கலைகளோடு கூடிய சந்திரன் வர்க்கோத்தம 
நவாம்சத்திலிருப்பின் அழகோடு கூடிய அரசனாய் இருப்பான் . 
அப்படியுள்ள அரசனுடைய குதிரைகளின் கால் குளம்புகளினின்று 
புறப்படுகின்ற பொடி சூரியனை பிரதிபாத சந்திரனோடு சமமாகச் 
செய்கின்றதாகின்றது . 
சு . 63 . எல்லாக் கிரகங்களும் 

ஸ்தானபலமடைந்து ரச்மி 
பலமும் வர்க்கோத்தமாம்சகமும் பெற்று இருப்பின் ராஜாதிராஜனான 
சக்கரவர்த்தியாவன் . ஒரே ஒரு கிரகத்தைக்கொண்டு மாத்திரம் 
மேற்சொன்ன பிரகாரம் யோகமுண்டாயிருப்பின் மண்டலாதிபனான 
சக்கரவர்த்தியாவன் . 
சு . 64 . 

கிரகமாவது 5 - ஆவது பாகத்தில் இருந்தால் அர 
சனாவன் . அந்தக்கிரகம் எல்லாவிதத்தினும் பலம் பெற்றிருப்பின் 
சக்கிரவர்த்தியாய் இருப்பன் . 


* ஸ்தான பலவிவரம் பல தீபிகை நான்காமத்தியாயத்திற் கா 


சு . 65 . 


முப்பத்தைந்தாவது அத்தியாயம் . 297 

இடபவிராசியில் இருக்கும் வியாழன் சந்திரனைப் 
பூர்ண திருஷ்டிகொண்டு பார்ப்பின் ஜாதகன் பூமியை ரட்சிக்கும் 
அரசனாய் இருப்பான் . 

சு . 66. உச்சத்திலோ மூல க்ஷேத்திரத்திலோ ஸ்வக்ஷேத்தி 
ரத்திலோ பலவான்களாயுள்ள கிரகம் பூர்ண சந்திரனைப் பார்த்தால் 
ஜாதகன் நீசனாய் (காட்டாளாக ) இருந்தாலும் அரசனாய் இருப்பான் . 

சு . 67. சந்திரன் ஸ்வக்ஷேத்திரமான கடகத்தில் 3 - வது பாகை 
யில் இருந்தால் ஜர்தகன் அரசனாய் இருப்பான் என்க . அந்தச் சந்தி 
ரன் பரிபூர்ண பலமுள்ளவனாகவும் இஷ்ட பாவா 

பாவாதிபனாகவும் இருப் 
பின் மகாராஜனாகவும் ஆவான். 

சு . 68. சந்திரன் ஸ்வக்ஷேத்திரத்தி லிருந்து சூரியன் ஸ்வ 
க்ஷேத்திராம்சம் பெற்று இருவரும் பலமுள்ளவர்களா யிருந்தால் 
தன்னுடைய சிரேஷ்டமான யானைகளின் மதஜலத்தால் கழுவப்பட்ட 
பூப்பிரதேசத்தையுடைய அரசனாய் இருப்பான் . 

சு . 69. இலக்கினத்தில் சனியிருக்க , நீசமும் மெளட்யமும் 
இல்லாமலிருக்கின்ற குருவுக்குச் சுக்கிரனுடைய திருஷ்டியிருப்பின் 
ஜாதகன் கிராமவாசியாய் இருந்தாலும் அரசனாய் இருப்பான் . 

சு . 70. இலக்கினம் தநுசு ஆகி அதிலிருக்கின்ற சுக்கிரனைக் 
குருபார்த்தாலும் , புதன் கன்னியில் உச்சஸ்தானத்தில் இருப்பினும் 
நிச்சயம் அரசனாவான் . குருபே ” என்பதனால் மீனவிராசியும் 
பெறுமெனின் அந்தப் புதனுக்கு உச்சஸ்திதி சம்பவிக்காதாகையால் 
தநுசு மாத்திரம் கொள்ளப்பட்டது என்பர் உரையாசிரியர் . 

1 . சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து ஒருராசியில் ஒரே 
பாகையில் இருக்கும்போது குருதிருஷ்டி ஏற்படின் ராஜயோகம் 
உண்டாகும் . 

சு . 72. சுக்கிரனும் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து லக்கினத் 
திலும் ; குரு , சந்திரனோடும் சனியின் திருஷ்டியோடுங் கூடி 
7 - ஆம் பாவத்திலு மிருந்தால் நிரம்பவும் அழகுள்ள அரசனாய் இருப் 


பான் , 


சு . 73 . குரு ஏதாவதொரு ராசியில் பலவானாய் அம்சத்தில் 
மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது இருந்து செவ்வாயி 
திருஷ்டியைப் பெறினும் , சூரியன் 10- ஆமிடமான மேடத்தில் உச் 
சத்தி லிருப்பினும் , ஜாதகன் தாழ்ந்த குலத்தில் ஜனித்தவனா 
பினும் அரசனாவான் . 

38 


யிருப் 


298 


சாராவளி. 


சு . 74. சுக்கிரனும் சந்திரனும் சூரியனும் சேர்ந்து 3 - ஆமிடத் 
திலும் செவ்வாய் - ஆமிடத்திலும் குரு 9-ஆமிடத்திலும் இருந்து 
லக்கின நவாம்சம் வர்க்கோத்தமமாயிருப்பின் ஹீன குலத்தில் 
ஜனித்த ஜாதகனானாலும் அரசனாய் இருப்பன் . 

சு . 75. குருவும் புதனும் சுக்கிரனும் சந்திரனும் பலவான்க 
ளாகி ரச்மி பலத்தோடு கூடி கிரகயுத்தாதி தோஷங்களில்லாமல் 9 - ஆ 
மிடத்திலிருந்து மித்துரு கிரகங்களுடைய திருஷ்டியோடு கூடியிருப் 
பின் தேதேவ சமானமானவனும் மகானுமான அரசனாய் இருப்பான் . 

சு. 76. ஏதேனுமொரு கிரகம் உச்சம் பெற்று ஒன்பதாமிடத் 
திலிருந்தாலும் , அல்லது அவ்வொன்பதா மிடத்தைப் பார்த்தா 
லும், வேறு இரண்டு கிரகங்கள் உச்சத்தில் ஏதாவது ஒருபாவத்தில் 
இருப்பினும் குடும்பங்கள் உள்ளவனாகவும் , மனைவி மக்களோடு கூடிய 
வனாகவும் , அரசனாகவும் இருப்பான் . 

சு. 77. ஐந்தாம் பாவாதிபனுடைய திருஷ்டியோடு ஐந்தாம் 
பாவத்தில் சந்திரனும் குருவும் சேர்ந்திருக்க சுக்கிரன் மீனத்தில் 
இருப்பின் ஜாதகன் தாழ்ந்த குலத்தில் ஜனித்தவனா யிருப்பினும் 
அரசனாய் இருப்பான் . 

சு. 78. சந்திரன் சுபபுஷ்கர பாகத்திலும் குரு உச்சத்திலு 
மிருந்தால் ஜாதகன் ஸ்ரீமானாகவும் சகல பூமிரக்ஷகனாயுமுள்ள அர 
சனாவான் . மேடாதிராசிகளுக்கு சுபபுஷ்கரமும் அசுபபுஷ்கரமும் 
உண்டு . மேஷாதிராசிகளுக்கு முறையே 1-24-6-24-1-24-6-24-1 
24-6-24- இப்பாகைகள் அசுபபுஷ்கரமாம் . 21-14-24-7-21-14-24-7 
21-14-24-7 - இப்பாகைகள் சுபபுஷ்கரமாம் . 

மேடாதி ராசிகளுக்கு முறையே 21-14-18-8-19-9-24.11-13 
14-19-9 இப்பாகைகள் சுப புஷ்கர மென்று வேறு நூல்களில் காணப் 
படுகின்றது . 
சுலோகம் : பூதத்வ ரஸ் 

பூதத்வ ரஸ்தத்வாம் சாஸ்திரிகோணா . ஜஸாகரே 
னிந்திதா 8 புஷ்கராச்சஸ்தாஸ்ஸமின்மனுஜினாசலா : என்றும் , புத் 
ரோவடுர்த்திவ்யஜனாதி கோதுனாவிராடபோகேத்த்ரபயோதி கோது 

ஷாதிகா : புஷ்கரபாக சமக்ஷிதா முகூர்த்த ஜன்மதி 
சோபனப்ரதா : என்பது பிரமாணம் . 

சு . 79 . குரு கேந்திரஸ்தானத்தில் உச்சத்திலும் சுக்கிரன் 
10 - ஆமிடத்திலு மிருப்பின் சகல பூமிகளுக்கு நாதனாகவும் , பிரசித்தி 
வாய்ந்த அரசனாகவும் இருப்பான் . 


னாமெ 


பு 


முப்பத்தைந்தாவது அத்தியாயம் . 299 
சு . 80. சந்திரன் ஸ்வக்ஷேத்திரத்திலும் , புதனும் குருவும் 
சுக்கிரனும் சேர்ந்து சூரியனுடைய திருஷ்டியைப்பெற்று ஸ்வக்ஷேத் 
திராம்சங்களில் ரச்மியாதிக்கியத்தோடு 4 - ஆமிடத்திலும் இருப்பின் 
அரசர்களுக்குள் சிறந்த அரசனாவான் . 

சு . 81. சூரியன் தனது மூலக்ஷேத்திரமான 10 - ஆமிடத்தி 
லிருக்க சுக்கிரன் குரு ஆகிய இந்தக்கிரகங்கள் சந்திரன் இருக்கு 
மிடத்திலிருந்து 3-6-11 இப்பாவங்களில் ஸ்வக்ஷேத்திர ஸ்திதியோடு 
கூடியிருப்பின் கோபாலவம்ச ஜாதகனானாலும் அரசனாய் இருப்பான் . 
சு. 82 . 

சுபக்கிரகங்கள் மித்துரு க்ஷேத்திரத்தில் 7- ஆமிடத்தி 
லிருந்து மித்துரு கிரகங்களுடைய திருஷ்டியைப் பெற்று நிற்க செவ் 
வாய் உச்சஸ்தானத்தில் இருப்பின் ஜாதகன் அதிக சிரேஷ்டனாகவும் , 
சார்வ பெளமனுமாயுள்ள அரசனாகவும் இருப்பான் . 

சு . 83. சத்துரு க்ஷேத்திரம் நீச க்ஷேத்திரம் சத்துருகிரகங்க 
ளுடைய திருஷ்டி இவைகளோடு கூடாமல் சூரியன் சந்திரன் செவ் 
வாய் புதன் இந்தக்கிரகங்கள் 10 - ஆமிடத்திலும் சுக்கிரன் 9 - ஆமிடத் 
திலுமிருப்பின் அநேக யானைகளோடு கூடிய அரசனாய் இருப்பான் . 

சு : 84. சூரியன் 10 - ஆமிடத்தில் உச்சராசியில் குருவோடு 
கூடியும் சுக்கிரன் செவ்வாய் இவர்கள் ஸ்வக்ஷேத்திராம்சகத்தோடு 
9 - ஆமிடத்தில் பலம் பெற்று இருக்க சுபவர்க்கத்தோடு கூடிய லக் 
கினத்திற்குப் புததிருஷ்டியுண்டாயின் தன்னுடைய அழகுகொண்டு 
ஜெகத்தை ஜொலிக்கச் செய்யும் அரசனாயிருப்பான் . 

சு . 85 . இடபம் லக்கினமாகி அதில் பரமோச்ச பாகத்தில் 
நிற்கின்ற சந்திரனை துலாவிராசியின் ஆத்யந்தத்திலிருக்கின்ற சுக்கி 
ரன் பார்க்க லக்கினத்திற்கு 4 - ஆமிடமான சிம்மத்தில் புதன் இருந் 
தால் கடைசி வம்ச ஜாதகனானாலும் அரசனாவான் . இந்த சுலோகத் 
திலும் முன் சொன்ன யோகத்திலும் இப்பொழுதுள்ள கணிதப்படி 
அசம்பாவித லட்சணமுண்டு . 

சு . 86. சூரியன் சந்திரன் குரு இம்மூவர்களுடைய திருஷ்டி 
யோடு கூடிய செவ்வாய் பலவானாய் பாமோச்ச பாகத்தில் இருந்தால் 
தாழ்ந்த வம்சத்தில் ஜனித்தவனாயினும் ஜாதகன் சகல பூபரண நிபுண 
னான அரசனாய் இருப்பான் . பூபரணம் = பூமியைத் தாங்குதல் . 

சு . 87 . அபிசித்து நட்சத்திரங்கூடிய காலத்து சந்திரன் 

* அபிசித்து = உத்திராட நட்சத்திரத்தின் நான்காம் பாதமும் , திருவோண 
நட்சத்திரத்தினுடைய ஆரம்ப முதல் நான்கு நாழிகையும் அபிசித்து நட்சத் 
திர காலமாகும் என்ப . 


300 


சாராவளி. 


சு . 88 . 


சுபக்கிரியையோடு நிற்கும் போது நீச கிருகத்திலோ நீச குலத்திலோ 
ஜனித்தவனாயினும் நிரம்பவும் கீர்த்திமானான அரசனாவான் . 

ஸ்தாநாத்பிருஷ்டஸ்தபஸ்திபரயுவதிந்த 8 இவ்விதமான மூன்று 
சுலோகங்களைக் கொண்டு சந்திரகிரியையினுடைய சுபாசுபத்தை 
அறிந்து கொள்க . 

கண்டாந்தம் , விஷ்டி , பரிகம் , வியதிபாதம் இவைகள் 
சேர்ந்துள்ள கார்த்திகையான ஜன்மநட்சத்திரத்தில் சந்திரோதய 
ராசியில் ஜனித்தவன் வாள் பரிசு இவைகளைக்கொண்டு செய்கின்ற 
யுத்தத்தின் குரூர வேகத்தால் ஜெயித்த சத்துருக்களின் சிரசு 
களால் பந்தடிக்கின்ற அரசனாய் இருப்பான் . 

சு . 89. புதன் லக்கினத்திலும் குரு 7 - ஆமிடத்திலும் பலம் 
பெற்ற சந்திரன் நான்காமிடமான கடகத்திலும் சுக்கிரன் 10 - ஆமிடத் 
திலும் இருக்கும் போது ஜனித்தவன் அரசனாய் இருப்பான் . 

சு . 90. முன் நாபச யோகாத்தியாயத்தில் சொல்லியபடி இலக் 
கினம் 3-5-7-9-11 இந்த ஸ்தானங்களில் எழுகிரகங்களுமிருந்தால் 
சக்கரம் என்ற ராஜயோகம் உண்டாகும் . இந்த யோகத்திலே 
லக்கினத்திலிருக்கும் கிரகம் சுபனாயிருப்பின் நிச்சயம் சக்கிரவர்த்தி 
யாகவே இருப்பான் . 

சு . 91. மேற்சொன்ன சக்கரயோகத்தில் ஜனித்தவர்களுக்கு 
இலக்கினத்தில் இரண்டு சுபக்கிரகங்களிருந்து சுபக்கிரகங்கள் கேந் 
திர ஸ்தானங்களிலிருப்பார்களேயானால் சமுத்திரம் என்ற ராஜயோ 
கம் கிடைக்கும் . 

சு . 92. இலக்கினம் முதல் 6 - ஆமிடம் வரையில் எல்லாக் கிர 
கங்களும் நிரந்தரமாக இருந்தால் நிச்சயம் அரசனாவான் . 4-7-10 
என்ற இக்கேந்திர ஸ்தானங்களில் எல்லாக் கிரகங்களுமிருந்தால் 
ராஜாங்க மந்திரியாயிருப்பன் . 

சு . 93 . எல்லாக் கிரகங்களும் 3-4-5-10 - இப்பாவங்களில் 
இருந்தால் பந்துக்கள் , புத்திரர்கள் , சம்பத்து , யானைகள் , அடிமைகள் 
இவர்களோடு கூடிய அரசனாவனென்று யவனாதிகள் கூறுகின்றனர் . 

சு . 94. இலக்கினம் 4-7-10 இந்தக் கேந்திரபாவங்களில் எல் 
லாக்கிரகங்களு மிருந்தால் நகரம் என்ற ராஜயோகம் உண்டாகும் . 

எல்லாச் சுபர்களும் இலக்கினம் 4-7- இப்பாவங்களி 
லும் சூரியன் செவ்வாய் சனி இந்தப் பாபர்கள் 3-9-11 இப்பாவங் 


சு . 95 . 


சு . 99. 


முப்பத்தைந்தாவது அத்தியாயம் . 301 
களிலு மிருந்தால் பிரசாந்தனான அரசனா யிருப்பனென்று யவன 
ராஜன் என்னும் ஆசிரியர் கூறுகின்றார் . 
சு . 96 . 

சுபக்கிரகங்கள் 9 - ஆமிடத்திலும் 10 - ஆமிடத்திலும் 
இருந்து பாபக்கிரகங்கள் கர்ம பாவத்திலும் இருந்தால் கலசம் என்ற 
ராஜயோகம் உண்டாகும் . 

சு . 97. மூன்று கிரகங்கள் 3-5-11 இந்தப் பாவங்களிலும் 
இரண்டு சுபக்கிரகங்கள் 6 - ஆமிடத்திலும் மீதமுள்ள இரண்டு கிரகங் 
கள் இலக்கினத்திலும் ஏழா மிடத்திலும் இருந்தால் பூர்ணகும்பம் 
என்ற பெயரோடு கூடிய ராஜயோகம் உண்டாகும் . 

சு . 98. நீசகுலத்தில் ( அரசகுல மல்லாத வம்சத்தில் ) ஜனித் 
தவர்களுக்கு உண்டாகும் ராஜயோகங்களை இங்கே நிரம்ப விஸ்தார 
மாகவும் தெளிவாகவும் பல விதமான ரூபபேதத்தோடு கூறியுள் 
ளேன் . மேலும் அரச குலத்தில் ஜனித்தவர்களுடைய ராஜயோகங் 
களை மகருஷிகள் கூறிய பிரகாரம் இங்கு தெளிவாய் விவரிக்கின் 
றேன் . 

சிம்மராசி ஜன்ம லக்கினமாகி அதில் சூரியனும் 
மேடத்தில் சந்திரனும் கும்பத்தில் சனியும் தநுசிலாவது மீனத்தி 
லாவது குருவும் மகரத்தில் செவ்வாயும் இருந்தால் எல்லா ஜனங்களா 
லும் நமஸ்கரிக்கத்தக்க அரசனாய் இருப்பான் . 
சு . 100 . 

ஒரு பலவானான சுபக்கிரகம் லக்கினத்திலும் மற்ற 
சுபக்கிரகங்கள் 9-10-11 - இலக்கினம் - 2 - இந்த பாவங்களிலும் பாபக் 
கிரகங்கள் 3-6-10-11 இந்தப் பாவங்களிலும் இருந்தால் ராஜ ஜன் 
மம் கிடைக்கும் . அந்த ராஜனுடைய யானைகள் யுத்தாதி யாத் 
திரை காலங்களில் மேக நீர்போல தங்களுடைய மதநீரைச் சொரியும் . 
அந்த அரசனுக்கு அதிக யானைகள் இருக்குமென்பது கருத்து . 

சு . 101 . குரு 4 - ஆமிடத்தில் ஸ்வக்ஷேத்திரத்திலும் சந்தி 
ரன் பரிபூர்ணனாகி 9 - ஆமிடத்திலும் மற்ற கிரகங்கள் இலக்கினத்தி 
லும் 3 - ஆமிடத்திலும் இருப்பின் தைரியமும் சம்பத்தும் உள்ள ராஜ 
னாகி அநேக வாகனங்களுள்ளவனாய் இருப்பான் . 

சு . 102. சந்திரன் பாமோச்ச பாகையில் இலக்கின பாவத்தில் 
இருந்து குரு 2 - ஆமிடத்திலும் சுக்கிரன் 6 - ஆமிடத்திலும் ( துலாத்தி 
லும் ) புதன் கன்னியிலும் செவ்வாய் மேடத்திலும் சூரியன் சிம்மத் 
திலும் இருந்தால் வெண்ணிலவு போன்ற அழகோடு கூடிய அரச 
னாய் இருப்பான் . 


302 


சாராவளி. 


சு . 104 . 


சு . 103. சூரியனும் சந்திரனும் சேர்ந்து 10 - ஆமிடத்திலும் 
சனி லக்கினத்திலும் குரு 4 - ஆமிடத்திலும் புதனும் சுக்கிரனும் 
செவ்வாயும் 11 - ஆமிடத்திலும் இருந்தால் ஸ்வகுணங்களால் புகழப் 
படுகின்ற அரசனாய் இருப்பான் . 

மகரத்தைத் தவிர மற்ற இராசிகளாகிய இலக்கினத் 
தில் குருபலம் பெற்றிருந்தால் நிச்சயமாக மத்தகஜங்களால் மேன் 
மையுடைய அரசனாய் இருப்பான் . 

சு . 105. இலக்கினத்தில் செவ்வாயும் சனியும் 10 - ஆமிடத் 
தில் சூரியனும் குருவும் 7 - ஆமிடத்தில் சுக்கிரனும் 11 - ஆமிடத்தில் 
புதனும் 4 - ஆமிடத்தில் சந்திரனும் இருந்தால் நிரம்ப அழகுள்ள 
வனான அரசனுடைய ஜனனம் கிடைக்கு மென்ப . 

சு . 106. சந்திரன் r ணனாபிருந்தாலும் பரமோச்சத்தில் 
இருந்தால் ராஜயோகம் உண்டாகும் . அச்சந்திரன் பரிபூர்ணனாகவும் 
ரச்மி பிரகாச யுக்தனு மாயிருப்பின் சந்தேக மில்லாமல் ராஜயோகம் 
உண்டாகும் . 

சு . 107. இலக்கினத்தைத் தவிர மற்ற கேந்திரஸ்தானங் 
களில் சகல கலைகளோடு கூடிய சந்திரன் இருப்பின் விக்கிரமம் தனம் 
வாகனம் இவைகளோடு கூடிய அரசனாய் இருப்பான் . 
சு . 108. சுக்கிரனைக் 

குரு பூர்ண திருஷ்டியுடன் பார்ப்பின் 
அனந்தன் என்று சொல்லத் தகுந்த பிரதாபவானாயும் , அநேக நாகங் 
களுக்கு நாயகனாயும் உள்ள அரசனாய் இருப்பான் . 

சு . 109. புதனைக் குரு பூர்ண திருஷ்டியுடன் நோக்கில் அந்த 
ஜாதகன் ராஜனாவான் . அவனுடைய சாசனத்தை இதர ராஜாக்கள் 
சிரமேற் கொள்கின்றவர்களாய் இருப்பார்கள் . 

சு . 110. இலக்கினாதிபன் சந்திரனைப் பார்த்துக் கொண்டு தன் 
னுடைய உச்சஸ் தானத்தில் இருப்பின் அநேக சைந்தியங்களும் சம் 
பத்து முள்ள அரசனாய் இருப்பான் . 

சு . 111. சந்திரன் , புதன் சுக்கிரன் இவர்களைப் பார்த்துக் 
கொண்டு உச்சத்திலிருப்பின் தாளில் விழுந்து வணங்குகின்ற சத்து 
ருக்களோடு கூடியவனாயும் , அதிக அழகுள்ளவனாயும் , சௌபாக்கிய 
யுக்தனுமாயுள்ள அரசனாய் இருப்பான் . 

சு . 112. சுக்கிரனோடு கூடிய சந்திரன் நவாம்சத்தில் அதிமித் 
துரு க்ஷேத்திரத்தில் இருந்தால் ஸ்ரீமானான ராஜனாய் இருப்பான் . 


முப்பத்தைந்தாவது அத்தியாயம் . 303 
சு . 113 . 

நவாம்சத்தில் சந்திரன் , ஸ்வக்ஷேத்திரத்திலோ 
அதிமித்துரு க்ஷேத்திரத்திலோ இருந்து குருவினுடைய திருஷ்டி 
யைப் பெற்று நிற்கப் பகலில் ஜனன மாயின் நிச்சயமாக ராஜயோகம் 
கிடைக்கும் , 

சு . 114. சந்திரனிருக்கும் ராசியதிபனான கிரகம் பூர்ண பலயுக் 
தனாய் கேந்திரத்தி லிருப்பின் பிராம்மண குலத்தில் ஜனித்தவனா 
னாலும் ராஜத்துவம் உண்டாகும் . இந்த யோகம் ராஜகுல ஜாதகர் 
களுடைய வம்சத்தில் உள்ளவர்களுக்குக் கிடைக்கின் சந்தேக மில் 
லாமல் ராஜத்துவம் உண்டாகும் . 

சு . 115. சூரியன் , சந்திர திருஷ்டியோடு கூடி அதிமித்திர க்ஷேத் 
திரத்தி லிருந்தால் தர்மார்த்தங்களோடு கூடியவனும் அங்க தேசத் 
தின் நாதனுமான அரசனாவான் . 

சு . 116 . சந்திரனோடு கூடிய புதன் , பரமோச்சு பாகத்தில் 
இருந்தால் யானைகளுடைய மதஜலகந்தங் கொண்டு திசைகளை அழகு 
படுத்துகின்றவனும் , மகதராஜ்யத்தின் அதிபனுமான ராஜனாவான் . 

சு . 117 . திக்கு - ஸ்தான - சேஷ்டா- அயன- கால - நைஸர்க்கிகாதி 
முதலிய ஷட்பலங்களோடும் பரிபூர்ண பலத்தோடுங் கூடிய சந்தி 
ரனே சத்துருக்களை நாசம் செய்யும் ராஜனுடைய ஜனனத்திற்குக் 
காரணனா யிருக்கின்றான் . 

சு . 118. இலக்கினாதிபன் பரிபூர்ணபலத்தோடு கூடி கேந்திர 
ஸ்தானத்தில் இருந்தால் கோபால குலத்தில் பிறந்தவனானாலும் ராஜா 
வாவன் . இராஜ குலத்திலேயே ஜனித்தவர்களுக்குச் சொல்லவும் 
வேண்டுமோ ? 
சு . 119 . 

கடகத்தில் நிற்கின்ற குரு லக்கினத்திற்குக் கேந்தி 
ரத்திலும் சந்திர லக்கினத்திற்குப் பத்தாமிடத்திலும் இருப்பின் சக் 
கரவர்த்தியான ராஜனாவான் , 

சு . 120. மேடத்தில் சந்திரனோடு கூடி சூரியனிருப்பின் கேர 
ளம் கர்நாடம் ஆந்திரம் (தெலுங்கு ) திராவிடம் சோளம் என்ற இந்த 
ராஜ்யங்களுக்கு அதிபதியான ராஜாவாவன் . 

121 . குரு , சந்திரனோடு கூடி பரமோச்ச பாகத்தி லிருந் 
தால் காச்மீர ராஜ்யத்தினுடைய அதிபனான ராஜனாயிருப்பான் . 

சு . 122. குருவோ சுக்கிரனோ அல்லது அவர்கள் இரண்டு 
பேருமோ உச்சம் மூலத்திரிகோணம் ஸ்வக்ஷேத்திரம் என்னும் 
இந்த இராசிகளில் இலக்கினம் 4-7-10-11-5-9 இப்பாவங்களில் எவ் 


சு . 


304 


சாராவளி. 


விடத்தில் இருந்தாலும் ராஜவம்சத்தில் ஜனித்தவன் நிச்சயமாக ராஜ 


னாவான் . 


அவைகளை 


ராஜவம்சத்தில் ஜனித்தவனுக்கு ராஜத்துவம் சுதந்தரமல்லவா ? 
என்று கேட்பது இயற்கை . அதற்குச் சமாதானம் ஒருவன் ராஜவம் 
சத்தில் ஜனித்தாலும் ராஜ்யமும் ராஜத்துவமும் கிடைக்கின்றதில்லை 
யென்பது வெளிப்படை . சில சமயம் அப்படி ராஜ்யமும் ராஜத்து 
வமும் கிடைத்தாலும் 

முறைப்படி சம்ரக்ஷணை 
செய்யும் சக்தியில்லாமல் இருப்பதும் உண்டு . ஆனதினால் இந்த 
விதமாக விவரிக்கின் கூறுகின்ற ராஜயோகத்தின் மகாத்மியம் ஸ்பஷ்ட 
மாக விளங்கும் . 

சு . 123. மூன்றோ அதற்கு அதிகமான கிரகங்களோ ஸ்தான 
பலம் திக்குபலம் கேந்திரபலம் சேஷ்டாபலம் இவைகளோடு கூடி 
அதிகபலம் பெற்று பாபக்கிரகங்களோடு கூடாமல் இருந்தால் ராஜ 
யோகம் கிடைக்கும் , 

சு . 124. சூரியனிருக்கு மிடத்திற்கு 2 - ஆமிடத்தில் புதன் 
குரு சுக்கிரன் சேர்ந்திருந்து பாபக்கிரகங்களுடைய சம்பந்தம் 
திருஷ்டி மெளட்யம் யுத்தம் முதலான தோஷங்கள் இல்லாதிருந்து 
ரச்மிப்பிரகாசம் உண்டாயிருப்பின் ராஜனாவான் . 

சு . 125. குருக்கத்தி முல்லை வெண்தாமரை ஆற்றுத்தர்ப்பை 
என்றிவைகளைப்போல் தவளவர்ணனாகி பரிபூர்ணனாகி + ஆகாயப்பிர 
தேசத்தில் பிரகாசிக்கின்றவனாகிய சந்திரராசியின் அதிபனும் பலவா 
னும் சுபபலப்பிரதனுமான கிரகத்தால் திருஷ்டிக்கப்பெற்ற சந்திரன் 
நிரம்பவும் பிரசித்தி கீர்த்தி இவைகளோடு கூடிய ராஜயோகத்தைக் 
கொடுப்பான் . 

சு . 126. குரு , சுக்கிரனோடு சேர்ந்து இரண்டாமிடத்தில் இருப் 
பின் சத்துரு சமூகத்தை நாசம் செய்யும் ஆற்றலுள்ள ராஜனாவான் . 

சு . 127. முன் 6 - ஆவது அத்தியாயத்தில் சொல்லிய காரக 
யோகங்களில் ஜனித்தவன் ராஜனாவான் . அந்த ராஜனுடைய கஜ துர 
காதி முதலிய சைந்யங்களால் கிளப்பப்பட்ட பொடியால் ஆகாயப் 
பிரதேசம் முழுவதும் மறைக்கப்படும் . (பெரும்படையையுடையவ 
னாவன் என்பது கருத்து ). 

சு. 128. இலக்கினம் மகரமாகவும் மகரமோ கும்பமோ நவாம்ச 
லக்கினமாகவும் செவ்வாயும் சனியும் லக்கினமான மகரத்திலும் 

ஸ்ரீபதிபத்ததியில் காண்க . + ஆகாசப்பிரதேசம் = பத்தாமிடம் , 


முப்பத்தைந்தாவது அத்தியாயம் . 


305 


புதன் குரு சுக்கிரன் இவர்கள் ஒன்று சேர்ந்து நான்காமிடமான 
மேடத்திலும் இருப்பின் பூமிக்கதிபனான ராஜனாவான் . 

சு . 129. பரமோச்சனான குருவுடன் கூடிய சந்திரன் , கடக 
லக்கினத்திலும் சுக்கிரன் மீனத்திலும் சனி துலாத்திலும் சூரிய 
னோடு கூடிய செவ்வாய் மேடத்திலும் இருப்பின் ராஜாதிராஜனான 
அரசனாய் இருப்பான் . 
சு . 130. யுத்தமில்லாமல் சுக்கிரனும் 

குருவும் சேர்ந்து 
மீனத்திலும் ரச்மிபலத்தோடு கூடிய சந்திரன் செவ்வாயினால் பார்க் 
கப்பட்டு பரமோச்சத்திலும் சூரியன் மேடத்திலும் இருப்பின் ராஜ 
யோகம் உண்டாம் . அவ்வரசனுடைய சேனைச் 

களுடைய சஞ்சாரத்தி 
னால் உண்டாகும் பொடிகளால் சூரியன் மறைபடு தலால் அஸ்தமன 
மாயதென்று பொய்கைத் தாமரைகள் சங்கோசத்தை யடைகின்றன . 
( சைன்னியங்கள் அதிக மிருக்குமென்பது கருத்து . ) 
சு . 131 .. 

பாபக்கிரகங்கள் நீச சத்துரு க்ஷேத்திரங்களாகிய 
3-6 - ஆகிய இப்பாவங்களில் இருக்க சுபக்கிரகங்கள் தங்களுடைய 
பரமோச்ச பாகங்களில் பலம் பெற்று கேந்திரஸ்தானங்களில் இருக்க 
சந்திரன் 10 - ஆமிடமான கடகத்திலும் இருக்க இரவில் பிறந்த 
ஜாதகன் மூன்று உலகத்தையும் ஏகச்சக்கிராதி பத்தியத்தோடு 
ஆளும் அரசனாய் இருப்பான் . 
சு . 132 . 

குரு, ரச்மிப் பிரகாசத்தோடும் பலத்தோடும் கூடி 
லக்கினத்திலும் சந்திரன் புதனுடைய திருஷ்டியோடும் பூர்ணகலைப் 
பிரகாசத்தோடும் கூடி 11 - ஆமிடத்திலும் சூரியன் செவ்வாயினால் 
பார்க்கப்படாமல் சந்திரலக்கினத்திற்கு இரண்டிலும் இருப்பின் 
அநேக கஜதுரகங்களோடும் கூடிய அரசனாவான் . 

சு , 133. சூரியன் சந்திரன் செவ்வாய் இவர்கள் ஒன்று 
சேர்ந்து லக்கினபாவமான மேடத்திலும் புதன் சுக்கிரன் சனி இவர் 
கள் இடபத்திலும் வர்க்கோத்தமம் பெற்ற குரு தநுசிலும் சூரியன் 
பாமோச்ச பாகத்திலும் கூடி இருப்பின் சத்துருக்களை நாசம் செய் 
யும் அரசனாகவும் வித்துவானாகவும் இருப்பான் . 

சு . 134. சந்திரனும் புதனும் குருவும் சேர்ந்து 5 - ஆமிடத்தி 
லும் சூரியன் 6 - ஆமிடத்திலும் செவ்வாய் உச்சத்திலும் சனி 9 - ஆ 
மிடத்திலுமிருந்தால் நிரம்ப கீர்த்தியும் , தான சீலமும் , தர்மமும் , 
பிரதாபமும் உள்ள ராஜ சிரேஷ்டனாவான் , 

391 


306 


சாராவளி. 


சு . 137 . 


சு . 135. சூரியன் , குரு திருஷ்டியோடும் சுக்கிரன் , சந்திர 
திருஷ்டியோடும் சனி , செவ்வாய் திருஷ்டியோடும் கூடி நிற்க இலக் 
கினம். சரராசிகளுளொன்றாயிருப்பின் சத்துரு சமூகத்தை நாசம் 
செய்கின்றவனாயும் , அதிக கீர்த்தியோடு கூடிய அரசனாயும் இருப் 
பான் , 
சு . 136 . 

கன்னியாராசி லக்கினமாகி அதில் புதனும் மீனத் 
தில் குருவும் மேடத்தில் செவ்வாயும் ஆறாமிடத்தில் சனியும் நான் 
காமிடத்தில் சுக்கிரனும் இருப்பின் தன்னுடைய தோள் வன்மையால் 
சத்துருக்களை ஜெயிக்கின்ற ராஜனாவான் . 

சனி மகரவிராசியாகிய இலக்கினத்திலும் சூரியன் 
ஏழாமிடத்திலும் சுக்கிரன் அஷ்டமத்திலும் செவ்வாய் விருச்சிகத் 
திலும் சந்திரன் கடகத்திலும் இருந்தால் பிரசித்தனான ராஜனாவான் . 

சு . 138. இலக்கினம் மகரமாகி அதில் செவ்வாய் பலவானாக 
வும் 9 - ஆமிடத்தில் சனியும் 7 - ஆமிடத்தில் சந்திரனோடு கூடிய 
சூரியனுமிருந்தால் ராஜயோகம் உண்டாகும் . 

சு . 139. சனி , சந்திரனோடு கூடி லக்கினத்திலும் குரு ஏழாம் 
பாவத்திலும் சுக்கிரனுடைய திருஷ்டியோடு கூடிய புதன் உச்சத்திலு 
மிருப்பின் பிரதாப ஆதிக்கிய நிமித்தம் யாவரும் நெருங்கத்தகாத 
அரசனாவான் . 

ஒரு கிரகத்தினுடைய திருஷ்டியோடுங் கூடாமல் 
குரு தநுசிலும் சுக்கிரன் லக்கினத்திலும் சந்திரன் கடகத்திலு 
மிருந்தால் கிணறு குளம் ஏரி தேவாலயங்கள் முதலிய தர்மஸ்தாப 
னங்களியற்றும் கர்த்தாவாகவும் , தேவப்பிராம்மண பக்தனாகவும் 
உள்ள அரசனாய் இருப்பான் . 

சு . 141 , ஒரு சுபக்கிரகம் பலவானாய் ரச்மி புஷ்டியோடு கூடி 
இலக்கினத்திலும் ஐந்தாமிடத்திலிருக்கின்ற குருவால் பார்க்கப்பட்ட 
சூரியன் , பூர்ணபலத்தோடு கேந்திரத்திலுமிருப்பின் கிருதார்த்த 
னும் அநேக கஜங்களுள்ளவனும் எல்லாரானும் வணங்கத்தக்கவனு 
மான அரசனாய் இருப்பான் . 

சு . 142. சூரியன் செவ்வாய் சனி இவர்கள் 6- ஆமிடத்திலும் 
அல்லது 3 - ஆமிடத்திலும் இருக்க சுபர்களுடைய திருஷ்டியோடு 
கூடிய சுக்கிரன் 11 - ஆமிடமான சிம்மத்தில் சூரிய சந்திரர்களுடைய 

* கருத்தை நிறை வேற்றுபவன் , 


சு . 140 . 


முப்பத்தைந்தாவது அத்தியாயம் . 307 
திருஷ்டியைப் பெறாமலிருப்பின் தன்னுடைய புஜபலங்கொண்டு சத் 
துரு சமூகத்தை ஜெயிக்கின்ற அரசனாய் இருப்பான் . 

சு . 143. ஆகாயப் பிரதேசம் நல்ல விதமாகத் தெளிந்து கிரகங் 
கள் தம்மில் விரோதத்தோடு கூடாமல் பலவான்களாய் பிரகாசயுக் 
தர்களாகி யதாஸ்தான ஸ்திதி இவைகளோடு கூடி நிற்கக் குரு 
மாதுருகா மண்டலத்தில் ( 10 - ஆமிடம் ) உதயத்தையடைய சுக்கிரன் 
இடப விராசியில் இருக்கும்போது ஜனித்த ஜாதகனுக்கு ராஜ யோக 
முண்டாகும் . 

சு . 144. சந்திரன் செவ்வாய் புதன் இவர்கள் நீசம் 12 - ஆமிடம் 
3 - ஆமிடம் மௌட்டியம் இவைகளை யடையாமல் ஸ்வக்ஷேத்திராம்ச 
கத்தோடு கூடி நிற்க குரு , சந்திரனோடு கூடி 5 - ஆமிடத்தில் இருந் 
தால் அதிககீர்த்தியுள்ளவனான அரசனாவான் . 

சு . 145. சந்திரராசியதிபனான கிரகம் இலக்கினாதிபனோடு 
கூடி அதிமித்துரு க்ஷேத்திரமாயுள்ள கேந்திரஸ்தானத்தில் பலவா 
னாய் இருக்க பலவானாயுள்ள மற்றொரு கிரகம் லக்கினத்தைப் பார்ப் 
பின் புஷ்கலயோகம் என்ற ராஜயோகம் உண்டாகும் . 

சு . 146. புஷ்கல யோகத்தில் ஜனித்தவன் பூமியை நனையச் 
செய்யும் மதநீரை யுடைய கஜபதிகளான சத்துருக்களை நாசஞ் செய் 
யும் அரசனாகவும் இருப்பான் என்பதிலையமில்லை. 
சு . 147. யோககர்த்தாவாகிய லக்கினாதிபன் 

தானிருக்கும் 
இராசியினுடைய ஆதி திரேக்காணத்தில் இருப்பின் அரசனுடைய 
சேனாதிபதியாயும் , மத்திய திரேக்காணத்தில் இருப்பின் மண்டலாதி 
பதியாயும் , அந்திய திரேக்காணத்தில் இருப்பின் கிராமாதி பதியாயும் 
இருப்பான் . 

சு . 148. ரேவதி , பூரம் , மூலம் , பூசம் இந்த நட்சத்திரங்களில் 
சூரியனிருந்து அச்சூரியன் இருக்கும் இராசியே லக்கின மாகவரின் 
ஆறு யோசனை விஸ்தீரணமுள்ள தேசத்திற்கு நாதனாயுள்ள ராஜ 
னாய் இருப்பான் . 

சு . 149. கார்த்திகை , ரேவதி , சுவாதி , பூசம் , அசுவினி இக் 
நட்சத்திரங்களில் சுக்கிரனிருந்து அந் நட்சத்திரராசியே லக்கின 
மாயின் அரச சிரேஷ்டனாக ஆவான் . 

சு . 150. இலக்கின நவாம்சாதிபனும் லக்கினாதிபனும் சந்திர 
ராசியதிபனுமான கிரகங்கள் கேந்திரங்களில் உச்சம் பெற்றிருப்பின் 


308 


சாராவளி. 


முறையே 


சார்வபௌமனாகவும் , ராஜாவாகவும் , பிரபுவாகவும் 
இருப்பான் . 

சு . 151. சந்திரன் , மித்துரு கிரகங்களின் திருஷ்டியோடும் 
பூர்ணகலைகளோடுங் கூடி மீனத்தில் இருப்பின் ஆக்ஞாசக்தியுள்ள 
சக்கரவர்த்தியாவான் . 

சு . 152. செவ்வாய் 10 - ஆமிடத்திலும் சந்திரனும் சுக்கிரனும் 
9 - ஆமிடத்திலும் குருவோடு கூடிய சூரியன் 11 - ஆமிடத்திலும் 
இருப்பின் அரசனாவான் . 

சு . 153. மேற்சொன்ன சுலோகப்படியுள்ள ராஜயோகத்தில் 
ஜனித்தவன் எல்லாவிடங்களிலும் சஞ்சரிக்கின்ற குதிரைகளுடைய 
குளம்புகளினின்று மேலே கிளம்பும் பொடிகள் சூரியமண்டலத்தை 
யடைதலால் சூரியனுடைய குதிரைகள் மண்ணின் பரிமள சுகத்தை 
மேலும் மேலும் அடையுமென்ப . 

சு . 154 , சந்திரனோடு கூடிய சனி , பலவானாகி கேந்திரத்தி 
லிருப்பின் ஜாரபுத்திரனாயிருப்பினும் கஜதுரகாதி சம்பத்துக்களோடு 
கூடிய அரசனாய் இருப்பான் . 


சு . 155. சுக்கிரனும் குருவும் புதனும் 2 - ஆமிடத்திலும் சந்தி 
ரனும் சூரியனும் செவ்வாயும் 7 - ஆமிடத்திலும் இருப்பின் விசால 
மான மார்பையுடையவனும் , எல்லா விடங்களிலும் சத்துருக்களை 
நாசம் செய்யும் ஆற்றலுள்ளவனுமான அரசனாய் இருப்பான் : 

சு . 156. சூரியன் , பலவானாகி சந்திரனோடு கூடி கடகத்திலும் 
பலம் பெற்ற ஒருகிரகம் நிர்மலமாய் பூர்ணரச்மியோடு கூடி பர 
மோச்சமாகிய லக்கினத்திலும் குரு ஆறாமிடத்திலும் இருப்பின் 
சைந்நிய சஞ்சாரத்தினால் கிளம்பும் பொடிகளைக் கொண்டு ஆகா 
யத்தை மறைக்கின்ற அரசனாய் இருப்பான் . 

சு . 157. சந்திரன் , கும்பராசியின் 8 - வது பாகையில் இருந்து 
அது ஐந்து அல்லது ஒன்பதாம் பாவமாகவரின் சகல ஜனங்களுக்கும் 
நன்மையைச் செய்கின்ற ராஜனாவான் . 

சு . 158. மேடவிராசியின் 7 - ஆவது பாகையிலாவது , சிம்மம் 
மிதுனம் இவைகளின் 5 - ஆவது பாகையிலாவது செவ்வாய் இருப் 
பின் ராஜயோக முண்டாகும் . 


சு . 160 . 


முப்பத்தைந்தாவது அத்தியாயம் . 309 
சு . 159. கும்பத்தினுடைய 15 - ஆவது பாகையிலும் , கடகத்தி 

10 -ஆவது பாகையிலும் சந்திரன் இருந்தால் ராஜயோக 
முண்டாகும் . 

குரு தநுசில் 20 - ஆவது பாகையிலும் , சூரியனும் புத 
னும் சிங்கத்தின் 5 - ஆவது பாகையிலும் இருப்பின் ராஜயோக முண் 
டாகும் . 

சு . 161. சந்திரன் ஒரு ராசியில் 25 - ஆவது பாகையிலாவது , 
15 - ஆவது பாகையிலாவது இருந்தால் தனது சொந்த புஜபலத்தி 
னால் ராஜ்யத்தை ஆளுகின்றவனாயும் , வீரனாயு முள்ள அரசனாவான் . 

சு . 162. சனி , மகரத்தின் 5 - ஆவது பாகையிலிருந்தால் 
அதிக நீதிமானாயும் , பூதலத்திற்கு அலங்கார பூதனாயும் , தர்மிஷ்ட 
னாயும் , சாஸ்திரக்ஞனாபுமுள்ள அரசனாவான் . 

சு . 163. சந்திரனும் குருவும் சேர்ந்து கடகத்தின் 5 - ஆவது 
பாகையில் இருந்தால் எல்லாக்கிரக சமூகத்துக்கும் சூரியன் விசேஷ 
மான துபோல வெல்ல முடியாத அரசனாவான் . 

சு . 164. பூசம் கார்த்திகை அசுவினி இந்த நட்சத்திரங்களில் 
வர்க்கோத்தமாம்சம் பெற்று சுபபுஷ்கர பாகங்களில் சந்திரன் பரி 
பூர்ண பலத்தோடு இருப்பின் சார்வபௌமனான அரசனாவான் . 1 
இதே அத்தியாயம் 78- ஆம் சுலோகம் பார்க்க . 
சு , 165 . 

அசுவினி அநுஷம் அவிட்டம் இந்த நட்சத்திரங் 
களில் உச்சத்திலாவது வர்க்கோத்தமாம்சத்திலாவது செவ்வா யிருந் 
தால் ராஜயோகம் உண்டாகும் . 

சு . 166. பரிபூர்ணமும் பலமும் பிரகாச யுக்தமு முள்ள 
சந்திரன் , 10 - ஆமிடத்திலும் நிர்மலனான சுக்கிரன் 9 - ஆமிடத்திலும் 
மற்ற எல்லாக் கிரகங்களும் 11 - ஆமிடத்திலு மிருந்தால் தனக்குச் 
சமமில்லாத பௌருஷத்தோடு கூடிய அரசனாவான் . 
சு. 167 . 

எல்லாக் கிரகங்களும் சந்திரனிருக்கு மிடத்திற்கு 
3-6-10-11 இந்தப் பாவங்களில் இருப்பின் மானமுடைய சக்கரவர் 
த்தியாவன் . 

சு . 163. செவ்வாயிருக்கின்ற ராசிக்கு 5 - ஆமிடத்தில் குரு 
வும் 9 -ஆமிடத்தில் சந்திரனும் 3 - ஆமிடத்தில் சூரியனு மிருப்பின் 
அரசனாகவோ அல்லது அதிக சம்பத்தினால் குபேரனுக்குச் சமமான 
வனாகவோ இருப்பான் . 


310 


சாராவளி. 


சு . 169. புதனிருக்கு மிராசிக்கு 3 - ஆமிடத்தில் சூரியனும் 
4 - ஆமிடத்தில் சுக்கிரனும் மற்ற கிரகங்கள் 5 - ஆமிடத்திலும் இருந்து 
அவர்கள் நீசமும் சத்துரு க்ஷேத்திரமும் அடையாமல் இருப்பின் 
அரசனாய் இருப்பான் . 

சு . 170. குருவிருக்கும் இராசிக்கு 2-4-10 இந்தப் பாவங் 
களில் முறையே செவ்வாய் சூரியன் சந்திரன் இவர்களும் மற்ற கிர 
கங்கள் 6 - ஆமிடத்திலு மிருப்பின் ராஜ குலத்தில் பிறந்த அரசனா 
வான் . 

சு . 171. சுக்கிரனிருக்கும் இராசிக்கு 4 - ஆமிடத்தில் புதனும் 
சூரியனும் இருக்க மற்ற கிரகங்கள் 3-11 இந்தப் பாவங்களில் இருப் 
பின் ராஜயோகம் நிச்சயமாகக்கிடைக்கும் . 

சு . 172. சனியிருக்குமிராசிக்கு கேந்திரஸ்தானங்களில் சுக்கி 
ரன் புதன் இவர்களும் உச்சத்தில் குருவும் உச்சஸ்தானத்தில் இதர 
கிரகங்களும் இருப்பின் சிம்மாசன அதிபனான அரசனாவான் . 

சு . 173. சூரியன் இருக்குமிராசிக்கு 3-5-11 இந்தராசிகளில் 
எல்லாக்கிரகங்களும் இருந்தால் அரசனாகவாவது , மந்திரியாகவாவது , 
சேனாதிபதியாகவாவது ஆவன் . 

சு . 174. இலக்கினாதிபன் இருக்கும் இராசிக்கு 11 - ஆம் பாவத் 
தில் எல்லாப்பாபர்களும் கேந்திரங்களில் சுபர்களும் இருப்பின் தன் 
னுடைய புஜபலங்கொண்டு ராஜ்யங்களை யடக்கியாளும் அரசனாப் 
இருப்பான் . 

சு . 175. சந்திர ராசியதிபனான கிரகம் இருக்கின்ற ராசிக்கு 
மூன்றிலும் ஆறிலும் எல்லாப்பாபர்களும் சுப திருஷ்டியோடு கூடி 
யிருந்தால் சக்கரவர்த்தியான அரசனாவான் . 
சு . 176 : 

குரு சிம்மத்திலோ மேடத்திலோ இருக்கவும் செவ் 
வாய் சூரியனுடைய திருஷ்டியோடு கூடி ஸ்வக்ஷேத்திரத்திலிருக்க 
வும் ஒரு கிரகம் நீசம் பெறாமல் 10 - ஆமிடத்தில் இருப்பின் ராஜ 
குலத்தில் பிறந்தவன் அரசனாவான் . 

சு. 117. குருவும் சந்திரனும் சுக்கிரனுடைய திருஷ்டியோடு 
கூடி கேந்திரத்தில் இருக்க ஒரு கிரகமும் நீசம் பெறாமல் பலமாயிருப் 
பின் அதிக கீர்த்திமானான அரசனாவான் . 

சுக்கிரன் உதயத்தில் ஸ்வக்ஷேத்திராம்சத்தோடும் 
அதிக பலாதிக்கியத்தோடு மிருக்க புதனுடைய திருஷ்டியோ அல்லது 


சு . 178 . 


முப்பத்தைந்தாவது அத்தியாயம் . 311 
சூரியனுடைய திருஷ்டியோ பெற்று குரு 5 - ஆமிடத்திலிருப்பின் 
தன்னுடைய புஜபலங்கொண்டு சத்துருக்களை நாசம் செய்யும் சக்கர 
வர்த்தியான அரசனாய் இருப்பான் . 

சு . 179. சூரியன் சிம்மத்திலும் சந்திரன் கடகத்திலும் 
இருந்து இவ்விருவர்களுக்கும் குருவினுடைய திருஷ்டியுண்டாயின் 
அரசனாவான் . ( ஸ்ரீபதிபத்ததிப் பிரகாரம் திருஷ்டி கணித்துப் 
பார்க்க வேண்டும் .) 

சு . 180. முன் சொல்லப்பட்ட சுனபா அனபா என்ற யோகங்க 
ளாலும் , சந்திர கேந்திரத்திலிருக்கின்ற கிரகங்களாலும் ராஜயோகம் 
உண்டாகும் . இந்தயோகங்களில் ஜனித்தவர்கள் ராஜகுலத்திலுதித்த 
வர்களாயின் அரசர்களாவார்கள் . 

சு . 181. புதன் கடகத்திலும் குரு தநுசிலுமிருந்து சூரியன் 
செவ்வாய் இவர்களுடைய திருஷ்டியைப் பெற்றிருப்பின் வர்த்தமான 
னான அரசனாவான் . 

சு . 182. மீனத்தில் சந்திரனும் கடகத்தில் குருவும் கும்பத்தில் 
சுக்கிரனுமிருந்தால் சக்தனான அரசனாவான் . 

சு . 183 . சுக்கிரனு டைய திருஷ்டியோடு கூடிய சனி கும்பத் 
திலும் சூரியன் லக்கினத்திலும் சந்திரன் ஜலராசியிலுமிருந்தால் ராஜ 
னாவான் . 

சு . 184. சூரியன் குரு இவர்களின் திருஷ்டியோடு கூடிய செவ் 
வாய் மேடம் விருச்சிகம் இவைகளிலிருந்தாலும் , குருவினுடைய 
திருஷ்டியோடு கூடிய புதன் இடபத்திலிருந்தாலும் ராஜயோகம் 
உண்டாகும் . 

சு . 185. சந்திரன் பரிபூர்ணமும் அதிகபிரகாசமும் அடைந்து 
ஐந்து கிரகங்களின் திருஷ்டியைப்பெற்று நீச விராசியையடையாமல் 
சுபஸ்தானத்தை யடைந்து நவாம்சத்தில் ஸ்வக்ஷேத்திரத்திலோ 
உச்ச க்ஷேத்திரத்திலோ இருப்பின் ராஜயோகம் உண்டாகும் . 

சு . 186 . சனி 11 - ஆமிடத்திலும் குருவும் சுக்கிரனும் லக்கி 
னத்திலும் சந்திரன் ஸ்வக்ஷேத்திரத்திலும் சூரியன் 4 - ஆமிடத்தி 
லும் நிற்க புதனும் செவ்வாயும் வக்கிரகதியோடு கூடியிருந்தால் அர 
சனாய் இருப்பான் . அவ்வரசனது யானைகளின் மதஜலத்தின் பெருக் 
கையும் அவ்வியானைத்தலைவர்களையும் பார்த்து சேதுபந்தம் செய்வதற் 
குத் தகுந்தவனோவென்று சமுத்திர ராஜன் எண்ணுபவனாபிருப் 
பான் : இதனால் பெரும் படையுடைய னென்பது கருத்து . 

முப்பத்தைந்தாவது அத்தியாயம் முற்றிற்று . 


முப்பத்தாறாவது அத்தியாயம் . 

* கிரக ரஸ்மிகளும் பலன்களும் . 
சு . 1. சூரியன் முதலான கிரகங்களின் ரச்மிகளினால் உண் 
டாகும் பிரதானமான பலாபலன்களை மாணிந்தர்கள் சொல்லி யிருக் 
கின்றார்கள் . அதன் விவரம் கீழே கூறப்படுகின்றது . 
சு . 2 . 

சூரியன் முதலிய கிரகங்கள் பரமோச்சத்தி லிருந்தால் 
அவரவர்களுக்குள்ள ரச்மி சங்கியைகள் சூரியனுக்கு 10 , சந்திர 
னுக்கு 9 , செவ்வாய்க்கு 5 , புதனுக்கு 5 , குருவிற்கு 7 , சுக்கிரனுக்கு 
8 , சனிக்கு 5 இவ்விதம் கொள்க . 

சு . 3. பாதராயணர் மயன் மணித்தர் இவர்கள் மகேந்திர 
சாஸ்திரத்தில் மேற்சொன்ன பிரகாரமாக ரச்மிகளைத் தெரிவித்தி 
ருக்கின்றார்கள் . எல்லாக் கிரகங்களுக்கும் எப்பொழுதும் ஏழுரச்மி 
கள் வீதம் கணக்கிடுவார்கள் என்றும் கூறுவர் பெரியார் . 

சு . 4. மேற் கூறிய இரண்டு பட்சங்களும் முனிப்புரோக்தங் 
களாகையால் அவைகளுக்குப் பிராமாண்யம் உண்டெனினும் ஏழு 
வீதமுள்ளது என்பதனை நோக்கினால் சரியேயாம் . எல்லாப் பட்சத் 
திலும் நீசத்திலிருக்கின்ற கிரகங்களுக்கு ரச்மியே யில்லை யென்ப . 

பரம நீசத்திலிருக்கும் கிரகத்திற்கு ரச்மி யில்லை 
யென்று முன்பு கூறப் பெற்றுளது . அதிக நீசத்திலிருந்து முன்னால் 
செல்கின்ற கிரகங்களுக்கு முறையாக ரச்மிகள் விருத்தியாகி எதிர் 
முகமாகவும் பரமோச்சத்தி லிருந்து முன்னால் செல்கின்ற கிரகங் 
களுக்கு ரச்மிகள் முறையே குறைந்து பின் முகமாயும் வருகின்றன . 
இவைகளினால் உச்ச நீசங்களின் மத்தியிலிருக்கப்பட்ட கிரகங்களு 
டைய ரச்மிகளை திரைரா சிகம் செய்து கண்டுகொள்ள வேண்டிய 
தாகையினால் அத்திரை ராசிகம் சொல்லப்படுகின்றது . 

* இதனை ஸ்ரீபதி ஆச்சாரியார் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பேதமில்லா 
மல் தனித்தனி 7 ரச்மிகளுண்டென்று கூறுகின்றார் . இதனையும் அநேகர் 
அங்கீகரிக்கின்றனர் . இதனால் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ரச்மி 7 என்பதை 
கீழே கண்ட கணிதத்தினாலறிக . 6 இராசிக்குரிய கலைகள் 10800 இதனு 
டன் 1800 கலையைச் சேர்க்க வருவது 12600. இதை 6 - ஆல் பெருக்க 
75600. இதை 10800 - ஆல் வகுக்க ஈ வு 7 - வருவதையும் அறிக. 


சு. 5 . 


சு . 6 . 


முப்பத்தாறாவது அத்தியாயம் . 313 

கிரகங்களின் சுத்தஸ்புடத்தில் பரம சேதுருவங்களைக் 
கழித்துவந்த சேடம் 6 இராசிக்கு அதிக மாயிருப்பின் 12 இரா 
யில் கழித்து வந்த சேடத்தை அந்தந்த கிரகங்களினுடைய ரச்மி 
களின் சங்கியை களினாற் பெருக்கி ராசிஸ் தானத்தை ஆறால் வகுத்து 
கிடைக்கின்றபலம் ரச்மியின் எண்களாகும் . 

சு . 7-8-9 . மேற் கூறிய பிரகாரம் நீசஹரணம் செய்து வந்த 
கிரகங்களுடைய ரச்மி எண்களுக்குக் கணிதம் செய்ய வேண்டிய கிரி 
யைகளைச் சொல்கின்றார் . துவாதசாம்சத்தில் மித்துரு வீட்டில் 
இருக்கின்ற கிரகத்தினுடைய ரச்மியை இரட்டித்துக் கொள்க . ஸ்வ 
க்ஷேத்திரத்திலும் துவாதசாம்சத்திலும் உச்ச வீட்டிலும் வக்ரத்திலு 
முள்ள கிரகங்களுடைய ரச்மிகளை மூன்றால் பெருக்கிக் கொள்க . 
( வக்ரத்தி லிருக்கும் கிரகங்களின் ரச்மிகளை இரட்டித்துக் கொள்ள 
வேண்டு மென்று சிலரும் , ஸ்வதுவாதசாம்சத்திலிருக்கின்ற கிரகங்க 
ளின் ரச்மிகளை இரட்டித்துக்கொள்ள வேண்டுமென்று சிலரும் , வக் 
ரத்திலிருக்கும் கிரகங்களின் ரச்மிகளை மூன்றால் பெருக்கிக்கொள்ள 
வேண்டு மென்று சிலரும் கூறுகின்றனர் . ) சத்துருத்துவாதசாம்சத் 
திலும் நீசத்துவாதசாம்சத்திலும் இருக்கும் கிரகங்களின் ரச்மிக 
ளில் 16-இல் ஒரு பங்கைக் கழித்து விடவேண்டுமென்க . மௌட் 
டியமான ( அஸ்தமனம் ) கிரகங்களுடைய ரச்மி பூராவும் நீக்கிவிட 
வேண்டும் . சுக்கிரனுக்கும் சனிக்கும் மெளட்யமுண்டாயிருப்பின் 
ரச்மிகளை அப்படியே வைத்துக்கொள்க. சுக்கிரனுக்கும் சனிக்கும் 
மெளட்யமுண்டாயின் அவரவர்களின் ரச்மிகளில் பாதிகளைந்து விட 
வேண்டுமென்று சிலர் கூறுகின்றனர் . இவ்விதமாக பூர்வாசாரியர்க 
ளான மகருஷிகள் எல்லாக் கிரகங்களுக்கும் ரச்மிகளைக் கண்டு கொள் 
ளும் விதங்களைக் கூறியுள்ளார்கள் . 

சு . 10. எல்லாக் கிரகங்களுக்கும் மேற்சொன்ன பிரகாரம் ரச் 
மிகளைக் கணித்து ஒன்று சேர்த்துக் கூட்டிய எண்கள் ஒன்று முதல் 
ஐந்துக்குள்ளிருப்பின் மிகவும் துக்கிதர்களாயும் , குலஹீனர்களாயும் , 
பிறர்களுக்கு வசப்படாதவர்களாயும் , அதிக தரித்திரர்களாயும் , குலோ 
சிதமில்லாத பிரவிருத்திகளைச் செய்கின்றவர்களாயும் இருப்பார்கள் . 

சு . 11. ரச்மியின் எண்கள் 6 - முதல் 10 - க்குள்ளிருப்பின் 
கூலி வேலை செய்கின்றவர்களாயும் , பிற தேசத்திற்குப் போகின்றவர்க 
ளாயும் , சௌக்கியமில்லாதவர்களாயும் , ஆசாரமில்லாதவர்களாயும் 
இருப்பார்கள் . 

40 


314 


சாராவளி. 


சு . 12. ரச்மியோகம் 10 - க்கு மேல் 15 - க்குள்ளிருப்பின் அநேக 
சாஸ்திரங்களில் பரிச்சயமுள்ளவர்களாயும் , சௌஜன்ய ( அன்பு ) 
முள்ளவர்களாயும் , சுமுகராயும் குலதுல்ய முள்ளவராயும் இருப் 
பார்கள் . 

சு . 13. ரச்மி யோகம் 16 - க்கு மேல் 20 - க்குள்ளிருப்பின் 
முறையே குலசிரேஷ்டன் , தனவான் , பிரசித்தன் , யசஸ்ஸை சம்பா 
திக்கின்றவன் , சொந்த ஜனங்களால் பூஜிக்கப்படுபவன் ஆவன் . 
யஜஸ் = கீர்த்தி . 

சு . 14. - ரச்மி யோகம் 21 - க்குமேல் 25 -க்குள்ளிருப்பின் பூஜ்ய 
னாயும் , சுபகன்மனாயும் , தீரமுள்ளவனாயும் , வித்துவானாயும் , ராஜனா 
யும் , கர்த்தவ்யங்களான சமஸ்தங்களையும் வேண்டியவாறு சாதிக்கின் 
றவனாயும் இருப்பான் . 

சு . 15. ரச்மி யோகம் 26 - க்கு மேல் 30 -க்குள்ளிருப்பின் அதி 
கோபசீலம் , அரசர்களைச்சார்ந்து அவர்களால் கிடைக்கப்பட்ட தனங் 
கள் , சுகங்கள் , அரச அமைச்சபதவிகள் , அரசர்களால் வெகுமானிக் 
கப்படுதல் ஆகிய இவைகள் உள்ளவனாபிருப்பான் . 

சு . 16. ரச்மி யோகம் 31 ஆயின் மிகவும் சிரேஷ்டத்தன்மை , 
பிரசித்தம் , அரசர்களுக்கிஷ்டம் ஆகிய இவைகளோடு கூடினவனா 
வான் . ரச்மி யோகம் 32 ஆயின் ஐம்பதுகிராமங்களுக்கு ஆதிபத்தி 
யம் வகிக்கின்றவனாயிருப்பான் . 

சு . 17. ரச்மியோகம் 33 ஆயின் ஆயிரம் கிராமங்களுக்கு அதி 
பதியாயும் , ரச்மியோகம் 34 ஆயின் மூவாயிரம் கிராமங்களுக்கு அதி 
பதியாயும் இருப்பான் . 

சு . 18. ரச்மி யோகம் 35 ஆயின் மண்டலாதிபர்களாகவும் , 
நிரம்ப பொக்கிஷ சாலைகளுள்ளவராகவும் , அந்தப்புரங்கள் அதிக 
முள்ளவராகவும் , அதிகமான சத்துவத்தை யுடையவராகவும் , நல்ல 
காந்தியும் யஜசும் உள்ளவர்களாகவும் , எல்லா ஜனங்களுடைய கண் 
ணிற்கும் அமிர்ததாரையைச் செய்கின்றவராகவும் இருப்பார்கள் . 

சு . 19. ரச்மி யோகம் 36 ஆயின் நிச்சயமாக ஒன்றரைலட்சம் 
கிராமங்களுக்கு அதிபர்சளாய் இருப்பார்கள். 

சு . 20. ரச்மி யோகம் 37 ஆயின் ஜாதகன் மூன்றுலட்சம் கிரா 
மங்கட்கு ஆதிபத்தியம் பெற்று நிர்வாகம் செய்யக்கூடிய அரசன 
யிருப்பான் . 


மை 


முப்பத்தாறாவது அத்தியாயம் . 315 
சு . 21. ரச்மி யோகம் 38-39 ஆயின் சகல ஜனங்களுக்கும் சந் 
தோஷத்தை உண்டு பண்ணுகின்ற ராஜசிரேஷ்டனாய் இருப்பான் . 

சு . 22. ரச்மி யோகம் 40 ஆயின் ஜாதகன் விசாலமான பூமி 
யின் நாதனாவான் . அந்த ராஜாவினுடைய யஜசை நாசம் செய்ய 
எண்ணிய சத்துரு ராஜாக்களுடைய மனைவிகள் . ஆக்ரோச முடை 
யவர்களாவார்கள் . 

சு . 23. ரச்மி யோகம் 41 ஆயின் நான்கு சமுத்திரங்களால் 
சூழப்பட்ட இப்பூமியையுடையவனாகவும் , 42 ரச்மியாயின் அவை 
போல இரண்டு மடங்கு பூமியை யுடையவனாகவும் , 43 ரச்மியாயின் 
மூன்று மடங்கு பூமிகளுக்கு நாயகனான ராஜாதி ராஜனாகவும் 
இருப்பான் . 

சு . 24. ரச்மியோகம் 44 ஆயின் சௌம்மியனாயும் , தேவப் 
பிராம்மண - பக்தனாயும் , தீர்க்கபஜசு , சத்துவம் , பராக்கிரமம் இவை 
கள் உள்ளவனாயு முள்ள சக்கரவர்த்தியா யிருப்பான் .. 

சு . 25. ரச்மியோகம் 45 ஆயின் கிரமமாக விருத்தியாகி மேலே 
மேலே ஏற்பட்ட துவீபாந்தரங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஆதிபத்திய 
முள்ளவராகவும் , ஒருகாரியங்களிலும் அசுப மில்லாதவர்களாகவும் , 
எல்லாராலும் வணங்கப்படுகின்றவராகவும் , ஈகையாளர்களாகவும் , 
இந்திரனைப் போன்ற பிரதாபத்தை யுடையவர்களாகவும் இருக்கிற 
ராஜாதி ராஜர்களாய் இருப்பார்கள் . 

சு . 26. ரச்மியோகம் 45 - க்கு மேலிருப்பின் அரசகுலத்தில் 
ஜனிக்காதவர்களும் ராஜத்துவம் முதலான குணங்களும் எல்லா சுபத் 
துவமும் சித்திக்கின்றவர்களாய் இருப்பார்கள் . 

சு . 27 . கிரகங்களின் ரச்மியோகம் 49 - ம் சம்பூர்ணமாக ஒரு 
வருக்கிருப்பின் சகல புவனங்களுடைய பாரத்தைச் சகிக்கின்ற வரா 
யும் , உலகத்தில் சத்துருக்களே யில்லாதவராயும் , தேவேந்திரனைப் 
போல மகாத்மியத்தை யுடையவராயும் , சகல ஜனங்களாலும் துதிக் 
கப் படுகின்றவராயும் உள்ள சக்கரவர்த்தியாய் இருப்பார்கள் . இவ் 
விதம் சம்பவிப்பது அரிது . 

சு . 28. கிரகங்களுடைய ரச்மிகளெல்லாம் அபிமுக ( எதிர்முக ) 
மான பிரவாகத்தோடு கூடியிருப்பின் பலத்தை மிகவும் புஷ்டியாக்கி 
மிகுந்த சுபத்தைச் செய்யும் . ரச்மிகள் பராங்முக ( பின்முக ) மான 

அழுகை , கூப்பிடுதல் , நிந்தை , சாபம் முதலியன . 


316 


சாராவளி. 


பிரவாகத்தோடு கூடியிருப்பின் பலத்தைக் குறைத்து அசுபத்தைச் 
செய்யும் . உச்சத்தோடும் வக்கிரத்தோடும் அடுத்துச் செல்கின்ற கிர 
கங்களுடைய ரச்மிகளுக்கு அபிமுகப் பிரவாஹமும் , பாமோச்சம் 
பரம் வக்கிரம் கழிந்திருக்கின்ற கிரகங்களுடைய ரச்மிகளுக்குப் 
பராங் முகத்துவமும் சம்பவிக்கின்றன . 

சு . 29 . ஜனன சமயம் எல்லாக் கிரகங்களுக்கும் ரச்மிகுறைவு 
ஏற்பட்டிருப்பின் எல்லா விதத்திலும் தரித்திரம் துஷ்கிருதம் துக்கம் 
முதலான கஷ்டபலன்களையும் , அற்பாயுளையும் தரும் . ரச்மி விருத்தி 
யாயிருப்பின் சம்பத்தும் சுகிருதமும் தீர்க்காயுளும் நற்குணமும் 
உண்டாகும் . இவைகளால் அதமாதமம் - அதமம் - மத்யமம் - அற்பசுகம் 
சுபம் - அதிசுபம் - முதலான பலபேதங்களையும் அறிந்து கொள்ள வேண் 
டும் . 

சமுதாயரச்மி 10 - க்குக் குறையின் அதிகமான கஷ்ட பலனாம் . 
அதற்குமேல் 15 வரையில் சாமான்ய பலனாம் . 25 - க்கு மேல் ரச்மி 
கள் உண்டாயின் பெரும் பாக்கியங் கிடைக்கும் . இவை முதலான 
பேதங்களை நன்கறிந்து கொள்ள வேண்டும் . 


முப்பத்தாறவது அத்தியாயம் முற்றிற்று . 


முப்பத்தேழாவது அத்தியாயம் . 
பஞ்சமகாபுருஷயோகங்களும் பலன்களும் . 

சு . 1. இந்த அத்தியாயத்தில் , பஞ்ச மகாயோகங்களையும் 
அதன் பலன்களையும் தேவகீர்த்தி கூறிய பிரகாரம் பஞ்ச மகா புருஷ 
யோக லட்சணங்களை யுடைய ராஜாக்களைப் பற்றி சவிஸ்தாரமாகக் 
கூறுகின்றேன் . 

சு . 2. செவ்வாய் முதலிய ஐந்து கிரகங்கள் அவரவர்களின் 
உச்சராசியிலோ ஸ்வக்ஷேத்திரத்திலோ மூலக்ஷேத்திரத்திலோ 
இருந்து அவை கேந்திரஸ்தானங்களாக வரின் முறையே 1 ருசகம் . 
2. பத்திரம் . 3. அம்சம் . 4. மாளவ்யம் . 5. சசம் என்னும் ஐந்து யோகங் 
கள் உண்டாகும் . இந்த யோகங்கள் தான் பஞ்ச மகா புருடயோகங்க 
ளென்று கூறப்படுகின்றன . இவைகளின் லட்சணங்களை இங்கு விஸ் 
தாரமாகவும் சங்கிரம மாகவும் கூறுகின்றேன் . 

சு . 3. செவ்வாயைக் கொண்டு சத்வத்தையும் , புதனைக் 
கொண்டு குருத்துவத்தையும் , குருவைக் கொண்டு ஸ்வரத்தையும் , 
சுக்கிரனைக் கொண்டு ஸ்நிக்தத்தையும் , சனியைக் கொண்டு வர்ணத் 
தையும் நிச்சயிக்க வேண்டும் . இந்தக் கிரகங்கள் பலவான்களாயின் 
மேற்சொன்ன சத்வாதிகளுக்கு பூரண பலன்களையும் , பலஹீனர் 
களாயின் குறைந்த பலன்களையும் சொல்லவேண்டும் . 

சு , 4. சத்வகுணப் பிரதானியான ஜாதகன் சௌம்மியமும் ஜீவ 
ராசிகளினிடம் தயையும் உள்ளவனாயும் , விசார முள்ளவனாயும் , 
அதிக வேலையாட்களையும் மனைவிகளையும் உடையவனாயும் , ஊக்கமான 
சுபாவத்தை யுடையவனாயும் , பிரியமும் உண்மையும் வாய்ந்த வார்த் 
தைகளைப் பேசுபவனாயும் , தேவர் பிராம்மணர் இவர்கள் பால் பக்தி 
யுள்ளவனாயும் , பொறுமையுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 5. ரஜோகுணப் பிரதானியான ஜாதகன் சூரத்தன்மை 
யுள்ளவனாயும் , கலாவித்தைகளையும் காவியங்களையும் அறிகின்றவனா 
யும் , நிரம்ப புத்திமானாயும் , ஸ்திரீ போகத்திற் பிரீதியுடையவனாயும் ,, 
ஆடம்பரமுள்ளவனாயும் , பரிகாச சீலமுள்ளவனாயும் , ஸ்வசாமர்த்தி 
யத்தைப்பற்றிப் புகழ்கின்றவனாயும் , சங்கீதத்திலும் சூதுவிளையாட் 
டிலும் பிரீ தியுடையவனாயும் இருப்பான் . 


318 


சாராவளி. 


ஆசாரங்களை 


சு . 6. தமோகுணப் பிரதானியான ஜாதகன் அறிவில்லாதவனா 
யும் , சோம்பலுள்ளவனாபும் , பிறர்களை வஞ்சிக்கின்றவனாயும் , கோபம் 
* விஷாதம் கிருபணம் பசியினால் பீடித்தல் இவையுள்ளவனாயும் ,தனது 

விட்டவனாயும் , சுத்தமில்லாதவனாயும் , அகங்காரம் 
மிகுந்தவனாயும் , பரதிரவியத்தை அபகரிக்கின்றவனாயும் , மனோதைரிய 
மில்லா தவனாயும் இருப்பான் . இவ்விதம் சத்வ , ரஜோ , தமோ முத 
லிய மூன்று குணங்களின் இலட்சணங்களை அறிந்து கொள்ள வேண் 
டும் . இந்த மூன்று குணங்களுடைய அன்யோன்ய சம்பந்தத்தால் 
மிசிர குணங்களுள்ளவனாகக் காணப்பட்ட போதிலும் பெரும் 
பான்மை பற்றி குணபேதத்தை நிர்ணயிக்க வேண்டு மென்ப . 

சு . 7 , அரசர்களுக்குப் பூமியை ஆதரிக்குங் குண முண்டு .. 
மற்றுள்ளவர்களுக்கு அஃதில்லை . அதனால் குணப் பிரகிருதி 
பேதத்தை ய நுசரித்து சில லட்சணங்களினால் ராஜத்துவம் உண்டா 


கின்றது . 


சு . 8. சிம்மம் , மிருதங்கம் , யானை , தேர் , ஜலப்பிரவாகம் . 
பேரிகை , காளை , மேகம் இவைகளின் சப்தம் போலுள்ள சப்தம் 
(தொனி) உடையவர்கள் சகல பூமியையாளும் சமர்த்தர்களாய் சத் 
துருக்களை ஜெயிக்கின்ற அரசர்களாய் இருப்பார்கள் . 

சு . 9. நாக்கு , தோல் , தந்தம் , (பற்கள் ) கண்கள் , நகம் , சிரே 
ரோமம் இவைகள் மிருதுவாய் ஸ்நிக்த ( பிரகாச ) முள்ளவைகளாய் 
இருந்தால் அவர்கள் அரசர்களாகவே யிருப்பார்கள் . மேற்சொன்ன 
வைகள் மிருதுவாய்ப் பிரகாசமில்லாதிருப்பின் அவர்கள் தரித்திரர் 
களாகவே இருப்பார்கள் . 

சு . 10. சரீரவர்ணத்திற்குப் பிரகாசமும் , தேஜசும் + நைர் 
மல்யமும் உண்டாயிருப்பின் அவர்கள் அரசர்களாவதற்குச் சந்தேக 
மில்லை . இக்குணங்களில்லாதிருப்பின் துக்கிதர்களாகவும் , தரித்திரர் 
களாகவும் இருப்பார்கள் . மிசிரலட்சணமாயின் சுகம் தனம் புத்திரர் 
இவைகள் மத்தியமமாயிருக்குமென்ப . 

சு . 11. குருவிற்கு ஆகாயம் , சுக்கிரனுக்குச் சலம், சனிக்கு 
வாயு , செவ்வாய்க்கு அக்னி , புதனுக்குப் பூமி இவ்விதமாக கிரகங்களி 
னால் பஞ்ச பூதத்தை நிர்த்தாரணம் பண்ணி அவ்வக்கிரகங்களின் 
பலத்திற்குத் தக்கவாறு சரீரத்தின் சாயை வாத பித்த கபப்பிர 
* வேறுபாடு . 

சுத்தம் 


முப்பத்தேழாவது அத்தியாயம் . 319 
கிருதி இவைகளை நிச்சயிக்க வேண்டும் . ( இந்த கிரகங்கள் மிசிரபல 
முடையவர்களாயிருந்தால் வாதாதி மூன்று தோஷங்களும் கலந்தே 
யிருக்கும் . செவ்வாய்க்குப் பித்தம் , புதனுக்கு வாதமும் பித்தமும் 
கபமும் , குருவிற்குக் கபம் , சுக்கிரனுக்குக் கபமும் வாதமும் , சனிக்கு 
வாதம் இவ்விதமாக வாதாதி பேதங்களை அறிக . ) 

சு . 12. ஆகாயப் பிரகிருதி ( சுபாவத்தை ) யுடைய ஜாதகன் 
வீணை முதலிய வாத்தியங்களையும் காவியங்களின் அர்த்தங்களையும் 
நன்கு அறிகின்றவனாயும் , நியாயசாஸ்திரங்களில் சமர்த்தனாயும் , 
கௌரவயுக்தனயும் , திறந்திருக்கின்ற வாயை யுடையவனாயும் , சித்திர 
மான அங்க சந்திகளுடையவனாயும் , மெலிந்த பாதம் கைகள் உள்ளவ 
னயும் , மிகவும் நீண்ட சரீரம் உள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 13. ஜலப்பிரகிருதி (சுபாவத்தை ) யுடைய ஜாதகன் சௌந் 
தர்ய முடையவனாயும் , நிரம்ப பாரங்களைச் சுமக்கின்றவனாயும் , தன் 
னிஷ்டப்படி பேசுகின்றவனாயும் , செய் ஜலம் முதலான திரவப் 
பொருள்களை உண்கின்றவனாயும் , அதிக பந்துக்கள் உள்ள வனாயும் , 
பூமிக்கதிபனாயும் , பூர்ணபலம் இல்லாதவனாயும் இருப்பான் . 

சு . 14. வாயுப் பிரகிருதி ( சுபாவத்தை ) யுடைய ஜாதகன் 
மெலிந்த தேகம் உடையவனாயும் , விரைவில் கோபங் கொள்ளும் சுபாவ 
முடையவனாயும் , கெட்ட செய்கை யுள்ளவனாயும் , சஞ்சாரத்தில் 
பிரியமுள்ளவனாயும் , தானசீல முள்ளவனாயும் , வெண்மை நிறமுள்ள 
வனாயும் , அரசனால் வெல்ல முடியா தவனாயும் இருப்பான் . அரசரா 
லும் அடைய முடியாத கீர்த்தி யுடையனாவன் . 

சு . 15. அக்னிப் பிரகிருதி ( சுபாவத்தை ) யுடைய ஜாதகன் சூர 
னாயும் , பசியினால் பீடிக்கப்பட்டவனாயும் , ஹிருதய சாபல்ய முடைய 
வனாயும் , மிகவும் கடுமையானவனாயும் , அறிவுள்ளவனாயும் , மெலிந்த 
( திரேகத்தை யுடைய ) வனாயும் , வெண்மை நிறமுள்ள சரீரத்தை 
யுடையவனாயும் , விருத்த ப்பிரகிருதியாயும் , வித்துவானாயும் , அபி 
மானியாயும் , அதிகமாய்ச் சாப்பிடுகின்றவனாயும் , சரீர பலமுள்ளவ 
னாயும் இருப்பான் . 

சு . 16. பூப்பிரகிருதி ( சுபாவத்தை ) யுடைய ஜாதகன் கர்ப்பூரம் 
பிச்சுப்பூ கருங்குவளைப்பூ இவைகளின் வாசனையோடு கூடியவனாயும் , 
சிம்மம் இடி இவைகளைப் போன்ற சப்த முடையவனாயும் , நிலையுள்ள 
மனோ வியாபாரத்தோடு கூடினவனாயும் , சம்பத்திலும் ஆபத்திலும் 
விகாரத்தை அடையாத மனோபலமுள்ள வனாயும் இருப்பான் . 


320 


சாராவளி. 


சு . 18 . 


சு . 17 , இனி பஞ்ச மகா பூதங்களின் சாயையைக் கூறுகின்றார் . 

ஸ்படிக மணியோடு சமத்துவமும் , மிகவும் நிர்மலமும் , தன்யமும் 
ஆன ஆகாச சத்துவத்தினுடைய சாயை : ( நிழல்) நிதியைப்போல தர் 
மார்த்த காமங்களைக் கொடுத்து சௌம்மியத்தைச் செய்கின்றது . 

பிரகாச முள்ளதும் , கறுத்ததும் , பச்சை நிறமுடைய 
தும் , நேத்திரத்திற்குச் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகின்றது 
மான ஜல சத்துவத்தினுடைய சாயை : மாதாவைப்போல சகல சுகங் 
களையும் , சௌபாக்கியத்தையும் , ஐஸ்வரியாபிவிருத்தியையும் உண் 
டாக்குகின்றது . 

சு . 19. கார்மேகத்தைப் போல் கறுத்ததும் , துர்க்கந்த முள்ள 
தும் , மிகவும் திடத்தோடு கூடியதும் , மங்கியதும் , கடூரமுள்ளதும் , 
துக்க சந்தாபங்களால் தபிக்கப் படுகின்ற துமான வாயு சாத்துவத்தி 
னுடைய சாயை : வதம் - பந்தனம் - வியாதி - அனர்த்தம் - பொருள் - நாசம் 
இவைகளைச் செய்கின்றதாகின்றது . 
சு . 20 . 

சுவர்ணம் அக்கினி இவைகளின் நிறமுள்ளதும் , மிக 
வும் குரூரமும் , சந்தோஷகரமும் , சகல சத்துருக்களுடையதும் - 
தலையை வணங்கச் செய்வதும் , பராக்கிரமத்தினால் பூமியைக் கை 
வசப்படுத்துகின்றதும் , ரோக துக்கங்களில்லாததும் ஆன அக்கினி 
சத்துவத்தினுடைய 

ரத்தினங்கள் சுவர்ணம் இவைகளைக் 
கொடுத்து சகல காரியங்களையும் ஆயாச மில்லாது சாதிக்கின்றது . 

சு . 21. புது மழையில் நனைந்த பொடிமண் அகில் முதலிய கந் 
தமுள்ளதும் , பல் நகம் ரோமம் சரீரம் தலைமயிர் இவைகளுக்கு மிக 
வும் பிரகாசங் கொடுப்பதும் ஜனங்களுக்குப் பிரியத்தைச் செய்வது 
மான பூமி சத்வத்தினுடைய சாயை : தர்மம் பொருள் சந்தோஷம் 
சுகம் இவைகளைக் கொடுக்கின்றது . 

சு . 22-23 . இனி திரிதோஷங்களான வாத பித்த கபங்களு 
டைய பிராதான்ய ( விசேட ) த்தை நிரூபிக்கின்றார் . இது முதல் 
இரண்டு சுலோகத்தினால் வாதப் பிரதானியான ஜாதகனின் லட் 
சணம் சொல்லப்படுகின்றது . 

சகிக்க முடியாத குளிர் , அதிகப் பேச்சு , வேகமான நடை , ஓரி 
டத்திலும் நிலைத்திருக்காமை , சௌரியம் , மத்சரம் , ( பிறனுடைய 
நன்மையிலுள்ள துவேஷம் ) ரோக்கரர்களில் பிரியம் , துர்பக்த்வம் , 
நயஹீனம் , பற்கடித்தல் , எல்லாரிடத்திலும் அதிகமான சினேக மில் 


சாயை 


முப்பத்தேழாவது அத்தியாயம் . 321 
லாத புத்தி , சங்கீதஞானம் , சரீர மெலிவு , பந்துக்களைத் தேடிப் 
பிடிப்பதில் சாமர்த்தியம் , சொப்பனத்தில் ஆகாச சஞ்சாரம் செய் 
கின்றதாகத் தோன்றுதல் , தைரியஹீனம் , தலைம பிரும் மீசையும் 
கடூரமாயிருத்தல் , நன்றியின்மை , கைகால்கள் உடைதல் , கோபாதிக்கி 
யம் , காந்தியின்மை , விலாபம் , மலபந்தம் , பொருள் நாசம் இவை 
களைக் காணுதல் இவ்வித லட்சணங்களெல்லாம் வாதப்பிரதானியான 
வனுக் குள்ளவைகளாம் . 
சு . 24-25 . 

பித்தப் பிரதானியின் லட்சணம் சொல்லப்படு 
கின்றது . 

துர்க்கந்தம் உண்டாதல் , அதியுஷ்ணம் , தீவிரபுத்தி , வேகத்தில் 
சந்தோஷிக்கின்ற சுபாவம் , பெருத்த சரீரம் , நகங்களும் கண்களும் 
கைகால்களும் சிவந்திருத்தல் , வயோதிகலட்சணம் , எரித்தல் , தாரணா 
சக்தி , யுத்தத்தில் சூரத்தன்மை , குளிர்ச்சியில் பிரியம் , பிறர்கள் கல 
கம் செய்யும்படி பேசுதல் , பயமின்மை , பலவிதமாக சிநேகித்தல் , 
தன்னை வணங்குபவரை விரும்பு தல் , சொப்பனத்தில் சுவர்ணம் , 
சூரியன் , தீபம் , காட்டுத்தீ , முள்ளு, முருங்கைப்பூ ( கல்யாண 
முருங்கை ) செம்பருத்திப்பூ , ரத்னம் , கர்ணி கார புஷ்பம் , செந்தா 
மரை , ரத்தப்பிரவாகம் , மின்னற் கூட்டங்கள் இவைகளைக் காணுதல் , 
இவைகளெல்லாம் பித்தப் பிரதானியின் இலட்சணங்களாம் . 

சு . 26-27 , கபாதிக்கிய முள்ளவனின் லட்சணம் சொல்லப்படு 


கின்றது . 


ஸ்ரீமத்வம் , அவயவசந்தி சேர்ந்திருத்தல் , தைரியம் பலம் ஆகிய 
இவைகளையடைதல் , தேகபலம் , கிராஹித்துவம் , சுகதுக்காதி 
களின் விகாரமின்மை , முரச ( ஒரு வகை பேரிகை) வாத்தியம் 
போன்ற சப்தம் , பொறுமை , வெண்மை நிறம் , கடைக்கண் சிவந் 
திருத்தல் , மதுர ரசத்திற் பிரியம் , உறுதி , நன்றி , துக்கக் காரிய 
த்திலும் துன்பப்படாதிருத்தல் , ( அழா திருத்தல் ) விசேஷமாகப் 
பந்து ஜனங்களாலும் குருக்களாலும் சசல ஜனங்களாலும் பூஜ்ய 
னாதல் , சொப்பனத்தில் சமுத்திரம் , நதி, தடாகம் , முத்து , மணி ,, 
அன்னப்பட்சிகளின் கூட்டம் , வெண்தாமரை , சங்கு , நட்சத் 
திரம் , முல்லைப்பூ , 

ஆம்பல்பூ , சந்திரன் , பனித்துளிர் ஆகிய 
இவைகளைக் காணுதல் , கபப் பிரதானியின் இலட்சணங்களாம் . 
(( இவ்விதம் வாதாதி மூன்று தோஷங்களையும் லட்சணங்களையும் 
பலன்களையும் நிச்சயிக்க வேண்டும் . இவைகளில் ஒன்றோ இரண்டோ 

41 


322 


சாராவளி. 


மூன்றோ கலந்திருப்பின் இந்த லட்சணங்கள் எல்லாம் கலந்திருக்கு 
மென்ப . 

சு . 28. பலமற்றவர்களான சந்திரனோடாவது சூரியனோடா 
வது குஜாதி பஞ்சக் கிரகங்கள் சேர்ந்திருப்பின் ருசகாதி பஞ்சமகா 
யோகங்களுடைய பலங்கள் மிச்ரமாயிருக்கும் . அந்த யோகங்களினால் 
ராஜயோகம் கிடைப்பதில்லை . ஆகையால் யோக கர்த்தாக்களான 
அந்தக் கிரகங்களுடைய தசாபகாரங்களில் (தசாபுத்திகளில் ) தன 
சந்தானாதிகுணங்கள் உண்டாகும் . 
சு . 29 . 

மாளவ யோகத்தில் ஜனித்தவனுடைய பலத்தைச் 
சொல்லுகின்றார் . 

பருமனில்லாத உதடு , சமசரீரம் , அதிகரத்தமில்லாத அங்க 
சந்தி , மெலிவான இடை , சந்திரனைப்போன்ற சரீரகாந்தி , யானையின் 
நாதம் போன்ற சப்தம் , நல்லவாசனை , நல்ல ஒளியுடைய கண்கள் , 
சமமான வெளுத்தபற்கள் , முழங்கால்வரையில் தொங்குகின்ற கைகள் 
இவைகளோடு கூடியவனாயும் , எழுபது வயது ஆயுளுடையவனாயும் , 
அரசனாயும் இருப்பான் . 
சு . 30 . 

மாளவ யோகத்தில் ஜனித்தவனுடைய பலத்தை 
மீண்டும் சொல்லுகின்றார் . 

முகம் பதின் மூன்று விரல் நீளமும் , பத்தங்குல விஸ்தாரமும் 
உடைத்தாயிருக்கும் . காதுகளுடைய இடை வெளியும் பத்தங்குல 
நீள முள்ளதாயிருக்கும் . அவன் லாடம் , மாளவம் , சிந்து , பாரி 
யாத்ரம் என்ற ராஜ்யங்களை ஆளுகின்ற அரசனாயும் இருப்பான் . 

சு . 31. ருசக் யோகத்தில் ஜனித்தவனுடைய பலத்தைச் 
சொல்லுகின்றார் . 
நீண்ட முகம் , நிர்மலமான காந்தி , அதிக 

எந்தி , அதிக மனோஹரமான பலம் , 
சாகசமாகவே காரியங்களைச் சாதித்தல் , மனோஹரமான புருவம் , 
கருத்த சிரோ ரோமம் , சஞ்சாரத்திலும் யுத்தத்திலும் பிரியம் , மந்திர 
வாதாதிகளில் அறிவு , கள்வர்களுக்குத் தலைமை , ரக்தசியாமவர்ணம் , 
( சிவப்பும் கறுப்புங்கலந்தது ) அதிகசூரத்தன்மை , சத்துருசைந்யத் 
தைச் செயித்தல் , சங்கம் போன்ற கழுத்து பிரதானத்துவம் , குரூரத் 
தன்மை , அரசபதவி , தேவப்பிராம்மணபக்தி , கால் முட்டுகள் 
( முழங்கால்கள்) கணுக்கால்கள் சிறுத்திருத்தல் , இவைகள் எல்லாம் 
ருசக யோகத்தில் பிறந்தவனுடைய லட்சணங்களாம் . 


. 


தேவ 


முப்பத்தேழாவது அத்தியாயம் . 323 
சு . 32. கைகால்களில் கட்வாங்கம் , (கதை ஆகிருதியுள்ள ஒரு 
வகை ஆயுதம் ) சுயறு - காளை - வில்- வஜ்ரம் - வீணை -இவைகளின் வடிவம் 
போன்ற ரேகைகள் இருத்தலும் , மந்திர வாதத்தாலும் அபிசார 
( மாயாமந்திரஜப ) த்தினாலும் சாமர்த்தியமும் , நூறுவிரல் உயரமும் , 
ஆயிரம் பலம் நிறையுள்ள சரீரமும் , முகத்தின் நீளத்திற் கொப் 
பான விசாலமுடைய இடையும் உடைத்தாயிருத்தலும் ருசகயோக 
லட்சணங்களாம் . 

சு . 33. ருசகயோகத்தில் ஜனித்தவன் விந்திய பர்வதம் சஹ்ய 
பர்வதம் இவைகளுக்குட்பட்ட தேசங்களையும் , நகரங்களையும் பட்சிக் 
கின்ற அரசனாயும் , எழுபது வயதுவரை ஜீவியமுள்ளவனாயும் , 
அக்கினி மூலமாகவோ ஆயுத மூலமாகவோ 

இறந்து 
லோகத்தை அடைகின்றவனாயும் இருப்பான் . 

சு . 34. சச யோகத்தில் ஜனித்தவனுடைய லட்சணத்தைச் 
சொல்லுகின்றார் . 

பற்கள் அகன்று விசாலமாக இருத்தல் , முகம் சிறுத்திருத்தல் , 
அதிகவேகமாய் நடத்தல் , துஷ்டத்தனம் , அதிகசூரத்தனம் , மறைந்த 
பிரதாபம் , காடு பர்வதம் கோட்டை நதி இவைகளில் அதிக பிரியம் , 
குறைவான பிரவிருத்தி , அதிகமோ அற்பமோ இல்லாத லகுஸ்வபா 
வம் , பிரசித்தி இவைகளோடு கூடினவனாய் இருப்பான் . 

சு . 35. சச யோகத்தில் ஜனித்தவன் சேனாநாயகனாயும் , எல்லா 
வற்றிலும் பிரியமுள்ளவனாபும் , சமமான சரீரமுடையவனாயும் , தாது 
வாதத்தில் பிரியமுள்ளவனாயும் , நிலைமையற்றவனாயும் , பூமொக்குப் 
போன்ற மலர்ந்திராத நேத்திரங்களை யுடையவனாயும் , பரஸ்திரீகளை 
யும் பாதனங்களையும் அன்னியர் மனைகளையும் விரும்புகின்றவனாயும் , 
தாயாரிடத்தில் பக்தியுள்ளவனாயும் , அழகான கணுக்கால்களை யுடைய 
வனாயும் , மெலிந்த இடையுடையவனாயும் , பலவிதமான விசாரமுள்ள 
வனாயும் , பிறர்களுடைய குற்றங்களைக் கண்டுபிடிப்பதில் சமர்த்துள்ள 
வனாயும் இருப்பான் . 

சு . 36. இந்த சச யோகத்தில் பிறந்தவன் கால்களில் கட் 
டில் - சங்கு-ஆயுதம் - மிருதங்கம் - மாலை - வீணை - இவைகளின் ரூபமுள்ள 
ரேகைகளை யுடையவனாயும் , 70 வருஷம் ஜீவித்திருப்பவனாயும் , பிரத் 
யந்தம் என்னும் மிலேச்ச தேசத்தின் அதிபதியாக இராச்சியத்தைதப் 
பரிபாலனம் செய்பவனாயும் இருப்பனென்று முனீந்திரர்கள் கூறி 
யுள்ளார்கள் . 


கை 


324 


சாராவளி. 


சு . 37. ஹம்ச யோகத்தில் பிறந்தவனுடைய லட்சணத்தைச் 
சொல்லுகின்றார் . 

சிவந்த முகம் , உயர்ந்த மூக்கு , அழகுள்ள பாதம் , பிரசன்ன இந் 
திரியம் , வெண்மை நிறம் , விசாலமான கன்னம் , சிவப்பு நிறம் பொருந் 
திய நகங்கள் , ராஜஹம்சம்போன்ற தொனி , கபாதிக்கியம் , அஸ்தம் 
பாதம் இவைகளில் சங்கு- தாமரை- அங்குசம் - மாலை ( கயறு ) இரட்டை 
மீன்வடிவம் யக்ஞஸ்தம்பம் - வில் - தோள் - வளை -என்னும் ரூபமுடைய 
ரேகைகள் இருத்தல் , தேன்நிறம் போன்ற நிறமுள்ள நேத்திரங்கள் , 
விருத்தாகாரமான சிரசு இவைகள் எல்லாம் ஹம்சயோகத்தில் பிறந்த 
வனுடைய லட்சணங்களாம் . 


சு , 38. இந்த ஹம்சயோகன் ஜலக்கிரீடையில் பிரியமுள்ளவன் . 
ஸ்திரீ போகத்தில் திருப்தியில்லாதவன் . இவன் ஆயிரத்தறுநூறு 
பலம் எடையுள்ள சரீரத்தை யுடையவன் . தொண்ணூற்றாறு அங் 
குல உயரமுள்ளவன் ஆவன் என்க . 

சு . 39. இந்த யோகன் சூரசேனம் காந்தாரம் கங்கை யமுனை 
இந்நதிகளின் மத்தியிலுள்ள பிரதேசங்களை ஆளுகின்றவனாயும் , 
90 வயது ஜீவித்திருப்பவனாயும் , காட்டிலிருந்து உயிர்விடுபவனா 
யும் இருப்பான் . 

சு . 40. பத்திர யோகத்தில் பிறந்தவனுடைய லட்சணத்தைச் 
சொல்லுகின்றார் . 

புலிக்குச்சமமான முகம் , யானையைப் போன்ற நடத்தை , (நன்றி 
மறத்தல் ) பெருத்திருக்கின்ற தொடை , மார்புகள் , உருண்டு தடித்து 
முழங்கால்வரை தொங்குகின்ற கைகள் , இரண்டு கைகளும் சேர்ந் 
துள்ள நீளத்தை யொத்த சரீர நீளம் , காமசீலம் , அழகுள்ளதும் 
நேரானதும் ஈனசிரோ ரோமங்களால் வியாபிக்கப்பட்ட கன்னங்கள் , 
வித்வத்தன்மை , தாமரைப் புஷ்பத்தின் (உள்ளிருக்கும் ) நிறம் 
போன்ற கைகால்கள் , சாத்வசத்தி , யோக சாஸ்திரக் ஞானம் இவை 
கள் யாவும் பத்திரயோகத்தில் பிறந்தவனுடைய லட்சணங்களாம் . 


41 . இப்பத்திரன் கைகால்களில் சங்கம் - வாள் - யானை - கதை 
புஷ்பம் - அம்பு - துவஜம் - சக்கரம் - தாமரை - கலப்பை -இவைகளுடைய 
ரூபம் போன்ற ரேகைகள் , பச்சிலை யானையின் மதஜலம் புதுமழையி 
னால் நனைந்திருக்கின்ற பூமி குங்குமம் இவைகளுடைய கந்தமுள்ள 


முப்பத்தேழாவது அத்தியாயம் . 325 
(வாசனை ) சரீரம் அழகுள்ள மூக்கு ஆகிய இவைகளும் பத்திர 
யோகத்தில் பிறந்தவனுடைய லட்சணங்களாகும். 

சு . 42. இப்பத்திரன் சாஸ்திரார்த்த ஞானம் , தாரணா சக்தி , 
சமமும் அழகாயுமுள்ள புருவம் , யானையின் குஹ்யம் போன்ற ஆண் 
குறி , அழகுள்ள வயிறு , தர்மிஷ்டத்துவம் , அழகுள்ள நெற்றித் 
தடம் , தீரத்தன்மை , கறுத்து இருண்டு நீண்ட தலைமயிர் ஆகிய 
இவைகளும் பத்திரனுடைய லட்சணங்களாம் . 

சு . 43. இப்பத்திரனே சர்வகாரியங்களிலும் ஸ்வாதந்திரியம் 
வாய்ந்தவனா யிருப்பான் . இவனுடைய திரவியத்தினால் யாசகர் 
களும் மற்றுமுள்ள அன்னிய ஜனங்களும் ஜீவிப்பவர்களா யிருப்பார் 
கள் . ஆனால் , தனது சொந்த ஜனங்களுக்கு ( தனக்குப் பாத்தியமான 
பந்து ஜனங்களுக்கு ) உதவி செய்து அவர்களை ரட்சிக்கவே மாட் 
டான் . இவைகளும் பத்திரனுடைய லட்சணங்களாம் . 

சு . 44. இப்பத்திரனுடைய நிறையானது இருபது துலாம் . 
இவன் ஹிமாசலம் விந்திய பர்வதங்களின் மத்தியிலுள்ள பிரதேசங் 
களை ஆளுபவனா யிருப்பான் . இவன் மனைவி முதலியவர்களுக்கும் 
இப்பத்திர யோக லட்சணங்களுண்டாயிருப்பின் அவன் நிச்சயமா 
கவே சகல ராஜ்யங்களையும் ரட்சிக்கின்ற அரசனாகவே இருப்பான் . 
இவன் 80 வருடம் 

80 வருடம் வரையில் ஜீவித்திருப்பான் . மேற்சொன்ன 
யோகங்கள் பிரபலமும் பூர்ணமு மாயிருப்பின் அதன் பலன்களும் 
அவ்விதமே பூர்ணமா யிருக்கும் . பூர்ணமில்லாத யோகங்களும் பூரண 
பலங்களைக் கொடுக்க மாட்டா வென்பதையும் அறிந்து கொள்ள 
வேண்டும் . 


முப்பத்தேழாவது அத்தியாயம் முற்றிற்று . 


* 288 பல நிறை 


முப்பத்தெட்டாவது அத்தியாயம் . 

இராஜ யோக பங்க லட்சணம் . 
சு . 1. இவ்வத்தியாயத்தில் ராஜயோக பங்க லட்சணம் கூறப் 
படுகின்றது . இந்நூலில் பலவிதமான ராஜயோகங்களை விரித்துச் 
சொல்லி யிருக்கின்றார் . ஆதலால் அவ்வித ராஜயோகத்தை அநுப 
வியாமைக்குரிய காரணமான ராஜயோக பங்கம் தெளிவாகக் கூறப் 
படுகின்றது . 

சு . 2. சூரியன் செவ்வாய் குரு சனி இந்நான்கு கிரகங்களோ 
அல்லது மூன் றோ இரண்டோ ஒன்றோ நீசவிராசி யிலிருந்து அந்த 
நீசவிராசி லக்கின மாகி சந்திரன் விருச்சிகத்தி லிருப்பின் ராஜயோ 
கம் நிஷ்பல மாகின்றது . 

சு . 3. சந்திரன் , சரராசியின் கடைசி நவாம்சத்திலும் , ஸ்திர 
ராசியின் எட்டாவது நவாம் சத்திலும் , உபயராசியின் கடைசி நவாம் 
சத்திலும் ஜீணனாய் இருந்து ஒரு கிரகத்தினாலும் பார்க்கப் பெறா 
திருப்பின் ராஜயோகம் நிஷ்பல மாகும் . 

4 . எல்லாப் பாபர்களும் ( சூரியன் செவ்வாய் சனி இவர் 
கள் ) நீச விராசியிலோ சத்துருவிராசியிலோ இருந்து சுப சம்பந்தம் 
திருஷ்டி இவைகளைப் பெறாமல் கேந்திர பாவங்களி லிருந்தால் ராஜ 
யோகம் நிஷ்பல மாகும் . இவர்கள் ஆறெட்டுப் பன்னிரண்டா மிடங் 
களில் இருந்து சுபர்களி லொருவர் சேர்ந்து இருப்பினும் ராஜயோகம் 
பலிக்கின்றதில்லை. 

சு . 5. இலக்கினம் வர்க்கோத்தமாம் சகமில்லாமலும் கிரகங்களின் 
திருஷ்டியைப் பெறாமலும் இருப்பின் ராஜயோகம் பலன் தருவ 
தில்லை. ஜாதகனும் தரித்திரத்தை யுடையவனாய் இருப்பான் . 

சு . 6. கும்பலக்கினத்தில் ஜனித்த ஜாதகருக்கு மூன்று கிரகங் 
கள் நீசம் அடையவும் , மகரத்தில் குரு , சூரிய சம்பந்தம் பெற்று அஸ் 
தமன மடையவும் யாதாமொரு கிரகம் சுபக்கிரகத்தோடு சேர்ந்து 
உச்சத்திலில்லாமலிருப்பின் ராஜயோகம் நிஷ்பலமாகும் . 

இலக்கினத்திற்காவது சந்திரலக்கினத்திற்காவது கேந் 
திரங்களில் கிரகங்களில்லாமல் நான்கு கிரகங்கள் நீசம் , அஸ்தமனம் , 


சு . 


சு . 7 . 


முப்பத்தெட்டாவது அத்தியாயம் . 327 
சத்துரு க்ஷேத்திரம் இவைகளையடைந்திருப்பின் ராஜயோகம் நிஷ் 
பலமாகும் . 

சு . 8. சூரியன் ஸ்வக்ஷேத்திராம்சத்திலிருக்க சந்திரனுக்கு 
« Fr ணத்துவம் ஏற்பட்டு பாபர்களுடைய திருஷ்டியைப்பெற்று 
சுபக்கிரகங்களுடைய திருஷ்டியில்லா திருப்பின் ஜாதகன் வனத்தில் 
வாசம் செய்பவனாயும் , அதிக துக்கங்களை யநுபவிக்கின்றவனாயும் 
இருப்பான் . 

சு . 9. சந்திரனுக்குச் சத்துருவான இலக்கினாதிபன் சந்திர 
னுடைய திருஷ்டியைப் பெற்று சூரியன் 3 - ஆமிடத்திலும் செவ்வாய் 
6 - ஆமிடத்திலும் சனி 7 - ஆமிடத்திலுமிருந்து சுபக்கிரகங்கள் கேந்தி 
ரங்களிலில்லாமல் அஸ்தமன மடைந்திருப்பின் ராஜயோகம் நிஷ்பல 
மாகும் . 

சு . 10. ஐந்து கிரகங்கள் நீசமடையினும் அஸ்தமனமடையி 
னும் ராஜயோகம் நாசமடையும் என்ப . 

சு . 11. கொள்ளிமீன் விழுதல் , இடி முழக்கம் , வியதீபாதம் , 
கேது உதயம் ஆகிய இக்காலங்களில் ஜனிப்பின் ராஜயோகம் நாச 
மென்ப . 

சு . 12. முற்கூறியவையல்லாத மற்ற துர்நிமித்தகாலங்களி 
லும் , திரிசங்கு நட்சத்திரத்தினுடைய உதய சமயத்திலும் , சனி லக் 
கினத்திலிருக்கின்ற காலத்திலும் , ஜனிப்பின் ராஜயோகம் பங்கமடை 
யும் என்ப . 

சு . 13. இராஜயோக கர்த்தாவான கிரகங்களுக்கு யுத்த மேற் 
பட்டாலும் ரூக்ஷதை | ஜர்ஜரத்வம் முதலான பராஜய சின்னங் 
கள் ( அடையாளங்கள் ) சம்பவித்தாலும் ராஜயோகம் நிஷ்பலமாகும் . 

சு . 14. சந்திரன் விருச்சிக ராசியில் மூன்றாம் பாகையான 
பரம நீசபாகையில் இருப்பின் ராஜயோகம் நிஷ்பலமாவதுடன் அரச 
னும் நாசமடைவான் . 

சு . 15. சூரியன் துலாத்தின் 10 - ஆவது திரிம்சாம்சத்தில் 
நிற்கின்ற சமயம் ஜனித்தவன் அதிக ஆசையால் எல்லாக் குண சமூ 

ரூக்ஷ : = கடுமையான உலர்ந்த என்பது தாற்பரியம் . 
+ ஜர்ஜ = கிழமையான சிதைந்த என்பது தாற்பரியம் , 
பராஜயம் = தோல்வி . 


328 


சாராவளி. 


கங்களையும் எந்தமுறையால் அடைகின்றானோ அம்முறையே ராஜ்யத் 
தையும் இழக்கின்றான் . 

சு . 16. சூரியன் துலாத்தில் 10 - ஆவது பாகையிலிருக்கும் 
போது ஜனித்தவனுக்குச் சந்தேகமில்லாமல் ராஜயோகம் நாசமாகு 
மென்று சொல்ப . 

சு . 17. சில கிரகங்கள் மூலக்ஷேத்திரத்திலும் , சிலகிரகங்கள் 
உச்சக்ஷேத்திரத்திலும் , சிலகிரகங்கள் ஸ்வக்ஷேத்திரத்திலும் இருக்க 
சூரியன் பாம நீசத்தில் இருப்பின் முன்சொன்னகிரகங்களால் உண் 
டாகும் ராஜயோகம் பலம் கொடுப்பதில்லை . 

சு . 18. ஜன்மலக்கினம் மகரமாகி அதில் குரு நீசனாயிருக்க 
சந்திரன் கடகத்தைத் தவிர்த்து மற்றவிடங்களிலிருப்பின் ராஜயோ 
கத்துக்குப் பங்கம் ஏற்படுவதுடன் அந்த ஜாதகனும் அதிகதுக்கங்க 
ளால் பீடிக்கப்பட்டுத் துன்பமடைபவனாயும் , காமத்தால் பீடிக்கப்பட் 
டவனாயும் , தரித்திரனாயும் , வேசியாவசியனாயும் இருப்பான் என்று 


கூறுப . 


சு . 19. கேமத்துரும யோகத்தில் ஜனித்துச் சந்திரனுக்கு 
ஒரு கிரகத்தின் பார்வையுமில்லா திருக்குமாயின் ராஜயோகம் நாசமா 
கும் . ஜாதகனும் ஆசாரமில்லாதவனாய் இருப்பான் . 

சு . 20. மூன்று அல்லது அதிகமான கிரகங்கள் நீசத்திலிருக் 
கும்போது ஜனித்தவன் அரச குமாரனாய் இருந்தாலும் ஜாதகன் 
மிகவும் துக்கமடைபவனாயும் , ஆசாரஹீனனாயும் , தரித்திரனாயும் 
* பராஜயத்தை அடைபவனாயும் இருப்பான் . 


சு . 21. ஐந்து அல்லது அதிகமான கிரகங்கள் சத்துரு க்ஷேத் 
திரத்திலிருந்தாலும் அஸ்தமனம் அடைந்தாலும் சூரிய சந்திரர்கள் 
உச்சம் பெறாதிருப்பின் ராஜயோகம் நாசமாகும் என்ப . 

குரு சுக்கிரர்கள் சோம்சகத்திலிருந்தால் ராஜயோகம் நிச்சய 
மாய் நாசமடையும் . அன்றியும் ராஜ்ய நாசமும் சம்பவிக்கு 
மென்ப , 


இவ்விதமாக ராஜயோகங்களும் அவைகளின் பங்க லட்சணங் 
களும் தெளிவாகச் சொல்லப்பட்டன. புத்திமானான தைவக்ஞன் 

* பராஜயம் = தோல்வி . 


முப்பத்தெட்டாவது அத்தியாயம் . 329 
பலாபலத்தை யறிந்து நன்கு ஆலோசித்து பலன்களை நிர்ணயித்துச் 
சொல்வானாக . 

சூரியன் கன்னியிலும் செவ்வாய் குரு இவர்கள் விருச்சிகத்தி 
லும் புதன் சுக்கிரன் சனி இவர்களின் திருஷ்டியோடு கூடிய சந்தி 
ரன் , மேடத்திலு மிருப்பின் ஜாதகன் அரசனாயும் , தனது யுத்தாதி 
யாத்திரைகளில் சஞ்சரிக்கின்ற யானைகளான மேகங்களால் மறைக்கப் 
பட்ட திக்குகளாகிற ஆகாசப் பிரதேசத்தோடு கூடியவனாய் இருப் 
பான் . யானைப்படை அதிக முடையவனென்பது கருத்து . 


முப்பத்தெட்டாவது அத்தியாயம் முற்றிற்று . 


มด ) 


முப்பத்தொன்பதாவது அத்தியாயம் . 

ஆயுர்த்தாயம் . 
சு . 1. இனிமேல் ஆயுர்த்தாயத்தை விவரிக்கின்றார் . மனிதர் 
கள் யாவரும் ஆயுர்த்தாயத்தை அறிந்துகொள்ள ஆவலுள்ளவர்க 
ளாக இருக்கின்றனர் . ஆதலால் பூர்வீக சாஸ்திரங்களை யநுசரித்து 
ஆயுர்த்தாயத்தை விரித்து இங்கு கூறுகின்றேன் . 

சு . 2. இலக்கினத்திற்கு அதிக பலமுண்டாயின் அம்சதசை 
யும் , சூரியனுக்கு அதிக பலமுண்டாயின் பிண்டதசையும் , (உச்ச 
நீச தசை ) சந்திரனுக்கு அதிக பலமுண்டாயின் நைஸர்க்கிக தசையும் 
கொண்டு ஆயுர்ப்பாவத்தை நிர்ணயிக்கவேண்டுமென்ப , 

சு . 3. இலக்கினம் - சூரியன் - சந்திரன் - இவர்கள் நிரம்ப 
ஹீனர்களாயின் பரமாயுளின் ஏழில் ஒரு அம்சமாய் வரும் ஜீவ 
சர்ம தசையைக் கொண்டு ஆயுளை நிர்ணயிக்க வேண்டுமென்று பெரி 
யோர்கள் கூறுகின்றனர் . 

சு . 4 , 5. இனி அம்ச தசை கூறப்படுகின்றது . சூரியாதி சப்த 
கிரகங்களுடைய சுத்த ஸ்புடத்தையும் இலக்கின ஸ்புடத்தையும் 
தனித்தனி கலைகளாக்கி 200 - ஆல் வகுத்த ஈவு வருஷம் . சேடத் 
தைப் பன்னிரண்டால் பெருக்கி 200 - ஆல் வகுத்த ஈவு மாசம் . 
சேடத்தை 30 - ஆல் பெருக்கி 200 - ஆல் வகுத்த ஈவு நாள் . சேடத்தை 
60 - ஆல் பெருக்கி 200 - ஆல் வகுத்த ஈவு நாழிகை, இவ்விதமாக 
எல்லாக் கிரகங்களுக்கும் விவரமாய்க் கணித்துக் கொள்க . 

வருஷ ஸ்தானத்தில் 12 - க்கு மேலிருப்பின் 12 - ஐக் கழித்து 
சேடத்தைக் கொள்க , இலக்கினத்திற்குப் பூர்ணாதிக பலம் உண்டா 
யின் மேட முதல் இலக்கினம் வரையில் சென்ற ராசிகளின் எண் 
களை வருஷங்களாகவும் , இலக்கினத்தில் சென்ற பாகை கலைகளைக் 
கலையாக்கி 150 - ஆல் வகுத்த ஈவு மாசமாகவும் , சேடத்தை 5 - ஆல் 
வகுத்த ஈவு நாட்களாகவும் , சேடத்தை 12 - ஆல் பெருக்கி நாழிகை 
யாகவுங் கொள்க . இவ்விதமாக வருஷம் மாசம் நாள் நாழி கையாக 
இலக்கின தசையைக் கண்டு கொள்க . 

சு . 6 . கிரகங்கள் வர்க்கோத்தமாம்சத்திலும் ஸ்வக்ஷேத்திரத் 
திலும் ஸ்வதிரேக்காணத்திலும் ஸ்வநவாம்சத்திலும் இருப்பின் அவ 


முப்பத்தொன்பதாவது அத்தியாயம் . 


331 


ரவர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆயுர்த்தாய வருஷங்களை இரட்டித்துக் 
கொள்க ... கிரகங்கள் வக்கிரத்திலும் உச்சத்திலுமிருப்பின் அவரவர் 
களுக்கேற்பட்ட வருஷங்களை மும்மடங்கு செய்து கொள்க . 

சு . 7-8 . மேற் சொல்லிய பிரகாரம் கிரகங்கள் ஸ்வக்ஷேத்திரம் 
ஸ்வ நவாம்சகம் முதலியவைகளோடு கூடியிருப்பின் அவைகளுக் 
குச் சொல்லப்பட்ட எல்லாக் குணனங்களையும் செய்ய வேண்டுமென் 
றும் , அது போலவே கேந்திரம் பணபரம் ஆபோக்கிலீபம் முதலிய 
ஸ்தானங்களில் இருக்கின்ற கிரகங்களுடைய தசையையும் குணிக்க 
வேண்டுமென்று சூடாமணியாசிரியர் கூறுகின்றனர் . 

சு . 9. ஒரு கிரகத்திற்கே பல குணனங்களுண்டாயிருப்பின் 
அந்த எல்லாக் 

குணனங்களையும் ஒவ்வொன்றாகச் செய்ய வேண்டிய 
தில்லை. அவைகளில் கூடுதலாயுள்ள குணனம் இன்னதெனக் கண்டு 
அதனை மட்டும் செய்ய வேண்டுமென வராகமிகிராசாரியார் கூறுகின்ற 
னர் . இக்கருத்தை பூர்வாசாரியர்களும் அங்கீகரித்திருக்கின்றனர் . 
இப்போதுள்ளவர்களும் இவ்விதியை யனுசரித்து வருகின்றனர் . 

சு . 10. சத்துரு க்ஷேத்திரத்திலிருக்கும் கிரகத்தின் ஆயுர்த் 
தாய வருஷங்களில் மூன்றிலொரு பங்கும் , நீசத்திலும் அஸ்தமனத் 
திலும் இருக்கின்ற கிரகங்களின் ஆயுர்த்தாய வருஷங்களில் பாதியை 
யும் நீக்க வேண்டும் . சுக்கிரனும் சனியும் அஸ்தமன தோஷமடைந் 
திருப்பின் நீக்க வேண்டியதேயில்லை யென்பர் . செவ்வாய் சத்துரு 
க்ஷேத்திரத்திலிருப்பின் நீக்க வேண்டியதில்லை யென்பர் . வக்கிர 
முள்ள கிரகம் 

சத்துரு க்ஷேத்திரத்திலிருப்பின் நீக்க வேண்டிய 
தில்லை யென்பர் சாரார் . 

சு . 11-12 . பன்னிரண்டாம் பாவத்திலிருக்கின்ற பாபக்கிரகங் 
களுடைய தசை முழுவதும் நீக்க வேண்டும் . பதினொன்றாம் பாவத்தி 
லிருக்கின்ற பாபக்கிரகங்களுடைய தசையில் பாதியும் , பத்தாம் 
பாவத்திலிருக்கின்றபாபக்கிரகங்களுடைய தசையில் மூன்றிலொருபங் 
கும் , ஒன்பதாம் பாவத்திலிருக்கின்ற பாபக்கிரகங்களுடைய தசையில் 
நான்கிலொரு பங்கும் , எட்டாம் பாவத்திலிருக்கின்ற பாபக்கிரகங்க 
ளுடைய தசையில் ஐந்திலொருபங்கும் , ஏழாம் பாவத்திலிருக்கின்ற 
பாபக்கிரகங்களுடைய தசையில் ஆறிலொருபங்கும் ஹாணம் செய்ய 
வேண்டும் . 
சுபக் கிரகங்கள் 

கூறியவாறு இருப்பின் மேற் 
கூறியவைகளில் பாதி நீக்க வேண்டும் . ஒரு பாவத்தில் 


பல 


332 


சாராவளி. 


கிரகங்கள் கூடியிருப்பின் அவைகளில் பலம் பெற்ற ஒரு கிரகத்திற்கு 
மாத்திரம் நீக்க வேண்டு மென்ப . 

சு . 13-14 . பிண்டாயுர்த்தாயமான உச்ச நீச தசை கணிக்கும் 
விவரங்களைத் தெளிவாய்க் கூறுகின்றார் . 

பரமோச்ச பாகத்தில் இருக்கும் சூரியனுக்கு வருஷம் 19 . 
சந்திரனுக்கு வருஷம் 25. செவ்வாய்க்கு வருஷம் 15. புதனுக்கு 
வருஷம் 12. குருவுக்கு வருஷம் 15. சுக்கிரனுக்கு வருஷம் 21 . 
சனிக்கு வருஷம் 20 ஆகிய இவை பிண்டாயுர்த்தாயத்திற்குத் தசா 
வருஷங்களாம் . 

சு . 15. முன் சொன்ன தசா வருஷங்கள் பரமோச்ச பாகத்தி 
லிருக்கும் கிரகங்களுக்காம் . கிரகங்கள் பரம நீசத்திலிருப்பின் மேற் 
சொல்லப் பெற்றுள்ள வருஷங்களில் பாதி வருஷங்களைக் கொள்ள 
வேண்டும் . உச்ச நீசங்களுக்கு மத்தியில் இருக்கும் கிரகங்களின் 
தசைகளை திரைராசிகம் செய்து கண்டு கொள்க . 

பது கண்டுகொள்க , அத்திரைராசிகம் 
செய்யும் கிரமம் இங்கு கூறப்படுகின்றது . சூரியாதி சப்த கிரகங்களின் 
சுத்த ஸ்புடங்களை அவரவர்கள் உச்சராசி பாகை கலைகளில் கழிக்க 
சேடம் 6 இராசிக்குக் குறைவாயிருப்பின் பன்னிரண்டு ராசியில் 
கழித்தும் , ஆறு ராசிக்கு மேலிருப்பின் அப்படியே வைத்துக் 
கொண்டு அவைகளைக் கலைகளாக்கி அவரவர்களின் தசா வருஷத்தி 
னால் பெருக்கி 21600- ஆல் வகுத்து வரும் ஈவு வருஷம் சேடத்தை 
முறையே 12-30-60-60 - ஆல் பெருக்கி முறையே 21600 - ஆல் 
வகுக்க வந்தவைகளே மாசம் , நாள் , நாழிகை, விநாடிகளாம் . 

சூரியாதி கிரகங்களுக்குப் பரமோச்ச பாகைகளின் விவரம் . 
சூரியனுக்கு இராசி 0-10-0-0 . சந்திரனுக்கு இராசி 

1-3-0-0 . 
செவ்வாய்க்கு இராசி 9-28-0-0 . புதனுக்கு இரா 

பாசி 5-15-0-0 . 
குருவுக்கு இராசி 

3-5-0-0 . சுக்கிரனுக்கு இராசி 11-27-0-0 . 
சனிக்கு இராசி 6-20-0-0 . ஆகிய இவைகளே 

பரமோச்ச 
பாகமாம் . 


சு . 16. இவ்விதம் கணிக்கப்பெற்று வந்தவைகளை அம்சா 
யுர்த்தாயத்துக்குச் சொல்லப் பெற்றுள்ள எல்லா ஹாணங்களையும் 
செய்ய வேண்டும் . செவ்வாய் சத்துரு க்ஷேத்திரத்திலிருப்பின் 
மூன்றிலொரு பங்கு ஹரணம் செய்யவேண்டியதில்லை . நீசத்திலிருக் 
கும் கிரகங்களுடைய தசையில் பாதி ஹரணம் செய்ய வேண்டும் . 


முப்பத்தொன்பதாவது அத்தியாயம் . 333 
இது திரைராசிகக் கிரியையிலுள்ள தாகையால் இவ்வரணங்களே 
யன்றி வேறொரு ஹரணமும் செய்ய வேண்டியதே யில்லை . 

சு . 17. பிண்டாயுர்த்தாய கணிதத்தோடு கூடிய இலக்கின 
தசையானது நவாம்சக எண்ணிற்குச் சமமான வருஷத்தைக் கொடுக் 
கின்றது . நவாம்ச சேடங்கொண்டு திரைராசிகப் பிரகாரம் மாசம் 
நாள் நாழிகை வினாடி முதலானவைகளைக் கணித்துக்கொள்ள வேண் 
டும் , இலக்கினாதிபதி பூரண பலவானா யிருப்பின் லக்கினஸ்புடத்தி 
னுடைய ராசி அளவான வருஷங்கள் தசா வருஷங்களாக ஏற்படும் . 
சு . 13-19 . குரூரோதய ஹரணம் 

சொல்லப் படுகின்றது . 
இலக்கினத்தில் சூரியனாவது செவ்வாயாவது 
இருப்பின் இலக்கின ஸ்புடத்தை வைத்து இராசியை நீக்கி பாகை 
கலைகளைக் கலையாக்கி 

அவைகளை 

ஒவ்வொரு கிரகத்தினுடைய 
ஆயுர்ப்பிரமாண வருஷாதிகளால் பெருக்கி 21600 ஆல் 

வகுத்து 
வந்தே 

இலக்கினத்திலிருக்கும் பாபக்கிரகத்திற்கு ஹாணமாம் . 
இதை அவரவர்களுக்கு வந்திருக்கும் ஆயுர்த்தாய வருஷா திகளில் 
கழித்துவிட வேண்டும் . இலக்கினத்திற்குச் சுபக்கிரக திருஷ்டி 
யுண்டாயின் மேலே சொல்லப்பட்டவைகளில் பாதி கழிக்கவேண் 
டும் . இவ்விதமாக ஜீவசர்ம தசைக்கும் கைஸர்க்கிக தசைக்கும் 
ஹரணம் செய்ய வேண்டுமென்ப . 

சு . 20. நைஸர்க்கிக தசா கணிக்கும் மார்க்கங்களை தெரிவிக் 


சனியாவது 


கின்றார் . 


இவ்விதமாக 


சூரியனுக்கு வருஷம் 20 . சந்திரனுக்கு வருஷம் 1 . செவ் 
வாய்க்கு வருஷம் 2. புதனுக்கு வருஷம் 9. குருவிற்கு வருஷம் 18 . 
சுக்கிரனுக்கு வருஷம் 20 . சனிக்கு வருஷம் 50 . 
நைஸர்க்கிக தசா வருஷங்களை யறிந்து கொள்க . சூரியாதி கிரகங்கள் 
பரமோச்ச பாகங்களிலிருப்பின் மேற்சொன்ன வருஷங்களையும் , 
பரம நீசபாகங்களிலிருப்பின் மேற்சொன்ன வருஷங்களில் பாதியை 
யும் கொள்க . 

உச்சத்திற்கும் சேத்திற்கும் மத்தியிலிருப்பின் திரை ராசி 
மூலமாய் பிண்டாயுர்த்தாயத்துக்குச் சொன்ன பிரகாரம் கணித்துக் 
கொள்ளவேண்டும் . 


* இக்கணன விரிவை என்னால் வெளியிடப் பெற்றிருக்கும் ஸ்ரீபதி 
ஜாதக கர்ம பத்ததி 5 - ஆம் அத்தியாயம் 26 - 27 - ஆவது சுலோகங்கள் தெளி 
வாய்க் கூறும் . ஆதலால் ஆங்குணர்க . 


334 


சாராவளி. 


ரணம் 


ஜனித்த 


ஜீவசர்ம தசை கணிக்கும் மார்க்கங் கூறுகின்றார் . 
ஜீவசர்ம தசைக்குப் பரமாயுசான 120 வருஷங்களையும் எழி 
னால் வகுத்து வந்த வருஷாதிகள் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஆயுர்த் 

வருஷங்களாகின்றன . இதற்கு முன் சொன்ன 
கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் . இலக்கினத்திற்கும் முன் 
சொன்னபடி கணித்துக் கொள்க . 

சு . 21. மீனலக்கினத்தில் அந்திய நவாம்சத்தில் 
ஜாதகனுக்குப் புதன் இடபவிராசியில் 25 கலைகள் சென்று நிற்கும் 
காலத்தில் மற்ற ஆறு கிரகங்களும் அவரவர்கள் பரமோச்ச பாகை 
களில் இருப்பார்களாயின் பரமாயுள் பூரணமாக சம்பவிக்குமென்ப . 

சு . 22. சந்திரனோடு கூடிய குரு கடக லக்கினத்திலும் புத 
சுக்கிரர்கள் கேந்திரத்திலும் சூரியன் செவ்வாய் இவர்கள் 3- 6-11 
ஆகிய இந்தப் பாவங்களிலுமிருப்பின் ஜாதகன் அதிக ஆயுளுள்ள 
வனாக இருப்பன் என்க . ( இவன் 120 வருஷம் ஜீவித்திருப்பனென் 
பது சாஸ்திர சம்மதம் . 

சு . 23-24 . மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் பரமாயுள் 
120 வருஷமும் 5 நாளும் ஆகும் . குதிரைகளுக்கு வருஷம் 32 , ஆடு 
மான் இவைகளுக்கு வருஷம் 16 , கழுதை ஒட்டகம் இவைகளுக்கு 
வருஷம் 25 . காளை எருமை இவைகளுக்கு வருஷம் 24 , நாய் 
களுக்கு வருஷம் 12 , பரமாயுள்களாம் . 

மனிதர்களின் பரமாயுளைக்கொண்டு திரைராசிக மூலமாக ஆயு 
ளைக் கணித்தறிதல் போல குதிரை முதலியவைகளின் பரமாயுளைக் 
கொண்டு திரைராசிக மூலமாகக் கணித்தறிந்து கொள்ள வேண்டும் . 

சு . 25. ஹிதமாயும் ( நன்றாயும் ) மிதமாயும் ( கொஞ்சமாயும் ) 
ஆகாராதிகளை யுட்கொள்ளுகின்றவர்களுக்கும் , சத்சுபாவமுள்ளவர் 
களுக்கும் , நல்லொழுக்கமுள்ளவர்களுக்கும் , இந்திரியாதிகளைச் 
செயித்தவர்களுக்கும் இங்கு சொன்ன பிரகாரம் பரமாயுள் நிச்சயமாக 
ஏற்படுமென விருத்தன்மார்களான ருஷி சிரேஷ்டர்கள் நிச்சயம் செய் 
திருக்கின்றனர் . மேற்சொன்னவைகளுக்கு விபரீதமாக நடப்பவர் 
களுக்கு இவை பலிக்காமல் அகால மரணம் உண்டாகுமென்ப . 


முப்பத்தொன்பதாவது அத்தியாயம் முற்றிற்று . 


நாற்பதாவது அத்தியாயம் . 

மூலதசாபலம் . 


சு . 1. இந்த அத்தியாயத்தில் தசாபலன்கள் சொல்லப்படு 
கின்றன . யாதொரு கிரகம் ஆயுளைக் கொடுக்கின்றதோ அவ் 
வாயுட்காலம் அந்தக் கிரகத்தின் தசையாகின்றது . குணதோஷங் 
களுக் கேற்றவாறு அந்தக் கிரகம் தன்னுடைய தசாகாலங்களில் 
தனக்குள்ள பலன்களைக் கொடுக்கின்றது . 

சு . 2. பகலில் ஜனித்தவனுக்குச் சூரியனும் இரவில் ஜனித்த 
வனுக்குச் சுக்கிரனும் முன்னால் தசாநாதர்களாகின்றனர் என்று 
மணித்தர் சொல்லுகின்றார் . இது பலத்திற்குப் பொருத்தமின்மை 
யால் மற்றவர்கள் அங்கீகரிக்கின்றதில்லை . 

சு . 3. * இலக்கின ஆதித்ய சந்திரர்களில் பலாதிக்கிய முள்ள 
வனுடைய தசை முதன் முதலில் உண்டாகும் . பிறகு இந்த தசா 
நாதனுக்குக் கேந்திரத்திலிருக்கின்றவருடைய தசை உண்டாகும் . 
பல கிரகங்கள் கேந்திரத்திலிருப்பின் அவர்களின் பலாதிக்கியத்திற் 
குத் தகுந்தவாறு முன் பின்னாக தசை நடக்கும் . பிறகு பணபரத்தி 
லிருக்கின்றவருடைய தசை யுண்டாகும் . பிறகு ஆபோக்கிலீபத்தி 

இதுபற்றி பிரகஜ்ஜாதகர் அபிப்பிராயம் வருமாறு : 
இலக்கினம் - சூரியன் - சந்திரன் ஆகிய இவர்களுள் எவர் பலமுடை 
யாரோ அவரின் தசை முதலில் உண்டாம் . பின்னர் அதன் கேந்திரத்தி 
லிருக்கிற கிரக தசையாம் . அதன்பின் பணபரத்திலிருக்கும் கிரக தசையாம் . 
பின் ஆபோக்கிலீபத்தி லிருக்கும் கிரக தசையாம் . கேந்திரத்திலிருக்கும் 
கிரக தசையானது பிரதம வயதிலும் , பணபரத்திலிருக்கும் கிரக தசையானது 
மத்தியம வயதிலும் , ஆபோக்கிலீபத்தில் இருக்கும் கிரக தசையானது அந்திய 
வயதிலும் பலனைத்தரும் . கேந்திரத்தில் கிரகங்களில்லாவிடில் பணபரத்திலிருக் 
கும் கிரகங்களானவை வயதின் முதற்பாகத்தில் பலனைக் கொடுக்கும் . பின்னர் 
ஆபோக்கிலீபத்திலிருக்கும் கிரகம் பலனைக் கொடுக்கும். கேந்திரத்திலும் பண 
பரத்திலும் கிரகங்கள் இல்லாவிடின் ஆபோக்கிலீபத்திலிருக்கும் கிரகங்களே 
ஒருவனது வாழ்நாள் முழுவதும் பலனைக் கொடுக்கும் . 

ஆபோக்கிலீபத்தில் கிரகங்கள் இல்லாவிடின் பிரதம வயதில் கேந்திர 
ஸ்தானத்திலுள்ள கிரகத்தாலும் , அந்திய வயதில் பணபர ஸ்தானத்தி 
லுள்ள கிரகத்தாலும் நன்மையடைவன் என்க . 


336 


சாராவளி. 


லிருக்கின்றவருடைய தசை யுண்டாகும் . பண பரம் ஆபோக்கி 
லீபங்களில் கிரகங்களிருப்பின் கேந்திரத்திற்குச் சொன்ன 
வாறு கொள்க என்று சத்தியாசாரியார் சொல்லுகின்றார் . இதனையே 
எல்லோர்களும் அங்கீகரிக்கின்றனர் . 
சு . 4. இலக்கின ஆதித்திய சந்திரர்களில் 

பலம் பெற்றவர் 
களுடைய தசையும் , அதன்பின் கேந்திரம் முதலியவைகளில் இருக் 
கின்றவர்களுடைய தசைகளும் நிகழும் கிரமத்தை முன் சொல்லி 
யிருக்கின்றோம் . அங்கு கேந்திராதிகளில் இருக்கின்ற கிரகங்களுக் 
குப் பல சாமியம் ஏற்படின் தசா வருஷம் அதிகமாயுள்ளவனுடைய 

ஆபோக்கிலீபத்தும் பணபரத்தும் கிரகங்களில்லாதிருப்பின் வாழ்நாள் 
முழுவதும் கேந்திரத்துள்ள கிரக நன்மையானே நற்பலன்களைப் பெற்று வாழ் 
வன் , 

இதில் வெகு கிரகங்களிருந்தால் பலமுள்ள கிரகம் ஒன்றற்கே ஆரம்பத் 
திற்றசை கற்பிக்கவேண்டும் . பின்னர் கிரகங்களின் பலதார தம்மியத்தான் 
வரிசைக் கிரமமாய்த் தசை கற்பித்தல் வேண்டும் . அவ்விதத்தும் கிரக பலத் 
திற் சமமானவர்களாய் இருப்பின் தசா வருஷங்கள் அதிகம் உடையார்க்குத் 
தசை கற்பிக்கவேண்டும் . ( இரண்டு கிரகங்கள் ஆட்சி உச்சம் திரிகோணம் 
நட்பு இவைகளில் இருத்தலையே கிரக சமமானவர்களென்ப .) நைஸர்க்கிக 
பலத்தில் எந்தக் கிரகம் பலத்துளதோ அதற்குத் தசை கற்பிக்க . 

ஒரு கிரகத்திற்கு ஸ்தான பலம் - திக்குபலம் - சேஷ்டாபலம் - காலபலம் - 
கிரக பார்வை முதலியன பலத்து , அதனுடன் கூடியிருக்கும் கிரகத்திற்கும் 
இவ்விதமிருப்பின் இவையிரண்டும் சமானபல முடையனவென்றறிக . இக்கிர 
மத்தில் ஒன்று குறைந்தாலும் சமானபலமில்லை யென்றறிக . 

அம்சகாயுர்த்தாயத்தில் கிரகங்களுக்கு எத்தனை வருஷங்கள் கூறப்பெற் 
றுளதோ அத்தனை வருஷங்களும் அந்தக் கிரகத்திற்குத் தசா வருஷங்களாம் . 
அவ்விதம் கிரக சாமியத்தில் பல கிரகங்கள் இருந்து எது அதிக வருஷங்களை 
யடைந்துளதோ அந்தக் கிரகத்தின் தசையை முதலில் எடுத்துக்கொள்ள 
வேண்டும் . பலகிரகங்களும் வருஷங்களை சமமாய் அடைந்திருப்பின் சூரிய 
னுக்கு முன்னே போகும் கிரகத்தின் தசையை முதலில் எடுத்துக்கொள்ளல் 
வேண்டும் . 

சமபலமுடைய இரண்டு கிரகங்களில் யாதொன்று சூரியமண்டலத்தில் 
முதலில் உதயமாகுமோ அந்தக் கிரகத்திற்கு முதல் தசை யுண்டுபண்ணிக 
கொள்க . 

குறிப்பு : - இக்கணன விவரங்கள் யாவும் யான் அச்சிட்டுள்ள 
ஸ்ரீபதி ஜாதக கர்ம பத்ததி ஏழாவது அத்தியாயம் மிகத் தெளி 
வாய்க் கூறும் . ஆங்கு கண்டு கொள்க . 


நாற்பதாவது அத்தியாயம் . 


337 


தசா வருஷத்தையும் , சமமாயின் அஸ்தமனம் நீங்கப் பெற்றவனு 
டைய தசாவருஷத்தையும் முதலாகக் கொள்ள வேண்டும் . 

சு. 5. இலக்கின ஆதித்திய சந்திரர்களில் லக்கினம் அதிக பலம் 
பெற்றிருப்பின் அம்சதசையையும் , சூரியன் அதிக பலம் பெற்றிருப் 
பின் பிண்டதசையையும் , சந்திரன் அதிக பலம் பெற்றிருப்பின் 
கைஸர்க்கிக தசையையும் கொள்ளவேண்டும் . மேற்சொன்ன மூன் 
றும் பலமில்லாவிடின் ஜீவசர்ம தசைபைக் கொள்ளவேண்டும் என்று 
சத்தியாசாரியர் கூறுகின்றனர் . 

சு . 6. எல்லாக் கிரகங்களும் தனது உச்சம் ( ஸ்வக்ஷேத்திரம் 
மித்துரு க்ஷேத்திரம் சுபக்ஷேத்திரம் இவைகளில் ( இராசிகளிலும் 
அம்சங்களிலும் ) சமஸ்த பலங்களோடும் சுபக்கிரகங்களின் திருஷ்டி 
யோடும் இருப்பின் அவர்களுடைய தசை அதிக சுபத்தையும் , 
சுபபலத்தையும் கொடுக்கும் . 

சு . 7. எல்லாக் கிரகங்களும் சத்துரு க்ஷேத்திரம் நீசக்ஷேத்தி 
ரம் அசுபக்ஷேத்திரம் இவைகளில் (இராசியிலும் நவாம்சத்திலும் ) 
மௌட்யம் கிரகயுத்தம் பராஜயம் முதலிய வைவர்ண்யாதி லட்ச 
ணங்களோடும் பாபக்கிரகங்களுடைய சம்பந்தம் திருஷ்டிகளோடும் 
இருப்பின் அவர்களுடைய தசை அதிகமான அசுபத்தையும் , அசுப 
பலத்தையும் கொடுக்கும் . மிசிரமாயிருப்பின் அந்த தசை மிசிர 
பலத்தைக் கொடுக்கும் . 

சு . 8. பரமோச்சங் கழிந்து பரம நீசத்திற்கு மத்தியிலுள்ள 
ஆறு ராசிகளிலிருக்கும் கிரகத்தினுடைய தசை அவரோகிணி தசை 
யெனவும் , மித்திராம்சகத்திலோ உச்சாம்சகத்திலோ இருக்கின்ற 
கிரகங்களுடைய தசை மத்தியமதசை யெனவும் , புரமநீசம் கழிந்து 
பரமோச்சத்திற்கு மத்தியிலுள்ள ஆறுராசிகளில் இருக்கும் கிரகத்தி 
னுடைய தசை ஆரோகிணி தசை யெனவும் , சத்துரு க்ஷேத்திரத்தி 
லோ நீசாம் சத்திலோ இருக்கின்ற கிரகங்களுடைய தசை அதம 
தசை யெனவும் பெயர்பெறும் . இவ்வாறே அந்தர் தசைக்கும் 
( அபகாரம் ) கொள்க . 

சு . 9. சூரியன் , தசாபலங்களுக்கு பாசயிதனாகவும் சந்திரன் , 
போஷயிதனாகவும் இருக்கின்றார்கள் . சந்திர ராசி பேதத்தினால் 
பலத்திற்கும் பேத முண்டு . அதனையும் தசாரம்பத்தில் தெளிந்து 
கொள்ளவேண்டும் . 

வைவர்ண்யம் = நிறம் வேறுபடுதல் , வேறான தன்மை . 
43 


338 


சாராவளி. 


சு . 10. சந்திரனின் மூலதசை ஆரம்பகாலத்தில் சந்திரன் , 
கன்னியா ராசியிலிருப்பின் விலைமாதர்களோடுள்ள சமாகமம் எப்போ 
தும் சம்பவிக்குமென யவனர்கள் கூறுகின்றார்கள் . 

சு . 11-12-13-14 . ஏதேனுமொரு கிரகத்தினுடைய தசாப்பிர 
வேச சமயம் சந்திரன் , கடக விராசியிலிருப்பின் நல்ல ஸ்திரீகளை 
யுடையவனாகவும் , தனமுடையவனாகவும் , லாபமுடையவனாகவும் 
ஆவன் . அச்சந்திரன் , மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது இருப் 
பின் ஸ்திரீயை துன்பப்படுத்துகின்றவனாயும் , நாசம் செய்பவனாயும் 
(நாசம் = கொலை ) இருப்பான் . மிதுனத்திலாவது கன்னியிலாவது 
இருப்பின் சிரேஷ்டமான வித்தையையும் , சாஸ்திரஞானத்தையும் , 
பந்துக்களின் லாபத்தையும் அடைவன் . இடபத்திலாவது துலாத்தி 
லாவது இருப்பின் அன்னபானாதிகளும் திரவியலாபமும் அதிக சுக 
மும் சத்துருக்களுக்கு நாசமும் சம்பவிக்கும் . தஙசிலாவது மீனத்தி 
லாவது இருப்பின் சுகம் தனம் மானம் ஆக்ஞை இவைகளினால் 
லாபம் அடைவன் . மகரத்திலாவது கும்பத்திலாவது இருப்பின் 
வயோதிகம் செல்லுமளவும் விரூப ஸ்திரீயையும் , அல்லது கற்பில் 
லாத ஸ்திரீயையும் அடைவன் . சிம்மத்திலிருப்பின் காடுமலைகளில் 
வாசமும் , அங்கு கிருஷியும் , கிருக நிர்மாணமும் , அணையும் உண் 
டாக்கி மனைவி மக்களோடு கலகத்தைச் செய்து கொண்டு சிறிதும் 
சந்தோஷம் இல்லாமலிருப்பன் . 

சு . 15. அந்தச் சந்திரன் , செவ்வாயின் திருஷ்டியைப் பெறி 
னும் அல்லது சனியின் திருஷ்டியைப் பெறினும் பந்து நாசமும் 
அர்த்த நாசமும் உண்டாகும் . ஜாதகனும் ரோகத்தால் பீடிக்கப் படு 
வன் . புதனின் திருஷ்டியைப்பெறின் பாண்டித்தியம் அடைவன் . 
மற்ற கிரகங்களின் திருஷ்டி ஏற்படின் அவரவர்களுடைய பலத்திற் 
குத் தக்கவாறு பலத்தைச் சொல்லவேண்டுமென்ப . 

சு . 16-17-18 . தசாபாக நாதனான கிரகம் இலக்கினத்திலிருக் 
கும் போதும் மித்துரு கிரகங்களுடைய சுபக்கிரகங்களுடைய திரேக் 
காணம் முதலிய ஷட்வர்க்கங்களிலிருக்கும் போதும் தசாபாக நாத 
னின் மித்துரு கிரகம் இலக்கினத்தில் நிற்கும்போதும் அந்தக்கிரகத்தி 
னுடைய வர்க்கம் லக்கினத்தில் வரும்போதும் சுபக்கிரகம் லக்கினத்தி 
லிருக்கும்போதும் அல்லது தசாபாக நாதன் லக்கினத்திற்கு உபசய 
ஸ்தானமான 3-5-10-11- இல் இருக்கும் போதும் ஆரம்பிக்கும் தசை 
யும் அந்தர் தசையும் மிகவும் சுபபலத்தைக் கொடுக்கும் என்று 


நாற்பதாவது அத்தியாயம் . 

339 
சொல்க . இதற்கு விபரீதமாயின் அசுப பலன் தருமென்ப . இந்த 
தசை அல்லது அபகாரம் இவைகளின் சுபாசுப பலானுபவகாலம் 
சந்திரனைக்கொண்டு அறியவேண்டும் . எவ்விதமெனின் சந்திரன் 
தசாபாக நாதனுடைய மித்துரு க்ஷேத்திரத்திலோ உச்ச க்ஷேத்தி 
ரத்திலோ 3-6-10-11 ஆகிய உபசயஸ்தானத்திலோ ஐந்தாமிடம் 
ஏழாமிடம் ஒன்பதாமிடம் இவைகளிலோ சாரவசமாய் இருக்க்கின்எற 
காலம் சுப பலானுபவமும் மேலே சொல்லப்பெறாத மற்றஸ்தானங் 
களில் சந்திரன் இருக்கின்ற காலம் அசுப பலானுபவமும் உண்டாகு 
மென்று தெரிந்து சொல்க . தசா நாதன் உச்சம் பெற்றிருப்பின் 
அந்தக் காலம் சுபத்தைத் தராது . 
சு . 19 . 

உச்சம் ஸ்வக்ஷேத்திரம் முதலிய இராசியிலிருக்கும் 
போதும் சத்துரு க்ஷேத்திரம் நீசம் முதலிய ராசிகளில் அம்சத்தில் 
இருக்கும்போதும் நடக்கும் கிரக தசை குணமும் தோஷமும் கலந்தே 
பலன் கொடுக்கும் . பலஹீனனான கிரகத்தின் தசை நிஷ்பிரயோ 
சனமாம் . அந்தக் காலம் தன நாசம் முதலிய தோஷ பலன்களைத் 
தருமென்ப . 

சு . 20. இலக்கின தசையின் சுபாசுப பலன் சொல்லப்படுகின் 
றது . இலக்கினம் சரமாகி முதல் திரேக்காணத்தில் உள்ள இலக் 
கின தசை சிரேஷ்டமான பலனைத் தரும் . மத்தியம் திரேக்காணத்தில் 
இருக்கும் கிரகதசை மத்தியம பலனைத் தரும் . கடைசித் திரேக்கா 
ணத்தில் இருக்கும் கிரகதசை அதம பலனைத் தரும் . உபயராசி 
லக்கினமாயின் முதல் திரேக்காணத்தில் உள்ள தசை அதம பலனை 
யும் , மத்தியமதிரேக்காணத்தில் உள்ள தசை மத்திய மபலனையும் , கடை 
சித்திரேக்காணத்தில் உள்ள தசை சிரேஷ்டமான பலனையும் தரும் . 
ஸ்திரராசி லக்கினமாயின் முதல் திரேக்காணத்தில் உள்ள தசை அசுப 
பலத்தையும் , மத்தியம் திரேக்காணத்தில் உள்ளதசை சுப பலத்தை 
யும் , கடைசித் திரேக்காணத்தில் உள்ள தசை மத்தியம் பலத்தையும் 
தரும் . 
சு. 21 . 

நைஸர்க்கிக தசைக்கு முறையே சந்திரன் - செவ்வாய் 
புதன் - சுக்கிரன் - குரு- சூரியன் -சனி- லக்கினம் - தசா நாதர்களென 
அறிந்து கொள்ளவேண்டும் . 

உச்சபலம் காலபலம் முதலிய எல்லாப் பலங்களும் 
பூரணமாய் அடைந்து அபீஷ்ட (இஷ்ட ) ஸ்தானத்தில் இருக்கும் கிர 
கத்தினுடைய தசை மிகுந்த சுப பலத்தைக் கொடுக்கத் தக்கதாகும் . 


சு. 22 . 


340 


சாராவளி. 


சு . 23-24 . 

தனது மூல க்ஷேத்திரத்திலோ ஸ்வக்ஷேத்திரத் 
திலோ ( இராசியிலும் அம்சத்திலும் ) இருக்கும் கிரகத்தின் தசை சுப 
மத்தியம பலனைத் தரக்கூடியதாகும் . உச்சத்தி லிருந்து கீழே இறங்கு 
கின்ற கிரகத்தின் தசை சுபமத்தியம பலனைத் தரும் . அதிமித்துரு 
க்ஷேத்திரம் மித்துரு க்ஷேத்திரம் முதலிய ராசிகளிலோ அம்சத் 
திலோ இருக்கும் கிரகதசை சுப அதம பலனைத் தரும் . மேற் 
சொன்ன பிரகாரமே சத்துரு க்ஷேத்திரம் நீச க்ஷேத்திரம் முதலிய 
அனிஷ்ட க்ஷேத்திரங்களில் ( இராசியிலும் அம்சத்திலும் ) இருக்கும் 
கிரகங்களைக் கொண்டு பாப பலப் பிரதான தசைகளை அறிந்து 
கொள்க . 


சு. 25-26 . தசாபலன்கள் சொல்லப்படுகின்றன . சுப பலத் 
தைக் கொடுப்பவனான சூரியனின் தசாகாலத்தில் வனம் மலை இவை 
கள் மூலமாயும் , ஒளஷத மூலமாயும் , சஞ்சார மூலமாயும் , விஷப் 
பிரயோக மூலமாயும் , அறியாமை மூலமாயும் , கிலேச முள்ளவனாயும் , 
மலைகள் சுரங்கம் தந்தம் தோல் நெருப்பு இவை சம்பந்தமான வியா 
பாரமுள்ளவனாயும் , அரசனைச் சார்ந்ததான பிரவிருத்தி யுத்தம் 
இவைகளினால் அரசனிடத்தி லிருந்து தனலாபமடைபவனாயும் , தைரி 
யம் சதாஉத்சாக சீலம் கூர்மை பிரசித்தி பிரதாபசக்தி சிரேஷ்டத்து 
வம் இவைகளின் பிராப்தியுடையவனாயும் , இராஜத்துவமோ அல்லது 
பிரபுத்தன்மையோ உள்ளவனாயும் இருப்பான் . 
சு . 27-28 . 

அசுப பலத்தைக் கொடுப்பவனான சூரியனின் தசா 
காலத்தில் தொழிலாளர் நிமித்தம் பீடையும் , தனநாசமும் , திருடர்க 
ளால் உபத்திரவமும் , நேத்திர ரோகமும் , ஆயுதம் அரசன் ஜலம் 
நெருப்பு இவைகள் மூலமாய் ஆபத்தும் மனைவி மக்கள் இவர்களுக்கோ 
அல்லது இவர்கள் மூலமாகவோ பீடையும் , பாபகர்மங்கள் செய்த 
லும் , பசியும் தாகமும் சோகமும் அதிகரித்தலும் , இருதய ரோகமும் , 
பித்த விகாரங்களான ரோகங்களும் , தேகத்தில் காயம் முதலியவைக 
ளும் சம்பவிக்கு மென்ப . 

சு . 29-30 . சுப பலத்தைக் கொடுப்பவனான சந்திரனின் தசா 
காலத்தில் ஸ்திரீயினால் தனலாபமும் , மிருதுவான குணமும் , ஜலம் 
பன்னீர் பால் நெய் தயிர் கரும்பு சர்க்கரை முதலானவைகளினாலும் 
அல்லது அவைகள் மூலமாயும் தனலாபமும் , வினோதமும் , பிராம்ம 
ணர் மூலமாய் சந்தோஷமும் , தனப்பிராப்தியும் , மந்திரங்களின் சித் 
தியும் , விசேட புஷ்ப வஸ்திரங்கள் கிடைத்தலும் , மெலிந்த தன்மை 


நாற்பதாவது அத்தியாயம் . 


341 


யும் , மேதா ( புத்தி அல்லது யாகம் ) சக்தியும் , தைரியமும் , புஷ்டியும் 
குரு ஜனங்கள் அரசர்கள் இவர்களினால் சத்கரிக்க ( வெகுமானிக்க 
ப்படுதலும் சம்பவிக்கு மென்க . 

சு , 31-32 . அசுப பலத்தைக் கொடுப்பவனான சந்திரனின் தசா 
காலத்தில் திடீரென்று திரவிய நாசமும் , ராஜகோபமும் , சபையில் 
அவமானமும் , முயற்சியினால் காரியசித்தியும் , பலமுள்ளவர்களோடு 
விரோதமும் , சுயகுலத்திற்குப் பயத்தை உண்டுபண்ணக் கூடிய தன் 
மையும் , சொந்த ஜனங்களோடு சண்டையிடுதலும் , துக்கமும் , சதா 
நித்திரையும் , சோம்பலும் , ஸ்திரீகள் அல்லது ஸ்திரீகளின் நிமித்தம் 
பயமும் , சோகமும் , ஆசையின்மையும் , இன்பமும் சம்பவிக்கு 
மென்ப . 
சு . 33-34 . 

சுப பலத்தைக் கொடுப்பவனான செவ்வாயின் தசா 
காலத்தில் அரசனாலும் நெருப்பினாலும் தனலாபமும் , களவு செய்த 
லும் , சத்துருக்களை வென்று வெற்றி பெறுதலும் , துஷ்ட ஜெந்துக் 
கள் விஷகாரியங்கள் ஆயுதம் பந்தனம் இவைகள் மூலமாயும் , கபடப் 
பிரயோகங்களான க்ஷத்திர மந்திரப் பிரயோகங்கள் யந்திரகாரியங் 
கள் பூமி காரியங்கள் ஆகிய இவைகள் மூலமாயும் , செம்மறியாடுகள் கம் 
பளங்கள் செம்பு சுவர்ணம் இவைகள் மூலமாயும் , வசியம் வித்வேஷ 
ணம் ( பகைமை ) முதலான மாந்திரீக கர்மங்கள் மூலமாயும் , சூதுகள் 
சாராயம் ஒளடத விசேடமான கஷாயம் எரிவு முதலிய ரசங்கள் மூல 
மாயும் , தன தானியாதி லாபங்களும் சம்பவிக்கு மென்ப . 
சு . 35-36 . 

அசுப பலத்தைக் கொடுப்பவனான செவ்வாயின் 
தசா காலத்தில் பந்துக்கள் மனைவி மக்கள் சகோதரர்கள் ஆகிய இவர் 
களுக்கு விரோதம் செய்பவனாபும் , ஆசை மோகாலஸ்யம் ரக்த 
தோஷம் வெட்டுண்டல் சிதைவு விரணம் பாஸ் திரீயின்பம் ஆகிய 
இவைகளுள்ளவனாயும் , குரு வித்துவான்களோடு விரோதம் கொள்ளு 
பவனாயும் , அதர்மங்கள் செய்பவனாயும் , பொருள்களினால் ஏற்படும் 
ரோகங்களை அடைபவனாயும் இருப்பான் . 

சு . 37-38-39 . சுப பலத்தைக் கொடுப்பவனான புதனின் தசா 
காலத்தில் புத்திரன் பந்துக்கள் பிரபுக்கள் தீட்சிதர்கள் அரசர்கள் 
வியாபாரிகள் சூது ஆகிய இவைகள் முலமாய் தனலாபம் அடைபவ 
னாயும் , விசேடமான குதிரை பூமி சுவர்ணம் முத்துச்சிப்பி குப்பி 
பரணி ஆகிய இவைகளினால் லாபமடைபவனாயும் , யஜசு புகழ்ச்சி பூத 
கர்மம் மிகவும் சுகானுபவம் சௌபாக்கியம் புத்திவர்த்தனம் பிரசித்தி 


342 


சாராவளி. 


தர்மகாரிய சித்தி ஹாஸ்ய விஷயத்தில் பிரியம் சத்துருக்களை நாசம் 
செய்தல் ஆகிய இவைகளை யடைபவனாயும் , எழுத்து கணிதம் 
கணக்கு சித்திரம் சில்பம் இவைகளில் அதிக திறமை வாய்ந்தவனா 
யும் , சபையில் சந்தோஷம் அடைபவனாயும் இருப்பான் என்க . 


சு , 40 . அசுப பலத்தைக் கொடுப்பவனான புதனின் தசா 
காலத்தில் வாத பித்த கபங்களால் ரோகமடைபவனாயும் , கடினமான 
வார்த்தையுள்ளவனாயும் , பந்தனம் ( கட்டுப்படுதல் ) காராக்கிரக வாசம் 
பயம் மனப்பீ டை இருதய ரோகம் தளர்ச்சி இவைகளோடு கூடி 
துன்பமடைபவனாயும் இருப்பான் என்க . 

சு . 41-42-43 . சுப பலத்தைக் கொடுப்பவனான குருவின் தசா 
காலத்தில் அரச அமைச்சர்களது பதவி கிடைத்தல் , அல்லது அரச 
காரியங்கள் செய்தல் , நீதிமார்க்கங்களில் பிரவேசித்தல் ஆகியவைக 
ளினால் தனலாபமும் , மானம் வித்தை சௌகரியாதி குணங்கள் பிர 
தாபசக்தி சிரேஷ்டமானபந்துக்களின் சித்தி மனைவி சுவர்ணம் கோ 
வேறு கழுதை யானை குதிரை சௌபாக்கியம் ஆகிய இவைகளின் 
விருத்தியும் , மங்கலமும் , புஷ்டிகரமுமான காரியங்களின் லாபமும் , 
சத்துரு நாசமும் , சகல காரிய சித்தியும் , சிரேஷ்டர்களான அரசர் 
களுடைய பிரீதியும் , ஜன சங்கம் ராஜ சமூகம் பிரசித்த வியாபாரிகள் 
குரு இவர்களால் தனலாபமும் , குடை கொடி சாமரம் ஆலவட்டம் 
புஷ்பம் பட்டு வஸ்திரம் * குடித்தல் பட்சணங்கள் முதலியவைகளி 
னால் சந்தோஷமும் உண்டாகு மென்ப . 
சு . 44-45 . 

அசுப பலத்தைக் கொடுப்பவனான குருவின் தசா 
காலத்தில் சரீரத்தில் வீக்க முள்ளவனாயும் , ( துர் நீரோடு கூடி துன் 
பத்தைத் தரும் விஷப்பாண்டு காமாலை மகோதரம் முதலியன ) அதிக 
துக்க முடையவனாயும் , முடவத்தனம் குன்மரோகம் கர்னரோகம் 
ஆகியவைகளுடையவனாயும் , பௌருஷமில்லாதவனாயும் , சரீரத்தில் 
நிணம் குறைந்தவனாயும் , அரசனால் பயமடைந்தவனாயும் , தர்மஹீனர் 
களின் விரோதத்தை யடைந்தவனாயும் , புத்திக்குறைவுள்ளவனா 

னாயும் , 
மோகாலஸ்யமும் புத்திப் பிரமமுமுள்ளவனாயும் இருப்பான் என்ப . 

சு . 46-47 . சுப பலத்தைக் கொடுப்பவனான சுக்கிரன் தசா 
காலத்தில் பூமி கிருகம் விலாசம் சயன சாதனங்கள் மனைவி மாலை 
வஸ்திரம் பட்சண சாதனங்கள் யஜசு சந்தோஷம் நிதி இவை 

வைகளி 
* குடித்தல் = பருகுதற்குரிய பாயசம் முதலிய பொருள்கள் . 


சு . 43 . 


நாற்பதாவது அத்தியாயம் . 

343 
னால் லாபமடைபவனாயும் , சங்கீதம் ஸ்திரீ சங்கமம் 

ஸ்திரீ சங்கமம் இவைகளில் 
பிரிய முள்ள வனாயும் , அரசனாலும் கிருஷியாலும் தனலாப மடைபவ 
னாயும் , மிகுந்த அறிவுள்ளவனாயும் , இஷ்ட சாத்தியம் சுகம் பந்து 
இவைகளோடு கூடியுள்ளவனாயும் , கட்டில் மெத்தை தலையணை முத 
லான சயன சாதனங்கள் நிறைந்தவனாயும் இருப்பான் என்ப . 

அசுப பலத்தைக் கொடுப்பவனான சுக்கிரனின் தசா 
காலத்தில் தன் குலத்திலுள்ள பெரியோர்களோடும் குணத்தில் பெரி 
யாரோடும் வாதம் செய்பவனாகவும் , வாகனங்கள் பீடங்கள் ( இருக்கை 
சாதனங்கள் ) இவைகளினால் கிலேசமடைபவனாகவும் , அரசனாலும் 
ஸ்திரீகளினாலும் துன்பமடைபவனாகவும் , உலகவியலுக்கு மாறுபட்ட 
வர்களோடு கூடி சந்தோஷமடைபவனாகவும் இருப்பான் என்க . 
சு . 49-50 . 

சுப பலத்தைக் கொடுப்பவனான சனியின் தசா 
காலத்தில் கழுதை ஒட்டகம் எருமை இவைகளினால் லாபமும் , 
குலடை என்னும் கற்பில்லாதவள் அல்லது வயது சென்ற கிழவி 
யானஸ்திரீயை அடைதலும் , கொள் எள் வரகு இவைகளினால் லாப 
மும் , சங்கம் கிராமம் நகரம் இவைகளில் ஆதி பத்தியம் வகித்தலும் , 
அதனாலுண்டான வெகுமதியை யடைதலும் , இரும்பு பித்தளை முத 
லானவைகளினால் லாபமும் , ஸ்திரஸ்தானமும் சம்பவிக்குமென்க. 
சு . 51-52 . 

அசுப பலத்தைக் கொடுப்பவனான சனியின் தசா 
காலத்தில் வாகன நாசமும் , சம்பிரமமும் , ஸ்தான சலனமும் , அசுக 
மும் , ( நைராச்சியம் அல்லது விருப்பமின்மை சோர்வு ) உறவினரையும் 
மனைவியையும் விட்டுப் பிரிதலும் , யுத்தம் விவாதம் இவைகளில் 
தோல்வியடைதலும் , சூது விளையாடலும் , கள் சாராயம் முதலிய 
போதைகளைச் சாப்பிடுவதன் மூலமாய் துன்பமடைதலும் , வாத 
ராகத்தையும் வாயு ரோகத்தையும் அடைதலும் , புண்ணிய காரியங் 
கள் கிடைக்காமற் போதலும் , கலகம் ஜெயில் வாசம் தந்திரம் சிரமம் 
அங்கபங்கம் ஆகிய இவைகளை அடைதலும் , வேலையாட்கள் புத்திரர் 
கள் இவர்களோடு கலகமும் சம்பவிக்குமென்க . 
சு . 53 . 

எல்லாக் கிரகங்களுடைய தசைகளின் சாமான்ய 
பாப பலம் இங்கு தெளிவாய்க் கூறப்பட்டுளது . கிரகங்க 
ளுடைய ஸ்திதி பேதங்களைக் கொண்டு விசேஷபலன்கள் விரித்துச் 
சொல்லப்படுகின்றன . 
சு . 54 . 

தனது உச்சம் நீசம் மூலத்திரிகோணம் கேந்திரம் 
சத்துரு க்ஷேத்திரம் என்னும் இந்த ராசிகளின் பேதங்களால் உண் 


மான 


344 


சாராவளி. 


டாகும் சூரியனுடைய ஐந்து விதமான தசையின் பலன்களின் 
பேதங்கள் தெளிவாய்க் கூறப்படுகின்றன . 

சு , 55-56-57 . இலக்கினத்திலும் இலக்கின கேந்திரத்திலும் 
இருக்கும் சூரியனின் தசாகாலத்தில் மகத்தான ராஜ்ய லாபம் உண் 
டாகும் . சத்துரு க்ஷேத்திரத்திலிருக்கும் சூரியனின் தசாகாலத்தில் 
இடுப்பு கழுத்து கண் முதலிய அங்கங்களுக்கு ரோகம் சம்பவிக்கும்.. 
நீசத்திலிருக்கும் சூரியனின் தசாகாலத்தில் ரோகாதிகளால் நேத் 
திரத்திற்கு ஆனியும் சுரமும் சிரோரோகமும் பந்தனமும் குஷ்ட 
ரோகமும் மற்றுமுள்ள ரோகங்களும் சம்பவிக்கும் . உச்சத்திலிருக் 
கின்ற சூரியனின் 

சூரியனின் தசாகாலத்தில் குதிரை வெண்குடை சாமரம் 
யானைத்தலைவர் இவர்களோடு கூடிய ராஜ்ய லாபம் உண்டாகும் . 

சு . 58-59-60 . மூலத்திரி கோணத்திலிருக்கும் சூரியனின் 
தசாகாலத்தில் உத்தம தேசாதிபத்தியமும் , சகல துக்க நிவர்த்தியும் 
சம்பவிக்கும் . ஆறாமிடத்திலிருக்கும் சூரியனின் தசாகாலத்தில் நேத் 
திரங்களுக்குக் கெடுதலும் , கடனும் , தந்தரோகமும் , முகரோகமும் , 
கிருமிரோகமும் , காரியங்களில் தோல்வியும் உண்டாகும் . அஷ்ட 
மத்திலிருக்கும் சூரியனின் தசாகாலத்தில் சரீரத்திற்கு பலக் குறை 
வும் தேச சஞ்சாரமும் அதிககிலேசமும் மரணமும் சம்பவிக்கும் . 

சு . 61. உச்சக்ஷேத்திரம் மித்துருக்ஷேத்திரம் சத்துருக்ஷேத் 
திரம் நீசக்ஷேத்திரம் க்ஷணத்துவம் பூர்ணத்துவம் என்னும் பேதங் 
களால் சந்திரனுக்கு உண்டாகும் ஆறுவிதமான தசைகளின் சாமான் 
னிய பலபேதங்கள் தெளிவாய் கூறப்படுகின்றன . 
சு . 62 . 

உச்ச க்ஷேத்திரத்திலிருக்கும் சந்திரனின் தசையில் 
ராஜ்ய லாபமும் , நீசக்ஷேத்திரத்திலிருக்கும் சந்திரனின் தசையில் 
மரணமும் , சத்துரு க்ஷேத்திரத்திலிருக்கும் சந்திரனின் தசையில் 
பந்தனமும் , மித்துரு க்ஷேத்திரத்திலிருக்கும் சந்திரனின் தசையில் 
சுற்றத்தார்களின் கூட்டமும் உண்டாபாகும் . 


சு . 63. r ண சந்திரனின் தசையில் உதர சோகம் ஜுரம் 
சிரோ ரோகம் நேத்திர ரோகம் இவைகளினால் துன்ப முண்டாகும் . 


சு . 64 . 

பரிபூர்ணபலம் பெற்ற சந்திரனின் தசையில் உத்தம 
ஸ்திரீகளின் சேர்க்கையும் , அதிக மனைவிகளோடு கூடிய அந்தப்புர 
சுகா நுபவமும் சம்பவிக்கும் . 


நாற்பதாவது அத்தியாயம் . 

345 
சு . 65. எட்டாமிடத்திலிருக்கும் சந்திரனின் தசையில் தனது 
தேசம் விட்டு வேறு தேசம் செல்லலும் , ஸ்திரீகளுக்கும் வேலையாட்க 
ளுக்கும் ஹானியும் பந்துஜனங்களால் பீடிக்கப்பட்டு இம்சையடைத் 
லும் மரணமும் சம்பவிக்கும் . 

சு . 66. ஆறாமிடமான சத்துரு க்ஷேத்திரத்திலிருக்கும் சந்திர 
னின் தசையில் யந்திரங்கள் புற்கள் தடிகள் ( விறகு ) சாணம் நாணல் 
மூங்கில் புங்கம்பழம் ஜலம் இவைகளினால் ஜீவிப்பவனாயும் , கெட்ட 
ஆகாரம் கெட்ட வஸ்திரம் முதலியவைகளோடு கூடியவனாபும் இருப் 
பான் . அன்றியும் ஜாதகன் அரசனாயும் பிரவிருத்தி செய்யாதவனா 
யும் இருப்பான் . 

சு . 67. இலக்கினத்திலும் உச்சத்திலும் இருக்கும் சந்திரனின் 
தசையில் நிச்சயமாக ராஜ்யலாபம் உண்டாகும் . கேந்திரத்திலிருக் 
கும் சந்திரனின் தசையில் தனம் வாகனம் தேசம் இவைகளின் 
லாபம் சம்பவிக்கும் . 

சு . 68. ஆறாமிடத்திலிருக்கப்பட்ட கிரகத்தின் தசையில் விய 
சனம் உண்டாகும் . எட்டாமிடத்திலிருக்கும் கிரகத்தின் தசையில் 
துக்கமும் மரணமும் ஏற்படும் . அஸ்தங்கதமடைந்த கிரகத்தின் 
தசையில் பந்தனத்தினால் பீடை சம்பவிக்கும் . 

69. வக்கிரகதியுடைய கிரகத்தின் தசையில் ஜாதகன் 
குலாலசக்கரம்போல் சுழன்று கொண்டிருப்பன் . அக்காலத்தில் 
துக்கங்களும் , சத்துரு விரோதமும் உண்டாகும் . வக்கிரகதியை 
யுடைய கிரகம் பாபனாயின் மேற்சொன்ன பலம் உண்டென்று 
சொல்க . வக்கிரகதியையுடைய கிரகம் சுபனாயின் மேற்சொன்ன 
தோஷம் ஒருக்காலும் சம்பவிக்காதென்று கூறுக . 
சு . 70. ரிக்தா - அதிரிக்தா ( பலஹீனர்களான 

கிரகங்களுடைய 
தசை ) தசா காலங்களிலும் நீசம் அதிநீசம் சத்துரு க்ஷேத்திரம் 
இந்த ராசிகளில் இருக்கின்றவர்களுடைய தசா காலங்களிலும் ஆறாம் 
எட்டாம் பாவங்களில் இருக்கின்றவர்களுடைய தசா காலங்களிலும் 
ஜாதகன் பாஜனா யிருப்பினும் தனது வேலையாட்களுக்கு வேலையா 
ளாக இருந்து காலங் கழிப்பன் . 

சு . 71. சத்துரு க்ஷேத்திரத்தி லிருக்கும் கிரகத்தின் தசையில் 
ஜாதகன் தனது தேசத்தை விட்டு விலகி வேறு தேசமடைந்து வியா 
தியினால் பீடிக்கப்பட்டு ஸ்தான சலன முடையவனாய் அடிக்கடி கலக 

44 


346 


சாராவளி. 


மும் பந்தனமும் சத்துருக்களினால் தோல்வியும் அடைந்து கஷ்ட 
மடைவான் . 

சு . 72. அதிக மதகஜங்களும் பலமும் உள்ள அரசனாய் இருப் 
பினும் பலஹீனனான கிரகத்தின் தசையில் ஜாதகன் துணையின்றிச் 
சஞ்சரித்துத் துன்பமடைவான் . 

சு . 73. ஆறா மிடமான சத்துரு க்ஷேத்திரத்தி லிருக்கின்ற கிர 
கத்தின் தசா காலத்தில் அங்கங்களுக்காவது , அல்லது பிரத்யங்கங் 
களுக்காவது சேதம் சம்பவிக்கும். ஐந்திலோ ஒன்பதிலோ ஏழிலோ 
எட்டிலோ சத்துரு க்ஷேத்திரத்தில் இருக்கின்ற கிரகங்களின் தசை 
யில் சிரச்சேதம் உண்டாகும் . 

சு . 74. நீசத்தில் இருக்கின்ற கிரகத்தினுடைய தசையில் சத் 
துருக்களினால் பயமும் , அன்னிய தேச வாசமும் , பந்தனமும் , 
ரோகாதிகளினால் பீடையும் , அரசனால் உபத்திரவமும் சம்பவிக்கும் . 

சு . 75. இங்கு தசாபல நிரூபணத்தில் பஞ்ச மகாபுருஷயோக 
லட்சணங்களை விவரித்த 37 - ஆம் அத்தியாயத்தில் கூறப் பெற்றுள 
பாகங்களையும் சேர்த்து இந்த தசாபலத்தையு மநுசரித்துப் பலன் 
களை யோசித்துச் சொல்ல வேண்டு மென்ப . சிறிதும் பலமில்லாத 
கிரகத்தின் பலம் கனவில் அநுபவிக்கப்படும் . நனவில் அநுபவிக்கப் 


சு . 76 . 

* சீர்ஷோதய விராசிகளில் பலம் பெற்றிருக்கும் கிர 
கத்தின் தசை முதலிலும் , " உபயோதய விராசிகளில் இருக்கின்ற கிர 
கத்தின் தசை மத்தியமத்திலும் , பிரஷ்டோதய 

+ பிரஷ்டோதய விராசியிலும் 
நீச விராசியிலும் இருக்கிற கிரகத்தின் தசை முடிவிலும் தனது 
பலத்தைத் தரும் . 


நாற்பதாவது அத்தியாயம் முற்றிற்று . 


* சீர்ஷோதய விராசிகள் = சிங்கம் விருச்சிகம் கன்னி துலாம் கும்பம் . 
+ உபயோதய விராசிகள் = மிதுனம் மீனம் . 
* பிரஷ்டோதய விராசிகள் = மேஷம், இடபம் கடகம் தநுசு மகரம் . 


முன் 


நாற்பத்தொன்றாவது அத்தியாயம் . 

அந்தர் தசாபலம் 
சு . 1. இவ்வத்தியாயத்தில் அந்தர் தசாபகாரங்களின் நிர்மாண 
மும் அவைகளின் பலன்களும் மிகத் தெளிவாய்ச் சொல்லப்படுகின் 
றன . 

யாதாமொரு பாவத்தில் ஒன்று சேர்ந்திருக்கின்ற கிரகம் மற் 
றக் கிரகத்தினுடைய தசையில் பாதி அபகரிக்கும் . ஐந்திலும் ஒன் 
பதிலு மிருக்கின்ற கிரகம் மூன்றில் ஒன்றை அபகரிக்கும் . ஏழிலிருக் 
கின்ற கிரகம் ஏழில் ஒன்றை அபகரிக்கும் . நான்காமிடத்திலும் 
எட்டாமிடத்திலும் இருக்கின்ற கிரகம் நான்கில் ஒன்றை அபகரிக்கும் . 
இந்த அபகரணங்களெல்லாம் பரஸ்பரம் சம்பவிக்கின்றன . 
சு . 2. முதல் அபகாரம் மூலதசாநாதனுக்கு சம்பவிக்கும் . 

சொன்ன ஸ்தானங்களிலுள்ள கிரகங்களுக்கு அபகாரம் 
முறையே பின்னர் சம்பவிக்கும் . பல கிரகங்கள் ஒரு பாவத்தி லிருந் 
தால் அவைகளில் பலமுள்ள கிரகத்திற்கு மாத்திரம் அபகாரம் 
உண்டாகும் . 

சு . 3. சுபக்கிரகத்தினுடைய அபகாரம் சுபபலத்தையும் , அசு 
பக்கிரகத்தினுடைய அபகாரம் அசுபபலத்தையும் தருமென்ப . சிலர் 
அபகாரங்களை கேந்திராதியாக முன் சொல்லப்பட்ட முறைப்படி 
கொள்ளவேண்டு மென்றும் , வேறுசிலர் பாகக்கிரமமாகக் கொள்ள 
வேண்டு மென்றும் கூறுகின்றனர் . இக்கொள்கைகள் எல்லாம் உடன் 
பாடல்ல . 

சு . 4. சத்தியாசாரியர் ஒரு பாவத்தில் ஒன்று சேர்ந்திருக்கின் 
றவரில் பலம் பெற்றிருக்கின்ற ஒரு கிரகத்திற்கு மாத்திரம் அபகா 
ரம் உண்டாகு மென்றும் , மற்றவை யெல்லாம் முற்கூறிய கிரமப்படி . 
யேயாம் என்றும் கூறியுள்ளார் . இதுவே உடன்பாடு . 

சு . 5. அபகாரம் ( அந்தரதசை ) பிரிக்கும் முறை . தசாதிபதிக்கு 
ஒன்று மேலும் கீழுமாக வைக்கவேண்டும் . 1. பாதி அபகரிக்கின்ற 
கிரகத்திற்கு ( அதாவது மூல தசாதி பதிக்குரிய அந்தர் தசா காலத் 
தின் பாதியை அபகரிக்கின்ற கிரகத்திற்கு ) மேலே ஒன்றும் கீழே 
இரண்டும் 3. மூன்றில் ஒரு பங்கை அபகரிக்கின்ற கிரகத்திற்கு 


348 


சாராவளி. 


மேலே ஒன்றும் கீழே மூன்றும் " . ஏழில் ஒன்றை அபகரிக்கின்ற 
கிரகத்திற்கு மேலே ஒன்றும் கீழே ஏழும் . நான்கில் ஒன்றை அப் 
கரிக்கின்ற கிரகத்திற்கு மேலே ஒன்றும் கீழே நான்கும் கொள்ள 
வேண்டும் . இவ்விதம் வைத்து லீலாவதியில் கூறிய பிரகாரம் சமச் 
சேதம் செய்து அவரவர்களின் சேதத்தைக் களைந்த அம்சங்களை 
வெவ்வேறாகக் கொள்ள வேண்டும் . இவைகளை ஒன்று சேர்த்துக் கூட் 
டிய தொகை அபகாரம் வருவிக்கும் ஆரகமெனக்கொள்க . அதனை 
வேறோரிடத்தில் குறித்து வைத்துக் கொள்க . பிறகு மூலதசையை 
மூலதசாதிபதிக்குச் சமச்சேதம் செய்திருக்கின்ற பாகத்தினாற் 
பெருக்கி ஆரகத்தினாலரித்து வந்தபலம் அக்கிரகத்தின் அபகாரமாம் . 
பிறகு மூலதசையை ஒரே பாவத்தில் தசாதிபதியோடிருக்கும் கிரகத் 
தினுடைய பாகத்தினாற் பெருக்கி ஆரகத்தினாலரித்த பலம் அந்தக் 
கிரகத்தினுடைய அபகார பலமாம் . இவ்விதமே திரிகோண சப்த 
பாதி பாவங்களி லிருக்கின்றவர்களுக்கு அவரவர்களுடைய பாகத்தி 
னால் மூலத்சையைப் பெருக்கி ஆரகத்தினாலரித்து வந்தபலம் அவரவர் 
களின் அபகார காலமாம் . 

கிரியா லகுவிற்கு வேண்டியவாறு பூர்வாசாரியர்கள் குணகங்களைக் 
கணக்கு செய்து வைத்திருக்கின்றனர் . அதனைக் கீழே காண்க . மூல 
தசாதிபதிக்குக் குணகாரம் 84. ஒருபாவத்தில் சேர்ந்திருக்கின்ற 
கிரகத்திற்குக் குணகாரம் 42. ஐந்தாமிடம் ஒன்பதா மிடம் இவை 
களிலிருக்கின்ற கிரகத்திற்குக் குணகாரம் 28. ஏழா மிடத்தில் இருக் 
கின்ற கிரகத்திற்குக் குணகாரம் 12. நான்காமிடம் எட்டாமிடம் 
இவைகளிலிருக்கின்ற கிரகத்திற்குக் குணகாரம் 21 ஆகும் . அபகரிக் 
கும் கிரகங்களுடைய குணகாரங்களெல்லாம் சேர்த்துக் கூட்டிய 
தொகை ஆரகமாம் . இலக்கினத்திற்கும் கிரகத்தைப் போல அபகாரம் 
உண்டு . எல்லாக் கிரகங்களுக்கும் மூலதசையை இந்த குணகாரத்தி 
னால் பெருக்கி ஆரகத்தினால் அரிக்க அபகாரம் வரும் . சித்திரம் 
சித்திராந்தரம் ஆகிய இவைகளையும் இக்கிரமமாகவே திரைராசிகம் 
செய்து கண்டு கொள்க . 

அந்தர் தசா உதாரணம் : 

1 + 1 + 1 + 1 + 1 இவைகளில் முதலில் இருக்கின்ற ஒன்றை 
இரண்டினால் பெருக்க 2. அந்த 2 - ஐ மூன்றினால் பெருக்க 6. இதனை 
7 -ஆல் பெருக்க 42. இதை 4 - ஆல் பெருக்க 168 . 

இதை 4 - ஆல் பெருக்க 168. இதனையே சமச் 
சேதம் என்பர் . 


நாற்பத்தொன்றாவது அத்தியாயம் . 


349 


இந்த 168 - ஐ 1-2-3-7-4 இந்த எண்களால் தனித்தனியாய் 
வகுத்து வந்த ஈவுகள் முறையே 168-84-56-24-42 - ஆம் . இந்த 
ஈவுகள் முறையே மூலதசை- அர்த்தாம்ச- திருதீயாம்ச - சப்தாம்ச 
சதுர்த்தாம்ச - பாகங்களைத் தரும் எண்களாம் . இவைகளே கிரகத் 
திற்குப் பெருக்கும் 

பெருக்கும் எண்களாம் . இவைகளை யெல்லாம் கூட்டிய 
தொகை 374. இந்த எண் ஆரக மெனப்படும் . ( வகுக்கும் எண் ) 
மூலதசாதிபதியின் தசாவருஷத்தை 168 - ஆல் பெருக்கி 374 - ஆல் 
வகுத்து வந்த ஈவு மூலதசாதிபதியின் அந்தர் தசா வருஷமாகும் . 
மூலதசர் வருஷத்தை 84-56-24-42 . இவைகளினால் முறையே 
பெருக்கி 374 - ஆல் வகுத்து வந்த ஈவுகள் முறையே மூலதசாதிபதி 
யின் அர்த்தாம்ச- திருதீயாம்ச - சப்தாம்ச - சதுர்த்தாம்ச - பாகங்களைத் 
தருகின்றவர்களின் அந்தர்தசா வருஷங்களாம் . இதனையே கிரியா 
லகுவிற்கு ( சுருக்கத்திற்கு ) மேற்சொன்ன குணகம் ஆரகங்களில் 
முறையாக பாதிசங்கியையாக முன்னால் விவரித்திருக்கின்றனர் . 

சு. 6. ஒன்று கூடி யிருக்கிற கிரகங்களின் அபகாரகாலத்தில் 
பந்தனம் , தனநஷ்டம் , சத்துருபீடை , மரணம் ஆகிய இவைகள் 
சம்பவிக்கும் . திரிகோணத்திலிருக்கின்ற கிரகத்தின் அபகாரகாலம் 
மிகவும் சுபத்தைத் தரும் . 

சு . 7. ஏழாமிடத்திலிருக்கின்ற கிரகத்தினுடைய அபகாரகாலத் 
தில் பெருநஷ்டம் , சத்துருக்களுக்கு அடிமைப்படுதல் , பிறரோடு 
கூடிப் பிழைத்தல் முதலியன சம்பவிக்கும் . 

சு . 8. எட்டாமிடத்திலிருக்கின்ற கிரகத்தினுடைய அபகார 
காலத்தில் மரணமும் , தனத்திற்குப் பெருநாசமும் சம்பவிக்கும் . 
ஆறாமிடத்திலிருக்கும் கிரகத்தின் அபகாரகாலத்தில் பந்தனமும் , நாச 
மும் உண்டாகும் . 

சு . 9. ஒரு ராசியில் இரண்டு மூன்று நான்கு கிரகங்கள் 
ஒன்று சேர்ந்து அவைகளில் ஒன்றின் அபகாரம் வருங்காலத்தில் பந்த 
னமும் , நாசமும் , தாரித்திரமும் , அசுபங்களும் சம்பவிக்கும் . 

சு . 10. கான்காமிடத்திலிருக்கின்ற கிரகத்தின் அபகாரகாலத் 
தில் பந்து குணமும் , ஆரோக்கியமும் , சுகமும் , வெகுமானமும் 
விருத்தியாகும் . 

சு . 11. இனி சூரியாதி கிரகங்களின் தசையில் சந்திராதி 
களின் அபகாரபலன்கள் தெளிவாய்க் கூறப்படுகின்றன . 


350 


சாராவளி. 


சூரிய தசையில் சந்திரனின் அபகாரகாலத்தில் சத்துருக்க 
ளுடைய பிரதாபம் குறைதல் , ஆரோக்கியம் , தேகசுகம் , தனலாபம் , 
எப்பொழுதும் சுபம் ஆகிய இவைகள் உண்டாகும் . 

சுசு . 12. சூரிய தசையில் அங்காரகனின் அபகாரகாலத்தில் 
பவளம் , சுவர்ணம் , இரத்தினங்கள் இவைகளுடையலாபம் , மிகவும் 
பிரதாபம் , குரூசம் , சுகம் ஆகிய இவையுண்டாகும் . 

சு . 13. சூரிய தசையில் புதனின் அபகாரகாலத்தில் சொறி , 
சிரங்கு , குஷ்டம் முதலான ரோகங்களால் சரீரத்திற்குத் துன்ப 
மும் , பீடையும் , சத்துரு . விருத்தியும் உண்டாகும் . 

சு . 14. சூரிய தசையில் குருவின் அபகாரகாலத்தில் வியாதி 
களினின்றும் சத்துருக்களினின்றும் வியசனங்களினின்றும் பாபங் 
களினின்றும் விடுதலையடைதலும் , ஐசுவரியம் விருத்தியாதலும், 
தர்மமார்க்கங்களின் சித்தியும் உண்டாகும் . 

சு . 15. சூரிய தசையில் சுக்கிரனின் அபகாரகாலத்தில் சிரசு 
கழுத்து இவைகளில் வியாதியும் , கலகமும் , சுரமும் , சூல போகமும் , 
( உதரவியாதி) சத்துருக்களின் நிமித்தமாக தனது தேசத்தை விட்டு 
வெளிதேசம் போதலும் உண்டாகும் . 

சு . 16 , சூரிய தசையில் சனியின் அபகாரகாலத்தில் சத்துருக் 
களால் வன்மை இழத்தலும் , அரசனால் பீடையும் , தரித்திரமும் 
உண்டாகும் . 

சு . 17. சந்திர தசையில் சூரியனின் அபகாரகாலத்தில் க்ஷய 
ரோகம் , பயம் , அரசனால் வெகுமானம் , சதாசம்பத்து , திரவியலாபம் 
ஆகிய இவைகள் உண்டாகும் . 

சு . 18 , சந்திர தசையில் அங்காரகனின் அபகாரகாலத்தில் 
பித்தகோபம் , ரத்ததோஷம் , அக்கினிபயம் , கிலேசம் , ரோகம் 
முதலிய அரிஷ்டபயமும் , திருடர் பயமும் உண்டாகும் . 

சு. 19. சந்திர தசையில் புதனின் அபகாரகாலத்தில் சரீரத் 
தில் மச்சம் முதலிய அடையாளங்கள் உண்டாதலும் , காரியாதிகளில் 
உத்தமலாபமும் , யானை , குதிரை , தனம் ஆகிய இவைகள் கிடைத்த 
லும் , நிகரற்ற சுகானுபவமும் உண்டாகும் . 

சு . 20. சந்திர தசையில் குருவின் அபகாரகாலத்தில் தனலாபம், 
முயற்சி செய்தல் , விசேட வஸ்திரம் , ஆபரணம் , யானை , குதிரை , 
ஆகிய இவைகள் உண்டாகும் . 


நாற்பத்தொன்றாவது அத்தியாயம் . 351 
ச . 21. சந்திர தசையில் சுக்கிரனின் அபகாரகாலத்தில் தோணி , 
கப்பல் முதலிய ஜலவாகனங்கள் , முத்துமாலைகள் , ஆபரணங்கள் 
ஆகிய இவைகள் கிடைத்தலும் , களத்திரலாபமும் உண்டாகும் . 

சு . 22. சந்திர தசையில் சனியின் அபகாரகாலத்தில் ஸ்வஜனங் 
களுக்குத் துன்பமும் , அவர்களை விட்டுப் பிரிதலும் , ரோகாதிகளினால் 
உபத்திரவமும் , அதிக கடினமான துக்கமும் உண்டாகும் . 
சு . 23. செவ்வாய் தசையில் சூரியனின் 

ரியனின் அபகாரகாலத்தில் 
குரூரத்தன்மை , சாகசகாரியங்களில் பிரியம் , அரசனுடைய யுத்த 
காரியங்களால் வெகுமானம் , திருப்தி , பலவித தனலாபம் ஆகிய 
இவைகள் உண்டாகும் . 

சு . 24. செவ்வாய் தசையில் சந்திரனின் அபகாரகாலத்தில் 
பலவித தனலாபம் , சுகம் , பந்துக்கள் , முத்து , இரத்தினம் , சங்கு , 
சாமரம் , குடை ஆகிய இவைகளினால் லாபமும் உண்டாகும் . 

சு . 25. செவ்வாய் தசையில் புதனின் அபகாரகாலத்தில் சத் 
துரு பயமும் , யானை , குதிரை முதலியவைகளைத் திருடர் அபகரித்த 
லினால் பயமும் உண்டாகும் . 

சு . 26. செவ்வாய் தசையில் குருவின் அபகாரகாலத்தில் நல்ல 
ஆசாரங்கள் , நல்ல பிரவிருத்திகள் , நல்ல தர்மங்கள் , மனத்தெளிவு 
ஆகியவைகளும் , அரசனாகவோ அரசசமானனாகவோ ஆதலும் , அநேக 
விதமான புண்ணிய கர்மங்களை அநுஷ்டித்தல் முதலியனவும் உண் 
டாகும் . 
சு . 27 . 

செவ்வாய் தசையில் சுக்கிரனின் அபகாரகாலத்தில் 
யுத்தகாரணத்தால் பயம் ஜனித்தலும் , ரோகங்கள் , விசனங்கள் , சிர 
மங்கள் , சஞ்சாரங்கள் , பிறதேசவாசங்கள் இவைகளினால் தனத்திற்கு 
விரயமும் நஷ்டமும் உண்டாகும் . 

சு . 28. செவ்வாய் தசையில் சனியின் அபகாரகாலத்தில் அடிக் 
கடி துக்கமும் ஆபத்தும் உண்டாதலும் , ஜனங்களுக்கு நாசமும் 
உண்டாகும் . 

சு . 29. புத தசையில் சூரியனின் அபகாரகாலத்தில் அடையா 
ளம் உண்டாதலும் , சுவர்ணம் , பவளம் , யானை , குதிரை ஆகிய 
இவை கிடைத்தலும் , முயற்சியின்றி ஐசுவரியங்களும் உண்டாகும் . 

சு . 30. புத தசையில் சந்திரனின் அபகாரகாலத்தில் சொறி , 
சிரங்கு , குஷ்டம் என்னும் சர்மரோகமும் , க்ஷயரோகமும் , அங்க 


352 


சாராவளி. 


புண்ணிய 


பேதமும் , யானையினால் பயமும் , வாகனங்களுக்கு நாசமும் உண் 
டாகும் . 
சு . 31 . 

புத தசையில் அங்காரகனின் அபகாரகாலத்தில் சிரோ 
ரோகமும் , உதர வியாதியினாலும் , பலகிலேசங்களினாலும் துக்கமும் 
உண்டாகும் . 

சு . 32. புத தசையில் குருவின் அபகாரகாலத்தில் சத்துருக்க 
ளினின்றும் ரோகங்களினின்றும் பயங்களினின்றும் விடுபடுதலும் , 

கர்மங்கள் செய்தலும் , மந்திரியாயிருத்தலும் உண் 
டாகும் . 

சு . 33. புததசையில் சுக்கிரனின் அபகார காலத்தில் குருக் 
கள் தேவர் அதிதி இவர்களுக்குத் திருப்தி செய்வித்து அநுக்கிரகம் 
அடைதலும் , விசேட வஸ்திரங்கள் ஆபரணங்கள் புண்ணிய கர்மங் 
கள் சுகந்த திரவியங்கள் இவைகளில் பிரியமும் , இவைகளினால் லாப 
மும் உண்டாகும் . 

சு . 34. புததசையில் சனியின் அபகார காலத்தில் ஷண்டர் 
( பேடர் ) களால் காமமூர்த்தியை அடைதலும் , தர்மமும் பொருளும் 
போகமும் புத்திரர்களும் சம்பத்தும் ஆகிய இவைகளுக்கு நஷ்டமும் 
உண்டாகும் . 

சு . 35. குருதசையில் சூரியனின் அபகார காலத்தில் சத்து 
ருக்கள் பயங்கள் கலகங்கள் இவைகளிலிருந்து விடுதலையடைதலும் , 
அரண்மனை அத்தியயனமும் ( கற்பிக்கும் உபாத்தியாயர் ) விருத்தி 
கிடைத்தலும் , விக்கிரமம் ( திறமை ) சாகசம் சுகம் ஆகிய இவைகளும் 
உண்டாகும் . 

சு . 36. குருதசையில் சந்திரனின் அபகார காலத்தில் அநேக 
ஸ்திரீகளோடு போகமும் , ஆரோக்கியமும் , சத்துருக்களை ஜெயித்த 
லும் , அதிக - ஜயம் உண்டாதலும் , ராஜஸ்தானம் கிடைத்தலும் 
உண்டாகும் 

சு . 37. குருதசையில் அங்காரகனின் அபகார காலத்தில் 
கூர்மை , பிறர்களைத் துக்கிக்கச் செய்தல் , சூரத்தன்மை , யுத்தத்தில் 
யஜசு , சம்பத்து , அதிகமான சுகம் இவைகள் உண்டாகும் . 

சு . 38. குரு தசையில் புதனின் அபகார காலத்தில் வேசி 
கள் சாராயம் 

முதலியவைகளால் உபத்திரவமும் , தன 
ஹானியும் , தர்மங்களுக்கு லோபமும் உண்டாகும் . 


நாற்பத்தொன்றாவது அத்தியாயம் . 353 
சு . 39. குரு தசையில் புதனின் அபகார காலத்தில் ஆரோக் 
கியம் , சுகம் , பந்து சங்கமம் , வெகுமானம் , மாதாபிதாக்களிடம் பக்தி 
இவையுண்டாகும் . 

குறிப்பு : இந்தப் புதனுக்கு இரண்டு விதமாகப் பலன்கள் கூறப் 
பெற்றுள்ளன . புதன் பலஹீனனாயும் அசுபனாயும் இருப்பின் 
அனிஷ்ட பலத்தையும் , பலவானாயும் சுபனாயும் இருப்பின் இஷ்ட 
பலத்தையும் செய்வனென்ப . 
சு. 40 . 

குரு தசையில் சுக்கிரனின் அபகார காலத்தில் சத்து 
ருக்களினால் பயமும் , நாசமும் , துக்கமும் , அதனால் பரிபவமும் , ( நிந்த 
னையும் அவமதிப்பும் ) பிராமணர் மூலமாய்ப் பிழைத்தலும் உண்டாம் . 

சு . 41 . குரு தசையில் சனியின் அபகார காலத்தில் வேசி 
கள் சாராயம் சூது இவைகளினால் துக்கமும் நஷ்டமும் உண்டா 
தலும் , எருமை கழுதை இவைகள் கிடைத்தலும் , தர்மங்களுக்கு 
லோபமும் உண்டாகும் . 

சு , 42. சுக்கிர தசையில் சூரியனின் அபகார காலத்தில் கன் 
னம் வயிறு நேத்திரம் இவைகளில் ரோகமும் , ஜெபில் வாசத்தால் 
அதிக பீடையும் உண்டாகும் . 

சு . 43. சுக்கிர தசையில் சந்திரனின் அபகார காலத்தில் நகம் 
பல் தலை இந்த அங்கங்களில் ரோகமும் , காமாலை என்னும் 
ரோகமும் உண்டாகும் . 

சு . 44. சுக்கிர தசையில் அங்காரகனின் அபகார காலத்தில் 
பித்தகோபம் இரத்தகோபம் எனும் ரோகமும் , பூமிலாபமும் , அரச 
சகாயமும் , ஒன்றிலும் உற்சாகமில்லாதிருத்தலும் உண்டாகும் . 

சு . 45. சுக்கிர தசையில் புதனின் அபகார காலத்தில் ஸ்திரீ 
யினாலாவது ஸ்திரீயினிடமிருந்தாவது தனமோ அல்லது ஸ்திரீ 
மோ 

கிடைத்தலும் , சுகமனுபவித்தலும் , மனதிற்கின்பமும் 
உண்டாகும் . 

சு . 46. சுக்கிர தசையில் குருவின் அபகார காலத்தில்தர்மாநுஷ் 
டானம் சதாசாரம் சத்சுபாவம் சம்பத்து தேசம் ராஜ்யம் இவைகளின் 
லாபமும் , தனம் இரத்தினம் சுகம் ஆகிய இவைகளும் உண்டாகும் . 

சு . 47. சுக்கிர தசையில் சனியின் அபகாரகாலத்தில் புரம் , 
நகரம் , கிராமம் , சங்கம் , சமுதாயம் ஆகிய இவைகளுக்கு நாயகத்துவ 

45 


தன 


354 


சாராவளி. 


மும் , சத்துருக்களை நாசம் செய்தலும் , பந்துக்களின் சமாகமும் 
உண்டாகும் . 

சு . 43. சனி தசையில் சூரியனின் அபகாரகாலத்தில் தனத்திற் 
கும் மனைவிற்கும் நாசமும் , அதிகமான பயமும் உண்டாகும் . 

சு . 49. சனி தசையில் சந்திரனின் அபகாரகாலத்தில் பாரியை 
யின் மரணமோ அல்லது அரணமோ (நீக்கிவிடுதல் ) உண்டாகும் . 
பந்துக்களுக்கு நாசமோ வேறுபாடோ உண்டாகும் . அடிக்கடி வழக் 
கும் விவகாரமும் உண்டாகும் . 

சு . 50. சனி தசையில் அங்காரகனின் அபகாரகாலத்தில் ஸ்வ 
தேசம் விட்டு விலகுதலும் , வியாதிகளும் பலவிதத் துக்கங்களும் 
கஷ்டமும் உண்டாகும் . 
சு . 51. சனி தசையில் புதனின் அபகாரகாலத்தில் சுகம் , 

, 
சௌபாக்கியம் , கார்யங்களில் விஜயம் , ( ஜெயம் ) சந்தோஷம் , பிறர் 
களை உ. சரித்தல் , மரியாதை , நம்பிக்கை , தனம் ஆகிய இவைகள் 
உண்டாகும் . 

சு . 52. சனி தசையில் குருவின் அபகாரகாலத்தில் சிறந்த ஸ்தா 
னங்களில் பிரவேசித்தலும் , கிராமம் நகரம் சங்கம் இவைகளில் 
சிரேஷ்டத்துவமும் , களத்திரசுகமும் , சம்பத்தும் உண்டாகும் . 

சு . 53. சனி தசையில் சுக்கிரனின் அபகா ரகாலத்தில் பந்துக் 
களுக்கு அபிவிருத்தியும் , தோஷங்களின் நாசமும் , யஜசு பிரகாசமும் 
மனைவி தனம் ஜயம் லாபம் ஆகிய இவைகளும் உண்டாகும் . 

சு . 54. முன்னமே கூறப்பெற்றுள்ள மூலதசாபல நிரூபணத் 
தில் கிரகங்களுக்கு நீசம் சத்துருக்ஷேத்திரம் அஸ்தங்கதம் யுத்த 
பராஜயம் பலமின்மை முதலிய பேதத்தினால் அசுபபல பிரதத்வத்தை 
யும் , ( அசுபம் கொடுப்பதையும் ) உச்சம் ஸ்வ க்ஷேத்திரம் மித்துரு 
க்ஷேத்திரம் பலாதிக்கியம் முதலியவைகளால் சுபபலப் பிரதத்வத் 
தையும் நிரூபித்தவாறு அபகாரங்களிலும் சுபாசுப பலபேதங்களை 
புத்திமானான தைவக்ஞன் கவனித்துச் சொல்லுக . 

அபகாரங்களில் அசுபபலத்தைக் கொடுப்பவனாகிய கிரகத்திற்கு 
உச்சம் முதலிய பலங்களுண்டெனில் அசுபத்திற்குக் குறைவும் , நீச 
முதலிய தோஷங்களுண்டாயின் அசுப பலத்திற்கு விருத்தியும் உண் 
டாகும் . இதுபோலவே சுப பலத்தைக் கொடுப்பவனான கிரகத் 


- 


நாற்பத்தொன்றாவது அத்தியாயம் . 355 
திற்கு உச்சம் முதலிய பலம் உண்டாயின் சுபத்திற்குப் புஷ்டியும் , 
நீசாதி தோஷங்களுண்டாயின் சுபத்திற்குக் குறைவும் உண்டாகும் . 

சு . 55. சுபனான மூலதசையில் சுபமான அபகாரம் வரின் அக் 
காலத்தில் அதிக சுகங்களும் , தனலாபமும் , மற்ற குணங்களும் 
உண்டாகும் . 

சு . 56. அஸ்தங்கதமுள்ள கிரகத்தின் அபகாரகாலத்தில் ஆசார 
மின்மையும் , மானம் , யஜசு , திரவியம் , விலாசம் , பிரதாபம் , சௌபாக் 
கியம் , உத்சாகம் இவைகளுக்கு ஹானியும் உண்டாகும் . 

சு . 57. இலக்கினாதிபதிக்கும் சந்திர லக்கினாதிபதிக்கும் சத்துருக் 
களின் தசைகளில் மூடபுத்தியும் , ராஜ்யத்தினின்று பிரஷ்டனாதலும் , 
சத்துருக்களால் பீடையும் , பிறரைத் தழுவிப் பிழைத்தலும் உண் 
டாகும் . 

சு . 58. இலக்கினத்தில் அல்லது பத்தாமிடத்தில் இருக்கின்ற 
கிரகத்தினுடைய தசையிலோ, அபகாரத்திலோ, அல்லது பலம் 
பெற்ற கிரகத்தின் தசையிலோ, அபகாரத்திலோ அல்லது லக்கினாதி 
பன் பத்தாம் பாவாதிபன் இவர்களின் தசாபகாரங்களிலோ ராஜ்ய 
லாபம் உண்டாகும் . 

59 . இலக்கினத்தில் புதனும் குருவும் சுக்கிரனும் , ஏழா 
மிடத்தில் சனியும் , பத்தாமிடத்தில் சூரியனும் இருக்கும்போது 
ஜனித்தவன் போகங்களை அனுபவிக்கின்றவனாய் இருப்பான் . 

* சூரியன் பத்தாமிடத்தில் இருக்கும்போது புதசுக்கிரர்களுக்கு 
இலக்கின ஸ்திதி சம்பவிப்பதில்லை . பூர்வ சாஸ்திரங்களை யநு 
சரித்து இந்த யோகமும் இங்கு கூறப் பெற்றிருக்கின்றது . 

சுபக்கிரகங்கள் கேந்திரத்திலும் பாபக்கிரகங்கள் பாபவிராசிகளி 
லும் இருக்கின்ற சமயம் ஜனித்தவன் வேடர் கள்ளர் முதலிய நீசர் 
களுக்குத் தலைவனாயும் , தனவானாயும் இருப்பன் . சுபக்கிரகங்களுடைய 
ராசிகள் கேந்திரங்களாகியும் பாபக்கிரகங்கள் பாபராசிகளிலும் 
இருக்க வேண்டுமென்று சில ஆசாரியர்கள் சொல்கின்றனர் . இவ் 
விதமே கர்க்காசாரியாரின் அபிப்பிராயமும் உளது . 

நாற்பத்தொன்றவது அத்தியாயம் முற்றிற்று . 


* 


குறிப்பு : சூரியன் பத்தாமிடத்திலிருக்கும்போது புத சுக்கிரர்களுக்கு 
இலக்கினஸ்திதி சம்பவிக்கின்றதில்லையென்ற ஆசங்கைக்குச் சமாதானம் இந் 
நூலின் 22 -ஆம் அத்தியாயம் 67 - ஆம் சுலோகத்தில் கூறப் பெற்றுளது . ஆங்கு 
கண்டு கொள்க . 


நாற்பத்திரண்டாவது அத்தியாயம் . 

தசாரிஷ்டபலம் . 


சு . 1 . 


சு . 2 . 


பாபக் கிரகத்தின் தசையில் பாபக்கிரகத்தின் அபகார 
காலத்தில் ஜாதகனுக்கு மரணம் சம்பவிக்கும் . இக்கிரகங்கள் பாஸ் 
பர சத்துருக்களாயிருந்து பலஹீனமடைந்திருப்பின் சந்தேகமில்லா 
மல் மரணம் உண்டாகும் 

செவ்வாய் தசையின் சனி அபகார காலத்தில் ஜாதகன் 
தீர்க்காயுளுள்ளவனாயிருப்பினும் , ஜாதகன் நிச்சயமாக மரணமடை 
வன் . அவர் மாரக லட்சணங்களோடு கூடியவராயிருப்பின் சந்தே 
கமேயில்லாமல் மரணம் உண்டாகும் . 

சு . 3. ஆறாமிடத்திலோ அஷ்டமத்திலோ பாபக்ஷேத்திரத் 
திலோ இருக்கும் பாபக்கிரகம் பாபராசியிலிருக்கின்ற மற்றொரு 
பாபக்கிரகத்தால் பார்க்கப்படின் அந்தக் கிரகத்தின் தசையிலோ 
அபகாரத்திலோ மரணம் சம்பவிக்கும் . 

சு . 4. இலக்கினாதிபதிக்குச் சத்துருவான கிரகத்தின் தசை 
யின் அபகா காலம் எதிர்பாராத மரணத்திற்கு ஆளாக்குமென்று 
சத்தியாசாரியார் சொல்லுகின்றார் . 


நாற்பத்திரண்டாவது அத்தியாயம் முற்றிற்று . 


நாற்பத்து மூன்றாவது அத்தியாயம் . 

தசாரிஷ்டபங்கம் . 
சு . 1. மேற்சொன்ன தசாரிஷ்ட கர்த்தாவான கிரகம் பலவா 
னாய் சுபக் கிரகங்களால் பார்க்கப்பட்டு சுபக் கிரகங்கள் மித்துருக் கிர 
கங்கள் இவர்களுடைய திரேக்காணாதி ஷட்வர்க்கங்களிலிருப்பின் 
மரணத்தைச் செய்வதில்லை . 

சு . 2. மூல தசாநாதனுக்கும் லக்கினத்திற்கும் பலமுண்டா 
யிருப்பின் மரணம் ஒருக்காலும் சம்பவிக்காதென்று கூறுக . 

சு . 3. யுத்தத்தில் ஜெயமடைந்து பலவானாய் உச்சம் ஸ்வ 
க்ஷேத்திரம் மித்துருக்ஷேத்திரம் முதலிய விராசிகளில் சுப ஸ்தானங் 
களிலிருக்கின்ற கிரகத்தின் தசாபகாரத்தில் அரிஷ்டபலம் சம்பவிக்கா 
தென்று ஸ்பஷ்டமாய்ச் சொல்லுக , 


நாற்பத்து மூன்றவது அத்தியாயம் முற்றிற்று . 


நாற்பத்து நான்காவது அத்தியாயம். 
உச்ச ஸ்வக்ஷேத்திராதி கிரகஸ்திதி பலன் . 

இவ்வத்தியாயத்தில் சூரியன் முதலிய கிரகங்கள் உச்சாதிராசி 
களில் இருப்பதினாலுண்டாகும் பலன் சொல்லப்படுகின்றது . 

கிரகங்கள் உச்ச ராசிகளில் இருப்பதின் பலன் . 
சு . 1-2-3-4 . சூரியன் உச்சத்திலிருப்பின் அதிக உக்கிரனாயும் , 
அதிக திரவியமுள்ளவனாயும் , மகானாயும் இருப்பான் . சந்திரன் உச் 
சத்திலிருப்பின் சுகமான பட்சணங்கள் நல்ல வஸ்திரங்கள் சம்பத் 
துக்கள் ஆபரணங்கள் ஆகிய இவைகளை 

கிய இவைகளை உடையவனாய் இருப்பான் . 
செவ்வாய் உச்சத்திலிருப்பின் அதிக தேஜசு உள்ளவனாயும் , நிகரற்ற 
பிரதாப சக்தி கர்வம் ஆகிய இவைகளுள்ளவனாயும் இருப்பான் . 
புதன் உச்சத்திலிருப்பின் புத்தி சாமர்த்தியம் தாரணாசக்தி குல 
சிரேஷ்டம் நல்ல வாக்கு சாமர்த்தியம் வித்தியா குணம் ஆகிய இவை 
கள் உள்ளவனாய் இருப்பான் . குரு உச்சத்திலிருப்பின் பிரசித்தி 
பிரபுத்துவம் வித்வத்தன்மை பிறர்களை மரியாதை செய்தல் சுபமான 
தன்மை சாமர்த்தியத்தன்மை ஆகிய இவைகள் உள்ளவனாய் இருப் 
பான் . சுக்கிரன் உச்சத்திலிருப்பின் விலாசத்திலும் ஹாஸ்யத்திலும் 
சங்கீதத்திலும் நடனம் கூத்து வாத்தியம் முதலானவைகளிலும் பிரி 
யமோ சாமர்த்தியமோ உள்ளவனாய் இருப்பான் . சனி உச்சத்தி 
லிருப்பின் அரசனின் ஆக்ஞையைச் செய்கின்றவனாயும் , கிராம நக 
ராதிகளுக்குத் தலைவனாபும் , வன தானியங்கள் உள்ளவனாபும் , கெட்ட 
ஸ்திரீயோடு கூடினவனாயும் இருப்பான் . 

கிரகங்கள் மூலத்திரிகோண ராசிகளில் இருப்பதின் பலன் . 

சு . 5-6-7 . சூரியன் மூலத்திரிகோணத்திலிருப்பின் தனவானா 
யும் , பிரதானியாயும் , அதிக நிபுணனாயும் இருப்பான் . சந்திரன் 
மூலத்திரிகோணத்திலிருப்பின் அநுபவசுகமுள்ளவனாயும் , தனவானா 
யும் இருப்பான் .. 

செவ்வாய் மூலத்திரிகோணத்தி லிருப்பின் 
திருடர்களுக்குத் தலைவனாயும் , சூரனாயும் , 

பயமில்லாதவனாயும் , 
குரூரனாயும் இருப்பான் . புதன் மூலத்திரிகோணத்தி லிருப்பின் 
விநோத சுபாவமுள்ளவனாயும் , காரியங்களை ஜெயிக்கும் வல்ல 


நாற்பத்து நான்காவது அத்தியாயம் . 


359 


மகானா 


மையுடையவனாயும் இருப்பான் . 

மூலத்திரிகோணத்தி 
லிருப்பின் இஷ்ட 

காரியங்களைச் செய்கின்றவனாயும் , 
யும் , நீதிகளை அறிகின்றவனாயும் , சுகியாயும் இருப்பான் . சுச்கிரன் 
மூலத் திரிகோணத்திலிருப்பின் கிராம நகரங்களுக்குப் பிரதானியா 
யும் , பிரபுவாயும் , மிகவும் சௌபாக்கிய முள்ளவனாயும் இருப்பான் . 
சனி மூலத் திரிகோணத்தி லிருப்பின் முடிவான பெருந்தனத்தை 
புடையவனாயும் , வம்ச கர்த்தாவாயும் இருப்பான் . 

கிரகங்கள் ஸ்வக்ஷேத்திரங்களில் இருப்பதின் பலன் . 
சு . S - 9-10-11 . சூரியன் ஸ்வக்ஷேத்திரத்திலிருப்பின் அதிக 
உக்கிரனாயும் , அதிகமேலான கர்மங்களைச் செய்கின்றவனாயும் இருப் 
பான் . சந்திரன் ஸ்வக்ஷேத்திரத்திலிருப்பின் தர்மிஷ்டனாயும் , நல்ல 
மனதை யுடையவனாயும் , சுந்தரனாயும் இருப்பான் . செவ்வாய் ஸ்வ 
க்ஷேத்திரத்திலிருப்பின் பிரபுவாயும் , அதிக குரூரனாயும் , ஸ்திரமுள்ள 
வனாயும் இருப்பான் . புதன் ஸ்வக்ஷேத்திரத்திலிருப்பின் நல்ல வாக் 
கியங்களைச் சொல்பவனாயும் , பண்டிதனாயும் இருப்பான் . குரு ஸ்வ 
க்ஷேத்திரத்திலிருப்பின் காவியம் வேதசாஸ்திரம் இவைகளில் சமர்த்த 
னாயும் , பிரபுவாயும் , மகத்தான வியாபாரத்தை யுடையவனாயும் 
இருப்பான் . சுக்கிரன் ஸ்வக்ஷேத்திரத்திலிருப்பின் கிருஷிகாரியங்களைச் 
செய்பவனாயும் , அதிக தனபுஷ்டி யுடையவனாயும் இருப்பான் . 
சனி ஸ்வக்ஷேத்திரத்திலிருப்பின் மரியாதையுள்ளவனாயும் , துக்கங் 
களினின்று விடுபட்டவனாயும் இருப்பான் . 

கிரகங்கள் மித்துரு ராசிகளில் இருப்பதின் பலன் . 
சு . 12-13-14 . சூரியன் மித்துரு க்ஷேத்திரத்திலிருப்பின் ஸ்திர 
மான பந்து வர்க்கங்கள் உள்ளவனாயும் , பொருள்களைத் தானம் செய் 
கின்றவனாயும் இருப்பான் . சந்திரன் மித்துரு க்ஷேத்திரத்திலிருப்பின் 
எங்கும் சுக வெகுமானங்களை அடைபவனாயும் இருப்பான் . செவ் 
வாய் மித்துரு க்ஷேத்திரத்திலிருப்பின் பந்துக்களையும் , தனங்களையும் காப் 
பாற்றுபவனாய் இருப்பான் . புதன் மித்துரு க்ஷேத்திரத்திலிருப்பின் 
சாதுரியம் ஹாஸ்யரசம் தனம் ஆகிய இவைகள் உள்ளவனாய் இருப் 
பான் . குரு மித்துரு க்ஷேத்திரத்திலிருப்பின் சத்ஜனங்களுக்குப் பூச் 
சிய ஓயும் , மிகவும் மேலான கர்மங்களையுடையவனாயும் இருப்பான் . 
சரன் மித்துரு க்ஷேத்திரத்திலிருப்பின் பந்துக்களிடத்தில் பிரிய 

ளவனாயும் , தன வானாயும் , சூரனாயும் இருப்பான் . சனி மித்துரு 


360 


சாராவளி. 


க்ஷேத்திரத்திலிருப்பின் பரான்னத்தைப் புசிப்பவனாயும் , அதர்மங்களி 
லும் துர்க்கர்மங்களிலும் பிரியமுள்ளவனாயும் இருப்பான் . 
கிரகங்கள் நீச ராசிகளில் இருப்பதின் பலன் . 

. 
சு . 15-16-17-18 . சூரியன் அதிநீசத்திலிருப்பின் 

அடிமை 
வேலை செய்து ஜீவிப்பவனாயும் , பந்துக்களால் தள்ளப்பட்டவனாயும் 
இருப்பான் . சந்திரன் அதிநீசத்திலிருப்பின் குறைந்த புண்ணியம் 
உடையவனாயும் , ரோக பீடிதனாயும் , லோகத்தில் துர்ப்பாக்கியனாயும் 
இருப்பான் . செவ்வாய் நீசத்திலிருப்பின் அனர்த்தங்கள் வியசனங் 
கள் இவைகளினால் பீடிக்கப்பட்டவனாயும் , அதிக தரித்திரனாயும் 
இருப்பான் . புதன் நீசத்திலிருப்பின் சாரமில்லாதவனாயும் , தனது 
பந்துக்களோடும் ஞானிகளோடும் விரோதம் உடையவனாயும் இருப் 
பான் . குரு நீசத்திலிருப்பின் ஆசாரமற்றவனாயும் , அவமானம் அடை 
பவனாயும் , அதிக தரித்திர முடையவனாயும் இருப்பான் . சுக்கிரன் 
நீசத்திலிருப்பின் ஸ்வாதந்திரியமில்லாதவனாயும் , மனைவிக்கு நாசம் 
உண்டு பண்ணுபவனாயும் , கெட்ட சுபாவமுள்ளவனாயும் இருப்பான் . 
சனி நீசத்திலிருப்பின் கெட்ட சுபாவம் 

கெட்ட சுபாவம் துராசாரம் தாரித்திரம் 
முதலியவைகளோடு கூடி இருப்பான் . 

கிரகங்கள் சத்துரு ராசிகளில் இருப்பதின் பலன் . 
சு . 19-20-21 . சூரியன் சத்துரு க்ஷேத்திரத்திலிருப்பின் தாரித் 
திரத்தையும் , தேச பீடையையும் உடையவனாய் இருப்பான் . சந்தி 
ரன் சத்துரு க்ஷேத்திரத்திலிருப்பின் ஹிருதய ரோகம் உள்ளவனாய் 
இருப்பான் . செவ்வாய் சத்துரு க்ஷேத்திரத்திலிருப்பின் பந்தனம் 
சத்துருக்களால் தோல்வியும் தாரித்திரமும் அங்க விகல்பமும் , கெடு 
தியை யுடைய குறியையு முடையவனாய் இருப்பான் . புதன் சத்த ரு 
க்ஷேத்திரத்திலிருப்பின் அறிவு புத்தி இவைகளில்லாதவனாயும் , 
அதிக துக்கமும் தரித்திரமும் உள்ளவனாயும் இருப்பான் . குரு 
சத்துரு க்ஷேத்திரத்திலிருப்பின் பௌருஷ மில்லா தவனாயும் , காது 
கேட்காதவனாயும் , நீதியற்றவனாயும் , தரித்திரனாயும் இருப் 
பான் . சுக்கிரன் சத்துரு க்ஷேத்திரத்திலிருப்பின் அடிமை வேலை 
செய்கின்றவனாயும் , கபட தந்திரங்களையுடையவனாயும் , அதிக துக்கித 
னாயும் இருப்பான் . சனி சத்துரு க்ஷேத்திரத்திலிருப்பின் ஆசார 
மில்லாதவனாயும் , ரோகா திகளால் துக்கமடைபவனாயும் , 
அடைபவனாயும் இருப்பான் . 


துன்னம் 


சு . 22 . 


நாற்பத்து நான்காவது அத்தியாயம் . 

361 
அம்சத்தில் , உச்சம்- ஸ்வக்ஷேத்திரம் - நீசம் . மித்தரு - சத்துரு ராசிகளில் 

கிரகங்கள் இருப்பதின் பலன் . 

எல்லாக் கிரகங்களும் அவரவர்களின் உச்சாம் சகத்தில் 
இருப்பின் பலம் பூர்ணமாக உண்டாகும் . ஸ்வ க்ஷேத்திராம்சகத்தி 
லிருப்பின் ஸ்வ க்ஷேத்திரத்தினுடைய பலம் உண்டாகும் . நீசாம்சத் 
திலும் சத்துரு அம்சத்திலும் இருப்பின் அதம பலம் உண்டாகும் . 
மித்துரு அம்சத்திலிருப்பின் மத்தியம் பலம் உண்டாகும் . 

இரண்டு முதலிய கிரகங்களின் உச்சஸ்திதி பலன் . 
சு . 23. இரண்டு கிரகம் உச்சம் பெறின் தனவானாயும் , கீர்த்தி 
மானாயும் இருப்பான் . மூன்று கிரகம் உச்சம் பெறின் நகரத்திற்கு 
நாதனாயும் , பிரபுவாகவாவது சேனா நாயகனாகவாவது ஆகின்றவனா 
யும் , பிரசித்தனாயும் இருப்பான் . 

சு . 24. நான்கு கிரகம் உச்சம் பெறின் அரசர்களாற் பெறும் 
கீர்த்தியோடு கூடியவனாயும் , பிரபுவாயும் அரசனுடைய தர்மத்தை 
யுடையவனாயும் இருப்பான் . ஐந்து கிரகம் உச்சம் பெறின் பிரசித்த 
னாயும் , அரசனுக்கு இஷ்டமும் சம்மதமுமுள்ளவனாயும் , பலவிதமாக 
விருத்தியடைந்த பொக்கிஷத்தோடு கூடியவனாயும் இருப்பான் . 

சு . 25 . ஆறு கிரகம் உச்சம் பெறின் அரசனாகவும் , வீர்யம் 
ஔதாரியம் (பெருந்தன்மை ) முதலிய குணங்களையுடையவனாகவும் , 
அதிக வாகனங்களுடையவனாகவும் இருப்பான் . 

சு . 26. எல்லாக் கிரகங்களும் உச்சத்திலிருப்பின் சமுத்திரம் 
வரையிலுள்ள எல்லாப் பூமிகளுக்கும் நாதனான சக்கரவர்த்தியாய் 
இருப்பான் . இங்கு புதனும் சுக்கிரனும் சேர்ந்து ஒரே காலத்தில் 
உச்சவிராசியிலிருத்தல் சம்பவிக்காதாதலால் புதனுக்கு உச்சமென் 
பது உச்சாம்சகம் . புதன் உச்சாம்சகம் பெறின் உச்சமெனக் கொள்க 
என்பது பிரமாணாந்தரம் . இவ்விதம் சம்பவிப்பது அரிது .. 
இரண்டு முதலிய கிரகங்களின் மூலத்திரிகோண ஸ்திதி பலன் . 

சு . 27. இரண்டு கிரகம் மூலத்திரிகோணம் பெறின் ஜாதகன் 
குடும்பவானாபும் , குலத்தை அபிவிருத்தி செய்கின்றவனாயும் , பிர 
சித்தியான கீர்த்தியோடுள்ளவனாயும் , சிரேஷ்டனாயும் இருப்பான் . 
( 5. சு . 28. மூன்று கிரகம் மூலத்திரிகோணம் பெறின் அதிக தன 
பானாயும் , சங்கம் கிராமம் இவைகளுக்குத் தலைவனாயும் இருப்பான் . 

46 


362 


சாராவளி. 


பெறுதல் 


நான்கு கிரகம் மூலத்திரிகோணம் பெறின் பிரபுத்துவம் சம்பத்து 
அரசனால் சன்மானம் 

இவைகளை யுடையவனாயும் , 
ஜனங்களுக்குச் சம்மதமுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 29. ஐந்து கிரகம் மூலத்திரிகோணம் பெறின் சைந்யம் 
நகரம் கிராமம் ராஜதானி பொக்கிஷம் இவைகளைக் காப்பாற்றுபவனா 
யும் , ஆதார புருஷனாயும் , குடும்பம் உள்ளவனாயும் , அதிக சுகமுள்ள 
வனாயும் இருப்பான் . 

சு . 30. ஆறு கிரகம் மூலத்திரிகோணம் பெறின் கோபால வம்சத் 
தில் ஜனித்தவனா யிருப்பினும் வித்தை பெருந்தன்மை சம்பத்து 

வைகளையுடையவனாயும் , ராஜ்ஜியத்தை ரட்சிக்கின்றவனாயும் இருப் 
பான் , 


சு . 31 . 


எல்லாக் கிரகங்களும் மூலத்திரிகோணத்திலிருப்பின் 
தனம் நல்ல மனைவி பலம் ( சைந்யம் ) இவைகளையுடையவனாயும், 
எல்லா வித்தைகளிலும் சாஸ்திரங்களிலும் நிபுணத்தன்மையுடையவ 
னாயும் , அரசனாயும் இருப்பான் . 

இரண்டு முதலிய கிரகங்களின் ஸ்வக்ஷேத்திர ஸ்திதி பலன் . 

சு . 32. இரண்டு கிரகம் ஸ்வக்ஷேத்திரம் பெறின் குலமுக்கிய 
னாயும் , பந்துக்களால் பூசிக்கப்பட்டவனாயும் இருப்பான் . மூன்று 
கிரகம் ஸ்வக்ஷேத்திரம் பெறின் வம்சபலத்தைச் செய்கின்றவனாயும் , 
தனவானாயும் , ஸ்தானமானங்களும் யஜசும் உள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 33. நான்கு கிரகம் ஸ்வக்ஷேத்திரம் பெறின் பிரசித்தியான 
வனாயும் , உத்கிருஷ்டமான வியாபாரத்தையுடையவனாயும் , சங்கம் 
புரம் நகரம் ஆகிய இவைகளுக்கு நாதனாயும் இருப்பான் . ஐந்து கிர 
கம் ஸ்வக்ஷேத்திரம் பெறின் அதிக பசுக்கள் பூமி மனைவி 
இவைகளுள்ளவனாயும் , அரச சமானனாயும் இருப்பான் . 

சு . 34. ஆறு கிரகம் ஸ்வக்ஷேத்திரம் பெறின் சப்தசாஸ்திர 
( வியாகரண சாஸ்திர ) த்தில் அறிவுள்ளவனாயும், யஜசு சம்பத்து பந்து 
குதிரை மானம் ஆகிய இவைகளுள்ளவனாயும் இருப்பான் . அரச 
குலத்தில் ஜனித்தவனாயின் அரசனாய் இருப்பான் . 

சு. 35. ஏழு கிரகம் ஸ்வக்ஷேத்திரம் பெறின் சகல சத்துரும் 
களையும் ஜெயிக்கின்றவனாயும் , சக்கரவர்த்தியாயும் இருப்பான் . 


நாற்பத்து நான்காவது அத்தியாயம் . 363 
ரெண்டு முதலிய கிரகங்களின் மித்துரு க்ஷேத்திர ஸ்திதி பலன் . 

இரண்டு கிரகங்கள் மித்துரு க்ஷேத்திரம் பெறின் பந்துக்களுக்கு 
ஆசிரயபூதனாயும் , நல்ல கதைகளைச் சொல்லுபவனாயும் இருப்பான் . 

சு . 36. மூன்று கிரகம் மித்துரு க்ஷேத்திரம் பெறின் பந்துக்கள் 
சிநேகிதர்கள் இவர்களுக்கு உபகாரம் செய்கின்றவனாயும் , அநேகவித 
மான குணங்களினால் பிரசித்தனாயும் இருப்பான் . நான்கு கிரகம் 
மித்துரு க்ஷேத்திரம் பெறின் பிராம்மணர்களையும் தேவர்களையும் பூசிப் 
பதில் பிரியமுள்ளவனாயும் , ஆதார புருஷனாயும் அலங்கரித்துக் 
கொள்ளுவதில் சாமர்த்தியவானாயும் இருப்பான் . 

சு . 37. ஐந்து கிரகம் மித்துரு க்ஷேத்திரம் பெறின் அரசனைத் 
தழுவுகின்றவனாயும் , தனவானாயும் , அல்லது அரசனாயும் நாயகனாயும் 
இருப்பான் . ஆறு கிரகம் மித்துரு க்ஷேத்திரம் பெறின் அதிக 
சாதனங்கள் வாகனம் சம்பத்து அரச சமானத்துவம் ஆகிய இவைக 
ளோடு கூடி இருப்பான் . 

சு . 38. எல்லாக் கிரகங்களும் மித்துரு க்ஷேத்திரம் பெறின் அதிக 
வாகனங்கள் வேலைக்காரர்கள் உபகரண சாமான்கள் ஆகிய இவைகள் 

னாயும், அரசனாயும் இருப்பான் . இனி நீசஸ்திதி பலன் 
சொல்லப்படுகிறது . 

இரண்டு முதலிய கிரகங்களின் நீச க்ஷேத்திர ஸ்திதி பலன் . 

இரண்டு கிரகம் நீசம் பெறின் நீசனாயும் , ஒவ்வொரு சிந்தை 
களும் பல ஆக்ரகங்களும் ( பிடித்தல் எதிர்ப்பு பிடிவாதம் ) உள்ளவனா 
யும் இருப்பான் . 

சு . 39. மூன்று கிரகம் நீசம் பெறின் மூடனாயும் , தர்மஹீன 
னாயும் , தரித்திரனாயும் , சஞ்சரிக்கின்றவனாயும் , அடிமைப்பிரவிருத்தி 
யைச் செய்பவனாயும் இருப்பான் . நான்கு கிரகம் நீசம் பெறின் 
சோம்பலினால் ஒரு தொழிலும் செய்யாதவனாயும் , தரித்திரனாயும் , 
கூலி வேலை செய்கின்றவனாயும் இருப்பான் . 

சு . 40. ஐந்து கிரகம் நீசம் பெறின் வீடும் மனைவியும் இல்லாத 
வனாயும் , அடிமையாயும் இருப்பான் . ஆறு கிரகம் நீசம் பெறின் அடி 
பயம் தண்டம் இவைகளால் மெலிந்தவனாயும் , தளர்ச்சியுள்ளவனாயும் , 
தரித்திரனாயும் ஜீணனாயும் இருப்பான் . 

ஏழு கிரகம் நீசம் பெறின் சன்னியாசியாயும் , பிறரால் 
தள்ளப்பட்ட சாதனங்களுள்ளவனாயும் , எச்சில் சாப்பிடுபவனாயும் 


உள்ளவனா 


சு . 41 . 


வராது . 


364 

சாராவளி. 
ஒரு வஸ்துவும் இல்லாதவனாயும் , வஸ்திரதாரணமில்லா தவனாயும் 
இருப்பான் . இங்கு ஏழு கிரகங்களுக்கும் ஒரேகாலத்தில் நீசஸ்திதி 

ஆதலால் புதனுக்கு நீசாம்சகத்தினைக் கொண்டு இப்பலனை 
நிர்ணயம் செய்யவேண்டும் . இவ்விதம் சம்பவிப்பது அரிது . 
இரண்டு முதலிய கிரகங்களின் சத்துரு க்ஷேத்திர ஸ்திதி பலன் 

சு . 42. இரண்டு கிரகம் சத்துரு க்ஷேத்திரம் பெறின் சதா 
கிலேசமுள்ளவனாயும் , சதா கலகத்திற் பிரியமுள்ளவனாயும் , நிந்தை 
அல்லது அவமதிப்பு உள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 43. மூன்று கிரகம் சத்துரு க்ஷேத்திரம் பெறின் பலவித 
செலவு துக்கம் உள்ள வனாயும் , சிரமப்பட்டு சம்பாதித்த தன நாச 
முடையவனாயும் இருப்பான் . நான்கு கிரகம் சத்துரு க்ஷேத்திரம் 
பெறின் இஷ்டர்களும் மனைவிகளும் புத்திரர்களும் தனமும் நசிப்பவ 
னாயும் , ரோக பீடிதனாயும் இருப்பான் . 

சு . 44. ஐந்து கிரகம் சத்துரு க்ஷேத்திரம் பெறின் பந்துக்களைக் 
கொண்டு பீடையடைபவனாயும் , தண்டங்களினால் ( அடி கொலை ) உபத் 
திரவங்களை யடைந்தவனாயும் இருப்பான் . ஆறு கிரகம் சத்துரு 
க்ஷேத்திரம் பெறின் ரோகங்களால் பீடிக்கப்பட்டவனாயும் சதா துக்க 
முள்ளவனாயும் இருப்பான் . 

ஏழு கிரகம் சத்துரு க்ஷேத்திரம் பெறின் இழிவான 
வம்சத்தில் ஜனித்தவனாயும் , படுக்கை பாய் வஸ்திரம் பக்ஷண சாத 
னங்கள் ஆகிய இவைகள் ஒன்றும் இல்லாதவனாயும் இருப்பான் . 


சு . 45 , 


நாற்பத்துநான்காவது அத்தியாயம் முற்றிற்று . 


. 


நாற்பத்தைந்தாவது அத்தியாயம் . 

ஸ்திரீ ஜாதகம் . 
இவ்வத்தியாயத்தில் ஸ்திரீ ஜாதக பலன்கள் சொல்லப்படுகின் 


றன . 


சு . 1. முன் புருஷ ஜாதகத்தில் சொல்லிய பிரகாரமாகவே 
ஸ்திரீ ஜாதகத்தையும் அறிந்து சொல்லவேண்டும் . இங்கு புருஷ ஜாத 
கத்தைவிட சில விசேஷங்கள் மாத்திரம் ஸ்திரீ ஜாதகத்தில் அதிக 
விஸ்தாரமாய்க் கூறப்படுகின்றன . 

சு . 2. ஸ்திரீ ஜாதகத்தில் எட்டா மிடத்தைக் கொண்டு வைதவ் 
யத்தையும் , ( பர்த்தாவின் ஆயுள் ) சந்திரனைக் கொண்டும் இலக்கினத் 
தைக் கொண்டும் சரீரத்தையும் , ஏழாம் பாவத்தைக் கொண்டு பர்த்தா 
வின் சௌபாக்கியத்தையும் , ஐந்தாம் பாவங்கொண்டு ஸ்திரீ சந்தா 
னத்தையும் , ஒன்பதாம் பாவங்கொண்டு புருஷ சந்தானத்தையும் , 
நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும் . ஸ்திரீ ஜாதகத்தில் சந்தான 
பாவம் எவ்விதத்திலும் ஒன்பதாம் பாவங்கொண்டே கூறவேண்டு 
மென்ப . ஜன்ம லக்கினயோத் ” என்று சொன்னதினால் லக்கினத் 
தைக் கொண்டும் சந்திர லக்கினத்தைக் கொண்டும் பலாபலத்திற்குத் 
தக்கவாறு பாவ பலங்களைக் கூற வேண்டு மென்ப . 

சு . 3. இலக்கினம் சந்திரன் இவர்களுடைய ஸ்திதி இடபம் 
கடகம் முதலான இரட்டை ராசிகளா யிருப்பின் இயற்கையான தன் 
மை நல்ல ஆகிருதி பிரகிருதி அலங்காரம் உத்தம குணம் சௌந்தர் 
யம் இவைகளுள்ளவளாவள் . இலக்கின சந்திரர்களுக்கு சுபதிருஷ்டி 

டாயிருப்பின் இப்பலன் பூர்ணமாயுண்டாகும் . 
* சு . 4. இலக்கினம் சந்திரன் இவர்களுடைய ஸ்திதி மேடம் 
துனம் முதலான ஒற்றை ராசிகளாயிருப்பின் ஸ்திரீத்துவம் குறை 
ந்து புருஷனின் ஆகிருதி பிரகிருதிகளுக்குச் சமத்துவம் உள்ளவளா 
யிருப்பாள் . இலக்கினத்திற்கும் சந்திர லக்கினத்திற்கும் பாபக்கிரகங்க 
ளின் சேர்க்கையோ பார்வையோ இருப்பின் கெட்டசுபாவமுள்ளவளா 
யும் , துக்கமுடையவளாயும் , பாபியாயும் , ஒரு குணங்களுமில்லாத 
வளாயும் இருப்பாள் . இங்கு சொன்ன லட்சணங்கள் கலந்திருப்பின் 


யுண்டாயி 


366 


சாராவளி. 


மிசிர சுபாவமும் மிசிர குணங்களும் உள்ளவளா யிருப்பளென்று 
சொல்க , 

சு . 5. இலக்கினம் சந்திரன் இவைகளில் எதற்குப் பலமதிக 
மிருக்கின்ற தென்றறிந்து அதைக் கொண்டு மேற்சொல்லப்போகிற 
திரிம்சாம்சங்களை குஜாதி கிரகங்களைக் கொண்டு முறையே நிச்சயிக்க 
வேண்டும் . 

Re ம் 
சு . 6-7-8-9-10-11-12-13 . செவ்வாயின் க்ஷேத்திரமான மேடம் 
ஒருச்சிகம் 

கேம் இவைகளிலொன்று லக்கினமாகவோ சந்திரலக்கினமாக 
வோ இருந்து செவ்வாயின் திரிம்சாம்சகத்தில் ஜனித்த ஜாதகி கன் 
னிகையாக இருக்கும்பொழுதே துஷ்டையா யிருப்பாள் . சுக்கிரனின் 
திரிம்சாம் சகத்தில் ஜனித்தவள் கற்பில்லாதவளாய் இருப்பாள் . 
புதனின் திரிம்சாம்சகத்தில் ஜனித்தவள் மாயையுள்ள வளாயிருப் 
பாள் , குருவின் திரிம்சாம்சகத்தில் ஜனித்தவள் பதிவிரதையாயிருப் 
பாள் . சனியின் திரிம்சாம்சகத்தில் ஜனித்தவள் வேலைக்காரியாயிருப் 
பாள் . 

புதனின் க்ஷேத்திரமான மிதுனம் கன்னி இவைகளிலொன்று 
லக்கினமாகவோ சந்திரலக்கினமாகவோ இருந்து செவ்வாயின் திரிம் 
சாம்சகத்தில் ஜனித்த ஸ்திரீ கபட குணமுள்ள வளாயிருப்பாள். 
சுக்கிரனின் திரிம்சாம்சகத்தில் ஜனித்தவள் அதிக காமத்தால் பீடிக் 
கப்பட்டவளாய் இருப்பாள் . புதனின் திரிம்சாம்சகத்தில் ஜனித் 
தவள் குணவதியாயிருப்பாள் . குருவின் திரிம்சாம்சகத்தில் ஜனித் 
தவள் பதிவிரதையாய் இருப்பாள் . சனியின் திரிம்சாம்சகத்தில் 
ஜனித்தவள் நபும்சகத்துவம் உள்ளவளா யிருப்பாள் . 

சுக்கிரனின் க்ஷேத்திரமான இடபம் துலாம் இவைகளிலொன்று 
லக்கின மாகவோ சந்திரலக்கினமாகவோ இருந்து செவ்வாயின் திரிம் 
சாம்சகத்தில் ஜனித்தவள் அதிக துஷ்டையாயிருப்பாள் . சுக்கிரனின் 
திரிம்சாம்சகத்தில் ஜனித்தவள் நல்ல குணங்களுள்ளவளா யிருப் 
பாள் . புதனின் திரிம்சாம்சகத்தில் ஜனித்தவள் சங்கீதம் முதலிய 
வைகளில் அதிக நிபுணத்துவம் உடையவளாயிருப்பாள் . குருவின் 
திரிம்சாம்சகத்தில் ஜளித்தவள் குணவ 

குணவதியாயிருப்பாள் . சனியின் 
திரிம்சாம்சகத்தில் ஜனித்தவள் தனது பர்த்தாவை விட்டு விலகி மற் 
றொரு பர்த்தாவோடு சேருபவளாய் இருப்பாள் . 

சந்திரனின் க்ஷேத்திரமான கடகம் லக்கினமாகவோ சந்திரலக்கி 
ன மாகவோ இருந்து செவ்வாயின் திரிம்சாம்சகத்தில் ஜனித்தவள் 


நாற்பத்தைந்தாவது அத்தியாயம் . 

367 
தன்னிஷ்டப்படி நடப்பவளாயும் , கற்பில்லா தவளாயும் இருப்பாள் . 
சுக்கிரனின் திரிம்சாம்சகத்தில் ஜனித்தவள் குலதூஷணை (கற்பில் 
லாதவள் ) யாய் இருப்பாள் . புதனின் திரிம்சாம்சகத்தில் ஜனித்த 
வள் சிற்பவித்தையுள்ளவளா யிருப்பாள் . குருவின் திரிம்சாம்சகத் 
தில் ஜனித்தவள் அதிக குணவதியாய் இருப்பாள் . சனியின் திரிம் 
சாம்சகத்தில் ஜனித்தவள் புருஷனை இம்சை செய்பவளாயிருப்பாள் . 

சூரியனின் க்ஷேத்திரமான சிம்மம் லக்கினமாகவோ சந்திர லக் 
கினமாகவோ இருந்து செவ்வாயின் திரிம்சாம்சகத்தில் ஜனித்தவள் 
புருஷ ஆசாரமுள்ளவளா யிருப்பாள் . சுக்கிரனின் திரிம்சாம்சகத் 
தில் ஜனித்தவள் கற்பில்லா தவளா யிருப்பாள் . புதனின் திரிம்சாம் 
சகத்தில் ஜனித்தவள் புருஷசேஷ்டையுள்ளவளா யிருப்பாள் . குரு 
வின் திரிம்சாம்சகத்தில் ஜனித்தவள் அரசத்துவ முள்ளவனுக்கு 
மனைவியாயிருப்பாள் . சனியின் திரிம்சாம்சகத்தில் ஜனித்தவள் 
துர்க்குணமுள்ளவளாய் இருப்பாள் . 

குருவின் க்ஷேத்திரமான தநுசு மீனம் இவைகளி லொன்று 
லக்கினமாகவோ சந்திரலக்கின மாகவோ இருந்து செவ்வாயின் திரிம் 
சாம்சகத்தில் ஜனித்தவள் அநேக குணங்களுள்ளவளாய் இருப் 
பாள் . சுக்கிரனின் திரிம்சாம்சகத்தில் ஜனித்தவள் பதிவிரதையா 
யிருப்பாள் . புதனின் திரிம்சாம்சகத்தில் ஜனித்தவள் சிற்பவித்தை 
யில் சாமர்த்திய முள்ளவளாயிருப்பாள் . குருவின் திரிம்சாம்சசுஎத் 
தில் ஜனித்தவள் அதிக குணங்களுள்ளவளாயிருப்பாள் . சனியின் 
திரிம்சாம்சகத்தில் ஜனித்தவள் கொஞ்சம் இன்பமுள்ளவளாயிருப் 
பாள் . 

சனியின் க்ஷேத்திரமான மகரம் கும்பம் இவைகளிலொன்று 
லக்கினமாகவோ சந்திரலக்கினமாகவோ இருந்து செவ்வாயின் திரிம் 
சாம்சகத்தில் ஜனித்தவள் வேலைக்காரியாய் இருப்பாள் . சுக்கிரனின் 
திரிம்சாம்சகத்தில் ஜனித்தவள் பிரசவிக்காத மலடியாயிருப்பாள் . 
புதனின் திரிம்சாம்சகத்தில் ஜனித்தவள் கற்பில்லா தவளாய் இருப் 
பாள் . குருவின் திரிம்சாம்சகத்தில் ஜனித்தவள் பதிவிரதையாய் 
இருப்பாள் . சனியின் திரிம்சாம்சகத்தில் ஜனித்தவள் நீச்ச புரு 
ஷர்களிடத்தில் பிரியமுள்ளவளாயிருப்பாள் . 

சு . 14. சனி க்ஷேத்திரத்தில் சுக்கிரனின் அம்சகமும் , சுக்கிர 
க்ஷேத்திரத்தில் சனி அம்சகமும் வரினும் , இந்த சுக்கிரனுக்கும் 
சனிக்கும் பாஸ்பர திருஷ்டியுண்டடாயிருப்பினும் அல்லது இடபயோ 


5 


368 


சாராவளி. 


சு . 15 . 


துலாமோ இலக்கின மாகி லக்கினாம்சக ராசி கும்பமாகவரினும் ஸ்திரீ • 
கட்கு காமோத்தீபனம் அதிகம் வர்த்தித்திருக்கும் (விருத்தியா 
யிருக்கும் ) . அதனை நிவிர்த்திக்கும் பொருட்டு புருஷரூபத்தில் 
அவயவம் உண்டுபண்ணி தானாகவே தன்னுடைய அபீஷ்டத்தை 
நிறைவேற்றிக் கொள்ளுபவளாக இருப்பாள் . 

ஏழா மிடத்தில் கிரகமிருந்து சுபதிருஷ்டியில்லா தி 
ருப்பின் பர்த்தா கெட்டவனாய் இருப்பான் . ஏழாம் பாவம் சரராசி 
யாயிருப்பின் பெரும்பாலும் பர்த்தா அன்னிய தேசத்தில் வசிக் 
கின்றவனாய் இருப்பான் . ஏழாமிடத்தில் புதனாவது சனியாவது 
இருப்பின் பர்த்தா நபும்சகனாய் (புருஷத்தன்மை இல்லாதவனாப் ) 
இருப்பான் . 

சு. 16. கன்னிகையின் ஏழாம் பாவத்தில் சூரியனிருப்பின் 
பர்த்தாவினால் விலக்கப்படுவாள் . அங்கு செவ்வாயிருப்பின் விவாக 
மானவுடனேயே பர்த்தா மரணமடைவான் . பாபதிருஷ்டியோடு 
கூடிய சனி ஏழாம் பாவத்திலிருப்பின் விவாகத்திற்கு அதிக கால 
தாமத முண்டாகும் . 

சு . 17. பலஹீனனான பாபக்கிரகம் மற்ற கிரகங்களால் பார்க் 
கப்பெற்று ஏழாமிடத்திலிருப்பின் பர்த்தாவினால் விலக்கப்படுவாள் . 
ஏழாமிடத்தில் பாபக்கிரகங்களிருப்பின் வைதவ்வியமே சம்பவிக்கும் . 
ஆனால் சுபர்களும் பாபர்களும் சேர்ந்து ஏழாமிடத்திலிருப்பின் முத 
லில் பர்த்தா விலக்குகையோ இறக்குகையோ உண்டாகி பிறகு அன் 
னிய பர்த்தாவினிடம் சேர்ந்து வாழ்பவளாய் இருப்பாள் . 

சு . 18. ஸ்திரீ ஜாதகத்தில் செவ்வாய் க்ஷேத்திரத்தில் சுக்கிர 
னும் , சுக்கிர க்ஷேத்திரத்தில் செவ்வாயும் , நவாம்சத்திலிருப்பின் 
அன்னிய புருஷனை அடைகின்றவளாயிருப்பாள் . மேற்சொன்னவா 
றிருந்து ஏழாமிடத்தில் சந்திரனிருப்பின் அவள் பர்த்தாவினுடைய 
சம்மதத்தின் பேரில் அன்னிய புருஷனைச் சேருபவளாயிருப் 
பாள் . 
சு . 19 . 

மேடமோ விருச்சிகமோ மகரமோ கும்பமோ இலக் 
கினமாகி அந்த லக்கினம் பாபக்கிரக திருஷ்டியோடு கூடி சந்திரனும் 
சுக்கிரனும் ஒன்று சேர்ந்திருப்பின் மாதாவினோடு தானும் கற்பில் 
லாதவளாய் இருப்பாள் . 

சு : 20. ஏழாம்பாவம் செவ்வாயின் நவாம்சத்தோடும் சனியின் 
திருஷ்டியோடுங் கூடியிருப்பின் யோனிரோக முள்ளவளாய் இருப் 


நாற்பத்தைந்தாவது அத்தியாயம் . 369 
பாள் . ஏழாமிடத்திற்குச் சுபக்கிரகங்களுடைய நவாம்சம் உண்டா 
யின் பர்த்தாவிற்கு அநுகூலமுள்ளவளாயும் சௌபாக்கியமுள்ளவளா 
யும் இருப்பாள் . 

சு . 21. ஸ்திரீ ஜாதகத்தில் ஏழாம் பாவம் சனி க்ஷேத்திரமாக 
வோ சனியின் நவாம்சமாகவோ இருப்பின் பர்த்தா கிழவனாயும் , மூர் 
க்கனாயு மிருப்பான் . செவ்வாய் க்ஷேத்திரமாகவோ செவ்வாய் 
நவாம்சமாகவோ இருப்பின் பர்த்தா ஸ்திரீலோலனாயும் , கோபகுண 
முடையவனாயும் இருப்பான் . 

சு . 22. ஏழாம் பாவம் சுக்கிர க்ஷேத்திரமாகவோ சுக்கிரநவாம் 
சமாகவோ இருப்பின் சௌந்தர்ய சௌபாக்கிய குணத்தையுடைய 
பர்த்தா உண்டாவான் . புத க்ஷேத்திரமாகவோ புத நவாம்சமாக 
வோ இருப்பின் பர்த்தா எல்லாவற்றிலும் சூட்சும புத்தியுடையவனா 
யும் , வித்வானாயும் , சிற்பசாஸ்திரம் அறிந்தவனாயும் இருப்பான் . 

சு . 23. ஏழாம் பாவம் சந்திர க்ஷேத்திரமாகவோ சந்திர நவாம் 
சகமாகவோ இருப்பின் பர்த்தா காமார்த்தனும் கடினமான மனதில் 
லா தவனுமாய் இருப்பான் . குரு க்ஷேத்திரமாகவோ குரு நவாம்சக 
மாகவோ இருப்பின் பர்த்தா குணவானாபும் , ஜிதேந்திரியனாயும் இருப் 
பான் . 

சு . 24. ஏழாம் பாவம் சூரிய க்ஷேத்திரமாகவோ சூரிய நவாம் 
சமாகவோ இருப்பின் அநேக வியாபாரங்களுள்ளவனாயும் , மிகவும் 
கூர்மையுள்ளவனாயும் இருப்பான் . ஏழாம் பாவத்தில் கிரகங்களி 
ருப்பின் அவர்களைக் கொண்டும் , கிரகங்களில்லாவிடின் இராசி 
அமிசம் இவைகளின் அதிபர்களில் பலமுள்ளவர்களைக் கொண்டும் , 
பர்த்தாவினுடைய ஆகிருதி பிரகிருதி முதலானவைகளை நிச்சயித் 
துச் சொல்ல வேண்டும் . 

சு . 25. சந்திரனும் சுக்கிரனும் ஒன்றுசேர்ந்து இலக்கினத்தி 
லிருப்பின் பொறாமையுள்ளவளும் , சுகாசக்தியுள்ளவளுமா யிருப்பாள் . 
புதனும் சந்திரனும் சேர்ந்து இலக்கினத்தி லிருப்பின் சுகமுள்ளவ 
ளாயும் , கலா வித்தைகளில் சாமர்த்திய முள்ளவளாயும் , அநேக 
குணங்களுடையவளாயும் , விநயமுள்ளவளாயும் இருப்பாள் . 

சு . 26 . சுக்கிரன் புதன் இவர்கள் ஒருமித்து இலக்கினத்தி 
லிருப்பின் சௌந்தர்யமும் , சௌபாக்கியமும் , கலா வித்தைகளில் 
நிபுணத்துவமும் உள்ளவளாயிருப்பாள் . சுபக்கிரகங்கள் எல்லோரும் 

47 


370 


சாராவளி. 


ஒன்று சேர்ந்து இலக்கினத்திலிருப்பின் அதிக வேலைக்காரிகளும் , 
வஸ்திர திரவியங்களும் , அலங்காரங்களும் , அதிக சுகமும் சம் 
பத்தும் உள்ளவளாயிருப்பாள் . பாபர்கள் இலக்கினத்தி லிருப்பின் 
பலவிதத்தினால் அசுகமும் , துக்கமும் , மற்ற தோஷங்களும் கூடிய 
வளாயிருப்பாள் . 

சு . 27. ஸ்திரீ ஜாதகத்தில் இலக்கினத்திற்காவது சந்திர லக் 
கினத்திற்காவது எட்டாம் பாவத்தில் பாபக்கிரகம் (சூரியன் செவ் 
வாய் சனி ராகு கேது ) இருப்பின் வைதவ்யம் உண்டாகும் . அந்த 
வைதவ்யம் அஷ்டமாதி யிருக்கும் நவாம்ச ராசிக்கதிபனின் தசா 
காலத்தில் சம்பவிக்கின்றது . " ஏகம் த்வௌ நவ விம்சதி ” என்று 
தொடங்கி நிஸர்க்க தசைக்குச் சொல்லிய 

சம்வத்சரத்தில் 
(விவாகம் ஆனபிறகு அத்தனைவருடம் கழியும்போது ) ஆகுமென்று 
ஹோரா வியாக்கியான முடையார் கூறுகின்றனர் . இங்கு அஷ்ட 
மத்தில் பாபக்கிரகம் இருக்கும்போது இரண்டாமிடத்தில் சுபக்கிர 
கமிருப்பின் வைதவ்யம் வருவதில்லை யென்றும் அந்த ஸ்திரீக்கே 
மரணம் சம்பவிக்கு மென்றும் சொல்க . 

சு . 28. சந்திரன் , ஐந்தாமிடத்திலோ ஒன்பதாமிடத்திலோ 
இருந்தாலும் , கன்னி விருச்சிகம் இடபம் சிம்மம் இந்த விராசிகள் 
புத்திரபாவமானாலும் அதற்குச் சுபக்கிரகத்தினுடைய யோகமும் 
திருஷ்டியும் உண்டாயிா 

உண்டாயிருப்பினும் அற்ப புத்திரர்கள் உண்டாவார்கள் . 
ஐந்தாமிடத்திற்குப் பாபர்களுடைய சேர்க்கையோ பார்வையோ 
உண்டாயிருப்பின் அற்ப புத்திரர்கள் உண்டாவார்கள் . 

சு . 29. புதன் சுக்கிரன் சந்திரன் இவர்கள் பலஹீனர்களாயும், 
சனி மத்தியம பலத்தையுடையவனாயும் , மற்றக் கிரகங்கள் ( சூரியன் 
செவ்வாய் குரு ) பலவான்களாயும் , இலக்கினம் ஒற்றை ராசியாயும் 
இருப்பின் அப்போது ஜனித்த ஸ்திரீ புருஷனுடைய ஆகிருதி பிர 
கிருதி பிரவிருத்திகளுள்ள வளாகி உலகத்தில் சஞ்சரிக்கின்றவ 
ளாகவே இருப்பாள் , 

சு . 30. பாபக் கிரகம் ஏழாமிடத்திலிருந்தால் வைதவ்யம் 
உண்டாகுமென்று முன் சொன்னோமல்லவா ? 

கிரகம் ஒன்பதா 
மிடத்திலிருப்பின் அந்தக் கிரகம் தனக்குரிய பிரவிரஜ்யயைக் 
கொடுப்பதால் அந்த ஸ்திரீ வைதவ்யம் அடைவதில்லை . 

சு . 31. புதன் குரு சுக்கிரன் சந்திரன் இவர்கள் மிகவும் பல 
வான்களாகி எந்த ராசிகளிலாவது இருந்து இலக்கினம் ஒற்றை ராசி 


நாற்பத்தைந்தாவது அத்தியாயம் . 


371 


யாக இருக்குமாயின் அந்த ஸ்திரீ அநேக சாஸ்திரங்களில் நிபுணத்து 
வம் உள்ளவளாயும் , உபநிஷத் சித்தாந்தங்களை பிரதிவாதிக்கின்றவ 
ளாயும் இருப்பாள் . 

சு . 32. மேற்சொன்ன பலன்களெல்லாம் ஜா தகம் பிரச்னம் 
விவாககாலம் 

கன்னிகையை மணம் பேசுங்காலம் இவைகளுக்கும் 
பொருந்தும் . ஸ்திரீ ஜாதகத்தில் சொல்லிய பலன்கள் அவஸ்தானு 
சரணம் புருஷ ஜாதங்களுக்கும் பொருந்தும் . 


| 


நாற்பத்தைந்தாவது அத்தியாயம் முற்றிற்று . 


1 . 


நாற்பத்தாறாவது அத்தியாயம் . 


நிர்யாண லட்சணம் . 


இவ்வத்தியாயத்தில் நிர்யாண லட்சணங்கள் மிகத் தெளிவாய்ச் 
சொல்லப்படுகின்றன . 

சு . 1. சூரியன் முதலான ஏழு கிரகங்கள் அஷ்டமத்திலிருந் 
தால் முறையே அக்கினி , ஜலம் , ஆயுதம் , ஜுரம் , ரோகம் , ( அஞ்ஞான 
வியாதி ) தாகம் , பசி இவைகளின் மூலமாக மரணம் உண்டாகும் . 
அஷ்டமம் சரராசியாயின் அன்னிய தேசத்திலும் , ஸ்திரராசியாயின் 
தனது வீட்டிலும் , உபயராசியாயின் வழியிலும் மரணம் உண்டாகு 
மென்று கூறுப . 

சு . 2. எட்டாமிடத்தில் ஒரு கிரகமும் இல்லையெனில் எட்டா 
மிடத்தைப் பார்க்கின்ற கிரகங்களில் பலவானாயிருக்கின்ற கிரகத் 
திற்குச் சொல்லிய வாதாதி தோஷங்களினால் மரணம் உண்டாகும் . 
பலவானான பலகிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ உண்டா 
யிருப்பின் அக்கிரகங்களுக்குள்ள வாதாதி தோஷங்களால் பலவித 
மான ரோகமும் மரணமும் உண்டாகும் . அஷ்டமபாவம் காலபுருஷ 
னின் அவயவாதிகளில் எவ்வங்கமாயிருக்கு மென்பதை யறிந்து 
அவ்வங்கத்தில் அக்கிரகத்திற்குச் சொல்லிய வாதாதி ரோகங்களி 
னால் மரணம் உண்டாகுமென்று சொல்ல வேண்டும் . 

இனி மிருத்தியு தோஷம் சொல்லப்படுகின்றது . 
சு . 3. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து நான்காமிடத்திலோ பத் 
தாமிடத்திலோ அல்லது இவற்றுள் ஒரு கிரகம் நான்காமிடத்திலோ 
மற்றொருகிரகம் பத்தாமிடத்திலோ இருப்பின் மலையினுச்சியிலிருந்து 
வீழ்ந்தோ கற்களினாலடிபடுதல் முதலிய வைகளினாலோ மரணம் 
சம்பவிக்கும் . செவ்வாய்பத்தாமிடத்திலும் சந்திரன் ஏழாமிடத்திலும் 
சனி நான்காமிடத்திலுமிருப்பின் கிணற்றில் விழுந்து மரணமடை 
வான் . பாபவீட்சண்யத்தைப்பெற்று சூரிய சந்திரர்கள் கன்னியாவிரா 
சியிலிருப்பின் சொந்த ஜனங்கள் மூலமாக மரணமடைவான் . மீன 
விராசிலக்கினமாகி அதில் சூரிய சந்திரர்கள் சேர்ந்திருப்பின் ஜலத்தில் 
மூழ்கி மரணமடைவான் . (இங்கு லக்கினம் மீனமாயிருக்க வேண்டு 


சு . 6 . 


நாற்பத்தாறாவது அத்தியாயம் . 373 
மென்கிற நியதியில்லை. உபயராசிகளில் ஏதாவதொன்று லக்கின மாயி 
ருத்தல்வேண்டு மென வராக ஹோரையில் கூறப்பட்டுளது .) 

சு . 4. சனி கடகத்திலும் சந்திரன் மகரத்திலும் இருப்பின் 
ஜலோதரத்தால் மரணம் சம்பவிக்கும் . சந்திரன் பாபரின் மத்தியில் 
மேடத்திலாவது விருச்சிகத்திலாவது இருப்பின் அக்கினியினாலோ 
ஆயுதத்தினாலோ மரணம் உண்டாகும் . ஜலோதரம் = பெருவயிறு . 

சு . 5. சூரியன் பாபரின் மத்தியில் கன்னியா விராசியிலிருப் 
பின் இரத்தக்கெடுதியின் மூலமான ரோகத்தினாலோ சரீரம் மெலித 
லினாலோ மரணம் உண்டாகும் . 

மகரம் கும்பம் இவைகளில் சந்திரன் பாப மத்தியத்தி 
லிருப்பின் கயிற்றினாலோ நெருப்பினாலோ விழுதலினாலோ மரணம் 
சம்பவிக்கும் என்பது நிச்சயம் . சாணக்கியரும் இவ்விதமே கூறு 
கின்றார் . 

சு . 7. ஐந்தாமிடத்திலும் ஒன்பதாமிடத்திலும் பாபக்கிரக 
திருஷ்டியோடு பாபக்கிரகங்களிருந்து சுபரின் வீட்சண்யம் இல்லா 
மலிருப்பின் பந்தனமூலமாக மரணம் உண்டாகும் . அஷ்டம பாவம் 

பாசத்திரேக்காணமோ + சர்ப்பத்திரேக்காணமோ - நிகளத்திரேக் 
காணமோ இவற்றுளொன்றை உடைத்தானாலும் பந்தன ( ஜெயில் 
வாசம் ) நிமித்தம் மரணம் உண்டாகும் . திரேக்காணஸ்வரூபத்தை 
ஹோரா சாஸ்திரத்தைக் கொண்டு அறிய வேண்டும் . 

சு . 8. மீனவிராசி லக்கினமாகி அதில் சூரியனும் , சந்திரன் ஒரு 
பாபியோடு ஏழாமிடமான கன்னியிலும் சுக்கிரன் மேடத்திலும் 
இருப்பின் தனது கிருகத்தில் ஸ்திரீயின் காரணமாக மரணம் உண் 
டாகு மென்று சிலர் சொல்லுகின்றனர் . 

சு . 9. சூரியனோ செவ்வாயோ நான் காமிடத்திலும் சனி பத் 
தாமிடத்திலும் இருந்தாலும் இலக்கினத்திலோ ஐந்தாமிடத்திலோ 
ஒன்பதாமிடத்திலோ பாபர்களோடு கூடிய சந்திரன் இருந்தாலும் 
கழுவினால் மரணம் உண்டாகும் . 

கடகத்தின் 2 - ஆவதும் 3 - ஆவதும் பாசத்திரேக்காணமாம் . 
t கடகத்தின் 2 - ஆவதும் 3 - ஆவதும், விருச்சிகத்தின் 1 - ஆவதும் 2 -ஆவ 
தும், மீனத்தின் 3 - ஆவதும் சர்ப்பத்திரேக்காணமாம் . 

1 மகரத்தின் 1 - ஆவது திரேக்காணம் நிகௗத்திரேக்காணம் . 


374 


சாராவ 

வளி . 


சு . 10. சூரியன் நான்காமிடத்திலும் செவ்வாய் , க்ஷண சந்தி 
ரன் அல்லது சனி இவர்களுடைய திருஷ்டியோடு பத்தாமிடத்திலு 
மிருந்தால் விறகினாலோ தடியினாலோ ஏற்பட்டுள்ள வெட்டு அடி 
இவைகளின் காரணமாக மரணம் சம்பவிக்கும் . 

சு . 11. க்ஷண சந்திரன் அஷ்டமத்திலும் செவ்வாய் பத்தா 
மிடத்திலும் சனி லக்கினத்திலும் சூரியன் நான்காமிடத்திலும் இருப் 
பின் தடியடியின் மூலமாக மரணம் சம்பவிக்கும் . அதுபோலவே 
க்ஷணசந்திரன் பத்தாமிடத்திலும் செவ்வாய் ஒன்பதாமிடத்திலும் 
சனி லக்கினத்திலும் சூரியன் ஐந்தாமிடத்திலும் இருப்பின் புகை 
அக்கினி பந்தனம் அடி இடி இவைகளினாலோ மற்றும் ஹேமதண் 
டத்தினாலோ ( தடி ) மரணம் உண்டாகுமென்று சொல்க . 

சு . 12. செவ்வாய் நான்காமிடத்திலும் சூரியன் ஏழாமிடத்தி 
லும் சனி பத்தா மிடத்திலும் இருப்பின் ஆயுதம் அக்கினி ராஜ 
கோபம் இவை காரணமாக மரணம் சம்பவிக்கும் . 

சு . 13. செவ்வாய் 10 - ஆமிடத்திலும் சந்திரன் 4 - ஆமிடத்தி 
லும் சனி 2 - ஆமிடத்திலும் இருப்பின் விரணத்தினால் புழுத்து மர 
ணம் உண்டாகும் . சூரியன் 10 - ஆமிடத்திலும் செவ்வாய் 4 - ஆமி 
டத்திலும் இருப்பின் கள் குடித்து மயங்கி விழுதலினால் மரண 
முண்டாகும் . ( வாகனாதிகளிலிருந்து விழுந்து மரணமடைவனென்று 
பிருகஜ் ஜாதகம் முதலியவைகளில் காணப்படுகின்றது . ) 

சு . 14. ஏழாமிடத்தில் செவ்வாயும் இலக்கினத்தில் க்ஷணசந் 
திரனும் சூரியனும் சனியும் சேர்ந்திருப்பின் யந்திரத்தினால் நசுக்கப் 
பட்டு மரணம் உண்டாகும் . 

சு . 15. செவ்வாய் துலாத்திலும் சூரியன் செவ்வாய் க்ஷேத் 
திரத்திலும் ( மேடம் விருச்சிகம் ) சந்திரன் சனி க்ஷேத்திரத்திலும் 
( மகரம் கும்பம் ) இருப்பின் விண்மத்தியில் ( மலம் ) மரணம் சம்ப 
விக்கு மென்ப . ( வராக ஹோரையில் கருத்து வேறுபட்டுளது . ) 

சு . 16. க்ஷண சந்திரன் பத்தாமிடத்திலும் சூரியன் ஏழா 
மிடத்திலும் செவ்வாய் நான்காமிடத்திலும் இருப்பின் விண்மத்தி 
யில் மரணம் சம்பவிக்குமென்று சித்தசேனன் சொல்லுகின்றார் . 

சு . 17. பலவானான செவ்வாயினுடைய பார்வையோடு கூடிய 
r ண சந்திரன் ஏதாவதொரு ராசியிலும் சனி எட்டாமிடத்திலு 
மிருப்பின் பகந்தரம் முதலிய வியாதிகளினால் பாதையடைந்து கிரு 


நாற்பத்தாறாவது அத்தியாயம் . 


375 


* மிகள் உண்டாகியோ எரிவு உண்டாகியோ ஆயுதக்கிரியையால் வேத 
னைப்பட்டு மரணத்தையடைவான் . 


சு . 18. சூரியனும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்து ஏழாமிடத்தி 
லும் சனி அஷ்டமத்திலும் சந்திரன் நான்காமிடத்திலு மிருப்பின் 
பட்சிகளின் மூலம் மரணம் உண்டாகும் . 

சு . 19. சூரியன் லக்கினத்திலும் செவ்வாய் ஐந்தாமிடத்தி 
லும் சனி எட்டாமிடத்திலும் சந்திரன் ஒன்பதாமிடத்திலுமிருப் 
பின் மலையினுச்சியிலிருந்து கீழே விழுந்தோ ஆயுதம் இடி உல்கா 
( எரி நட்சத்திரம் கொள்ளிமீன் ) இவைகளினாலோ சுவர் விழுந்தோ 
பாச பந்தத்தினாலோ மரணம் உண்டாகும் . 

சு . 20. ஜன்ம லக்கினத்தினுடைய நவாம்சராசியின் அதிப 
னிருக்கின்ற ராசிக்குச் . சொன்ன விடத்தில் மரணம் உண்டாகு 
மென யவனாசாரியார் கூறுகின்றார் . ( மேடத்திற்கு ஆடுகளுடைய 
சஞ்சாரஸ்தலம் ( காடு ) . இடபத்திற்கு பசுக்களை மேய்க்குந் தலம் . 
மிதுனத்திற்கு வீடு . கடகத்திற்கு ஜலஸ்தானம் , சிம்மத்திற்குக்காடு 
குகை இவைகளைக் கண்டுகொள்க . ) இங்கு கிரகங்களுடைய யோக 
திருஷ்டி முதலிய வைகளுண்டெனில் அதனையு மனுசரித்து ஸ்தான 
பேதத்தை யுக்தியினால் ஆலோசித்துச் சொல்லவேண்டும் . 

சு. 21. இலக்கினத்திலுதித்த நவாம்ச சங்கியைக்குத் தக்கவாறு 
மரணசமயம் மோகாலஸ்யம் ( மயக்கம் ) சம்பவிக்கும் . அதற்குத் தனது 
சாசியதிபனின் திருஷ்டியுண்டாயின் அந்த எண்ணை இரட்டித்தும் , 
சுபதிருஷ்டியுண்டாயின் மூன்றால் பெருக்கியும் மோகாலஸ்யம் 
இத்தனை முறையுண்டாகு மென்று சொல்க . 

சு . 22. இலக்கின ஸ்புடத்திற்கு உரிய திரேக்காணமுதல் 22 
ஆவது திரேக்காணத்தின் அதிபன் எந்த கிரக மென்றறிந்து அந்தக் 
கிரகத்தினால் மரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் . அந்த திரேக் 
காணமானது மரணத்திற்குப் பிரதான காரண மென்று பல ஆசாரி 
யார்கள் சொல்லுகின்றார்கள் . 22 - ஆம் திரேக்காணாதிபனால் முன் 
சொன்ன பிரகாரம் “ சிகி ஜலஹு தபுக் இவை முதலிய நியாப மநு 
சரித்து மரணஹேதுவைக் கற்பித்துச் சொல்ல வேண்டும் . 

சு . 23. இனி 22 - ஆம் திரேக்காணத்தைக்கொண்டு மரண நிச்ச 
யத்தைச் சொல்லுகின்றனர் . 


376 


சாராவளி. 


மேட விராசியின் முதல் திரேக்காணமாய் பாபக்கிரகங்களின் 
சேர்க்கையோ பார்வையோ பெறின் ஜலம் சர்ப்பம் விஷம் 

பித்தம் 
இவைகளின் காரணமாக மரணம் சம்பவிக்கும் . 

சு . 24. மேடத்தின் மத்தியம திரேக்காணமாயின் ஜலம் புழுபனி 
ஆரண்யம் இவைகள் மரணத்திற்குக் காரணமாகும் . கடைசித்திரேக் 
காணமாயின் தடாகத்திலோகிணற்றிலோவிழுந்து மரணம் அடைவன் . 
சு . 25. இடபத்தின் 

டபத்தின் முதல் திரேக்காணமாயின் ஒட்டகம் 
குதிரை கழுதை இவைகளினால் மரணம் உண்டாகும் . மத்தியம் திரேக் 
காணமாயின் பித்தம் அக்கினி வாதம் திருடர் இவைகளின் காரணத் 
தினால் மரணம் சம்பவிக்கும் . 

சு . 26. இடபத்தின் கடைசித் திரேக்காணமாயின் வாகனம் 
பீடம் குதிரை முதலானவைகளிலிருந்து வீழ்ந்தோ யுத்தரங்கத்தில் 
ஆயுதத்தினா லடிபட்டோ மரணமடைவன் . 

சு . 27. மிதுனத்தின் முதல் திரேக்காணமாயின் காச சுவாசங் 
களினால் மரணம் சம்பவிக்கும் . மத்தியம திரேக்காணமாயின் ஜன்னி 
பாதம் விஷம் காளை செந்நாய் எருமை இவைகளின் மூலமாக மரணம் 
சம்பவிக்கும் . 

சு . 28. மிதுனத்தின் கடைசித் திரேக்காணமாயின் காற்று 
( அதாவது வாதவாயுக்கள் ) வாள் நாற்கால் பிராணிகள் யானை இவை 
களின் மூலமாகவோ மலையிலிருந்து விழுந்தோ வனத்தில் கிடந் தோ 


மரணம் 

அடைவன் . 


காரணமாக 

மரணம் 


சு . 29-30 . கடகத்தின் முதல் திரேக்காணமாயின் முதலைகள் 
துஷ்டர்கள் சுவப்பனம் இவைமூலமாக மரணம்சம்பவிக்கும் . மத்தியம 
திரேக்காணமாயின் அடி இடி விஷமுண்ணல் பயமடைதல் இவை 

சம்பவிக்கும் . கடைசித் திரேக்காணமாயின் 
ஈரல் பிரமேகம் குன்மம் இவைகளினால் மரணம் சம்பலிக்கும் . 

சு . 31. சிம்மத்தின் முதல் திரேக்காணமாயின் ஜலத்தில் 
வீழ்ந்தோ விஷமத்தினாலே பாதரோகத்தினாலோ மரணம் அடை 
வன் . மத்தியம் திரேக்காணமாயின் ஜல விகாரங்களான ரோகங்களி 
னால் வனப்பிரதேசத்திலிருந்து மரணம் அடைவன் . 

சு . 32. சிம்மத்தின் கடைசித் திரேக்காணமாயின் விஷம் ஆயு 
தம் அடி தட்டல் முட்டல் வீழ்தல் இவைகளினால் நிச்சயமாய் மா 
ணம் உண்டாகும் . 


நாற்பத்தாறாவது அத்தியாயம் . 377 
சு . 33. கன்னியின் முதல் திரேக்காணமாயின் சிரோரோகம் 
வாதகோபம் இவைகளினால் மரணம் உண்டாகும் . மத்தியம திரேக் 
காணமாயின் சுவப்பனம் மற்றும் துஷ்ட ஜந்துக்கள் வனம் மலை 
கோட்டை கிடங்கு அரச புத்திரர்கள் இவைகள் மூலமாக மரணம் 
சம்பவிக்கும் . 

சு . 34. கன்னியின் கடைசித் திரேக்காணமாயின் ஒட்டகம் 
கழுதை ஆயுதம் ஜலம் அடி இடி இவைகளினாலோ ஸ்திரீயால் சமைத் 
துக் கொடுக்கப்பட்ட அன்னபான சாதனங்களின் மூலமாகவோ 
ணம் சம்பவிக்கும் . 

சு . 35. துலாத்தின் முதல் திரேக்காணமாயின் ஸ்திரீகளாலோ 
நாற்கால் ஜெந்துக்களாலோ வீழ்தலாலோ மரணம் உண்டாகும் . 
மத்தியமதிரேக்காணமாயின் உதரவியாதியினால் மரணம் சம்பவிக்கும் . 
கடைசித்திரேக்காணமாயின் சர்ப்பம் துஷ்ட ஜெந்துக்கள் ஜலம் ஜல 
ஜெந்துக்கள் இவைகளினால் மரணம் உண்டாகும் . 

சு . 36. விருச்சிகத்தின் முதல் திரேக்காண்மாயின் விஷம் ஆயு 
தம் ஸ்திரீயினால் சமைத்துக் கொடுக்கப்பட்ட அன்னபானாதிகள் 
இவைகளின் மூலமாக மரணம் உண்டாகும் . மத்தியம் திரேக்காண 
மாயின் வஸ்திரம் சுமை ஸ்ரவணம் ( அஃதாவது வியர்வை மூத்திரம் ) 
இவைகள் மூலமாக மரணம் சம்பவிக்கும் . 

சு . 37. விருச்சிகத்தின் கடைசித் திரேக்காணமாயின் கல் மண் 
ணாங் கட்டிகளால் அடிபட்டோ கணுக்காலின் எலும்பு நொறுங்கி 
வேதனைப்பட்டோ மரணம் அடைவன் . 

சு . 38. தஙசின் முதல் திரேக்காணமாயின் பலவித குஹ்ய 
ரோகங்களினாலும் அல்லது வாதரோகங்களினாலும் மரணம் உண்டா 
கும் . மத்தியமதிரேக்காணமாயின் விஷத்தினாலோ வியாதிகளினுடைய 
தோஷத்தினாலோ வாதவிகார மூலமாகவோ மரணம் உண்டாகும் . 

சு . 39. தஙசின் கடைசித் திரேக்காணமாயின் ஜலமத்தியில் 
இருந்தோ ஜலத்தில் விழுந்தோ உதர ரோகங்களினாலோ மரணம் 


அடைவன் . 


சு . 40. மகரத்தின் முதல் திரேக்காணமாயின் ராஜஹிம்சை 
புலி ஜல்ஜெந்துக்கள் சர்ப்பம் இவைகளாலும் , 

இவைகளாலும் , தொடைகளுக்கு 
ஹானி சம்பவிப்பதாலும் மாணம் உண்டடாகும் . 

48 


378 


சாராவளி. 


சு . 41. மகரத்தின் மத்தியம திரேக்காணமாயின் நெருப்பு ஆயு 
தம் திருடர் சுரம் * மனுஷ்யர்களல்லா தவர்களாலுண்டாகும் தோஷங் 
கள் ஆகிய இவைகள் மூலமாக மரணம் சம்பவிக்கும் . கடைசித் 
திரேக்காணமாயின் ஸ்திரீகளின் தோஷத்தினால் மரணம் உண் 
டாகும் . 

சு . 42. கும்பத்தின் முதல் திரேக்காணமாயின் ஸ்திரீகள் 
ஜலம் உதரவியாதி மலை வனம் யானை முதலிய ஜெந்துக்கள் இவைக 
ளின் காரணமாக மரணம் உண்டாகும் . 

சு . 43. கும்பத்தின் மத்தியம திரேக்காணமாயின் ஸ்திரீயின் 
மூலமான துக்கத்தினாலோ அர்ச்சஸ் பகந்தரம் முதலான குஹ்ய 
ரோகத்தினாலோ மரணம் உண்டாகும் . கடைசித் திரேக்காணமா 
யின் இன பந்துக்கள் நாற்கால் பிராணிகள் முகரோகம் இவைகளி 
னால் மரணம் உண்டாகும் . 

சு . 44. மீனத்தின் முதல் திரேக்காணமாயின் குன்மம் வயிற் 
றிழைச்சல் ( இரத்தக்கழிச்சல் ) பிரமேகம் ஆகிய வியாதிகள் , ஸ்திரீ 
கள் , கணுக்கால் வயிறு இந்த அவயவங்களிலுள்ள ரோகங்கள் , யானை , 
கிரகபாதம் ( வீடிடிதல் ) ஆகிய இவைகள் மூலமாக மரணம் உண் 
டாகும் . 

சு . 45. மீனத்தின் மத்தியம திரேக்காணமாயின் ஜலமத்தியில் 
தோணி முழுகியோ தோணிக்கு மற்ற தோஷங்கள் நேரிட்டோ மர 
ணம் சம்பவிக்கும் . கடைசித் திரேக்காணமாயின் கெட்ட ரோகங் 
களினால் மரணம் உண்டாகும் . இவ்விதம் திரேக்காணத்தினால் 
மிருத்தியுலட்சணங்களை நிரூபிக்க வேண்டும் . முன்சொன்ன கிரக 
யோக திருஷ்டியாதிகளுக்கு பல முண்டாயிருப்பின் அதனைக் கொண் 
டும் , பலமில்லாவிடின் கூறிய பிரகாரமும் மரணயோகத்தை அறிந்து 
அவஸ்தானு சரணம்சூட்சுமமாகச் சொல்ல வேண்டும் . 


நாற்பத்தாறுவது அத்தியாயம் முற்றிற்று , 


* தேவர் , யக்ஷர் முதலியவர்கள் . 


நாற்பத்தேழாவது அத்தியாயம் . 


நஷ்டஜாதக லக்கினபலம் . 


இந்த அத்தியாயத்தில் நஷ்ட ஜாதக லக்கின லட்சணம் தெளி 
வாய்ச் சொல்லப்படுகின்றது . 


சு . 1. ஒருவன் , ஜாதகமும் ஜனித்த சமயத்தின் காலமும் இல் 
லாமல் பிரச்னம் செய்து தாம்பூல தட்சிணைகளை சமர்ப்பித்த 
பிறகே தைவக்ஞன் ஜாதகத்தினுடைய பலனைப்பற்றிச் சொல்ல 
வேண்டும் . அப்போது அங்குள்ள பாஹ்யாப்யந்தா லட்சணங் 
களையும் பிரச்னம் நிகழ்ந்த சமயத்தையும் நன்காராய்ந்து ஜனித்த 
ஆண்டு மாசம் 

நக்ஷத்திரம் இலக்கினம் இவைகளைச் சுத்த 
மாக பிரச்னை செய்பவனிடத்தில் சொல்லவேண்டியவனாகின்றான் . 
ஆகையால் மேற்கூறியவாறு தெரிந்து கொள்ளுதற்குரிய சமயாதிகள் 
சூட்சுமமாவென்று அனுபவ பலன்களினால் நிச்சயித்துச் சொல்ல 
வேண்டும் . அது இங்கு கூறப்படுகின்றது . 
சு . 2. பத்து வகை 

பத்து வகை லட்சணங்களினால் பிரச்னம் செய்பவ 
னுடைய அநுபவத்தை யறிந்து கொண்டு இலக்கினத்தைத் தீர்மா 
னிக்க வேண்டியதாகையால் அந்த லக்கினத்தினுடைய இலட்சண 
ரூபமான பலன்களை இங்கு சொல்லுகின்றனர் . 
சு . 3-4-5-6 . 

மேட லக்கினத்தில் ஜனித்தவன் அதிக கடின 
மான கோபம் பிறதேச சஞ்சாரம் பொறாமை சரீரமெலிவு அற்ப 
சுகம் பிறர்களுக்குச் சேவகத் தொழில்புரிதல் திக்கிப்பேசுதல் 
ஆகிய இவைகளுடையவனாயும் , பித்தம் வாதம் உஷ்ணம் என்னும் 
ரோகங்களால் பீடிக்கப்பட்டவனாயும் , கர்மங்களில் சாமர்த்தியம் பய 
சாஞ்சல்யம் தர்மகாரியங்களில் பிரியம் ஸ்திரமின்மை அற்பபுத்தி 
பிறர்களின் காரியங்களை நாசஞ்செய்தல் சுகாநுபவம் பிரசித்தி நக 
தோஷம் சகோதரஹீனம் இவைகளை யுடையவனாயும் , பிதாவினால் 
விலக்கப்பட்டவனாயும் , வேகமான 

நடை அற்பபுத்திரர் பலவித 
பொருள்கள் நல்ல சுபாவம் தாழ்மையான சுகம் கெட்டதர்மங்களில் 
விருத்தியடைந்த திரவியம் இவைகளுள்ளவனாயும் , நிந்திய குலத்தில் 
ஜனித்தவளும் கெட்ட நடத்தை யுடையவளும் அங்கஹீனமுள்ளவ 


380 


சாராவளி.. 


ளும் சொந்த ஜனங்களிடத்தில் இரக்கமில்லாதவளுமான மனைவியை -- 
அடைந்தவனாயுமிருப்பான் . 

சு . 7-8-9 . இடப லக்கினத்தில் ஜனித்தவன் சூரத்தனமுள்ள 
வனாயும் ; கிலேசங்களைப் பொறுக்கும் சக்தியில்லா தவனாயும் சுகம் 
சத்துருக்களை நாசஞ்செய்தல் பால்யத்தில் சம்பாத்தியம் ஆகிய 
இவைகளுள்ளவனாயும் , தடித்தும் விரிந்துமிருக்கின்ற நெற்றி மூக்கு 
கன்னம் உதடு இவைகளை யுடையவனாயும் , உத்சாகமுடைய கர்மங் 
களில் சாமர்த்தியமுள்ளவனாயும் , மாதா பிதாக்களுக்குச் சுகத்தை 
யுண்டுபண்ணுகின்றவனாயும் , தானம் செய்கின்றவனாயும் , பலவித 
செலவு குரூரம் கபவாதப் பிரகிருதி அதிக ஸ்திரீ சந்தானம் சுற்றத் 
தார்களைப் பீடிக்கின்றதில் பிரியம் ஆகிய இவையுள்ளவனாயும் , தர் 
மிஷ்டனாயும் , ஸ்திரீகளிடத்தில் பிரியமுள்ளவனாயும் , அன்னபானாதி 
களில் அதிக பிரீதி யுள்ளவனாயும் , விசேடமான வஸ்திரங்களில் 
விருப்பமுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 10-11-12-13 . மிதுன லக்கினத்தில் ஜனித்தவன் இஷ்ட 
மான மனைவியை யுடையவனாயும் , அலங்கார திரவியங்களில் பிரிய 
முள்ள வனாயும் , பூசிக்கப்படுந் தன்மை யுடையவனாயும் , அழகான 
வாக்கு சாமர்த்திய முடையவனாயும் , பெற்றவளும் வளர்த்தவளு 
மான இரண்டு தாய்களை யுடையவனாயும் , சத்துருக்களால் சிட்சிக் 
கப்பட்டவனாயும் , சங்கீதம் சித்திரம் எழுதல் சிற்பப்பணி வேதசாஸ் 
திரங்களில் ஞானம் ஹாஸ்ய ரசத்தில் பிரியம் காவியங்களில் சிரத்தை 
( பற்று ) இவை யுடையவனாயும் , சாதுத்தன்மை அலங்காரப்பிரியம் 
மதத்தினுடைய ஆதிக்கம் ( மேன்மை ) சத்ஜனங்களுக்குச் சம்மதம் 
சகிக்கும் சக்தியின்மை இஷ்டமில்லாத புத்திரன் துஷ்டத்தன்மை 
அற்பபந்து பாதங்களுக்கோ மற்றுமுள்ள அவயவங்களுக்கோ 
குறைவு அழகும் விருத்தமுமான கண்கள் கண் ரோமங்கள் 

குரூ 
மான ஆகிருதி கட்டுப்படுந் தன்மை சத்துருக்களின் கூட்டத்தை 
நாசஞ் செய்கின்ற சுபாவம் 

இவைகளுடையவனாயும் , பூமிகள் 
இரத்தினங்கள் சுவர்ணங்கள் மோதிரங்கள் ஜலத்தி லுற்பத்தியான 
மற்ற திரவியங்கள் இவைகளைச் சம்பாதிக்கின்றவனாயும் இருப்பான் .. 

சு . 14.15-16-17 . கடக லக்கினத்தில் ஜனித்தவன் பய சஞ் 
சலத் தன்மை யுள்ளவனாயும் , ஸ்திரமாக ஓரிடத்திலும் இல்லாதவனா 
யும் , இளகிய புத்தி யுள்ளவனாயும் , மேதாவியாயும் , ஆதார புருஷனா 
பும் , குஹ்ய ரோகியாயும் , சத்துருக்களை ஜெயிக்கின்றவனாயும் , மன 


நாற்பத்தேழாவது அத்தியாயம் . 381 
தில் அயோக்கிய குணமுள்ளவனாயும் , காமசீல முள்ளவனாயும் , தேவர் 
கள் விருந்தினர்கள் அந்தணர் இவர்களைப் பூசிக்கின்றதிலும் தானம் 
செய்வதிலும் பிரியமுள்ளவனாயும் , தர்மிஷ்டனாயும் , கபாதிக்கிய முள் 
ளவனாயும் , ஸ்திரீகளை யநுசரிக்கின்றவனாயும் , குணவானாயும் , அடுத்த 
சகோதரம் பெண்ணாக உள்ளவனாயும் , பந்துக்க ளில்லாதவனாயும் , 
அற்ப புத்திரர் உடையவனாயும் , கெட்ட குடும்பங்களையும் கெட்ட 
நடத்தையுள்ள ஸ்திரீகளையும் வெகுமானிப்பவனாயும் , பரதிரவியத்தை 
அடைபவனாயும் , ஊக்கமாகக் சிரகிப்பவனாயும் , பிறதேசகமனம் அதிக 
தீரத்தன்மை சாகசப் பிரவிருத்தி ஜலத்திலுற்பவமான திரவியங்க 
ளின் லாபம் மனைவி வஸ்திரம் ஆபரணம் சுகம் போகம் ஆகிய இவைக 
ளுடையவனாயும் இருப்பான் . 

சு . 18-19-20-21 . சிம்ம லக்கினத்தில் ஜனித்தவன் மாமிசத் 
தில் பிரியமுள்ளவனாயும் , அரசனால் அடையப்பட்ட தனத்தையும் 
மானத்தையு முடையவனாயும் , தர்மங்களிலிருந்து விடுபட்டவனாயும் , 
குடும்ப காரியங்களில் உற்சாகமில்லாதவனாயும் , ஸ்திரீகளினிடத்தில் 
அதிக காமமில்லாதவனாயும் , சிம்மம் போன்ற முகமுடையவனாயும் , மரி 
யாதை கம்பீரம் சத்வம் லஜ்ஜையின்மை அற்பமானவாக்கு பேராசை 
பரத்துரோக சீலம் அதிக ஆகாரம் சாப்பிடுவதில் பிரியம் வனபர்வ 
தங்களில் சஞ்சாரம் அதிகோபம் திடபந்துக்கள் கவன மின்மை 
தேஜசு சத்துருக்களை ஜெயித்தல் பிரசித்தி ஆகிய இவைகளுடைய 
வனாயும் , சத்ஜனங்களால் நமஸ்கரிக்கப் படுகின்றவனாயும் , கிருஷி முத 
லான காரியங்களால் அடைந்த தனத்தையுடையவனாயும் , கர்மங்க 
ளில் முயற்சியுடையவனாயும் , அதிகமான விரயமுள்ளவனாயும் , பல் 
லில் ரோகமுள்ளவனாயும் , வேசி நடிப்பவள் தாசி ஆகிய இவர்களை 
மனைவியாகவுடையவனாயும் இருப்பான் . 

சு . 22-23-24-25 . கன்னியா லக்கினத்தில் ஜனித்தவன் சாது 
வாயும் சிட்சை ( சாஸ்திரவிசேஷம் ) சங்கீதம் காவியம் சிற்பசாஸ்திரம் 
சித்திரப்பணி இவைகளில் சாமர்த்தியமுள்ளவனாயும் , இஷ்டமாகவும் 
நல்லவையுமான கதைகளைச் சொல்லுகின்றவனாயும் , சினேகிக்கின் 

ன்றவ 
னாயும் , பூஜை தானம் செய்தல் இவைகளிற் பிரியமுள்ளவனாபும் , 
ஸ்திரீகளைப்போன் றமனமும் நடத்தைகளுமுடையவனாயும் , தயாசீலம் 
பரத்திரவியா நுபவம் போகம் தேச சஞ்சாரம் ஸ்திரீயின் தன்மை 
வினயமான வார்த்தை காமுகத்துவம் இவையோடு கூடினவனாயும் , 
பூமண்டலத்திற்கு விருத்தியைச் செய்கின்றவனாயும் , அதிருஷ் . 
முடையவனாயும் , காம சீலம் அதிகமான கீர்த்தி நேரான தர்மம் அழகு 


382 


சாராவளி. 


திரேக்காந்தி தர்சனீயத்துவம் குருவினிடத்தில் இஷ்டம் துர்விருத் 
தர்களும் பாபிகளுமான சகோதரர்களிடத்தில் வெறுப்பு அதிகமான 
பெண் சந்ததி கபவாதப் பிரகிருதி நீசர்கள் சத்துருக்கள் இவர்களி 
டம் அதிகம் பேசாமை ஆகிய இவைகளையுடையவனாயும் இருப்பான் . 

சு . 26-27.28.29 . துலா லக்கினத்தில் ஜனித்தவன் குறைந்தும் 
கூடியுமிருக்கின்ற அங்கங்களையுடையவனாயும் , சுபாவகுணமில்லா தவ 
னாயும் , சபலனாயும் , பெருந் திரவியத்தை நாசம் 

செய்கின்றவ 
னாயும் , சுகம் உள்ளவனாயும் , சரீரத்தை வளர்ப்பவனாயும் , கபவாத 
முள்ளவனாயும் , கலகப்பிரியனாயும் , நீண்ட சரீரமும் முகமும் உள்ளவனா 
யும் , வித்வானாயும் , அதிக துக்கங்களை அநுபவிக்கின்றவனாயும் , அதிக 
தாரணையும் புத்தியும் உள்ளவனாயும் , பிறர்களைப் பீடிக்கின்றவனாயும், 
மனதிற்கினிய கறுத்த கண்களையுடையவனாயும் , தேவர்கள் குருக்கள் 
பிராம்மணர்கள் அதிதிகள் இவர்களைப் பூசிக்கின்றவனாயும் , யாகாதி 
கர்மங்களைச் செய்கின்றவனாயும் , குரு பக்தனாயும் , பூஜ்யனாயும் , 
உண்மையுள்ளவனாயும் , சுக்கில புஷ்டியில்லாதவனாயும் , கெட்ட வியா 
பாரங்களிலும் தர்மங்களிலும் பிரியம் நீசபுத்தி சகோதரர்களுக் கிஷ் 
டம் தனப் பிரதானித்துவம் சுத்தம் பந்து குணமின்மை 
இவைகளுடையவனாயும் இருப்பான் . 

சு . 30-31-32-33 . விருச்சிக லக்கினத்தில் ஜனித்தவன் 
பெருத்தும் உயர்ந்துமிருக்கின்ற சரீரம் கூர்மை மனத்தில் வஞ்சகம் 
உடைத்தாதல் சூரத்தனம் மாதாவிற்கிஷ்டம் யுத்தத்தி லுற்சாகம் 
தியாக குணம் மங்கிய சிவப்பு நிறமான கெம்பீரமுள்ள கண்கள் 
விசாலமான ஹிருதயம் தாழ்ந்த வயிறு அழுந்தி மெலிந்திருக்கின்ற 
மூக்கு சாகச காரியத்தில் பிரியம் நிலையான தன்மை கொடுமை விசு 
வாசத்திற்கும் ஹாஸ்யத்திற்கும் வசப்படுதல் பித்தரோக உபத்திர 
வம் குடும்ப புஷ்டி பந்து குருக்கள் இவர்களுக்கு உபத்திரவத்தைச் 
செய்தல் அன்னிய ஸ்திரீகளைச் சிரமப்பட்டு கவருதல் அழகில்லாத 
முகம் இவைகளை யுடையவனாயும் , அரசனைச் சேவிக்கின்றவனாயும் , 
சத்துருக்களோடு கூடியவனாயும் , பரிசுத்தனாயும் , பொருளைத் தானம் 
செய்கின்றவனாயும் நல்ல மனைவியை யுடையவனாயும் , தர்மத்தில் பிரிய 
முள்ளவனாயும் , நிஸ்ஸாரனாகவோ நீசனாகவோ கேவலமான பிர 
விருத்தியைச் செய்கின்றவனாகவோ ஆகின்றவனாயும் இருப்பான் . 

சு . 34-35-36-37 . தஙசு லக்கினத்தில் ஜனித்தவன் பெருத்த 
பற்களும் அசலமும் நீளமுமான தலையுடையவனாயும் , வணங்குகின் 


நாற்பத்தேழாவது அத்தியாயம் . 


383 


றவர்களுக்கு இஷ்டத்தைச் செய்கின்றவனாயும் , தைரியம் சௌரியம் 
நயம்இவைகளோடு கூடியவனாயும் , அழுக்கடைந்த வயிற்றின் உட் 
பக்கம் உடையவனாயும் , கெடுதியான நகம் மிகவும் பெருத்த தொடை 
வயிறு லஜ்ஜை சிற்ப சாஸ்திரங்களில் பாண்டித்தியம் அறிவு வளர்ச்சி 
அதிகமான கோபம் பலத்தொடு சத்துருக்களை எதிர்த்தல் சுபாவம் 
குல சிரேஷ்டம் சகல சத்துருக்களையும் நாசஞ்செய்தல் போர்க்களத் 
தில் பிரதானித்துவம் அதிகமான கபடம் சிற்பம் முதலிய காரியங் 
களிற் பிரியம் தனது கர்மங்களில் சிரத்தை ஆகிய இவைகளையுடை 
யவனாயும் , பந்துக்களுக்கு நன்மையைச் செய்கின்றவனாயும் , நல்ல 
அழகுள்ளவனாயும், முகத்திலும் கண்ணிலும் வியாதியுடையவனாயும் , 
அரசர்களால் தனம் அடைபவனாயும் , நல்ல தர்மங்களைச் செய்கின் 
றவனாயும் இருப்பான் . 

சு . 38-39-40-41 . மகர லக்கினத்தில் ஜனித்தவன் மெலிந்த 
(பலமில்லாத ) சரீரத்தை யுடையவனாயும் , தைரியமில்லாதவனாயும் , 
மானைப் போன்ற முகத்தையுடையவனாயும் , வாத வியாதியால் பீடிக் 
கப்பட்டவனாயும் , தெளிந்துயர்ந்திருக்கின்ற மூக்கையும் அற்பமான 
சத்துவம் ( பலம்) அற்பபுத்திரன் அதிகமான ரோமங்கள் விஸ்தார 
மான கை கால்கள் ஆசாரம் குணம் இவைகளில் குறைவு ஆசையினால் 
பீடிக்கப்பட்டு வேசிகளான ஸ்திரீகளினிடம் பிரியமான மனது காடு 
மலைகளில் சஞ்சாரம் சௌரியம் வேத சாஸ்திரங்கள் சங்கீதங்கள் 
தெரிந்து கொள்ளுதல் குடும்பஸ்திதி நிந்திக்கப் படுதல் . கொடுமை 
பந்துக்களுக்கு கெடுதிசெய்தல் துர் நடத்தை அதிருஷ்டம் துஷ்ட 
ஸ்திரீ ( மனைவி ) அசூயையின்மை ( அவதூறு பொறாமை ) சம்பத்து 
தர்மங்களில் பிரியம் அரசசேவை பெருந்தானம் செய்யாமை சுகம் 
சளபாக்கியம் இவைகளுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 42-43-44 . கும்ப லக்கினத்தில் ஜனித்தவன் அதிக நீசமான 
கருமத்தைச் செய்கின்றவனாயும் , குலசிரேஷ்டனாயும் , அறிவில்லாத 
வனாயும் , மலர்ந்திருக்கின்ற மூக்கின் நுனி சந்தோஷமின்மை விரோ 
தம் நீசத்தன்மை அதிகமான கோபம் சோம்பல் சுறுசுறுப்பின்மை 
அல்லது துர்ப்பல சரீரம் கொடுமைத்தன்மை சூதுவிளையாடல் நீச 
ஜனங்களிடத்தும் தாசிகளிடத்தும் பிரியம் பந்துக்களுடைய ஆலோ 
சனையாற் கலங்குதல் அல்லது பந்துக்களோடு மரியாதை யின்மை 
விருத்தியும் க்ஷயமும் கலந்து வருதல் தனம் கிடைத்தல் கோள் 
சொல்லல் துஷ்டத்தன்மை தரித்திரம் கபடம் பந்துஹீனம் லோகத் 


384 


சாராவளி. 


தில் தள்ளப்படுதல் ஒருவருக்கும் ஹிதமின்மை அதிக சம்பத்து 
குருவினிடம் பிரியம் ஆகிய இவையுள்ளவனாயும் இருப்பான் 

சு . 45. ஜாதகன் கும்ப லக்கினத்தில் ஜனிப்பது சுபமல்ல 
வென்று சத்தியா சாரியார் ஸ்திரமாகச் சொல்லுகின்றார் . இதனது 
கருத்து கும்பத்தினுடைய வர்க்கத்திற்கு மாத்திரம் தோஷ முண் 
டென்பதும் , இலக்கினம் தோஷ மில்லையென்பதுமாம் . இங்குவர்க்க 
மென்றது துவாதசாம் சகத்திற்கு மாத்திரமே என்று யவனஹோரை 
யில் யவனாசாரியர்கள் கூறுகின்றார்கள் . கும்பத் துவாதசாம்சம் அசுப 
மானால் இவ்வித தோஷம் எல்லா ராசிகளுக்கும் தொடருகின்றதாகை 
யால் துவாதசாம்சக மல்ல வென்றும் கும்பத்திற்குத் தோஷசாங் 
கத்தியமுள்ள தென்றும் சாணக்கியர் சொல்கின்றனர் . இவ்விதம் 
பல கொள்கைகளிருந்தாலும் சத்தியாசாரியார் கொள்கையைப் பல 
ஆசாரியார்களும் இப்போது அநுசரிக்கின்றார்களென அறிந்து 
கொள்க . 

சு . 46-47-48-49 . மீன லக்கினத்தில் ஜனித்தவன் செல்வ 
முள்ளவனாயும் , விளக்கமான மூக்கு கண் உள்ளவனாயும் , சிற்ப 
சாஸ்திரம் காவ்யம் இவைகளிற் பிரியமுள்ளவனாயும் , வெகுமான 
ஆதரவினால் கிடைக்கப்பட்ட யஜசு உடையவனாயும் , குஷ்டரோக 
முள்ளவனாயும் , திறக்கப்பட்ட வாய் மலர்ந்திருக்கின்ற முகம் நீண்டு 
அகன்றிருக்கின்ற பற்கள் இவைகளை யுடையவனாயும் , காளை பசு 
முதலிய இவைகளில் பெருவிருப்பம் தாட்சண்யம் விசுவாசம் செம் 
மறியாடு ( கம்பளியாடு ) இவைகளையுடையவனாயும் , சுத்தம் ஆகாசம் 
சாஸ்திரம் வித்தை தைரியம் அதிக பெண்சந்தானம் கட்டுப்படுதல் 
நற்புத்தி சத்தியம் சங்கீதம் ஸ்திரீகளினிடத்தில் பிரியம் இவைக 
ளுள்ளவனாயும் , நற்சுபாவம் உதாரமுள்ள புத்தி சகோதரர்களால் 
தனலாபம் கோபசீலம் பந்து குணம் இவைகளை யுடையவனாபும் 
இருப்பான் . இவ்விதம் மேடாதிகளான ராசிகள் லக்கினங்களாக 
வந்தால் அவைகளின் பலன்கள் ராசிக்கும் ராசியாதிபதிக்கும் பூர்ண 
மான பலமுண்டென்றால் பூர்ணமாகவே உண்டாகும் . 


நாற்பத்தேழாவது அத்தியாயம் முற்றிற்று . 


நாற்பத்தெட்டாவது அத்தியாயம் . 

ஹோரா பலம் . 
சு . 1. இந்த அத்தியாயத்தில் மேடாதிகளின் ஹோரா பலன்கள் 
தெளிவாய்க் கூறப்படுகின்றன . 

மேடத்தின் முன்னோரையில் ஜனித்தவன் குரூரமான சிவந்த 
கண்களையுடையவனாயும் , கடினமானவனாயும் , தனத்தைக் காப்பாற்று 
பவனாயும் , அதிகமான சுக்கில தாது உள்ளவனாயும் , உக்கிரமான 
பார்வையுடையவனாயும் , பெருத்து நீண்டிருக்கின்ற சரீரமுடையவ 
னாயும் , அதிக கோப சுபாவ முடையவனாயும் திருடர்களுக்குத் தலைவ 
னாயும் இருப்பான் . 

சு . 2. மேடத்தின் பின்னோரையில் ஜனித்தவன் கள்ளத்தன 
மும் , நிரம்ப அசட்டுத்தனமும் , குரூரமான பாதாக்கிரமும் , (விரல் 
களும் ) பிரகாசமும் , நீண்ட கண்களும் , சாதுர்யமும் , பெருத்து 
உயர்ந்த அங்கமும் , அதிக தாரணாசக்தியோடு கூடிய புத்தியும் உடை 
யவனாய் இருப்பான் . 

சு . 3. இடபத்தின் முன்னோரையில் ஜனித்தவன் கறுத்த நிற 
மும் , விஸ்தாரமான கண்களும் , நெற்றியும் விரிந்த மார்பும் , மேன்மை 
யான சம்போகத்தில் பிரீதியும் , கடினமான அஸ்தியும் , நல்ல சரீர 
மும் உள்ளவனாய் இருப்பான் . 

சு . 4. இடபத்தின் பின்னோரையில் ஜனித்தவன் பெருத்து 
உயர்ந்திருக்கின்ற அங்கமும் , நல்ல சிரோரோமமும் , உதார சத்துவ 
மும் , ஒன்றுக்கொன்று சேர்க்கையில்லாப் பிரதேசமும் , ( இடுப்பு ) 
விருஷபத்தின் கண்போன்ற கண்களும் ஆகிய இவைகளையுடைய 
வனாய் இருப்பான் . 

சு . 5. மிதுனத்தின் முன்னோரையில் ஜனித்தவன் உயர்ந்திருக் 
கின்ற மத்திய பிரதேசமும் , (இடையும் ) அதிக சாமர்த்தியமும் , 
ஒரே விதமான சரீரமும் , மிருதுவான சிரோரோமமும் , அழகான 
பாதமும் , சூரத்தனமும் , சம்போகத்தில் அதிக விருப்பமும் , தன 
மும் , வித்வத்தன்மையும் ஆகிய இவைகளையுடையவனாய் இருப்பான் . 

சு . 6. மிதுனத்தில் பின்னோரையில் ஜனித்தவன் மனோகர 
மான நீண்ட கண்களும் , காமமும் , மிருதுவான கர்மங்களைச் செய்த 

49 


386 


சாராவளி. 


லும் , வாக்கு சாதுரியமும் , பர ஸ்திரீகளினிடம் பிரியமும் ஆகிய 
இவைகளை யுடையவனாய் இருப்பான் . 

சு . 7. கடகத்தின் முன்னோரையில் ஜனித்தவன் உயர்ந்த சரீர 
மும் , அழகான சிரசும் , கர்வமான புத்தியும் , அல்லது தைரியமான 
புத்தியும் , மந்தமான கண்களும் , இளக்கமான அங்கமும் , துஷ்டத் 
தனமும் , கறுத்த வர்ணமுள்ள சரீரமும் , அதிக உபகார ஸ்மரணை 
யில்லா திருத்தலும் , பல் நுனியில் கெடுதலும் ஆகிய இவைகளை 
யுடையவனாய் இருப்பான் . 

சு . 8. கடகத்தின் பின்னோரையில் ஜனித்தவன் சூது விளை 
யாட்டில் பிரியமும் , சஞ்சாரத்தில் பிரியமும் , அகன்ற மார்பும் , நல்ல 
பிரமாணமும் , உறுப்பிலக்கணத்திற்கேற்ற உயரமும் , கொடுமையான 
சரீரமும் , கோபமும் ஆகிய இவைகளை யுடையவனாய் இருப்பான் . 

சு . 9. சிம்மத்தின் முன்னோரையில் ஜனித்தவன் சிவந்த கண் 
களும் , கர்வமும் , சிரேஷ்டத்துவமும் நீண்ட சரீரமும் , வக்கிரமான 
சுபாவமும் , சுகமும் , ஊக்கமான மனதும் , திடமான காரியமும் ஆகிய 
இவைகளை யுடையவனாய் இருப்பான் . 

சு . 10. சிம்மத்தின் பின்னோரையில் ஜனித்தவன் மனைவி சுக 
மான உணவுகள் பானங்கள் நல்ல வஸ்திரங்கள் இவைகளை விரும்பு 
கின்றவனாயும் , பல வியாபாரங்களை யுடையவனாயும் , கடினமான அவ 
யவம் தானசீலம் சஞ்சாரம் குறைந்த சந்தானம் போகம் நிலையான 
பந்து ஆகிய இவைகளை யுடையவனாயு மிருப்பான் . 

சு. 11. கன்னியின் முன்னோரையில் ஜனித்தவன் மிருதுவான 
சரீரமும் , அழகும் , நல்ல வாக்கியமும் , சங்கீதமும் , மாதுர்யமும் , சங் 
கீத ஞானமும் , ஸ்திரீகளினிடத்தில் பிரியமும் ஆகிய இவைகளை யுடை 
யவனாயும் , ஸ்திரீகளுக்கு நல்லவனாயும் , சேஷ்டனாயும் இருப்பான் . 

சு . 12. கன்னியின் பின்னோரையில் ஜனித்தவன் உயரமில் 
லா தவனாயும் , பலாத்காரமாக அர்த்தங்களைக் கேட்கின்றவனாயும் , 
பெரிய தலையுடையவனாயும் , சம்மதனாயும் வியவகாரியாயும் , பிற 
ரைச் சேவிக்கின்றதில் சாமர்த்தியனாபும் , எழுத்து சித்திரம் இவை 
களில் நிபுணத்துவமுடையவனாயும் பெருக்க சுருக்க முடையவனா 
யும் , சுகித்துவமுடையவனாயும் இருப்பான் . 

சு . 13. துலாத்தின் முன்னோரையில் ஜனித்தவன் வட்டமான 
முகமும் , உயர்ந்த சரீரமும் , கறுத்து நீண்ட நல்ல கண்களும் , விலாச 


சு . 14 . 


நாற்பத்தெட்டாவது அத்தியாயம் . 387 
" மும் பெருத்து நீண்ட ஆகிருதியும் , பலமுள்ள எலும்புகளும் , ஊக்க 
மும் , தனமும் , சொந்த ஜனங்களினிடத்தில் சந்தோஷமும் ஆகிய 
இவைகளையுடையவனாய் இருப்பான் . 

துலாத்தின் பின்னோரையில் ஜனித்தவன் பெருந்தன 
மும் , பூர்ணமாகாத சிறு நரம்பும் , கறுத்து சுருண்ட சிரோ ரோம 
மும் , வட்டமான கண்களும் , அழகும் மிருதுவான தோலும் , குறை 
வான பாதாக்ரமும் ஆகிய இவைகளையுடையவனாய் இருப்பான் . 

சு . 15. விருச்சிகத்தின் முன்னோரையில் ஜனித்தவன் கடை 
சிவந்து பிங்கள வர்ணமுள்ள கண்களும் , சாகசகர்மங்கள் செய்தலும் , 
யுத்தத்தில் பராக்கிரமமும் , கெட்ட சுபாவமும் , ஸ்திரீகளினிடத்தில் 
பிரியமும் , தனமும் ஆகிய இவைகளை யுடையவனாய் இருப்பான் . 

சு . 16. விருச்சிகத்தின் பின்னோரையில் ஜனித்தவன் விஸ் 
தாரமாகவும் தடிப்பாகவும் உருண்டு நீண்டிருக்கின்ற சரீரமும் , அர 
சனை சேவித்தலும் , அதிக கடனும் , பந்துக்களும் , மலர்ந்திருக்கின்ற 
கண்களும் ஆகிய இவைகளையுடையவனாய் இருப்பான் . 

சு . 17. தஙசின் முன்னோரையில் ஜனித்தவன் கெட்டியாயும் 
வெட்டுள்ள தாயுமுள்ள முகமுடையவனாயும் , விசாலம் பொருந்திய 
மார்பும் , தாழ்ந்திருக்கும் கண்களுமுடையவனாயும் , ஒட்டியிருக்கும் 
கன்னமுடையவனாயும் , பாலியவயதில் பிதாவினால் நீக்கப்பட்டவனா 
யும் , தபசு செய்பவனாயும் , அல்லது துக்கமடைபவனாயும் இருப்பான் . 

சு . 18. தஙசின் பின்னோரையில் ஜனித்தவன் அரவிந்தமலர் 
போன்ற கண்களையுடையவனாயும் , முழங்கால் வரையில் 
தொங்கும் கைகளையுடையவனாயும் , சாஸ்திரங்களின் அர்த்தத்தை 
அறிந்தவனாயும் , நல்ல அங்கத்தோடு கூடியவனாயும் , கேட்பவர்களுக் 
குச் சந்தோஷம் உண்டாகும்படி அழகாகப் பேசுபவனாயும் , அதிக 
செல்வ முள்ளவனாயும் , பற்றற்றவனாயும் , கீர்த்திமானாயும் இருப்பான் . 

சு . 19. மகரத்தின் முன்னோரையில் ஜனித்தவன் கறுத்த நிற 
முடையவனாயும் , மானின் கண்போன்ற கண்ணுள்ளவனாயும் , செல் 
வம் வாய்ந்தவனாயும் , ஸ்திரீகளுக்கு வசப்படாதவனாயும் , நல்ல சரீர 
முள்ளவனாயும் , துஷ்டத்தன முள்ளவனாயும் , பிரபுத்துவமுள்ளவனா 
யும் , சுகமுள்ளவனாயும் , நல்ல உணவுகளை உட்கொள்ளுபவனாயும் , 
நல்ல வேஷமுள்ளவனாயும் , கொஞ்சம் உயர்ந்த மூக்கை யுடையவனா 
யும் இருப்பான் . 


நீண்டு 


388 


சாராவளி. 


சு . 20. மகரத்தின் பின்னோரையில் ஜனித்தவன் சிவந்திருக் 
கின்ற கடைக்கண்களுள்ளவனாயும் , சோம்பலுள்ளவனாயும் , அதிக 
தூரம் வழி நடக்கின்றவனாயும் , அறிவில்லாதவனாயும் , கறுத்த சரீர 
முள்ளவனாயும் , திரேகத்தில் அதிக ரோமம் உள்ளவனாயும் , கடின 
மானவனாயும் , ஹாஸ்ய சீல முள்ளவனாயும் , அதிக குரூர கர்மம் செய் 
பவனாயும் இருப்பான் . 

சு . 21. கும்பத்தின் முன்னோரையில் ஜனித்தவன் ஸ்திரீக 
ளும் ( மனைவிகள் ) பந்துக்களும் உள்ளவனாயும் , ரசங்களை யறிபவனா 
யும் , மிருதுவானவனாயும் , அற்ப புத்திரனுள்ளவனாயும் , நல்ல குண 
மும் சூரத்தனமும் தாமிரவர்ணம் போல் பிரகாசிக்கின்ற சரீரமும் 
உள்ளவனாயும் , வழி நடப்பதில் பிரிய முள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 22. கும்பத்தின் பின்னோரையில் ஜனித்தவன் திறந்திருக் 
கின்ற இரக்தவர்ணமான கண்களுள்ளவனாயும் , ஸ்திரமானவனா 
யும் , தடித்து உயரமில்லாத சரீர முள்ளவனாயும் , சோம்பல் (உத்சாக 
மின்மை ) உள்ளவனாயும் , நிந்தையுள்ளவனாயும் அதிக துக்கமும் கப்பட 
மும் துஷ்டத்தனமும் உள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 23. மீனத்தின் முன்னோரையில் ஜனித்தவன் உயரமின்றி 
தடித்த நல்ல சரீர முள்ளவனாயும் , வலி தான நெற்றியும் விசாலமான 
மார்பும் புஷ்டியுள்ள முகமும் உள்ள வனாயும் , ஸ்திரீகளினிடத்தில் 
பிரியமுள்ளவனாயும் , நிரம்ப கீர்த்தியும் சத்கருமங்களில் திறமையும் , 
சூரத்தன்மையும் உள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 24. மீனத்தின் பின்னோரையில் ஜனித்தவன் தாதாவாயும் , 
( கொடையாளி) மிகவும் உயர்ந்த மூக்குள்ளவனாயும் , அதிகமான நிபு 
ணத்துவமும் தாரணாபுத்தியு முள்ளவனாயும் , நல்ல கண்களையும் அரச 
னின் சினேகத்தையுமுள்ளவனாயும் , ஸ்திரீகளுக்குத் தர்சனீயனாயும் , 
அழகு வாய்ந்தவனாயும் , சங்கடமாக வார்த்தைகளை வேண்டியவாறு 
பேசுகின்றவனாயும் இருப்பான் . 

ஹோராநாதர்களான சூரிய சந்திரர்களில் ஒருவன் 
( ஜன்மலக்கினத்தினுடைய ஹோரையின் அதிபன் ) பலவானாயும் கேந் 
திரத்திலிருப்பவனாயும் இலக்கினத்தைப் பார்க்கின்றவனாயும் இருந் 
தால் முற்சொன்ன ஹோராபலம் முழுவதும் பூர்ணமாக உண்டாகும் . 
ஹோரேசனுக்குப் பலஹீன முண்டாயிருப்பின் பலன் மிகக் 
குறைவாகவே இருக்குமென்று அறிந்து கொள்ள வேண்டும் . 

நாற்பத்தெட்டாவது அத்தியாயம் முற்றிற்று . 


சு . 25 . 


நாற்பத்தொன்பதாவது அத்தியாயம் . 

திரேக்காண பலம் . 
சு . 1. இந்த அத்தியாயத்தில் திரேக்காணபலன்கள் தெளிவாய்ச் 
சொல்லப்படுகின்றன . 

மேடத்தின் முதல் திரேக்காணத்தில் ஜனித்தவன் கொடையாளி 
யாயும் , அபகரிக்கின்றவனாயும் , பிரகாசம் உள்ளவனாயும் , ஏற்றத் 
தாழ்வு உள்ளவனாயும் , யுத்தத்தில் திறமையுள்ளவனாயும் , கலகப் பிரிய 
னாயும் , பந்துக்களுக்கு உக்கிரமான தண்டத்தைச் செய்கின்றவனாயும் 
இருப்பான் , 

சு . 2. மேடத்தின் இரண்டாம் திரேக்காணத்தில் ஜனித்தவன் 
ஸ்திரீகளைப்போல் சபலம் உள்ளவனாயும் , ஸ்திரீபோகம் விளையாட்டு 
சங்கீதத்திற் பிரியம் மனோ குணம் பந்துக்கள் தனம் சௌந்தரியம் 
உள்ளவனாயும் , ஸ்திரீ தனத்தை இச்சிக்கின்றவனாயும் இருப்பான் . 

சு . 3. மேடத்தின் மூன்றாம் திரேக்காணத்தில் ஜனித்தவன் 
குணவானாயும் , அன்னியர்களுக்குத் தோஷத்தைச் செய்கின்றவனா 
யும் , ஸ்திர மில்லா தவனாயும் , சத்ரமுடையவனாயும் , அரசனிடம் 
சேவிக்கின்றவனாயும் , பந்துசினேகிதனாயும் , அதிக தர்மமும் மனைவி 
யின் ஆதரவும் உள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 4. இடபத்தின் முதல் திரேக்காணத்தில் ஜனித்தவன் 
சாப்பிடுதல் பானம் செய்தல் இவைகளில் பிரியமுள்ளவனாயும் , மனை 
வியின் பிரிவால் துக்கிதனாயும் , வஸ்திரமும் அலங்காரமும் உள்ளவ 
னாயும் , ஸ்திரீயின் இயற்கையை யநுசரிக்கின்றவனாயும் இருப்பான் . 

சு . 5. இடபத்தின் இரண்டாம் திரேக்காணத்தில் ஜனித்தவன் 
மிருதுவான சரீரம் உள்ளவனாயும் , ஸ்திரீகளுக்கு நல்லவனாயும் , 
பெரிய உதடும் சௌந்தரியமும் சம்பத்தும் தனமும் உள்ளவனாயும் , 
நல்லஹிருதயமுள்ளவனாயும் , பேராசைக்காரனாயும் , ஸ்திரீகளுக்குப் 
பிரிய முள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 6. இடபத்தின் மூன்றாம் திரேக்காணத்தில் ஜனித்தவன் 
சாதுரியமும் , அற்பபாக்கியமும் , வீரமும் , அசுத்தமும் உள்ளவனாய் 

* யாகம் வீடு காடு செல்வம் முதலியன . 


390 


சாராவளி. 


இருப்பான் . முற்கூற்றில் தனலாபமும் பிற்கூற்றில் துக்கமும் உள்ள , 
வனாய் இருப்பான் . 

சு . 7. மிதுனத்தின் முதல் திரேக்காணத்தில் ஜனித்தவன் 
பெரிய தலையும் நீண்ட அங்கமும் உள்ளவனாயும் , தனவானாயும் , துர்க் 
குணமும் விலாசமும் உள்ளவனாயும் , குணவானாயும் , அரசனால் பெரு 
மையடைபவனாயும் , வாக்கு சாதுரிய முள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 8. மிதுனத்தின் இரண்டாம் திரேக்காணத்தில் ஜனித்தவன் 
சிறுத்தமுகம் , மெலிந்து உயர்ந்த நல்ல அவயவம் , கனம் குறைந்த 
தலைமயிர் , செல்வம் , மிருதுத்துவம் , அதிகபுத்தி , கீர்த்தி , நல்லபுகழ் 
ஆகிய இவைசளுள்ளவனாய் இருப்பான் . 

சு . 9. மிதுனத்தின் மூன்றாம் திரேக்காணத்தில் ஜனித்தவன் 
ஸ்திரீகளைத் துவேஷித்தல் , நல்ல சரீரம் , மேன்மை , வலி தான சிரசு, 
சத்துருக்கள் , குரூரமான நகங்கள் , வலிய கை கால்கள் ஆகிய இவை 
களுள்ளவனாய் இருப்பான் . 


சு . 10. கடகத்தின் முதல் திரேக்காணத்தில் ஜனித்தவன் 
தேவகாரியத்திலும் பிராமண காரியத்திலும் பிரியம், வெண்மையான 
நிறம் , பிறர்களுடைய காரியத்தைச் செய்தல் , வித்துவத்துவம் , நற் 
புத்தி , நல்ல அவயவம் , மனைவி , சௌபாக்கியம் ஆகிய இவைகளுள்ள 
வனாய் இருப்பான் . 

சு . 11. கடகத்தின் இரண்டாம் திரேக்காணத்தில் ஜனித்தவன் 
பேராசைக் குணம், பட்சணப் பிரியம், அதிக உறக்கம் , ஸ்திரீஜிதம் , 
அபிமானம் , அதிகரோகம் , விலாசம் , ஸ்திரமின்மை , நற்சகோதரர் 
ஆகிய இவைகளுள்ளவனாய் இருப்பான் . 

சு . 12. கடகத்தின் மூன்றாம் திரேக்காணத்தில் ஜனித்தவன் 
ஸ்திரீ சஞ்சலமுள்ளவன் . அர்த்தங்களைச் ( பொருள் ) சம்பாதிக்கின்ற 
வன் . பிறதேச வாசம் செய்பவன் . கள் அல்லது சாராயத்தில் பிரி 
யமுள்ளவன் . சாதுத்தன்மையுள்ளவன் . காட்டில் வாசம் செய்யப் 
பிரியமுள்ளவன் , ஜலத்தில் விருப்பமுள்ளவன் , கோபதிருஷ்டியுள்ள 
வன் , நல்ல மாலைகளைத் தரிப்பவன் ஆவன். 

சு . 13. சிம்மத்தின் முதல் திரேக்காணத்தில் ஜனித்தவன் 
தானம் செய்கின்றவனாயும் , தாங்குங் கர்த்தாவாயும் , சத்துருக்களை 
ஜெயிக்கின்றவனாயும் , அதிக பந்துக்களும் தனமும் மனைவிகளும் 


நாற்பத்தொன்பதாவது அத்தியாயம் . 391 
உள்ளவனாயும் , பல அரசர்களைச் சேவிக்கின்றவனாயும் , நிரம்ப சத்துவ 
முள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 14. சிம்மத்தின் இரண்டாம் திரேக்காணத்தில் ஜனித்தவன் 
அதிககாலம் காரியங்களைச் செய்கின்றவனாயும் , கொடையாளியாயும் , 
நிலையுள்ளவனாயும் , நல்ல சரீரமுள்ளவனாயும் , யுத்தத்தில் பிரீதியுள் 
ளவனாயும் , சுகமநுபவிப்பவனாயும் , வேததர்மங்களில் விருப்பமுள்ளவ 
னாயும் , விசால புத்தியுடையவனாயும் இருப்பான் . 

சு . 15. சிம்மத்தின் மூன்றாம் திரேக்காணத்தில் ஜனித்தவன் 
பிறர்களின் திரவியத்தைக் கைக்கொள்ளும் சாமர்த்தியமும் பிடிவாத 
மும் உடையவனாயும் , அதிக புத்தியும் துர்க்குணமும் நிரம்ப புஷ்டியும் 
நீளமுள்ள சரீரமும் அதிக சந்தானமும் பிரகாசமும் உடையவனாயும் , 
பேராசைக்காரனாயும் இருப்பான் . 
சு . 16 . 

கன்னியின் முதல் திரேக்காணத்தில் ஜனித்தவன் 
கறுத்த நிறம் , நீண்ட சரீரம் , தலை , தேன் நிறம் போன்ற கண்கள் 
வாக்கு சாதுரியம் , விநயம் , மிருதுவான சரீரம் , ஸ்திரீயினால் தனத் 
தைச் சம்பாதித்தல் ஆகிய இவைகளுள்ளவனாயும் விருப்பற்றவனா 
யும் இருப்பான் . 

சு . 17. கன்னியின் இரண்டாம் திரேக்காணத்தில் ஜனித்த 
வன் தீரம் அன்னிய தேசவாசம் சிற்பம் கதைகள் யுத்தம் இவைக 
ளில் சாமர்த்தியமுடையவனாயும் , அதிக கெடுதலாகப் பேசுதலும் 
அங்கீகாரமான வசனமும் வனவாசிகளுக்கு விருப்பமுமுள்ளவனாயும் 
இருப்பான் . 

சு . 18. கன்னியின் மூன்றாம் திரேக்காணத்தில் ஜனித்தவன் 
சங்கீதம் , பிறர் திரவியம், சங்கீதப் பிரியம் , அரசனின் சினேகம் , 
உயரமில்லாத சரீரம் , அற்பமான வேஷம் , விஸ்தாரமான கண்கள் 
வலிதொன சிரசு ஆகிய இவைகளை யுடையவனாய் இருப்பான் . 

சு . 19. துலாத்தின் முதல் திரேக்காணத்தில் ஜனித்தவன் 
மன்மதனுக்குச் சமத்துவமான சரீரம் , சாமர்த்தியம் , வழி நடத்தல் , 
கலாவித்தைகளிலும் வியாபாரத்திலும் நிபுணத்துவம் , கட்டளையில் 
தீரம் , தாரணாபுத்தி ஆகிய இவைகளையுடையவனாய் இருப்பான் . 

சு . 20. துலாத்தின் இரண்டாம் திரேக்காணத்தில் ஜனித்தவன் 
அரவிந்த மலரின் இதழ்போன்ற விசாலமான கண்கள் , நல்ல சொரூ 
பம் , சாகசமாகப் பேசுந்தன்மை , அலங்கார ரஹிதம் , பிரசித்தம் , 


392 


சாராவளி. 


தனது வம்சத்தில் வர்த்திக்கப்படுதல் ஆகிய இவைகளும் , விருத்தர் . 
களான அநுசரணர் ( வேலைக்காரர்கள் ) களோடு சேர்க்கையும் - ஆகிய 
இவையுள்ளவனாய் இருப்பான் . 

சு . 21. துலாத்தின் மூன்றாம் திரேக்காணத்தில் ஜனித்தவன் 
சபலமும் துஷ்டத்தன்மையும் உள்ளவன் . நன்றியில்லாதவன் . அவ 
லட்சணமும் வளைந்தும் குறைவுள்ள துமான சரீரமுள்ளவன் . பந்துக் 
க்ளும் தனமும் யஜசும் இல்லாதவன் . அற்பபுத்தியுள்ளவனாவ 
னென்க , 

சு . 22. விருச்சிகத்தின் முதல் திரேக்காணத்தில் ஜனித்தவன் 
வெண்மைநிறம் , பெருத்து உயர்ந்த சரீரம் , விசாலமடைந்த கண்கள் , 
நிலைமை , ( ஸ்திரம் ) அதிக குரூரம் , யுத்தம் , கலகம் , ஆகிய இவை 
களில் சாமார்த்தியமும் பிரியமும் உள்ளவனாய் இருப்பான் . 

சு . 23. விருச்சிகத்தின் இரண்டாம் திரேக்காணத்தில் ஜனித்த 
வன் சுகமான பட்சணம் பானம் இவைகளில் இச்சையுடையவன் . 
கலங்கின கண்களும் , பொன்னிறம் போன்ற அழகான சரீரமும் 
உள்ளவன் . பிறர் பொருள்களை அபகரிப்பவன் . நல்ல சுபாவம் கலா 
வித்தைகளுள்ளவன் ஆவனென்க. 

சு . 24. விருச்சிகத்தின் மூன்றாம் திரேக்காணத்தில் ஜனித்த 
வன் மீசையும் ரோமங்களு மில்லாதவன் . இமிசை செய்பவன் . பிங் 
களவர்ண முடைய கண்களையுடையவன் . பெரும் வயிறுள்ளவன் . 
வில்லாளி . சகோதரர்களை விட்டு விலகியவன் . பெருத்த கைகளுடைய 
வன் . அதிக தீரமான நெஞ்சுடையவனாவன் என்க . 

சு . 25. தஙசின் முதல் திரேக்காணத்தில் ஜனித்தவன் வட்ட 
மான கண்களும் முகமும் உள்ளவன் . சங்கத்திற்கு முக்கியன் . தன் 
னால் புஷ்டியடையப்பட்ட நன்னடக்கையுடையவன் . மிருதுத்துவ 
முடையவனாவனென்க . 

சு . 26. தஙசின் இரண்டாம் திரேக்காணத்தில் ஜனித்தவன் 
சாஸ்திரார்த்தங்களை அறிந்தவன் . 

அறிந்தவன் . நன்கு பேசுகின்றவன் . அதிக 
யாகங்களைச் ( புண்ணிய கர்மங்களை ) செய்கின்றவன் . மந்திர வித்தை 
களில் சிரேஷ்டமானவன் . அநேக புண்ணிய தீர்த்தங்களிலும் க்ஷேத் 
திரங்களிலும் ஸ்நாநதர்சனம் முதலிய கர்மங்களைச் செய்கின்றவவை 
னென்க , 


நாற்பத்தொன்பதாவது அத்தியாயம் . 


393 


சு. 27. தஙசின் மூன்றாம் திரேக்காணத்தில் ஜனித்தவன் 
பந்துக்களில் முக்கியன் . சமர்த்தன் , சத்ஜனங்களுக்கு ஆசிரயன் . தர் 
மங்களை அநுஷ்டிக்கின்றவன் . காமமுள்ளவன் . பரஸ்திரீ பிரியன் . 
சௌந்தர்யத்திற்கும் யஜசிற்கும் இருப்பிடமானவன் . ஜயிக்கும் சக் 
தியுள்ள வனாவ னென்க . 


சு. 28. மகரத்தின் முதல் திரேக்காணத்தில் ஜனித்தவன் 
நீண்டகைகள் , கருமைநிறம் , நல்ல கீர்த்தி , அழகு , காந்தி , ஆகிய 
இவைகள் உள்ளவன் . புன்சிரிப்போடு பேசுந் தன்மையுள்ளவன் . ஸ்தி 
ரீஜி தன் . மனோஹரமான வியாபாரம் தனம் ஆகிய இவைகளோடு 
கூடினவன் ஆவனென்க. 

சு . 29. மகரத்தின் இரண்டாம் திரேக்காணத்தில் ஜனித்தவன் 
சிறியமுகம் நிலையின்மை ஆகிய இவையுள்ளவன் . பரஸ்திரீகளையும் 
பரதனத்தையும் அபகரிப்பதில் சமர்த்தன் . சத்ஜனங்களுக்கு உதவி 
செய்பவன் . தானசீலம் அழகற்றகால் இவைகளுள்ளவன் ஆவன் 
என்க . 


நீண்ட 


சு . 30. மகரத்தின் மூன்றாம் திரேக்காணத்தில் ஜனித்தவன் 
நிந்தியமாகப் பேசுபவன் அழுக்குற்று மெலிந்து 

சரீர 
முடையவன் . பிதாவை விட்டுப் பிரிந்தவன் . பிரதேச சஞ்சாரத் 
தினால் துன்பங்களைய நுபவிக்கின்றவன் ஆவனென்க. 


சு . 31. கும்பத்தின் முதல் திரேக்காணத்தில் ஜனித்தவன் 
மனைவி மானம் யஜசு ஐசுவரியம் முதலியன உள்ளவன் . குலசிரேஷ் 
டன் . நீண்ட அங்கமும் கர்மங்களில் நிலைமையும் உள்ளவன் . தன 
வான் . அரசசேவகனாவன் என்க . 

சு . 32. கும்பத்தின் இரண்டாம் திரேக்காணத்தில் ஜனித்தவன் 
சாமர்த்தியமும் மாதுர்யமும் உள்ளவன் . வெண்மை - நிறமும் 
பிங்களநிறமும் உள்ள குரூரமான கண்களை 
ஹாஸ்யாசமுள்ளவன் . தனமுள்ளவன் . பெருத்த சப்தத்தில் சந் 
தோஷ கரமாகச் சிரித்துப் பேசுகின்றவன் . புத்திமான் . நிரம்ப பந் 
துக்களுள்ளவன் . பேராசைக்குண முடையவனாவனென்க. 


யுடையவன் . 


சு . 33. கும்பத்தின் மூன்றாம் திரேக்காணத்தில் ஜனித்தவன் 
உயர்ந்த சரீரம் துஷ்டத்தனம் மேன்மை மெலிவு சிறியகைகள் ஆகிய 

50 


394 


சாராவளி. 


வைகளுள்ளவன் . * ஸ்தப்தன் புத்திரர் பொருள் அதிகமான பொய் 
உள்விஷமம் திறந்திருக்கின்ற கண்கள் ரதிசாஸ்திர ஆராய்ச்சி 
ஆகிய இவைகளுள்ளவனாவனென்க. 

சு . 34. மீனத்தின் முதல் திரேக்காணத்தில் ஜனித்தவன் 
தேன் போன்ற பிங்களவர்ணமுள்ள கண்களும் , வெண்மை நிறமும் 
உள்ளவன் . மேதாவித்தன முள்ளவன் . நல்ல கர்மங்களிலும் இன் 
பத்திலும் நல்லபழக்கத்திலும் சுகத்திலும் ஜலமார்க்கத்தில் சஞ்சரித் 
தலிலும் பிரியமுள்ளவன் . விநயம் குணம் உள்ளவனாவனென் . 

சு . 35. மீனத்தின் இரண்டாம் திரேக்காணத்தில் ஜனித்தவன் 
மனைவியை உபசரிப்பதில் சமர்த்தன் . சுகபோஜனத்தில் பிரியமுள்ள 
வன் . பிறர் திரவியத்தை அடைகின்றவன் . காமமுள்ளவன் . ஸ்திரீ 
களிடத்திலும் சத்ஜனங்களினிடத்திலும் அதிக இஷ்டமுள்ளவன் . 
பேசுந் திறமையுடையவனாவ னென்க . 

சு . 36. மீனத்தின் மூன்றாம் திரேக்காணத்தில் ஜனித்தவன் 
கறுப்பு நிறமுள்ளவன் . கலா வித்தைகளில் சமர்த்தன் . நிரம்ப 
தானங்களும் பந்து ஜனங்கட்குத் திரவியமும் கொடுத்துபகரிக்கும் 
சீலன் . சுபமான அன்னபானங்களிலும் ஹாஸ்யத்திலும் பிரியமுள் 
னாவனென்க. 

சு . 37. இவ்விதம் மேடாதி பன்னிரண்டு ராசிகளுடைய 
திரேக்காண பலன்கள் இவ்விடத்தில் விஸ்தாரமாய்ச் சொல்லப்பட் 
டன . திரேக்காணத்திற்கும் திரேக்காணாதிபனுக்கும் பலம் ஏற்பட்டு 
திரேக்காண நாதனுடைய திருஷ்டியும் ஏற்படின் மேற் சொன்ன 
பலன்களெல்லாம் பூர்ணமாக உண்டாகு மென்ப . 


நாற்பத்தொன்பதாவது அத்தியாயம் முற்றிற்று . 


ஸ்தப்தன் = அசைவற்ற , தடுக்கப்பட்ட , உறுதியான , பிடிவாதமுள்ள , 
உணர்ச்சியற்ற என்பது பொருள் . 

t ரதிசாஸ்திரம் = காமசாஸ்திரம் , 


ஐம்பதாவது அத்தியாயம் .. 


நவாம்ச பலம் . 


சு . 1 , இந்த அத்தியாயத்தில் மேஷாதி ராசிகளின் நவாம்ச 
பலன்கள் மிகத் தெளிவாய்ச் சொல்லப்படுகின்றன . இவற்றால் 
நிறம் ஆகிருதி சுபாவம் லட்சணம் முதலிய பலன்களை அறிய வேண் 
டும் . சந்திர நவாம்சத்தினாலும் இவை போன்ற பலன்களை நிரூபணம் 
செய்ய வேண்டும் . அம்சாதிபன் பலவானாய் இருப்பின் பலன் 
களும் பூர்ணமா யிருக்கும் . அவற்றை இராசிக் கிரமமாய் விவ 
ரிப்போம் . 


சு . 2. மேடத்தில் முதல் நவாம்சத்தில் ஜனித்தவன் ஆட்டின் 
முகம் போன்ற முகமுடையவனாயும் , சிறிய மூக்கும் கைகளும் உடை 
யவனாயும் , குரூரமான சப்தமும் கொஞ்சம் ஆழமாயிருக்கும் கண் 
களும் உடையவனாயும் , மெலிந்தவனாயும் , சேதப்படாத அங்கமுடை 
யவனாயும் இருப்பான் . 

சு . 3. மேடத்தின் இரண்டாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
கறுத்த வர்ணமும் பெரிதான ( பளுவான ) கைகளும் தோளும் உடை 
யவனாயும் , சிறிய நெற்றியும் சுபமான கழுத்தெலும்பும் விழித்திருக் 
கின்ற கண்களும் நீண்ட முகமும் மூக்கும் கனங்குறைந்த கால்களும் 
துர்ப்பலமான அவயவ சந்திகளும் மிருதுவான வாக்கும் உடையவ 
னாயும் இருப்பான் . 

சு . 4. மேடத்தின் மூன்றாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
அழிந்த ( மறைந்த ) கேசமும் , வெண்மை நிறமும் , சமமல்லாத கைக 
ளும் , அழகான கண்களும் மூக்கும் , வாக்கு சாமர்த்தியமும் , சிறிய 
தொடைகளும் , முழங்கால்களும் கணுக்கால்களும் உடையவனாய் 
இருப்பான் . 

சு . 5. மேடத்தின் நான்காம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
அங்குமிங்கும் நோக்கின்றவனாயும் , மிகவும் குரூரனாயும் , சிறிய மூக் 
குள்ளவனாயும் , சஞ்சாரமுள்ளவனாயும் , கடினமான பாத ரோமங்கள் 
உள்ளவனாயும் , துர்ப்பலமுடையவனாயும் , துணைவரில்லாதவனாயும் 
இருப்பான் . 


396 


சாராவளி. 


சு . 6. மேடத்தின் ஐந்தாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் கர்வ 
மும் யானையின் கண்கள் போன்ற கண்களும் தடித்த மூக்கும் . கெட்டி 
யான புருவமும் பரந்த நெற்றியும் உள்ளவனாயும் , சரீரத்தின் மேல் 
பாகம் தடித்து புஷ்டியா யிருக்கின்றவனாயும் , அதிக கடினமான 
ரோமங்களுள்ள கால்களும் கொஞ்ச ரோமங்களுள்ள சிரசும் உள்ள 
வனாயும் இருப்பான் . 

சு . 7. மேடத்தின் ஆறாம் நவாம்சத்தில் ஜனித் தவன் கறுப்பு 
நிறமும் மிருதுவான தும் யானையைப் போன்றதுமான கண்கள் உள்ள 
வனாயும் , சிறத்த இடுப்பு ( குண்டி ) களும் கடினமான பாதங்களும் 
சமமில்லாத வயிறும் கைகளும் தோளும் உள்ளவனாயும் , தைரியமில் 
லா தவனாயும் , அதிகமாய்ப் பேசுகின்றவனாயும் , மகத்துவ முள்ளவனா 
யும் இருப்பான் . 

சு . S. மேடத்தின் ஏழாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் அரு 
கம் புல்லின் நிறமுடையவனாயும் , நிலையின்மை யுடையவனாயும் , வெண் 
மை நிறமான கண்களையும் தடித்து விரிந்த சரீரத்தையும் கற்பில்லாத 
மனையாளையும் கொலைத் தொழிலையும் உடையவனாயும் இருப்பான் . 

சு . 9. மேடத்தின் எட்டாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் வான 
ரத்தின் முகத்தை யொத்த முகமும் , நிரம்ப வாக்கு சாமர்த்தியமும் , 
கொடூரமும் , பிங்களவர்ணமுள்ள அங்கமும் , அர்ச்சஸ் பகந்தரம் 
முதலான குஹ்யவியாதியும் , கபடம் பொய் இச்சை வதம் இவை 
களிற் பிரீதியும் , பந்துக்களினிடம் பிரியமும், குரூரத்தன்மையு 
முடையவனாயும் இருப்பான் . 

சு. 10. மேடத்தின் ஒன்பதாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
மெலிந்து உயர்ந்த அங்கமும் ( சரீரம் ) சமமில்லாத நெற்றியும் காது 
சளும் உள்ளவனாயும் , கிரீடையில் பிரியமும் துஷ்டத்தனமும் உள்ள 
வனாயும், அதிகமாய்ப் பேசுபவனாயும் இருப்பான் . 

சு . 11. இடபத்தின் முதல் நவாம்சத்தில் ஜனித்தவன் கறுப் 
பும் சமமுமான சரீரமும் உணர்ச்சியின்மையும் உடைய வனாயும் , அப 
ரக்கிரியையை கிரமமாகச்செய்யாதவனாயும், நீசத்துவமுடையவனாயும் , 
சுபாவத்திற்கு விரோதமான நடவடிக்கையோடு கூடினவனாயும், ஒற் 
றைக்கண்ணால் பார்க்கின்றவனாயும் இருப்பான் . 

சு . 12. இடபத்தின் இரண்டாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
ஆழமான கண்களும் சோம்பலான சுபாவமும் அற்பமான புத்தியும் 


ஐம்பதாவது அத்தியாயம் . 

397 
தாழ்ந்திருக்கின்ற தலையும் முகமும் உடையவனாயும் , பிரதிகூலமான 
கர்மத்தைச் செய்கின்றவனாயும் , அர்த்தமில்லாது அதிகமாய்ப் பேசு 
கின்றவனாயும் இருப்பான் . 

சு. 13. இடபத்தின் மூன்றாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
மிருதுவும் தடிப்பும் உள்ள அழகிய சரீரமும் , அழகான மூக்கும் , 
சுத்தமான தும் நீளமாயிருக்கின்றதுமான கண்களும் , பெரிய அங்க 
மும் , யாகாதி புண்ணிய கர்மங்களில் பிரியமும் , ஸ்திரமான 

ன குதிக் 
கால்களும் கைகளும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 14. இடபத்தின் நான்காம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
சிறிய வயிறும் , ஆட்டின் கண்போன்ற கண்களும் , பிங்கள நிறமும் 
தரித்திரமும் , அதிக கோபமும் , அன்னிய திரவியங்களை அபகரித் 
தலும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 15. இடபத்தின் ஐந்தாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் உயர்ந் 
திருக்கின்ற மூக்கும் , விருஷபத்தின் முகம் போன்ற முகமும் , கார் 
முகலையொத்த சிரோரோமமும் , நீளமான கைகளும் , பலமுள்ள 
தோளும் , விஸ்தாரமான இடுப்பும் , வெண்மை நிறமும் , விலாசத்தன் 
மையும் , துஷ்டத்தனமும் உடையவனாய் இருப்பான் . 

க 16. இடபத்தின் ஆறாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் நல்ல 
கண்களும் , நிலையும், அழகான கறுத்த சிரோரோமமும் , பிரகாசமான 
சரீரமும் , அழகான வார்த்தையும் , நல்ல அறிவும் , அழகும் , ஹாஸ்ய 
மும் , மெலிவும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 17. இடபத்தின் ஏழாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் சிறந்த 
புத்திரனிடத்திலும் மனைவியிடத்திலும் அதிக பிரியமும் , கொஞ்சம் 
தொங்கிய மூக்கின் நுனியும் , நீண்ட கடைக்கண்ணும் , பலமுள் 
அங்கமும் , ஸ்வஜனங்களைத் துவேஷிக்கும் தன்மையும் , கனமுள்ள 
காலும் , மிருதுவான தலை மயிரும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 18. இடபத்தின் எட்டாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் புலி 
யின் கண்களையொத்த கண்களையும் , அழகுவாய்ந்த பற்களையும் , மலர்ந் 
திருக்கின்ற மூக்கையும் , கறுத்து நீண்டு சுருண்டிருக்கின்ற தலை மயி 
ரையும் , பயங்கரமான நகங்களையும் உடையவனாயும் , ஜபிக்கப்படா 
தவனாயும் , வாசாலனாகயும் , அற்பப் பிரவிருத்திகளைச் செய்பவனாயும் 
இருப்பான் . 


398 


சாராவளி. 


சு . 19. இடபத்தின் ஒன்பதாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
மரியாதையுள்ளவனாயும் , அற்ப சத்தியமுள்ளவனாயும் , தைரியமில்லா 
தவனாபும் , ஒரே தன்மையான கோபமும் , மனோகரமான சரீரமும் 
துர்க்குணமும் உடையவனாயும் , தனம் சம்பாதிப்பவனாயும் , பிரசித்தி 
யுள்ளவனாயும் , சரீரத்தின் கீழ்ப்பாகம் மெலிவுள்ளவனாயும் , அர்த்த 
மில்லாமல் பேசுபவனாயும் இருப்பான் . 

சு . 20. மிதுனத்தின் முதல் நவாம்சத்தில் ஜனித்தவன் தோளி 
லும் கைகளிலும் நிரம்ப ரோமங்களும் , திடமும் , கறுப்புமுள்ள 
கடைக்கண்களும் , நீண்டிருக்கின்ற கைகளும் , அறுகம்புல் போன்ற 
கறுத்த நிறமுடைய சரீரமும் , மெலிந்த கை கால்களும் உடையவனாய் 
இருப்பான் . 

சு . 21. மிதுனத்தின் இரண்டாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
குடம் போன்ற சிரசும் மத்தியில் அமுங்கியிருக்கின்ற மூக்கும் 
உடையவனாயும் , சுத்த மில்லாத கர்மங்களைச் செய்கின்றவனாயும்,, 
இமிசையில் பிரியமுள்ளவனாபும் , அதிகமாய்ப் பேசுகின்றவனாயும் , 
கலகத்திற்கு நாதனாயும் , பல சேஷ்டைகளுடையவனாயும் இருப்பான் . 

சு . 22. மிதுனத்தின் மூன்றாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் வெண் 
மைநிறமும் மிகவும் சிவப்பான கண்களும் அழகு பொருந்திய மூக் 
கும் நல்ல சமமான தேகமும் உடையவனாயும் , மிகவும் புத்தி சாமர்த் 
தியமுள்ளவனாயும், நீண்டிருக்கின்ற முகமும் , கறுத்திருக்கின்ற புருவ 
மும் , நல்ல வாக்கு சாமர்த்தியமும் உடையவனாயும் இருப்பான் . 

சு . 23. மிதுனத்தின் நான்காம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
அழகுவாய்ந்த புருவமும் , இலட்சணமான நெற்றியும் , நீலோத்பலத் 
தின் நிறம் போன்ற சரீரமும் , பரந்தமார்பும் , வெண்மையான பற்க 
ளும் , மிருதுவான முகமும் , அழகு பொருந்திய நிரம்பின ரோமங்க 
ளும் , காமசீலமும் உடையவனாய் இருப்பான் . 


சு . 24. மிதுனத்தின் ஐந்தாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
அகலமான முகமும் , புஷ்டியுள்ள தலையும் , வலுவான இடுப்பும் , விரிந்த 
மார்பும் , கனத்து நீண்டகைகளும் , வெளுப்புள்ள கண்களும் , அநு 
கூலமும் , கபடமும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 25. மிதுனத்தின் ஆறாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
தேன் நிறம் போன்ற கண்களும் , சமமில்லாத நெற்றியும் , சமமான 


ஐம்பதாவது அத்தியாயம் . 

399 
நல்ல சரீரமும் , துர்க்குணமும் , துஷ்டத்தனமும் , சிவப்பான உதடும் 
பற்களும் , அர்த்தமில்லாது பேசுதலும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 26. மிதுனத்தின் ஏழாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
உயர்ந்து தாமிர நிறம் போன்ற கண்களும் , தேகமும் விரிந்த மார்பும் 
ஹாஸ்ய சீலமும் , சிட்சையிலும் சிற்பத்திலும் சாமர்த்தியமும் உடை 
யவனாய் இருப்பான் . 

சு . 27. மிதுனத்தின் எட்டாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
கறுப்புவர்ணமுள்ள சரீரமும் , மகத்துவமும் , மனோகுணமும் , அழ 
கும் மதுரமான சம்சாரமும் , சமமில்லாமல் தடித்திருக்கின்ற தேக 
மும் , கறுத்து நீண்டிருக்கின்ற கண்களும் , கலாவித்தைகளில் ஞான 
மும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 28. மிதுனத்தின் ஒன்பதாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
விருத்தாகாரமான கறுத்த கண்களும் , நல்ல சரீரமும் , அபிப்பிராய 
சாத்தியமும் , புத்திவன்மையும் , கிரமங்களை யறியும் அறிவும் , சிற்ப 
சாஸ்திரங்களிலும் காவியங்களிலும் பழக்கமும் , காம கேளீ விலாச 
மும் உடையவனாய் இருப்பான் . 
சு . 29 . 

கடகத்தின் முதல் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
நிர்மலமும் மனோகரமும் நல்ல வெண்மைநிறமும் உடையவனாயும் , 
கறுத்துச் சுருண்ட தலைமயிர்களையும் விசாலமான 

வயிற்றையும் 
பிரகாசமுள்ள முகத்தையும் உயர்ந்த கண்களையும் சிறிய அவயவங் 
களையும் நீளமில்லாத கைகளையும் உடையவனாயும் இருப்பான் . 

சு . 30. கடகத்தின் இரண்டாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
இரத்த நிறமுள்ள சரீரமும் , யுத்தபராக்கிரமமும , கலாவி ததைகளில் 
பிரியமும் , பூனை போன்ற முகமும் கண்களும் , தியாகத்தன்மையும் , 
சிறியகால் மூட்டுகளும் , கனமும் பலமு மில்லாத கணுக்கால்களும் 
உடையவனாய் இருப்பான் . 

சு . 31. கடகத்தின் மூன்றாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் வெண் 
மையான வர்ணமும் , நல்ல கண்களும் , வாக்கு சாமர்த்தியமும் , அழ 
கும், தடித்த ஸ்திரீகளின் அங்கம் போன்ற அங்கங்களும் , வித்வத்துவ 
மும் , அற்பகாரியங்களில் மாத்திரம் பிரீதியும் , சோம்பலும் உடைய 
வனாய் இருப்பான் . 

சு . 32. கடகத்தின் நான்காம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
கறுத்து வளைந்த புருவமும் , விலாசத்தை யுடையதாய் தடித்து நீண் 


400 


சாராவளி. 

. 


டுள்ள ஆகிருதியும் , அழகுள்ள கண்களும் மூக்குகளும் , க்ஷணமும் , 
பெருந்தன்மையும் , ஸ்வஜாதிகாரியங்களில் உத்சாகமும் உடையவனாய் 
இருப்பான் . 

சு . 33. கடகத்தின் ஐந்தாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் மணி 
போன்ற தலையும் , தாழ்ந்த முகமும் , மிகவும் கனத்த புருவமும் , 
மிகவும் நீண்ட கைகளும் , பிறர்களைச் சேவிக்கின்றதில் பிரியமும் , 
கர்மலோபமும் , யாவருக்கும் வசப்படாத சுபாவமும் , அற்பபுத்தியும் 
உடையவனாய் இருப்பான் . 

சு . 34 . கடகத்தின் ஆறாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் தடித்து 
நீண்ட சரீரமும் , நல்ல கண்களும் , அதிகமான பிரதாபமும் , வெண் 
மையான சரீபமும் , நல்ல பற்களும் , அழகுபொருந்திய மூக்கும் , வாக் 
குசாமர்த்தியமும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 35. கடகத்தின் ஏழாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் வேறு 
பட்ட தலைமயிரும் ரோமங்களும் உடையவனாயும் , தடித்த சரீரமும் 
அதிக நரம்புகள் பொருந்தியிருக்கின்ற கணுக்கால்களும் உள்ளவனா 
யும் , அன்னியர்களுடைய கிருகத்தைக் காப்பாற்றுபவனாயும் , காக் 
கையின் ஆகிருதி போன்ற ஆகிருதியுள்ளவனாயும் இருப்பான் . 

சு . 36. கடகத்தின் எட்டாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
மணி போன்ற தலையும் , நல்ல முகமும் , கைகளும் , அங்கங்களும் , 
ஆமையைப் போன்ற நடத்தையும் , மத்தியில் அமுங்கியிருக்கின்ற 
மூக்கும் , கறுத்த நிறமும் , கெட்ட சிற்பங்களில் பழக்கமும் உடைய 
வனாய் இருப்பான் . 

சு . 37. கடகத்தின் ஒன்பதாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
வெண்மை நிறமும் , மீன் போன்ற கண்களும் , சிரேஷ்டமும் , சிறிய 
வயிறும் , தடித்துப் பரந்திருக்கின்ற மார்பும் , நீண்டிருக்கின்ற மேல் 
வாயும் , தொங்கின உதடும் , தடித்த தொடைகளும் , சிறிய கணுக்கால் 
களும் , அற்பமான முழங்கால்களும் உடையவனாய் இருப்பான் . 
சு . 38. சிம்மத்தின் முதல் நவாம்சத்தில் 

ஜனித்தவன் 
சிறிய வயிறும் , குரூர சுபாவமும் , மூக்கின் நுனியில் சிகப்பும் , வலி 
தான சிரசும் , சூரத்துவமும் , அதிக மாம்சங்களுடைய தாய் உயர்ந் 
திருக்கின்ற மார்பும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 39. சிம்மத்தின் இரண்டாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
விசாலமாய் உயர்ந்திருக்கின்ற நெற்றியும் , தடித்த சரீரமும் , விபரீத 


ஐம்பதாவது அத்தியாயம் 

401 
மான கீழ்ப்பார்வையும் , நீண்டகைகளும் , உயர்ந்த மார்பும் , குரூரமும் 
தடித்ததுமான மூக்கும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 40. சிம்மத்தின் மூன்றாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் ரோம 
முள்ள நீண்டகைகளும் , சகோரம் போன்ற கண்களும் , நிலையின்மை 
யும் , பெருந்தன்மையும் , உயரமான மூக்கும் , பிரகாசமான திரேக 
மும் கைகளும் , உருண்ட கழுத்தும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 41. சிம்மத்தின் நான்காம் நவாம்சத்தில் ஜனித்தவன் நெய் 
தயிர் ஜலம் இவைகளைப்போன்ற வெண்மை நிறமான திரேகமும் , 
கறுத்து நீண்ட கண்களும் , கனமில்லாத தலைமயிர்களும் , தடித்த 
கைகால்களும் , இரட்டைக் குரலும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 42. சிம்மத்தின் ஐந்தாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் மணி 
போன்ற சிரசும் , அற்ப கேசமும் , வெண்மையான மூக்கும் கண் 
ணும் , மயிர் நிறைந்த சரீரமும் , தொங்கின வயிறும் , அதிக கொடு 
மையும் , நீண்டபற்களும் , தடித்த மார்பும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 43. சிம்மத்தின் ஆறாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் உதிர்ந்து 
கொஞ்சமாக இருக்கின்ற ரோமங்களும் , மினுமினுப்பும் கறுப்பும் 
சமமுமுள்ள கண்களும் , நீண்ட தேகமும் , கறுப்பு நிறமும் , ஸ்திரீக 
ளுக்குப் பிரியமும் , வாக்கு சாமர்த்தியமும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 44. சிம்மத்தின் ஏழாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் நீண்ட 
முகமும் , உயர்ந்திருக்கின்ற சிறு நரம்புகளும் , தடித்த தேகமும் , 
ஸ்திரீகளுக் கிஷ்ட மின்மையும் , கறுத்த நிறமும் , அதிக கோபமும் , 
அதிக ரோமமும் , திருட்டுத்தனமும் , கோபமுள்ள வார்த்தைகளும் 
உடையவனாய் இருப்பான் . 

சு . 45. சிம்மத்தின் எட்டாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் மேன் 
மையான வார்த்தையும் , பலமுள்ள அவயவங்களும் , சௌபாக்கிய 
மும் , ஆழமான கண்களும் , கர்ம விபரீதமும் , தனஹீனமும் , திருட் 
டுத்தனமும் , பொய்யும் , கபடமும் , ஜலாதிகூட வித்தைகளும் உடைய 
வனாய் இருப்பான் . 

சு . 46. சிம்மத்தின் ஒன்பதாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
கழுதையைப்போன்ற முகமும் , கறுத்த நிறமுள்ள கண்களும் , நீண்ட 
கைகளும் , நல்ல குதிக்கால் கணுக்கால்களும் , சுவாச ரோகத்தினால் 
பீடிக்கப்பட்ட ஹிருதயமும் உடையவனாய் இருப்பான் . 

51 


402 


சாராவளி. 


சு . 47. கன்னியின் முதல் நவாம்சத்தில் ஜனித்தவன் மானின் 
கண் போன்ற கண்களும் , வசன சாதுரியமும் , தானசீலமும் , சம் 
போகமும் , தனமும் கறுத்து நீண்ட தேகமும் , உயரமான மார்பும் 
உடையவனாய் இருப்பான் . 

சு . 48. கன்னியின் இரண்டாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
பூர்ணமான முகமும் , அழகிய கண்களும் , மினுமினுப்பும் , மிருதுவாகப் 
பேசும் சுபாவமும் , தொங்கிய வயிறும் , நிலையின்மையும் , தடித்த 
தொடைகளும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 49 . கன்னியின் மூன்றாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
பிரகாசம் பொருந்திய மூக்கும் , விளங்காத தன்மையும் , சிறந்த பாத 
மும் , தடித்த அஸ்தமும் , வணக்கமான வார்த்தையும் , வெண்மை நிற 
மும் , கன்னிகைகளிடத்தில் சினேகமும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 50. கன்னியின் நான்காம் நவாம்சத்தில் ஜனித்தவன் சாஸ் 

ஞான முள்ளவனாயும் , ஸ்திரீகளோடு விளையாடுகின்றவனாயும் , 
வெண்மையும் சிவப்பும் கலந்துள்ள நிறம் மதுரம் கோமளம் இவை 
களோடு கூடினவனாயும் , குரூர சுபாவமும் அதிக உணர்ச்சியும் 
உடையவனாயும் , திரேகத்தின் கீழ்பாகம் மெலிந்திருப்பவனாயும் , 
இரட்டைத் தலையனாயும் இருப்பான் . 

சு . 51 , கன்னியின் ஐந்தாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் தடித்த 
உதடும் கைகளும் உள்ள திரேகத்தையும் , கனமுள்ள தலை மயிரை 
யும் , பலமான தோளையும் , அகன்ற மார்பையும் , பலமுள்ள கணுக்கால் 
களையும் , பிறரைத் தழுவுதலையும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 52. கன்னியின் ஆறாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் பள 
பளப்பான காந்தியும் , சுபமான வார்த்தையும் , புகழத்தக்க சரீரமும் , 
சாஸ்திராப் பியாசத்தினால் பேசும் புத்திவன்மையும் , எழுத்து கணி 
தம் அட்சரம் சித்திரம் கலாவித்தை இவைகளின் அறிவும் , நல்ல 
மனஸ்திதியும் , விளையாடு தலில் பழக்கமும் உடையவனாய் இருப் 
பான் . 

சு . 53. கன்னியின் ஏழாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் சிறிய 
முகமும் , உயர்ந்த தோள்களும் , பிரகாசமுள்ள கைகளும் , பிற்காலத் 
தில் தலை நரைத்தலும் , பெரு வயிறும் , தடித்த கால்களும் , ஜலத்திற் 
குப் பயமும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 54. கன்னியின் எட்டாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
வெண்மையாய் உயர்ந்திருக்கின்ற சரீரமும் , ஆச்சரியகரமும் , உயர்ந்த 


ஐம்பதாவது அத்தியாயம் . 

403 
கண்களும் , பெருத்து நீண்ட கைகளும் , சிவந்த ரோமங்களும் , அதிக 
கொடுமையும் , அபிமானமும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 55. கன்னியின் ஒன்பதாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் பிர 
சித்தியும் , மிருதுத்துவமும் , சுகமுள்ள சரீரமும் , விஸ்தாரமான 
நேத்திரமும் , ஸ்திரீகளைப் போன்ற மனோபாவமும் , சாதுர்யமும் , 
தாழ்ந்திருக்கின்ற தோள்களும் , எழுத்து சித்திரம் முதலியவைகளில் 
பாண்டித்தியமும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 56. துலாத்தின் முதல் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
வெண்மை நிறமும் , விஸ்தாரமான கண்களும் , நீண்ட முகமும் 
உடையவனாயும் , புகழ்ந்து பேசுகின்றவனாயும் , தனத்தைக் காப்பாற்று 
கின்றவனாயும் , புதிய * சம்மான வியாபாரம் செய்கின்றவனாயும் , 
அதிக பிரசித்தியுடையவனாயும் இருப்பான் . 

சு . 57. துலாத்தின் இரண்டாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
விருத்தமாய் நீரொழுகும் கண்களும் , நிறமும் அழகில்லாத பற் 
களும் , அமுங்கி மறைந்திருக்கின்ற மத்தியப் பிரதேசமும் , ஆச்சரிய 
மான மனதும் , கெட்ட தேகமும் , பெருத்து வளைந்திருக்கின்ற புருவ 
மும் ஆகிய இவைகளை உடையவனாய் இருப்பான் . 

சு . 58. துலாத்தின் மூன்றாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
வெண்மை நிறமும் , குதிரையைப் போன்ற முகமும் , நல்ல பற்களும் , 
அகலமும் உயரமுமுள்ள கண்களும் , மெலிந்த தேகமும் , நீண்ட 
நகங்களும் , மூக்கும் , அழகிய பாதங்களும் , யஜசும் அதிக பிரசித்தி 
யும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 59. துலாத்தின் நான்காம் நவாம்சத்தில் ஜனித்தவன் சிறிய 
தோளும் கைகளும் , தீரமின்மையும் , உயர்ந்திருக்கின்ற பற்களும் , 
மெலிந்து உயரமில்லாத திரேகமும் , மான் போன்ற கண்களும் , 
அதிக துக்கமும் , கறுப்பு வர்ணமும் , தோஷ சுபாவமும் உடையவ 
னாய் இருப்பான் . 

சு . 60. துலாத்தின் ஐந்தாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் ஆழ 
மானகண்களும் , ஸ்திரப்பிரகிருதியும் , பந்துக்களினிடத்தில் பிரியமும் , 
மானமின்மையும் , குரூரமான கேசங்களும் , சமமான கண்களும் மத் 
தியில் தாழ்ந்திருக்கின்ற மூக்கும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 61. துலாத்தின் ஆறாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் பெருத்து 
வெளுத்த தேகமும் , விசாலமுள்ள கண்களும் , சோபனமான மூக்கும் , 

* சிறு தோணி 


404 


சாராவளி. 


மான 


அழகான முதுகெலும்பும் , காந்தியுள்ள நகமும் , அதிக நீதி ஞான 
மும் , சாஸ்திர அறிவும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 62. துலாத்தின் ஏழாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் சிவப் 
பும் கறுப்பும் கலந்த நிறமும் , அதிக புத்தியும் , கனமுள்ளதும் சிறுத் 
ததுமான தேகமும் , சிறிய நெற்றியும் , கிருபணத்துவமும் , கொடிய 
குரூர சுபாவமும் , துன்பமும் அல்லது கௌரவமும் , நல்ல மனசும் 
உடையவனாய் இருப்பான் . 

சு . 63. துலாத்தின் எட்டாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் உன் 
ன தமான தோள்களும் , கன்னமும் , போஜன சீலமும் , கறுத்து நீண்ட 
புருவமும் , பரிசுத்தமான வாக்கும் , கடினமான தேகமும் , விஸ்தார 
மான மார்பும் , பொருத்தமற்ற சிரசும் , புகழும் உடையவனாய் இருப் 
பான் . 

சு . 64. துலாத்தின் ஒன்பதாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் சுப 

கண்களும் , தெளிவு அல்லது சந்தோஷமும் , வெண்மை நிற 
மும் , மனோகரமான சமதேகமும் , சாமர்த்தியமும் கலாவித்தைகளில் 
பிரியமும் , பெருந்தன்மையும் , ஹாஸ்யத்திற் பிரியமும் , காமுகப் பிர 
கிருதியும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 65. விருச்சிகத்தின் முதல் நவாம்சத்தில் ஜனித்தவன் உன் 
ன தமாயுள்ள சிறிய மூக்கும் உதடும் , அழகுள்ள நெற்றியும் , திட 
மான அவயவங்களும் , வெளுத்த நிறமும் , தவளையைப் போலுள்ள 
வயிறும் , தம்மில் யோசிக்கின்ற சுபாவமும் உடையவனாய் இருப் 
பான் . 

சு . 66. விருச்சிகத்தின் இரண்டாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
வெண்மை நிறமும் , பெருத்து நீண்டகைகளும் , விசாலமான மார்பும் , 
குரூரமாயும் சிவந்து மிருக்கின்ற திருஷ்டியும் , அதிகபலமும் , கொல்லு 
வதில் பழக்கமும் , சாகச கர்மமும் , திரவியத்தைக் காப்பாற்றுதலும் 
உடையவனாய் இருப்பான் . 

சு . 67. விருச்சிகத்தின் மூன்றாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
வித்துவத்துவமும் , உறுதியான தோள் கைகளும் , முயற்சியினால் 
பணம் சம்பாதித்தலும் , பரிசுத்தமான வார்த்தைகளும் , வெளுத்த 
தேகமும் , மனோஹரமான உதடும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 68. விருச்சிகத்தின் நான்காம் நவாம்சத்தில் ஜனித்தீவன் 
பரஸ்திரீகளைத் துன்புறுத்தலும் , இகழ்தலும் , தீரமும் , கறுத்து 
நீண்ட கேசமும் கண்களும் , ஆட்ட நடனங்களில் பிரவிருத்தியும் , 


ஐம்பதாவது அத்தியாயம் . 405 
திறமையும் , தடித்த ரோமங்களும் , உறுதியுள்ள தோள்களும் உடைய 
வனாய் இருப்பான் . 

சு . 69. விருச்சிகத்தின் ஐந்தாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் கம் 
பீரமும் , சிவந்த கண்களும் , பதுங்கின மூக்கும் , தீரமும் , வயிறு 
நிறைய உண்ணுதலும் , குரூரமான பிரவிருத்தியும் , சமமில்லாததும் 
பல முள்ள துமான அங்கங்களும் யஜசும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 70. விருச்சிகத்தின் ஆறாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் இறு 
மாப்பும் அல்லது துணிவும் , சிரேஷ்டமான புத்தியும் , பின்பாகம் 
உயர்ந்திருக்கின்ற மூக்கும் , அதிக சத்துவமும் , ( விகாரமில்லா மனஸ் 
திதி ) அதிக நயமும் , குரூரமான பிரவிருத்தியும் , நிபுணத்துவமும் 
ஆகிய இவைகள் உள்ளவனாயும் , குறைந்த கேசமும் , அற்பமான 
தனமும் , சிறிய புருவமும் உடையவனாயும் இருப்பான் . 

சு . 71. விருச்சிகத்தின் ஏழாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் வெட் 
டப்பட்ட வாயும் , உறுதியான அவயவங்களும் , சிதறின பற்களும் , 
வெளிப்பட்ட நரம்புகளும் , தாழ்ந்த வயிறும் , நீபொழுகும் கண் 
களும் , துல்லியமான சரீரமும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 72. விருச்சிகத்தின் எட்டாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
மலர்ந்திருக்கின்ற மூக்கின் நுனியும் , கெடுதியான தன்மையும் , 
கறுத்து அழுக்குடைய தேகமும் , முறிந்த குரூரமான கேசமும் , 
புத்தியீனமும் உடையவனாயும் இருப்பான் . 

சு . 73. விருச்சிகத்தின் ஒன்பதாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
மிருக வடிவமும் , வெளுத்த நிறமும் , தடித்த பளபளப்புள்ள சரீர 
மும் , அதிக சாந்தமும் , பிங்களவர்ணமான கண்களும் , அதிக 
ரோமங்களும் , குரு ஜனங்களிடத்தில் அன்பும் உடையவனாய் இருப் 
பான் . 

சு . 74. தஙசின் முதல் நவாம்சத்தில் ஜனித்தவன் மிகவும் 
வலிய மூக்கும் , ஆட்டின் கண் போன்ற கண்களும் , ஸ்பஷ்டமாயுள்ள 
வாக்கும் , நல்ல பற்களும் , ரோமங்களும் , வெண்மை நிறமும் , மிகவும் 
தொங்கியதும் அல்லது வலியதுமான பீஜமும் , அதிக கோபமும் 
உடையவனாய் இருப்பான் . 

சு . 75. தநுசின் இரண்டாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் அதிக 
மாக உயர்ந்த தலையும் , விசாலமான குற்றமுடைய கண்களும் , வலிய 
இடுப்பும் , தடித்த தொடைகளும் , அழகற்ற மூக்கும் , வலிய மேவா 
யும் , ஸ்திரமான அறிவும் உடையவனாய் இருப்பான் . 


406 


சாராவளி, 


சு . 76. தஙசின் மூன்றாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் சிட்சை 
வியாகரண முதலிய சாஸ்திரங்களில் பாண்டித்தியமும் , அழகும் , 
கெம்பீரமான தேகமும் , ஸ்திரீகளுக்குச் சந்தோஷம் உண்டு பண்ணு 
தலும் , நல்ல மனசும் , ஹாஸ்யத்திலும் சிற்ப வேலையிலும் பிரியமும் 
உடையவனாய் இருப்பான் . 

சு . 77. தஙசின் நான்காம் நவாம்சத்தில் ஜனித்தவன் சாமர்த் 
தியமும் , தேன் போன்ற வட்டமான கண்களும் , வெண்மை நிறமும் , 
உதரம் நிறைத்தற்குப் பிரயாசமும் , அறிவும் , சஞ்சாரமும் , நல்ல 
கேச பாசமும் , தடித்த நல்ல சரீரமும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 78. தஙசின் ஐந்தாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் தடித்த 
கழுத்தும் , விசாலமான கண்களும் , வலிய முகமும் , விஸ்தாரமான 
புருவமும் , தடித்துயர்ந்த தோளும் , அதிக ரோமங்களும் , பெருத்த 
கபில வர்ணமான தேகமும் , உறுதியான புத்தியும் உடையவனாய் 
இருப்பான் . 

சு . 79. தஙசின் ஆறாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் பளபளப்பும் 
கடை கறுத்த விசாலமான கண்களும் , பரந்த நெற்றியும் , சுபமான 
ஜீவனமும் , கதைகளிலும் வித்தைகளிலும் பிரியமும் , வித்வத்தன்மை 
யும் , தடித்த விசாலமான முகமும் , சிரேஷ்டமும் உடையவனாய் 
இருப்பான் . 

சு . 80. தஙசின் ஏழாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் கறுப்பும் , 
மிருதுத் தன்மையும் , நல்ல வாக்கும் , சம்பாத்தியம் அல்லது யோசித் 
தலிற் பிரியமும் , உயர்ந்த தலையும் , நீண்ட தேகமும் விசாலமான 
கண்களும் , பெருந்தன்மையும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 81. தஙசின் எட்டாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் தாழ்ந்த 
நுனி மூக்கும் , விசாலமான தலையும் , பெரிய வைரமும் , சுழல்கின்ற 
கண்ணும் , ஸ்திரமான வார்த்தையும் , குருக்களிடத்தில் பிரியமும் 
உடையவனாய் இருப்பான் . 

சு . 82. தஙசின் ஒன்பதாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
வெளுத்த நிறமும் , குதிரையின் முகம் போன்ற முகமும் , கறுத்து 
நீண்ட கண்களும் , மிதமாகப் பேசுதலும் , நல்லவர்களுக்கு நல்லவ 
னாதலும் , துக்கமும் , வளைந்த தொடைகளும் கணுக்கால்களும் உடை 
யவனாய் இருப்பான் . 

சு . 83. மகரத்தின் முதல் நவாம்சத்தில் ஜனித்தவன் சிறிய 
அல்லது பெரிய பற்களும் , கறுப்பு நிறமும் , பேதவாக்கும் கொடூரமான 


ஐம்பதாவது அத்தியாயம் . 

407 
முகமும் , தொடையும் , நகம் , முழங்கால்களும் , மெலிந்த தேகமும் , 
சங்கீதத்திற் பிரியமும் , சஞ்சாரமும் , ஹாஸ்யப் பிரதானமும் அற்ப 
தனமும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 84 .. மகரத்தின் இரண்டாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
சோம்பலும் , துஷ்டத்தனமும் , வளைந்த மூக்கும் , சங்கீதப் பிரியமும் , 
தேகபுஷ்டியும் , வெகு ஸ்திரீ இன்பமும் , அதிகமாகப் பேசுதலும் 
உடையவனாய் இருப்பான் . 

சு . 85. மகரத்தின் மூன்றாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் சங் 
கீத கலைகளில் பிரியமும் , பிரசித்தியும் , வெண்மையான கண்களும் , 
சமமாயும் அழகாயுமிருக்கும் மூக்கும் , இஷ்ட கர்மமும் , அதிக பந் 
துக்களும் சினேகிதர்களும் இன்பசுகமும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 86. மகரத்தின் நான்காம் நவாம்சத்தில் ஜனித்தவன் சிவப் 
பும் கறுப்பும் கலந்த வட்டமான கண்களும் , வலிய நெற்றியும் , பல 
மான தோள்களும் , பலமில்லாத கைத்தலமும் , சிதறிய கேசபாச 
மும் , அகண்டிருக்கின்ற பற்களும் , அற்பமான வார்த்தைகளும் உடை 
யவனாய் இருப்பான் . 

சு . 87. மகரத்தின் ஐந்தாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் பெரு 
வயிறும் , போஜன சீலமும் , அழகிய உயர்ந்த மூக்கும் , சோபையான 
முதுகெலும்பும் , பெருத்து உருண்டு நீண்ட கைகளும் , கறுப்பு வர் 
ணமும் , ஸ்திரமான முயற்சியும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 88. மகரத்தின் ஆறாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் காந்தி 
யுள்ள தேகமும் , நல்ல அலங்காரமும் , சிறியதும் சமமான துமான 
பற்களும் , நல்ல வாசாலமும் , காமசீலமும் , விசாலமான மேவாயும் , 
டரந்த நெற்றியும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 89. மகரத்தின் ஏழாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் கறுப்பு 
நிறமும் , சோம்பலும் , நன்கு பேசுதலும் , கொஞ்சம் குளிர்ந்ததும் 
தடித்ததுமான தேகமும் , கடினத்தன்மையும் , கைகால்களில் மிருதுத் 
துவமும் , சத்சுபாவமும் , சாந்த புத்தியும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 90. மகரத்தின் எட்டாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் ஆழ 
மான கண்களும் , அழகான மூக்கும் , சிவந்த முகமும் , - பின்னமான 
கேசபாச நகங்களும் , உறுதியும் பலமுமுள்ள தேகமும் ; குடம் 
போன்றதும் விஸ்தார முள்ளதுமான நெற்றியும் உடையவனாய் 
இருப்பான் . 


408 


சாராவளி. 


சு . 91. மகரத்தின் ஒன்பதாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
விசாலம் வாய்ந்த கண்களும் , விஸ்தாரமான மார்பும் , நல்ல மூக்கும் , 
பரிபூர்ணமான முகமும் , கீதவாத்தியங்களில் பிரியமும் , மாதுர்ய 
முள்ள நிர்விகாரமான மனோபாவமும் , சிரேஷ்டமும் , சத்ஜனத்துவ 
மும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 92. கும்பத்தின் முதல் நவாம்சத்தில் ஜனித்தவன் கறுப்பு 
வர்ணமும் , மெலிந்த தேகமும் , மிருதுத்துவமும் , தடித்த மேவாயும் , 
காவிய சாஸ்திரங்களில் பிரியமும் , காமசீலமும் , விஷய இன்பமும் , 
அழகான தன்மையும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 93. கும்பத்தின் இரண்டாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
தோல் நகம் கண் தலைமயிர் ஸ்வரம் இவைகளில் துன்பமும் , அன்பும் 
சாதுத்துவமும் , நீண்ட சரீரமும் , விகல்பமான சிரசும் , அறிவின்மை 
யும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 94. கும்பத்தின் மூன்றாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் நல்ல 
அவயவ சந்தியுடைய தேகமும் , ஸ்திரீகளில் பிரியமும் , வைடூரியம் 
போன்ற தேக காந்தியும் , சாஸ்திர ஞானமும் , பிரவிருத்திசெய்கின்ற 
தில் சாமர்த்தியமும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 95 , கும்பத்தின் நான்காம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
மனைவியிடத்தில் மிகவும் பிரியமும் , வெண்மை நிறமும் , வெட்டப் 
பட்டவாயும் , சத்துருக்களை நாசம் செய்கையும் , கம்பீரமும் , தீரமு 
முள்ள மனோபாவமும் போகமும் இன்பமும் உடையவனாய் இருப் 
பான் . 

சு . 96. கும்பத்தின் ஐந்தாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் கலை 
களின் உண்மைப் பொருளை அறிதலும் , கொடூரமான ரோமங் 
களுடன் கூடிய கால்களும் , பலமான கன்னமும் , செவியும் , குரூரத் 
தன்மையும் , கறுத்த நிறமும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 97. கும்பத்தின் ஆறாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் புலி 
போன்ற முகமும் , தைரியமும் , சுருண்ட தலைமயிர்களும் , காரியங் 
களிற் றுணிவும் , காட்டானை முதலிய துஷ்ட மிருகங்களையும் சர்ப்பங் 
களையும் நாசம் செய்தலும் , அரசனிடம் நட்பும் உடையவனாய் இருப் 
பான் , 

சு. 98. கும்பத்தின் ஏழாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் ஆட் 
டைப்போன்ற கண்களும் முகமும் உடையவனாயும் , குரூரனாயும்,, 
கிராம்யங்களில் ( நாகரீகமற்றது ) பிரியமுடையவனாயும் , ஸ்திரீகளால் 


மனோ 


ஐம்பதாவது அத்தியாயம் . 409 
பீடிக்கப்பட்டவனாயும் , பித்தரோகியாயும் , நிர்விகாரமான 
பாவம் தைரியம் இவைகளையுடையவனாயும் இருப்பான் . 

சு . 99. கும்பத்தின் எட்டாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் விகார 
மில்லாத மனஸ் 

மனஸ்திதியும் , உறுதியுள்ள புத்தியும் , விஷய சுகமும் 
தடித்த பற்களும் விசாலமான கண்களும் உடையவனாயும் , அரசன் 
அல்லது அரச சமானனாயும் இருப்பான் . 

சு . 100. கும்பத்தின் ஒன்பதாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
கறுப்பு வர்ணமும் பரிபூர்ணமான முகமும் விசேடத்துவமும் அதிக 
தனமும் நல்ல மனைவியும் நல்ல புத்திரர்களும் உடையவனாயும் , நன் 
றாகப் பேசுகின்றவனாயும் , பிரசித்தியும் சக்தியும் உடையவனாயும் 
இருப்பான் . 

சு . 101. மீனத்தின் முதல் நவாம்சத்தில் ஜனித்தவன் சிவப்பும் 
வெண்மையும் கலந்த நிறமும் , அழகான காந்தியும் , பெண்புத்தியும் , 
இளகிய மனமும் , சிறிய கழுத்தும் மெலிந்த இடையும் உடையவ 
னாய் இருப்பான் . 

சு . 102. மீனத்தின் இரண்டாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
பெருத்து வளைந்திருக்கின்ற மூக்கும் , சகல பிரவிருத்திகளிலும் 
சாமர்த்தியமும் , மாம்ச போஜனமும் , மனோகரமான சரீரமும் , வனம் 
மலை இவைகளில் சஞ்சாரமும் , பெரிய சிரசும் உடையவனாய் இருப் 
பான் . 

சு . 103. மீனத்தின் மூன்றாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் வெண் 
மை நிறமும் , துஷ்டத்தனமும் , நல்ல அழகுள்ள கண்களும் , புகழத் 
தக்க தேகமும் , வித்தியா தர்மமும் , சாமர்த்தியமும் , கற்பிக்கு மியல் 
பும் , சௌந்தரியமும் சாதுரியமும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 104. மீனத்தின் நான்காம் நவாம்சத்தில் ஜனித்தவன் குண 
வானாயும் , துர்நடத்தையுடையவனாயும் , விருத்தர்களைச் சேவிக்கின்ற 
வனாயும் , கர்ம நிபுணம் பராக்கிரமம் நிர்விகாரமான மனோபாவம் 
இவைகளை யுடையவனாயும் , நீதிசாஸ்திரம் அறிந்தவனாயும் , உயர்ந்த 
மூக்கை யுடையவனாயும் இருப்பான் . 

சு . 105. மீனத்தின் ஐந்தாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் நீண்டு 
கறுத்த தேகமும் , பிரதாபமும் , மேன்மையான அவயவமும் , சிறிய 
மூக்கும் , மனதிற்கினிய கண்களும் , இமிசையில் பிரியமும் , நல்ல பற் 
களும் , அதிக தேஜசும் உடையவனாய் இருப்பான் , 

52 


410 


சாராவளி. 


சு . 106. மீனத்தின் ஆறாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் அழகும் 
பிரதாபமும் , நல்ல குணமும் , நிர்மலமான வம்சமும் , சிறிய மூக்கும் , 
மானமும் , வளைந்து கோணலான முகமும் , பிரசித்தியும் , நிபுணத் 
தனமும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 107. மீனத்தின் ஏழாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் பெளரு 
ஷமும் , அபிமானமும் , தர்மகாரியங்களில் பிரியமும் , சிரேஷ்டமும் , 
மந்திரித் தன்மையும் , பிரபலமும் * விஷாத சுபாவமும் , துஷ்டத் 
தன்மையும் , ஸ்திரமின்மையும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 108. மீனத்தின் எட்டாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் நீண்டு 
பெருத்த தேகமும் , பெரிய சிரசும் , சோம்பலும் , குரூரமான கண் 
களும் தலைமயிரும் , அற்பபுத்திரர்களும் , தனத்தில் அதிக ஆசையும் , 
யுத்தத்தில் சாமர்த்தியமும் உடையவனாய் இருப்பான் . 

சு . 109. மீனத்தின் ஒன்பதாம் நவாம்சத்தில் ஜனித்தவன் 
மிருதுவான தன்மையும் , அதிக தீரத்துவமும் , விஸ்தாரமுள்ள 
மார்பும் , விசாலம் பொருந்திய கண்களும் வலிய மூக்கும் பிரகாசமும் 
அகன்ற தேகமும் அதிக புத்தியும் பிரசித்தியும் உடையவனாயும் 
குள்ளனாயும் இருப்பான் . 

சு . 110. மேற்கூறிய ராசிபலன்களையே துவாதசாம்சத்திற் 
கும் கொள்ளவேண்டும் . புத்திசாலியான தைவக்ஞன் சப்தமாம் 
சத்தோடு சமமாகவே மற்ற வர்க்கங்களின் பலங்களையும் நிர்ணயிக்க 
வேண்டும் . இந்த சப்தவர்க்கங் களினுடைய பலன்களினால் ஜாதக 
னுடைய நஷ்ட ஜாதக லக்கினத்தை நிச்சயிக்க வேண்டும் . 


ஐம்பதாவது அத்தியாயம் முற்றிற்று . 


விஷாதம் = வேறுபாடு . 


ஐம்பத்தோராவது அத்தியாயம் . 

நஷ்ட ஜாதகம் . 
இந்த அத்தியாயத்திலும் நஷ்ட ஜாதகம் கூறப்படுகிறது . 

சு . 1. ஒருவன் ஜனித்த வருஷம் மாசம் தேதி நாழிகை 
இவைகளிலொன்றும் நிச்சயமில்லாமல் ஜாதக பலன்களை அறியும் 
இச்சையோடு கார்த்தாந்திகன் ( ஜோதிஷன் ) முன்னிலையில் வந்து 
கேட்கும் போது அத்தருணம் உதயமான லக்கினத்தைக் கொண்டு 
பிரஸ்னம் செய்பவனுடைய ஜனன காலத்தைச் சொல்லவேண்டும் . 
அந்த உதயலக்கினம் முன்னோரையாயின் ஜனனம் உத்தராயணத்தி 
லென்றும் , பின்னோரையாயின் ஜனனம் தட்சிணாயனத்திலென்றும் 
சொல்லவேண்டும் . 

( இங்கு சம்பிருச்சத : என்று கூறினமையால் இயன்ற பொரு 
ளோடு பலதாம்பூலங்களும் வைத்து பிரஸ்னம் செய்ய வேண்டு மென 
வும் பரீக்ஷார்த்தமாகவோ துர் உத்தேசங்களினாலோ சோதித்தல் 
கூடாதெனவுங் கொள்க . 

சு . 2. உதயலக்கினத்தில் கிரகமுண்டெனில் அவ்விலக்கினத் 
தில் இருக்கும் கிரகத்தின் ருதுவில் ஜனனம் என்று கொள்ள வேண் 
டும் . அந்த லக்கினத்தில் பல கிரகங்களுண் டெனில் அவர்களில் 
பலம் பொருந்திய கிரகத்தின் ருது காலத்தைக் கொள்ளவேண்டும் . 
சூரியன் செவ்வாய் இவர்களுக்குக் கிரீஷ்மருது . சந்திரனுக்கு வருஷ 
ருது . புதனுக்கு சரத்ருது . குருவிற்கு ஹேமந்தருது . சுக்கிரனுக்கு 
வசந்தருது . சனிக்கு சிசிரருது என ருதுக்களை முன் சம்க்ஞா அத் 
தியாயத்தில் கூறிய விதம் அறிந்து கொள்க . இங்கு முதலில் சொல் 
லிய பிரகாரம் அயனமும் ருதுவும் பேதமாக வரின் கீழே சொல்லப் 
புகும் ருது காலத்தை மாற்றிச் சொல்லுக . 

சு . 3. உத்தராயணத்தில் வருஷ ருதுவாயின் வசந்தருது வென் 
றும் , சரத் ருதுவாயின் கிரீஷ்ம ருது வென்றும் , ஹேமந்த ருதுவா 
யின் சிசிர ருது வென்றும் , தட்சிணாயனத்தில் வசந்த ருதுவாயின் 
வருஷருது வென்றும் , கிரீஷ்மருதுவாயின் சரத்ருது வென்றும் , சிசிர 
ருதுவாயின் ஹேமந்தருது வென்றும் கொள்க . மேற்சொல்லப்பட்ட 
இலக்கினத்தின் திரேக்காணம் பாதிக்கு முன்னானால் முதலில் விவ 


412 


சாராவளி. 


ரித்த ருதுவில் முன்னுள்ள மாசத்திலும் , பாதிக்குப் பின்னானால் பின் 
னுள்ள மாசத்திலும் ஜனன மெனத் தெரிந்து கொள்க . 

சு . 4-5 . மேற் சொன்ன பிரகாரம் திரேக்காணார்த்தங் கொண்டு 
மாசத்தை நிர்ணயித்தபடியால் திரை ராசிகத்தால் ஜனித்த திதியை 
யும் அறிந்து கொள்ள வேண்டும் . அந்த திரேக்காணார்த்தத்தில் 
சென்ற பாகையைக் கலையாக்கி 10 - க்குக் கொடுத்துவந்த பலம் சென்ற 
திதிகளாகும் . அத்திதிகளைச் சுக்கிலபட்ச முதலாக எண்ணி நிர்ண 
யித்துக் கொள்க . சிலர் பிரஸ்ன காலத்தில் சுத்தஸ்புட சூரியனுக்கு 
அந்த ராசியில் சென்ற பாகைகலைகளின் சங்கியையின்படி திதிகளைக் 
கொள்கவென்று கூறுகின்றனர் . [ இதனால் நஷ்ட ஜாதகப் பிரசினத் 
தில் சூரியஸ்புடம் ஜனன கால திதிஸ்புடமாக இருக்கு மென்பது 
பெறப்படுகின்றது .) உதய லக்கின ஸ்புடம் முதல் திரேக்காணமா 
யின் அவ்வுதய விராசியில் குரு விருக்கின்ற காலமும் , மத்திய திரேக் 
காணமாயின் அதற்கு ஐந்தா மிராசியில் குரு விருக்கின்ற காலமும் 
கடைசித் திரேக்காணமாயின் அதற்கு ஒன்பதா மிராசியில் குரு 
விருக்கின்ற காலமும் ஜனித்த காலமாக நிர்ணயிக்கவேண்டும் இங்கு 
திரை ராசிகங் கொண்டு அந்த ராசிகளிலே குருவிருக்கின்ற காலத்தை 
ஊகித்து ஜனன காலத்தை நிர்ணயித்துக் கொள்க . அதாவது ஒவ் 
வொரு திரேக்காணத்தையும் நான்காகப் பாகித்தால் இரண்டரைப் 
பாகையாம் . அதனால் குரு இருக்கு மிராசி நிச்சயிக்கப்படும் . இலக் 
கினத்தினுடைய முதல் திரேக்காணம் முதலில் இரண்டரை பாகைக் 
குள்ளிருப்பின் இலக்கினத்தில் குரு வென்றும் , 21 - க்கு மேல் 5 
பாகைக்குள்ளிருப்பின் இரண்டாம் இராசியி லென்றும் 5 -க்குமேல் 
7 பாகைக்குள்ளிருப்பின் மூன்றாம் இராசியிலென்றும் , 71 - க்கு 
மேல் 10 பாகைக் குள்ளிருப்பின் நான்காம் இராசியி லென்றும் இங் 
ஙனம் குருவிருக்கு மிராசியை நிச்சயம் செய்து கொள்க . இங்கனமே 
மற்ற திரேக்காணங்கொண்டும் குரு இருக்கும் இராசியை அறிந்து 
கொள்க . இவ்வி தம் குருவின் இருப்பிடம் எந்த ராசியென்று நுட்ப 
மாக அறிந்து ஒரு பரிவிருத்திக்குப் பன்னிரண்டு வருஷ வீதம் ஜாத 
கனுடைய உத்தேச வயதிற்குத் தக்கபடி இன்ன வருஷத்தில் ஜனித் 
திருக்கலா மென்று நிச்சயம் செய்க . பிரஸ்னலக்கினம் சிம்மம் கன்னி 
துலாம் விருச்சிகம் கும்பம் மீனம் இந்த ராசிகளி லொன்றாயின் 
இராத்திரியிலும் , மேடம் இடபம் மிதுனம் கடகம் தனுசு மகரம் 
இந்த ராசிகளி லொன்றாயின் பகலிலும் ஜனனம் என்று கண்டு 
கொள்க , 


சு . 6 . 


ஐம்பத்தோராவது அத்தியாயம் . 413 

பகல் இரவு என்று நிச்சயித்த பிறகு இலக்கின ஸ்புடத் 
தில் சென்ற பாகைகளின் அளவான நாழிகைகள் சூரியோதயம் 
முதல் அல்லது அஸ்தமனம் முதல் சென்ற நாழிகை ஜனனமென்று 
சொல்லவேண்டும் . தினராத்திரிகளுக்குக் கூடுதல் குறைவு வருகின்ற 
காலம் ஜனன கால சூரியஸ்புடத்தினால் தின ராத்திரிப் பிரமாணங் 
களைத் தெரிந்து இலக்கின ஸ்புடத்தில் சென்ற பாகை கலைகளைப் 
பகலில் ஜனன மாயின் தினப்பிரமாணங் கொண்டும் , ராத்திரியில் ஜன 
னமாயின் ராத்திரிப் பிரமாணங் கொண்டும் பெருக்கி இலக்கின ராசிப் 
பிரமாண நாழிகையினால் வகுத்து வந்த பலம் ஜனன காலத்தில் 
சென்ற நாழிகை களாகும் . பிரச்ன சமயம் இலக்கினம் ஐந்து , ஒன் 
பது இந்த ராசிகளில் பலமுள்ள ராசியில் சந்திரனி ருக்கின்ற சமயம் 
ஜனனமென்று கண்டுகொள்க . 

சு. 7. பிரஸ்னம் செய்பவன் சிரசு முகம் முதலான அங்கங் 
களைத் தொட்டுக் கொண்டு செய்தால் அந்தந்த அங்கங்களுக்குரிய 
ராசியில் ஜனனமென்று சொல்க . பிரஸ்ன காலத்தில் லக்கினத்தி 
லிருந்து எத்துணையாவது ராசியில் சந்திரனிருக்கின்றானோ அந்த சந் 
திரனிலிருந்து அத்துணையாவது ராசியும் ஜனன ராசியாகு மென்ப . 

சு . 8 . பிரஸ்ன லக்கினம் மீனராசியாகவரின் ஜனனம் மீனமென் 
றேகொள்க . அல்லது லக்கினத்தினுடைய நவாம்சராசி ஜனித்தலக்கின 
மாகவும் வரும் . பிரஸ்ன சமயம் ஆட்டின் உணவுப் பொருள்களின் 
ரூபம் சப்தம் தரிசனம் கம்பளாதிகள் ஆட்டுத்தோல் கள்ளியிலை எருக் 
கிலை முதலானவை தற்செயலால் தைவக்ஞனுடைய சிரவண தரிசனா 
திகளுக்கு விஷயமாயின் மேடம் என்றும் , வைக்கோல் கரி நுகம் 
முதலியவை யாயின் இடபம் என்றும் , மற்றுமுள்ள நிமித்தங்களினால் 
மிதுன விராசியாதி யென்றும் நிர்ணயித்துக் கொள்க , 

சு . 9. இலக்கினஸ்புடத்திற்குரிய திரேக்காணத்தி லிருந்து 
எத்தனையாவது திரேக்காணத்தில் பிரஸ்னகால 

ரவி யிருக்கின்றா 
ரென்றறிந்து அந்த சங்கியை பன்னிரண்டிற் கதிகமாயின் பன்னி 
ரண்டால் வகுத்த சேடம் எத்தனையோ அத்தனையாவது ராசியில் 
(இலக்கின முதல் ) ஜனித்திருக்க வேண்டு மென்று புத்திமானான கார்த் 
தாந்திகன் ( ஜோதிஷன் ) நிச்சயித்துச் சொல்லவேண்டும் . 

சு . 10 . பிரஸ்னகால லக்கினத்தி லிருக்கின்ற கிரகத்தினுடைய 
அல்லது பலவானான கிரகத்தினுடைய ஸ்புடத்தைக் கணித்து பன் 
னிரண்டங்குலச் சங்குச் சாயையின் அங்குலங் கொண்டு பெருக்கி 


414 


சாராவளி. 


சு . 12 . 


பன்னிரண்டால் வகுத்த சேடத்தை மேடமுதலெண்ணி வந்தராசி 
ஜன்மலக்கினமாகும் எனக்கொள்க . கிரகஸ்புடத்தை ராசி . பாகை 
கலைகளாக வைத்து சாயாங் குலத்தினாற் பெருக்கி வந்தவைகளைக் 
கலையாக்கிப் பன்னிரண்டால் வகுத்த சேடங் கொண்டு ஜன்ம 
லக்கினத்தை நிர்ணயிக்க வேண்டும் . 

சு . 11. பிரஸ்னம் செய்பவன் முன்னின்று கொண்டு பிரஸ்னம் 
செய்யின் உதயராசியே ஜன்மலக்கின மென்றும் , படுத்துக் கொண்டு 
பிரஸ்னம் செய்யின் அதன் நான்கா மிராசியும் , இருந்து கொண்டு 
பிரஸ்னம் செய்யின் அதன் ஏழாமிராசியும் , எழுந்து கொண்டு பிரஸ் 
னம் ( நடந்து கொண்டென்றும் பட்ச பேதம் ) செய்யின் அதன் பத்தா 
மிராசியும் இலக்கினமாகு மென்று நிச்சயிக்க வேண்டும் . 

பிரஸ்னம் செய்பவனுக்குரிய நாமகரணம் செய்துள்ள 
நாமதேயத்தினுடைய மாத்திரைகளை யிரட்டித்து பிரஸ்ன காலத்தில் 
துவாதசாங்குல சங்குச் சாயையின் அங்குலங்களோடு சேர்த்து 
இருபத்தேழால் வகுத்த சேடத்தை அவிட்ட முதல் எண்ணிவந்த 
நட்சத்திரம் பிரஸ்னம் செய்பவனின் ஜன்ம நட்சத்திரமாகும் . இங்கு 
நெட்டெழுத்துக்கு இரண்டும் குற்றெழுத்திற்கு ஒன்றும் மெய் 
யெழுத்திற்கு அரையும் மாத்திரைகளாம் ) . 
சு . 13-14.15 . பிரஸ்ன லக்கினம் 

இடப சிம்மங்களாயின் 
ஸ்புடம்பண்ணி அவற்றைக் கலையாக்கிப் பத்தினாலும் , மிதுன 
விருச்சிகங்களாயின் எட்டினாலும் , மேட துலாங்களாயின் ஏழி 
னாலும் , 

கன்னி மகரங்களாயின் ஐந்தினாலும் பெருக்க வேண் 
டும் . மற்ற ராசிக்குள்ள எண்கள் ராசி சங்கியைகள் ஆகின்றன . கட 
கத்திற்கு நான்கு , தநுசுற்கு ஒன்பது , கும்பத்திற்குப் பதினொன்று , 
மீனத்திற்குப் பன்னிரண்டு எனக் கொள்க . பிறகு இலக்கினத்தில் 
கிரக மிருந்தால் கிரக குணாகாரங் கொண்டும் குணிக்கவேண்டும் . கிர 
கமில்லை யெனில் இந்த குணனம் அவசிய மில்லை . பல கிரகங்கள் 
லக்கினத்தி லிருந்தால் ராசி குணாகாரம் செய்த கலா பிண்டத்தை 
அக்கிரகங்களுடைய குணாகாரங்களின் சங்கியையினால் பெருக்க 
வேண்டும் . கிரக குணாகாரங்களாவன குருவிற்குப் பத்தும் , செவ் 
வாய்க்கு எட்டும் , சுக்கிரனுக்கு ஏழும் , புதனுக்கும் சந்திரனுக்கும் 
சூரியனுக்கும் சனிக்கும் ஐந்தும் ஆகின்றன . இவ்விதம் ராசி குணா 
காரங்களாலும் லக்கினத்தில் கிரகமிருந்தால் அந்த கிரகத்தின் 
குணாகாரங்களாலும் பெருக்கி வந்த லக்கினஸ்புட கலாபிண்டத்தை 


ஐம்பத்தோராவது அத்தியாயம் . 


415 


ை 


வைத்துக் கொள்ளவேண்டும் . பிறகு இக்கலாபிண்டத்தை பத்தில் 
பெருக்கி அறுபதால் வகுத்த சேடம் வருஷம் . அதனைப் பிரபவாதி 
யாக வெண்ணி ஜனன வருடத்தைச் சொல்ல வேண்டும் . முன்னே 
பத்தால் பெருக்கியதை ஆறால் வகுத்த சேடம் வஸந்தாதி ருதுக்க 
ளாகும் . பன்னிரண்டால் வகுத்த சேடம் சைத்திராதி மாசங்களா 
கும் . முப்பதினால் வகுத்த சேடம் சுக்கில பட்சப் பிரதமையாதி திதி 
களாகும் . பிறகு கலா பிண்டத்தை எட்டால் பெருக்கி இரண்டால் 
வகுத்த சேடம் ஒன்றாயின் பகலிலும் , இரண்டாயின் இரவிலும் 
ஜனனமென்ப . அக்கலாபிண்டத்தை ஏழால் பெருக்கி இருபத்தேழால் 
வகுத்த சேடம் அசுவினி முதலான நட்சத்திரங்களாம் . மறுபடியும் 
கலாபிண்டத்தை ஐந்தில் பெருக்கி முப்பதினால் வகுத்த சேடம் 
ஜனனகால நாழிகையாகும் , இவ்வைந்தில் பெருக்கிய கலாபிண்டத் 
தை இரண்டால் வகுத்த சேடம் இலக்கினத்தினுடைய ஹோரையா 
கும் . மூன்றால் வகுத்த சேடம் திரேக்காணமாகும் . ஒன்பதால் 
வகுத்த சேடம் நவாம்சமாகும் . பன்னிரண்டால் வகுத்த சேடம் 
துவாதசாம்சமாகும் . இம் முறைப்படி கணித்துக் கொள்க . 

இராசி குணகாரத்தினாலும் கிரக குணகாரத்தினாலும் கணித்து 
வந்த கலாபிண்டத்தோடு ஒன்பது கூட்ட வேண்டு மென்பதும் 
குறைக்கவேண்டுமென்பதும் சில ஆசிரியர்கள் கொள்கை . இலக்கி 
னம் பிரதம திரேக்காணமாயின் ஒன்பது கூட்டவேண்டும் . கடை 
சித் திரேக்காணமாயின் ஒன்பது கழிக்கவேண்டும் . மத்திய திரேக் 
காணமாயின் கூட்டவும் கழிக்கவும் வேண்டியதில்லை. இதனால் கலா 
பிண்டத்திற்குக் கர்மயோக்கியத்துவம் சித்திக்கின்றது . பிறகு பத்து 
முதலான சங்கியைகளைக் கொண்டு முறையாகப் பெருக்கி வருடாதி 
களைக் கணித்துக் கொள்க . 

சு . 16. யவனாசாரியர் முதலியவர்களால் சொல்லப்பட்ட பிர 
காரம் நஷ்டஜாதகம் கணிக்கும் மார்க்கம் இங்கு கூறப்பட்டது . இவ் 
விதம் சொல்லப்பட்டயாவும் பிரமாணீகரிக்கத் தக்கதல்ல . ஆதலால் 
நஷ்ட ஜாதகத்தைக் கணிக்கும் மார்க்கத்தை நன்கு நுட்பமாக அறிந்து 
கொள்ள வேண்டும் . குரூபதேசம் பரமேச்வர காருண்யம் குருத்துவம் 
முதலான குணங்களுள்ள கார்த்தாந்திகர்கள் பரிசோதித்தறிந்து 
சாரங்கொண்டு பிரஸ்னனுடைய ஜனனகாலத்தை நன்கு நிச்சயித் 
துச் சொல்வார்களாக . 

ஐம்பத்தோராவது அத்தியாயம் முற்றிற்று . 


ஐம்பத்திரண்டாவது அத்தியாயம் . 

அஷ்டவர்க்க வின் யாசக் கிரமம் . 
சு . 1. யவனாசாரியர் முதலியவர்களால் சொல்லப்பட்ட அஷ்ட 
வர்க்கம் எல்லாருக்கும் நாடோறும் உண்டாகிற சுபாசுப பலங்களை 
ஸ்பஷ்டமாகச் சொல்லுகின்ற தாகையால் இனி அதனுடைய இலட்ச 
ணம் இங்கு தெளிவாகச் சொல்லப்படுகின்றது . 

சு . 2. இச்சுலோகத்தில் சூரியாஷ்டவர்க்க விதிசொல்லப்படுகின் 
றது . சூரியன் செவ்வாய் சனி இம்மூன்று கிரகங்களுக்கும் அவரவர் 
களிருக்கின்ற ஸ்தானமுதல் 1-2-4-7-8-9-10-11 இந்த விசாசிகளி 
லும் , குருவிருக்கின்ற விராசி முதல் 5-6-9-11 இந்த விராசிகளிலும் , 
சுக்கிரனிருக்கின்ற விராசி முதல் 6-7-12 இந்த விராசிகளிலும் , சந்தி 
ரனி ருக்கின்ற விராசிமுதல் 3-6-10-11 இந்த விராசிகளிலும் , புதனி 
ருக்கின்ற விராசி முதல் 3-5-6-9-10-11-12 இந்த விராசிகளிலும் , 
இலக்கின ராசிமுதல் 3-4-6-10-11-12 இந்த விராசிகளிலும் சூரியன் 
சுபனாகின்றான் . சொல்லப்படாத ஸ்தானங்களில் அசுபனாகின்றான் . 

சு . 3. சந்திராஷ்டவர்க்கத்தைக் கூறுகின்றார் . இலக்கினத்தி 
லிருந்து 3-6-10-11 இவ்விராசிகளிலும் , சந்திரனி லிருந்து 1-3-6-7 
10-11 . இவ்விராசிகளிலும் , செவ்வாயிலிருந்து 2-3-5-6-9-10-11 
இவ்விராசிகளிலும் , சூரியனிலிருந்து 3-6-7-8-10-11 இவ்விராசிகளி 
லும் , குருவிலிருந்து 1-2-4-7-3-10-11 இவ்விராசிகளிலும் , சுக்கிர 
னிலிருந்து 3-4-5-7-9-10-11 இவ்விராசிகளிலும் , புதனி லிருந்து 
1-3-4-5-7-8-10-11 இவ்விராசிகளிலும் , சனியிலிருந்து 3-5-6-11 
இவ்விராசிகளிலும் சந்திரன் சுபனும் , மற்ற ராசிகளில் அசுபனு 
மாகிறான் . 

சு . 4. செவ்வாய் அஷ்டவர்க்கம் . சூரியனுக்கு 3-5-6-10-11 . 
இலக்கினத்திற்கு 1-3-6-10-11 . சந்திரனுக்கு 3-6-11 . செவ்வாய்க்கு 
1-2-4-7-8-10-11 . சனிக்கு 1-4-7-8-9-10-11 . புதனுக்கு 3-5-6-11 . 
சுக்கிரனுக்கு 6-8-11-12 . குருவிற்கு 6-10-11-12 . இந்த விராசிகளில் 
செவ்வாய் சுபனாகின்றான் . மற்ற ராசிகளில் அசுபனாகின்றான் . 

சு . 5. புதன் அஷ்டவர்க்கம் . சுக்கிரனுக்கு 1-2-3-4-5-8-9 
11. செவ்வாய்க்கு 1-2-4-7-8-9-10-11 . சனிக்கு1-2-4-7-8-9-10-11. 


சு . 6 . 


ஐம்பத்திரண்டாவது அத்தியாயம் . 417 
குருவிற்கு 6-8-11-12 . சூரியனுக்கு 5-6-9-11-12 . புதனுக்கு 1-3-5 
6-9-10-11-12 . சந்திரனுக்கு 2-4-6-8-10-11 . இலக்கினத்திற்கு 1 
2-4-6-8-10-11 . இந்த ராசிகளில் புதன் சுபனாகின்றான் . மற்ற ராசி 
களில் அசுபனாகின்றான் .. 

குரு அஷ்டவர்க்கம் . செவ்வாய்க்கு 1-2-4-7-8-10-11 . 
குருவிற்கு 1-2-3-4-7-8-10-11 . சூரியனுக்கு 1-2-3-4-7-8-9-10-11 . 
சுக்கிரனுக்கு 2-5-6-9-10-11 . சந்திரனுக்கு 2-5-7-9-11 . சனிக்கு 3 
5-6-12 . புதனுக்கு 1-2-4-5-6-9-10-11 . இலக்கினத்திற்கு 1-2-4-5 
6-7-9-10-11 . இந்த ராசிகளில் குரு சுபனாகின்றான் , மற்ற ராசிகளில் 
அசுபனாகின்றான் . 

சு . 7. சுக்கிரன் அஷ்டவர்க்கம் . இலக்கினத்திற்கு 1-2-3-4 
5-8-9-11 . சந்திரனுக்கு 1-2-3-4-5-8-9-11-12 . சுக்கிரனுக்கு 
1-2-3-4-5-8-9-10-11 . சனிக்கு 3-4-5-8-9-10-11 . செவ்வாய்க்கு 
3.4-6-9-11-12 . சூரியனுக்கு 8-11-12 . புதனுக்கு 3-5-6-9-11 . 
குருவிற்கு 5-8-9-10-11 . இந்த ராசிகளில் சுக்கிரன் சுபனாகின் 
றான் . மற்ற ராசிகளில் அசுபனாகின்றான் . 

சனி அஷ்டவர்க்கம் . சனிக்கு 3-5-6-11 . செவ் 
வாய்க்கு 3-5-6-10-11-12 . சூரியனுக்கு 1-2-4-7-8-10-11 . இலக் 
கினத்திற்கு 1-3-4-6-10-11 . புதனுக்கு 6-8-9-10-11-12 . சந்திர 
னுக்கு 3-6-11 . சுக்கிரனுக்கு 6-11-12 . குருவிற்கு 5-6-11-12 . 
இந்த விராசிகளில் சனி சுபனாகின்றான் . மற்ற ராசிகளில் அசுபனாகின் 
றான் . 

சு . 9. இவ்விதம் சூரியன் முதலிய சப்த கிரகங்களுடைய 
அஷ்டவர்க்க வின்னியாசக்கிரமம் இங்கு தெளிவாய்க் கூறப்பட்டது . 
மேலே சொல்லப்பட்ட ஸ்தானங்களெல்லாம் இஷ்ட ஸ்தானங்க 
( சுபஸ்தானங்க ) ளாம் . சொல்லப்படாத ஸ்தானங்களெல்லாம் அனி 
ஷ்ட ஸ்தானங்க ( அசுபஸ்தானங்க) ளாம் . சூரியாதி கிரகங்கள் சார 
வசத்தால் இஷ்ட ஸ்தானங்களில் சஞ்சரிக்கின்ற காலம் சுபபலத்தை 
யும் , அனிஷ்ட ஸ்தானங்களில் சஞ்சரிக்கின்ற காலம் அசுபபலத்தை 
யும் நிச்சயமாகக் கொடுக்கின்றார்கள் . மேற்கூறிய இஷ்ட ஸ்தானங் 
கள் உச்சம் ஸ்வக்ஷேத்திரம் மித்துருக்ஷேத்திரம் முதலான பலம் 
பொருந்திய ஸ்தானங்களாகவரின் அந்தந்த கிரகங்கள் சுபபலத்தைப் 
பூர்ணமாகக் கொடுப்பார்கள் . சத்துருக்ஷேத்திரம் நீசம் முதலான 
ஸ்தானங்கள் அனிஷ்ட ஸ்தானங்களாய்வரின் அசுபபலன்களை மிகுதி 

53 


சு . S. 


418 


சாராவளி. 


யாகக் கொடுப்பார்கள் . தசாநாதன் பலவானாய் இருப்பின் அஷ்ட 
வர்க்க பலத்திற்கு அக்காலம் பிரபலமில்லை யென்றறிக . இனி 
அஷ்டவர்க்க வின்யாசக் கிரமத்தை விளக்கமாகக் காண்பிப்போம் . 

சு . 10. இனி அஷ்டவர்க்கப் பிரகாரம் இஷ்டானிஷ்ட பல 
சம்பவகாலம் சொல்லப்படுகின்றது . சூரியனும் செவ்வாயும் முதல் 
திரேக்காணத்திலும் , குருவும் சுக்கிரனும் மத்திய திரேக்காணத்தி 
லும், சந்திரனும் சனியும் கடைசித் திரேக்காணத்திலும் இருக்கின்ற 
காலம் தங்கள் தங்களுக்குரிய சுபாசுப பலங்களைக் கொடுக்கின்றார்கள் . 
புதன் அவ்விராசியிலிருக்கும் காலம் வரையிலும் தனக்குச் சொல்லப் 
பட்ட பலத்தைக் கொடுப்பான் என்று கொள்க . 


ஐம்பத்திரண்டாவது அத்தியாயம் முற்றிற்று . 


ஐம்பத்து மூன்றாவது அத்தியாயம் . 

வியோனி ஜன்மம் . 
சு . 1. தைவக்ஞர்களுக்குச் சந்தோஷத்தையும் மற்றவர்களுக்கு 
ஆச்சரியத்தையும் உண்டுபண்ணக்கூடிய வியோனி ஜன்மத்தைக் 
கனகாசாரியருடைய மதத்தைத் தழுவி விஸ்தாரமாகச் சொல்லுகின் 
றார் . இதில் வியோனியாவது மனுஷ்யர் நீங்கலாகவுள்ள சகல ஸ்பதா 
வர சங்கமங்கள் என்றறிக . 
சு . 2 . 

கடகராசி லக்கினமாகி அதில் சந்திரனும் சுபக்கிரகங்க 
ளெல்லாம் சுயக்ஷேத்திரங்களிலும் பலவான்களாயிருந்த காலத்தில் 
ஈசுவரன் இந்த ஜெகத்தைச் சிருஷ்டித்தார் . அதனால் 

அதனால் யாதாமொரு 
புருஷனது ஜனன காலத்தில் சுபக்கிரகங்களுக்கும் சந்திரனுக்கும் 
மேற்சொன்னவாறு பலமுண்டாயிருப்பின் அவன் தேவஸ்திரீகள் 
சூழ திரிலோக நாதனாக இருப்பான் . ஆதலால் இதற்கு விபரீத 
மாயின் வியோனி ஜன்மமாயிருக்கு மென்றறிக . 

சு . 3. இந்த ஹோரா சாஸ்திரம் அல்லது ஹோரா லக்கினம் 
சகல ஸ்தாவர சங்கமங்களுடைய சுபாசுப பலத்தைச் சொல்லுகின் 

காலம் தேசம் நிமித்தம் ஆகிருதியாதிகளின் பலாபலத்திற் 
குத் தக்கவாறு பலத்தை உசிதம் போலச் சிந்தித்துச் சொல்ல 
வேண்டும் . 

சு . 4. இனி வியோனி ஜன்மலட்சணம் சொல்லப்படுகின்றது . 
பாபக்கிரகங்களான சூரியன் செவ்வாய் சனி ஆகிய கிரகங்கள் அதிக 
பலவான்களாயும் சந்திரன் r ணனாயும் புதன் குரு சுக்கிரன் ஆகிய 
இவர்கள் பலஹீனர்களாயும் இருப்பினும் , கேந்திரத்தில் சனியும் புத 
னும் இருப்பினும் , அல்லது லக்கினத்தைப் பார்ப்பினும் , லக்கி 
னமோ சந்திர லக்கினமோ வியோனி ராசியாகவு மிருப்பின் வியோனி 
ஜென்மமாகுமென்ப . 

ஆதான லக்கினம் ஜன்மலக்கினம் பிரஸ்ன லக்கினம் 
இவைகளைக் கொண்டும் வியோனி ஜென்மத்தை அறிய வேண்டும் . 
அப்பொழுது சந்திரன் துவாதசாம்சத்தில் எந்த ராசியிலிருக்கின் 
றானோ அதற்குப் பொருத்தமான பிராணியுடைய ( மேஷத்திற்கு 
ஆடு இடபத்திற்குக் காளை எருமை ) உற்பவத்தைச் சொல்லவேண் 


சு . 


5 . 


420 


சாராவளி. 


பாகம் . 


டும் . இங்கு லக்கினத்தினுடைய துவாதசாம்சத்தினாலும் நிரூபிக்க 
லாம் என்று கொள்வது முண்டு . 

சு . 6. வியோனி ஜென்ம லட்சணப் பிரகாரம் சத்துவத்தி 
னுடைய நிறம் ஆகிருதி முதலிய பேதங்களை கிரகங்களுடைய ஸ்திதி 
திருஷ்டி முதலியவைகளைக்கொண்டு பூர்வாசாரியர்களான மகருஷிகள் 
நிச்சயித்துச் சொல்லியிருக்கின்றார்கள் . அதன் சாரத்தை மாத்திரம் 
இங்கு கூறுகின்றார் . 

சு . 7-8-9 . வியோனிகளாகிய பசு காளை எருமை நாய் பூனை 
மான் முதலான நாற்கால் மிருகங்களுடைய அங்கவிபாகம் சொல்லப் 
படுகின்றது . மேஷம் - முகம் . இடபம் - கழுத்து . மிதுனம் - வலது 
காலும் பாதமும் ( குளம்புகள் ). மீனம்- இடது காலும் பாதமும் 
( குளம்புகள் ) . கடகம் - பின் பக்கத்தின் வலது பாகமும் பிருஷ்ட 
மும் ( முதுகும் ) . கும்பம் -இடது பாகமும் பிருஷ்டமும் ( முதுகும் ) . 
சிங்கம் - வலது சகனம் . மகரம் - இடது சகனம் ( இடுப்பு ) . தங்சு- இடது 
கால் . கன்னி - வலது கால் . துலாம் - குஹ்யம் ( லிங்கஸ் தானம் ) . விரு 
ஷணம் (பீஜம் ) அரைக்கட்டு ( இடுப்பு ) வால் இவைகளுடைய வலது 

விருச்சிகம்-இவைகளுடைய இடது பாகம் . இவ்விதமாக 

காலுள்ள மிருகங்களுடைய அவயவ விபாகங்களை ஊகித் 
தறியவேண்டும் . மிதுனம் முதல் துலாம் வரையில் ஐந்து ராசிகளும் 
சரீரத்தின் வலது பாகமாகவும் , மீனமுதல் பின்பக்கமாய் விருச்சிகம் 
வரையில் ஐந்து ராசிகளும் சரீரத்தின் இடதுபாகமாகவும் கொள்ள 
வேண்டும் . பட்சிகளுக்கும் இவ்விதமாகவே அவயவ விபாகத்தை 
நிச்சயித்தறிய வேண்டும் . பட்சிகளுக்குக் கால் கைகளுடைய ஸ்தா 
னம் சிறகெனக் கொள்ள வேண்டும் . வராஹமிஹிரஹோரையிலுள்ள 
அவயவ விபாகம் சிறிது வேறுபட்டுளது . 

சு . 10. மேஷம் முதலான இராசிகளைக் கொண்டோ லக்கினாம்ச 
ராசிகளைக்கொண்டோ இலக்கினத்தில் பலமுள்ளவராக நிற்கப்பட்ட 
பார்க்கப்பட்ட கிரகங்களைக் கொண்டோ வியோனியுடைய நிறத்தை 
யும் அவ்விராசிகளுக்குரிய அங்கத்தில் அடையாளம் காயம் முதலா 
னவைகளையும் நிச்சயித்தறியவேண்டும் . 
சு . 11. இராசியாதிபனுடைய சம்பந்தமோ 

திருஷ்டியோ 
இலக்கினத்திற்குண்டாயிருப்பின் அவ்வதிபனைக்கொண்டும் , இலக்கி 
னாம்ச ராசி பலமுண்டாயிருப்பின் அதைக்கொண்டும் , இலக்கினம் 
ஸ்வக்ஷேத்திராம்சகத்தோடு கூடியிருப்பின் அதைக் கொண்டும் நிறத் 


நான்கு 


ஐம்பத்து மூன்றாவது அத்தியாயம் . 


421 


தைச் சொல்ல வேண்டும் . ஏழாமிடத்தில் இருக்கும் கிரகங்களைக் 
கொண்டு பிருஷ்ட பாகத்தில் சுவர்ணத்திற்குச் சமானமான ரேகை 
கள் உண்டென்று சொல்லவேண்டும் . 

சு . 12. இலக்கினத்திக்கு எத்தனை கிரகங்களுடைய திருஷ்டி 
யுண்டென்று தெரிந்து அத்தனை நிறம் உண்டென்று சொல்ல வேண் 
டும் . அதிக பலமுள்ள கிரகத்தினுடைய நிறம் பிரதானமா யிருக்கு 
மென்று தெரிந்துகொள்க. 

சு . 13. குரு - மஞ்சள் . சந்திரன் - வெண்மை . சுக்கிரன் - பல 
நிறம் . சூரியன் - செவ்வாய் -சிவப்பு . சனி - கறுப்பு . புதன் - பல நிறம் .. 
இக்கிரகங்களின் நிறங்களால் வியோனி வர்ணத்தைத் தீர்மானிக்க 
வேண்டியது . 

சு . 14. ஸ்வக்ஷேத்திரத்தில் நிற்கின்றதும் அல்லது அன்னிய 
நவாம்சத்தில் நிற்கின்றதும் , அன்னிய க்ஷேத்திரத்தில் நிற்கின்றதும் 
அல்லது ஸ்வாம்ச க்ஷேத்திரத்தில் நிற்கின்ற துமாகிய கிரகம் இலக்கி 
னத்தைப் பார்ப்பின் அந்தக் கிரகத்தினுடைய நிறத்தைச் சொல்ல 
வேண்டும் . 

சு . 15-16 . எல்லாக் கிரகங்களும் சுபாவஸ்திதியோடு கூடி 
யிருப்பின் அவரவர்களுக்குள்ள 

நிறமாக இருக்கு 
மென்று சொல்க . பரிகம் - பரிவேஷம் - மேகம் - சங்கு - கவேதம் - 
துவஜம் 

விருஷமிருகதண்டங்கள் இந்திரசாபம் 
பொடிகள் இவை முதலானவைகளின் சம்யோகம் கிரகங்களுக்குண் 
டாயிருப்பின் சம்யுக்த பதார்த்தத்தின் நிறம் உண்டாகும் . இவ்வித 
லட்சணங்கள் சம்ஹிதாஸ்கந்தத்தால் வெளியாவதாலும் விரிவின் 
பயத்தினாலும் இங்கு விவரிக்கப்படவில்லை . 

சு . 17. பட்சிகளின் ஜனன லட்சணம் சொல்லப்படுகின்றது . 
இலக்கினம் பட்சித் திரேக்காணமானாலும் , சரராசியான நவாம்சக 
லக்கினத்தில் பலவானான கிரகத்தின் சம்பந்தம் உண்டானாலும் , மிது 
னம் கன்னி இவைகளிலொன்று லக்கின நவாம்சகமாய் அதில் பல 
முள்ள ஒரு கிரகம் நின்றாலும் , இந்த மூன்று யோகத்திலும் இலக்கி 
னத்தைச் சனி பார்த்தாலும் , அல்லது அதிலிருந்தாலும் , ஸ்தல 
சரங்களான பட்சிகளுடைய ஜனனத்தையும் , மேற்கூறியவாறு கிரக 
மிருந்து சந்திரன் லக்கினத்தைப் பார்ப்பின் ஜலசரங்களான பட்சி 
களுடைய ஜனனத்தையும் , சனி சந்திரன் இருவர்களுடைய சம்பந்த 


சுபாவமான 


- 


தூமம் 


422 


சாராவ 

ரா ளி . 


திருஷ்டிகளுண்டானால் ஜலத்திலும் கரையிலும் கூடி சஞ்சரிக்கும் 
பட்சிகளுடைய ஜனனத்தையும் சொல்லவேண்டும் . 

சு . 18. இலக்கினமோ நான்காமிடமோ ஜலராசியாகி அதற்குச் 
சந்திரனுடைய யோகமாவது திருஷ்டியாவது உண்டாயின் ஜல சர 
பட்சிகளுடைய ஜனனத்தையும் , இலக்கினம் நான்காமிடம் ஸ்தல 
ராசியாகி சனியினுடைய யோக திருஷ்டி உண்டாயின் ஸ்தல சர 
பட்சிகளுடைய ஜனனத்தையும் சொல்லவேண்டும் . இங்கு பலா 
பலத்திற்குத் தக்கபடி கிரக ராசிகளைக்கொண்டு பட்சிகளுடைய 
ஜனன ஸ்தலம் நிறம் முதலானவைகளை நிச்சயிக்கவேண்டும் . 

சு . 19. இனி விருட்சங்களின் உத்பத்தி லட்சணம் சொல்லப் 
படுகின்றது . இலக்கினம் சூரியன் சந்திரன் குரு இவர்கள் பல 
ஹீனர்களாகி மற்ற கிரகங்கள் பலமுள்ளவைகளாகி இருப்பின் 
விருட்ச ஜாதகம் என்று சொல்லவேண்டும் . ஜலசம் - ஸ்தலஜம் என்ற 
விபாகங்கள் விருட்சவர்க்கத்திலுமுண்டு. அதனால் இலக்கின நவாம் 
சம் ஜலராசியாயின் ஜலவிருட்சமென்றும் , ஸ்தலராசியாயின் ஸ்தல 
விருட்சமென்றும் நிச்சயித்துக் கொள்க . 

சு . 20-21 . சூரியாதிகளுடைய விருக்ஷ விசேஷ லட்சணம் 
சொல்லப்படுகின்றது . 

சூரியனுக்குக் காதலுள்ளதும் உன்ன தமுள்ளதுமான விருட்ச 
மும் , சந்திரனுக்கு ஜலம் உள்ளதும் ( கரும்பு , பால் முதலானவை 
சினேகத்தன்மையுள்ளதும் (தேவதாரு முதலியவை ) ஆகிய விருக்ஷ 
மும் , செவ்வாய்க்குத் தீட்சணத்தை ( எரிவு ) யுண்டுபண்ணக் கூடிய 
தும் ( சேராங்கொட்டை மிளகு ) முள்ளுள்ளதும் ஆன விருக்ஷமும் , 
குருவிற்குப் பலமுள்ள விருக்ஷமும் , சனிக்கு நிகிருஷ்டமான விருக்ஷ 
மும் , சுக்கிரனுக்குப் பூவும் காயும் சினேகமும் உள்ள விருக்ஷமும் , 
புதனுக்குக் காய்க்காத விருக்ஷமும் ( சந்தனம் முதலானவை ) ஆம் . 
இவ்விதமாக விருக்ஷங்களின் பேதத்தை ஆலோசித்து இன்ன விருக்ஷ 
மென்று நிர்ணயித்துச் சொல்லவேண்டும் . 

சு . 22-23 . பாபக்ஷேத்திரத்தில் நிற்கின்ற சுபக்கிரகத்தால் 
நிகிருஷ்ட பூமியில் ( மேன்மையில்லாத பூமி ) சிரேஷ்டமான விரு 
க்ஷத்தையும் , சுபக்ஷேத்திரத்தில் நிற்கின்ற பாபக்கிரகத்தால் 
சிரேஷ்ட பூமியில் நிகிருஷ்டமான விருக்ஷத்தையும் , பாபக்ஷேத்தி 
ரத்தில் நிற்கின்ற பாபக்கிரகத்தால் குச்சித பூமியில் குச்சித விரு 
க்ஷத்தையும் , சுபக்ஷேத்திரத்தில் நிற்கின்ற சுபக்கிரகத்தால் சிரேஷ்ட 


ஐம்பத்து மூன்றாவது அத்தியாயம் . 


423 


பூமியில் சிரேஷ்டமான விருக்ஷத்தையும் , சுபக்ஷேத்திரத்திலோ பாப 
க்ஷேத்திரத்திலோ நிற்கின்ற சுபாசுப கிரகங்களுடைய சேர்க்கை 
யினால் அவ்விதமுள்ள விருக்ஷங்களையும் ஆலோசித்துச் சொல்ல 
வேண்டும் . இலக்கினாம்சம் ஜலராசியானால் ஜலஜங்களான விருக்ஷங்க 
ளென்றும் , ஸ்தலராசியானால் ஸ்தலஜங்களான விருக்ஷங்களென்றும் 
நிச்சயிக்க வேண்டும் . ஸ்தலராசி ஜலராசி ஆதிபத்தியமுள்ள கிரகங் 
களால் ஸ்தலஜங்களாயும் ஜலஜங்களாயும் உள்ள விருக்ஷங்களை நிச்ச 
யிக்கவேண்டும் . 

சு . 24-25 . ஸ்தலராசியதிபதியோ ஜலராசியதிபதியோ ஆன 
கிரகம் லக்கினத்திலிருந்து எத்தனையாவது இராசியில் நிற்கின்றதோ 
அத்தனை ஸ்தலஜங்களாவது ஜலஜங்களாவது விருக்ஷங்கள் உண் 
டென்று சொல்லவேண்டும் . மேற்சொன்னபடி கிரகம் ஸ்வநவாம் 
சத்திலிருந்து எத்தனையாவது அன்னிய நவாம்சத்தில் நிற்கின்றதோ 
தத்ஜாதீயங்களான அத்தனை விருக்ஷங்கள் உண்டென்றுஞ் சொல்ல 
வேண்டும் . இங்கு விருக்ஷங்களுடைய தொகை நிச்சயத்திற்கு முன் 
ஆயுர்த்தாயாத்தியாயத்தில் சொன்னபடி ஸ்வக்ஷேத்திராதி ஸ்திதிக்கு 
ஏற்பட்ட குணிதங்களைச் செய்து கொள்ள வேண்டும் . 

சு . 26. பாபக்கிரகங்கள் பலவான்களாகி ஸ்வநவாம்சத்திலும் , 
சுபக்கிரகங்கள் பலஹீனர்களாக அன்னிய நவாம்சத்திலும் , இருந்து 
இலக்கினம் வியோனியாயின் வியோனி ஜென்மத்தைச் சொல்ல 
வேண்டும் . இலக்கின துவாதசாம்சத்திற்குப் பலமுண்டாயின் அத 
னால் வியோனிஜத்தையும் சொல்ல வேண்டும் . 

சு . 27. பலஹீனர்களாகிய கிரகங்களுடைய ராசிகளில் நிற் 
கின்றவரும் மௌட்டியம் யுத்தத்தில் தோல்வி க்ஷணம் பாபயோகம் 
பாபதிருஷ்டி முதலியவைகளை அடைந்தவருமான கிரகங்கள் வியோ 
னிக்கு நாசத்தைச் செய்கின்றவராகின்றார்கள் . 

1 -உத்பிஜம் , (விருக்ஷாதிகள் ) 2 - சராயுஜம் , 
(மனுஷ்ய மிருகாதிகள் ) 3 - சுவே தஜம் , ( கிருமிகீடாதிகள் ) 4- அண்ட 
ஜம் ( பக்ஷி சர்ப்பாதிகள் ) என ஜனனம் நான்குவகையாம் . இனி 
இவைகளின் இலட்சணங்கள் கிரக யோகாதிகளைக்கொண்டு தெளி 
வாய்ச் சொல்லப்படுகின்றன . 
சு . 29. கிரகங்கள் 

கிரகங்கள் முன் சொல்லியவாறு பலஹீனர்களாகி 
இலக்கினம் மேடமாய் சூரியன் சதுஷ்பாதராசி ஸ்திதனாயும் இருப் 
பின் சதுஷ்பாத மிருகங்களின் ஜனனத்தைச் சொல்லவேண்டும் . 


சு . 28 . 


424 


சாராவளி. 


சு . 30. இங்கு வியோனி ஜென்மத்தைப்பற்றி நான் சுருக்க 
மாய்ச் சொன்னேன் . இனிமேல் கேட்பவர்களுக்கும் கொல்பவர் 
களுக்கும் சந்தோஷத்தையுண்டாக்குகின்ற சில விசேஷ லட்சணங் 
களைச் சொல்லுகின்றேன் . 

சு . 31. முன் மேஷாதி 12- இராசிகளிலும் சந்திர துவாதசாம் 
சங்கொண்டு சத்துவ விசேஷம் சொல்லப்பட்டதல்லவா . அந்த 
யோகங்களைக்கொண்டு இங்கே யோகாந்தரங்கள் சொல்லப்படு 
கின்றன . 

சு . 32. சந்திரரனுடைய துவாதசாமிசம் மேஷமாயின் ஆடு 
முதலிய ஜனனமும் , இடபமாயின் பசு காளை எருமை முதலிய ஜனன 
மும் , மிதுனமாயின் மனுஷ்ய ரூபமுள்ளவைகளின் ஜனனமும் 
சொல்லவேண்டும் . 

சு . 33. சந்திரனுடைய துவாதசாம்சம் கடகமாயின் ஆமை 
முதலான ஜல ஜந்துக்களின் ஜனன மும் , சிம்மமாயின் சிம்மம் புலி நரி 
நாய் பூனை கடுவாய் முதலிய ஜனனமும் , கன்னியாயின் மனுஷ்ய ரூப 
முள்ளவைகளின் ஜனனமும் சொல்லவேண்டும் . 
சு . 34. சந்திர 

சந்திரனுடைய துவாதசாம்சம் துலாமாயின் மனுஷ்ய 
ருடைய ஜனனமும் , விருச்சிகமாயின் சர்ப்பகீடாதிகளின் ஜனனமும் , 
தஙசின் பூர்வார்த்தமாயின் மனுஷ்யருடைய ஜனனமும் , அபரார்த்த 
மாயின் குதிரை கழுதை முதலானவைகளின் ஜனனமும் , மகரத்தின் 
பூர்வார்த்தமாயின் மான் முயல் மயில் முதலிய ஜனனமும் , அபரார்த்த 
மாயின் தவளை முதலான ஜல சர சத்துவங்களுடைய ஜனனமும் 
சொல்லவேண்டும் . 

சு . 35. மகரத்தின் அபரார்த்தமாயின் சந்திர துவாதசாம்சங் 
கொண்டு பலவி தமான விருக்ஷ விசேஷங்களும் திருண பேதங்களும் 
தெரிந்து கொள்ளவேண்டும் . சந்திர துவாதசாம்சம் கும்பமாயின் 
மனுஷ்ய ஜனனமும் , மீனமாயின் மீன் முதலான ஜல ஜந்துக்களு 
டைய ஜனனமும் சொல்லவேண்டும் . 

சு . 36. மேஷத்தின் சந்திர துவாதசாம்சங்கொண்டு பல ரூப 
வியோனி ஜாதிகளைச் சொல்லவேண்டும் . இதைப் போலவே மற்ற 
ராசிகளுக்கும் கண்டு கொள்க . 

முதலாவது சொல்லப்பட்ட வியோனி ஜன்ம லட்ச 
ணப் பிரகாரம் சந்திர துவாதசாம்சங் கொண்டு புத்திமான்களான 


சு . 37 . 


ஐம்பத்து மூன்றாவது அத்தியாயம் . 


425 


சு . 40 . 


ஜோதிஷர்கள் ஆலோசித்து எல்லா வகைச் சாத்துவத்தையும் சொல்ல 
வேண்டும் . லக்கின துவாதசாம்சங் கொண்டு நிரூபிக்கலாமென்று 
முன்பு சொல்லி யிருப்பது பிரத்தியேகமாக நிரூபிக்க வேண்டும் . 

சு . 38. மேஷ துவாதசாம்சங் கொண்டு ஆட்டினை நிரூபிக்க 
லாமென்று முன்பு சொல்லி யிருக்கின்றதல்லவா . அங்கேயே ஓஜ 
யுக்மங்கள் ஸ்திரீ புருஷ பேதங்கள் துவிஸ்வ பாவத்துவம் (உபயரா 
சித்துவம் ) கிரக யோக திருஷ்டிகள் இவை முதலான பேதங்களைக் 
கொண்டும் பலவிதமான சத்துவங்களுடைய ஜனன த்தை நிச்சயிக்க 
வேண்டும் . 

சு . 39. நாய் , பூனை , எலி முதலானவைகளுடைய ஜனனத்தில் 
லக்கினத்தில் எத்தனை துவாதசாம்சங்கள் உதிக்கின்றதோ அத்தனை 
சந்தானம் என்று சொல்ல வேண்டும் . ஓஜ கிரகராசிகளைக்கொண்டு 
புருஷத்துவத்தையும் , யுக்ம கிரகராசிகளைக் கொண்டு ஸ்திரீத்துவத் 
தையும் நிரூபிக்க வேண்டும் . 

வியோனி லட்சணமுளதாய் இலக்கினத்தில் குருவோ 
சனியோ சந்திரனோ இருப்பின் இலக்கின துவாதசாம்ச தொகை 
யளவு 

ஆமை முதலானவைகளுடைய ஜனனத்தைச் சொல்ல 
வேண்டும் . 

சு . 41. மேற்சொன்னபடி சுக்கிரனோ செவ்வாயோ புதனோ சந் 
திரனோ சனியோ இலக்கினத்தில் இருப்பின் ஜனித்த வியோனி 
சத்துவத்தினுடைய அங்கங்கள் பலமுள்ளவைகளா யிருக்கும் . 

கிரகம் ஸ்வக்ஷேத்திராம்சத்தில் இல்லாமல் அன்னிய 
நவாம்சத்தில் இருப்பின் ஜாதகங்களாகிற வியோனிகளுக்கு சில வித் 
தியாசங்கள் சம்பவிக்கின்றமையால் புத்திமான்களான ஜோதிஷர் 
கள் அவைகளையும் நன்கு ஆலோசிக்க வேண்டும் . இனி அத்தகைய 
பேதங்கள் பின்வரும் சுலோகமுதல் கூறப்படுகின்றன . 

சு . 43-44 . வியோனி ஜன்மலட்சணப் பிரகாரம் இலக்கினம் 
விருச்சிகமாயும் இலக்கின நவாம்சம் துவிபாத (மிதுன கன்னி துலாம் 
முதலான மனுஷ்ய ) ராசியாயும் வரின் போடு புனம் முதலான 
விடங்களிலிருக்கின்ற குரூர ஜந்துக்களின் ஜனனத்தையும் உடும்பு , 
அரணை , கௌளி, பெருச்சாளி , எலி , சர்ப்பம் , முள்ளன் , கூட்டங் 
கூட்டமாகச் சஞ்சரிக்கின்ற எறும்பு முதலிய க்ஷத்திர ஜந்துக் 
களுடைய ஜனனத்தையும் சொல்லவேண்டும் . 

54 


சு . 42 . 


426 


சாராவளி. 


சு . 45-46-47 தநுசின் லக்கினமோ தநுசின் நவாம்சகமோ 
துவாதசாம்சகமாக வந்து குருவின் திருஷ்டியைப்பெறின் சிலந்தி , 
கீரி , தேள் , வண்டு , விஷமில்லாது புனத்திலும் கல்லினிடையிலும் 
இருப்பவைகளான சர்ப்ப ஜாதிகள் , கழுதை , உத்தம மத்தியம மாதி 
பேதமுள்ள குதிரைகள் , பசு , எருமை , ஒட்டகம் முதலியவைகளின் 
ஜனனத்தைச் சொல்லவேண்டும் . 


சு . 48-49 . 

இலக்கின மாவது நவாம்சமாவது மகரத் துவாத 
சாம்சமா யிருந்து சனியின் திருஷ்டி யிருப்பின் காட்டு ஜந்துக்களான 
யானை , வாள்புலி , செந்நாய் , எட்டடிமான் , பன்றி , குரங்கு, கரடி , நரி , 
கடுவாய் , புலி முதலானவைகளின் ஜனன மென்றறிக . 


சு . 50. இலக்கினமாவது நவாம்சமாவது மீனத்துவாதசாம் 
சமாய் குருவின் திருஷ்டியிருப்பின் பலவிதமான ஜலஜங்களான சத்து 
வங்களுடைய ஜனனமுண்டாகும் . 


சு . 51. இலக்கினமாவது நவாம்சகமாவது மேஷ துவாதசாம் 
சகமாய் செவ்வாயினுடைய திருஷ்டியைப்பெறின் ஆடுகளும் மேற் 
சொன்னபடி இடபமாயிருந்து சுக்கிரனுடைய திருஷ்டியைப்பெறின் 
எருமை , பசு முதலானவைகளும் ஜனிக்கும் . 


சு . 52. முன் சொல்லியபடி எல்லா ராசிகளுக்கும் இலக்கின 
ஸ்திதியும் அந்தந்த ராசியா திபனுடைய திருஷ்டியும் உண்டாயிருப் 
பின் ராசி ஸ்வரூபத்தோடு கூடின அதிருசமான சத்துவத்தினுடைய 
ஜனனத்தைக் சம்சயமில்லாமல் சொல்லலாம் . 


சு . 53 . 


கிராம சரங்களான ராசிகள் இலக்கினமாகவும் வன 
சரங்களான ராசிகள் லக்கின 

நவாம்சகமாகவும் வரின் கிராமங் 
களில் காட்டு மிருகங்களின் ஜனனத்தைச் சொல்லவேண்டும் . 


சு . 54 . 

நகரராசிகள் லக்கினமாகவும் அதனுடைய நவாம்சம் 
ஸ்தல ராசியாகவும் வரின் ஸ்தலஜங்களாய சத்துவங்களுடைய 
ஜனனத்தையும் , விருக்ஷங்களுடைய ஜனனத்தையும் , மேல் சொன்ன 
பிரகாரமிருந்து ஜலராசி நவாம்சமாயின் ஜலஜங்களான சத்துவங்க 
ளுடைய ஜனனத்தையும் , 

விருட்சங்களுடைய ஜனனத்தையும் 
சொல்லவேண்டும் . 


சு . 55 : 


ஐம்பத்து மூன்றாவது அத்தியாயம் . 427 

துலா லக்கினமும் துலாத்திரேக்காணமுமாய் சுக்கிர 
திருஷ்டி - யுண்டாயின் கிளி- தத்தை - குயில் - செம்போத்து - பாசம் 
( கோஷ்டக்குடம் ) இவைகளின் ஜனனமென்று நிச்சயித்துக் கூறுக . 

சு . 56. சிம்ம லக்கினமும் சிம்மத்திரேக்காணமுமாய் சூரிய 
திருஷ்டி யுண்டாயின் கிச்சிலி, மயில் , கோழி , மாடப்புறா முதலான 
பட்சிகளுன் 

களுடைய ஜனனமென்று சொல்லுக . 

சு . 57. மேற்சொன்னபடி கிராம சரங்களும் , நகர சரங் 
களும் ஆன கிரகங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய யோகமும் திருஷ் 
டியு முண்டாயின் பவனம் மாளிகை முதலானவைகளில் உற்பத்தி 
யென்று தெரிந்துகொள்ள வேண்டியது . இவ்விதமாக ராசி ராசியம் 
சக கிரக யோக திருஷ்டிகள் முதலானவைகளையும் அவைகளுடைய 
பலா பலன்களையும் நன்கு ஆராய்ந்து விதமான வியோனி 
களுடைய உற்பவத்தைச் சமர்த்தனான ஜோதிஷன் நிச்சயித்துச் 
சொல்லவேண்டுமென்ப . 


சகல 


ஐம்பத்து மூன்றவது அத்தியாயம் முற்றிற்று . 


ஐம்பத்து நான்காவது அத்தியாயம் . 


அஷ்டவர்க்கபலம் . 


சு . 1 , இந்த அத்தியாயத்தில் அஷ்டவர்க்க பலம் சொல்லப் 
படுகின்றது . 

முதல் சுலோகத்தில் அஷ்டவர்க்கம் இன்ன முறையில் ஆரம் 
பிக்க வேண்டுமென்பது தெளிவாய்ச் சொல்லப்படுகின்றது . நீளத் 
தில் 13 ரேகையும் குறுக்கில் 9 ரேகையும் கீற 96 அறையுள்ள ஒரு 
சக்கரமாகும் . இதனையே பிரஸ்தாராஷ்டகவர்க்க மென்பர் பெரியார் . 

அதில் ரேகை சமபா தஸ்தானங்களில் ஒரு பக்கம் மேஷ முத 
லிய பன்னிரண்டு ராசிகளையும் கிரகஸ்திதியையும் அதனதன் ஸ்தா 
னங்களில் 1 - சனி , 2 - குரு , 3 - செவ்வாய் , 4 - சூரியன் , 5 - சுக்கிரன் , 
6 - புதன் , 7 - சந்திரன் , 8 - இலக்கினம் இவை யெட்டினையும் கட்சிக் 
கிரம மநுசரித்து எழுதிக்கொள்க . எந்தக் கிரகத்திற்கு அஷ்டவர்க் 
கம் வேண்டுமோ அதை 52 - ஆம் அத்தியாயத்தில் சொல்லியபடி கிர 
கங்களுடைய இஷ்ட ஸ்தானங்களில் பிந்துக்களையும் அனிஷ்ட ஸ்தா 
னங்களில் ரேகைகளையும் கட்சிக்கிரம மநுசரித்து எல்லா ராசிகளி 
லும் அஷ்டமாம்சங்களைக் கொண்டு சுபா சுப பலன்களைத் தெரிந்து 
கொள்ள வேண்டும் . 


பால போதத்திற்காக இங்கு அஷ்டவர்க்கத்தைப்பற்றிய சக்கரம் 
எழுதப்படுகின்றது . இது 52 - ஆம் அத்தியாயம் ஒன்பதாம் சுலோக 
வியாக்கியானத்தில் உதகரித்துள்ள சந்திரன் அஷ்டவர்க்கமாம் . 

உதாரண சந்திராஷ்டவர்க்கம் 429 - ஆம் பக்கத்தில் காண்க . 

மேஷத்தில் ஐந்து எண்கள் ஆனால் மேஷத்தில் ஐந்து 
துக்கள் . அந்த பிந்துக்கள் குரு - சூரியன் -புதன் - சந்திரன் -லக்கினம் 
இந்தக் கிரகங்களுடைய கட்சிகளிலிருக்கின்றன . மேஷ ராசியில் 
அஷ்டமாம்ச பாகங்களில் பிந்து உள்ள கிரகங்களின் கட்சிகளில் சந் 
திரன் வருங்காலம் சுபமும் , மற்ற பாகங்களில் சந்திரன் வருங்காலம் 
அசுபமும் உண்டாகின்றன. இதுபோலவே மற்ற ராசிகளுக் 
கும் கிரகங்களுக்கும் பலங்களைத் தெரிந்து கொள்ளவேண்டும் . 


ஐம்பத்து நான்காவது அத்தியாயம் . 429 
ஒரிராசியை எட்டுப் பாகங்களாக்க வேண்டும் . அதில் 1 -சனி , 
2 - குரு , 3.செவ்வாய் , 4 - சூரியன் , 5 - சுக்கிரன் , 6 - புதன் , 7 - சந்திரன் , 
S- இலக்கினம் என எட்டுப் பாகங்களாக்கவேண்டும் . அவ்வாறு ஆக்கி 
வரும் கிரகங்களைக் கட்சிக் கிரம வரிசைப்படி பார்க்கின் கடைசிப் 
பாகத்தில் இலக்கின கட்சி வரும் . இவைகள் கிரமமாய்ப் பிரபல 
மான பலன்களைக் கொடுக்கும் . 


இராசி கிரக மே . 


ଷ୍ଟି 


மிது கட சிங். கன் து . விரு தநு மக . கும் மீன 


கட்சிக் கிரமம் 


மொத்தம் 


ல 


சூபு சு 


விவரம் 


குரு சந் . 


செ 


1 சனி , 


O 


- 


00 


O 


-- 


4 


2 


0 


O 


O 


0 


-- 


010 


- 


--- 


0 7 


3 செவ்வாய் . 


0 


00 


0 


O 


O 


07 


4 சூரியன் . 


O0 


O 10 


-- 


--- 


- 


O 


6 


5 ) சுக்கிரன் . 


0 


O 


- 


-- 


000 | 7 


6 புதன் . 


o 
0 0 - 0 

-- 


OO 


O 


01010 


8 


- 


- 


7 | சந்திரன் . 


O 10 


0 


-- 


00 


6 


O 


8 ) , இலக்னம் . 


0 


-- 


O 


-- 


- 


4 


0 


5 | 4 3 


6 | 6 | 4 


122 | 5 


ஆகபிந்து . 


4 


4 


5 | 49 


இதற்கு மேற்கோள் நரபதி ஜயசரியா சுரோதயம் . 
எல்லா ராசிகளிலேயும் கட்சி அதிபர்கள் 1 - சனி , 2 - குரு , 
3- செவ்வாய் , 4- சூரியன் , 5 - சுக்கிரன் , 6 - புதன் , 7 - சந்திரன் , 8- இலக் 
கினம் என இவ்விதம் கிரமமாக எட்டுக் கட்சிகளையும் பார்க்க வேண் 
டும் . அஃதாவது ஓரிராசிக்கு 30 பாகைகளான தினால் 30 பாகையை 


430 


சாராவளி. 


எட்டுப் பாகம் செய்ய பாகம் ஒன்றுக்கு 3 பாகையும் 45 கலையும் ஏற் 
படுகின்றது . இந்த 3 பாகை 45 கலை ஒரு கட்சிக்கு ஏற்படுகிறது . 
இவ்விதம் மற்றவைகளையும் பார்க்கவேண்டும் . 

கட்சியின் உதாரணம் : - சூரியஸ்புடம் 6 இராசி , 18 பாகை , 
52 கலை , 45 விகலை என்று வைத்துக்கொள்வோம் . இதில் சூரியன் 
யாருடைய கட்சியி லிருக்கின்றாரென்று பார்த்தால் 5 கட்சிக்கு 
18 பாகை 45 கலை போக 6 - ஆவது கட்சியில் சூரியன் இருக்கிறார் . 
( 6 - ஆவது கட்சியானது புதன் கட்சி யாகிறது ) சூரியன் புதன் கட்சி 
யிலிருக்கின்றாரென்று அறியவேண்டும் . 

சூரியகட்சியின் பிரயோசன உதாரணம் : -- சூரியன் அஷ்டவர்க் 
கத்தில் S பிந்துள்ள ராசியில் சூரியன் வருகிற சமயம் பூரணபலம் . 
அதில் ஒரு பிந்து குறைந்தால் அது யாருடைய பிந்துவாகிறதோ 
அந்தக் கிரகத்தின் கட்சியில் சூரியன் நிற்கிறசமயம் தோஷம் 
உண்டாம் . இதுபோல யாருடைய பிந்து இல்லையோ அவர்கள் 
கட்சியில் சூரியன் வருகிற சமயம் தோஷம் உண்டென்று சொல் 


லுக . 


பாவ 


சுப 


சூரியன் அஷ்டவர்க்கத்தில் பிந்துவுள்ள கட்சியில் சூரியன் 
நிற்கிற சமயம் சூரியன் யாதொரு திரவியங்களுக்குக் காரகனோ அந் 
தத் திரவியங்களையும் சூரியனுக்குத் 

தாது - மூல - ஜீவன்களில் 
மூல திரவியமா தலால் மூல திரவிய சம்பந்தமானவைகளையும் 
கொடுப்பார் . மேலும் சூரியன் தான் நின்ற ராசிக்கு எத்தனையாம் 
பாவத்தில் பிந்து விழுந்திருக்கின்றதோ அந்தப் 

பலனும் 
கொடுப்பார் . அதுவுமல்லாமல் அந்தச் சூரியன் எத்தனையாம் 
பாவாதிபனோ அந்தப் பாவத்திற்கும் எத்தனையாம் பாவத்திலிருக் 
கின்றாரோ அந்தப் பாவத்திற்குமுள்ள சுபா பலன்களையும் 
கொடுப்பார் . 

அஷ்டவர்க்க கட்சி பலம் : - சூரிய அஷ்ட வர்க்கத்தில் எந்த 
ராசியில் எந்தக் கிரகத்தின் பிந்து விழுந்திருக்கவில்லையோ அந்த ராசி 
யில் அவருடைய கட்சியில் சூரியன் சஞ்சரிக்கிற காலம் அந்தக் 
கட்சி நாதனும் சூரியனும் தமக்குரிய அசுபங்களையும் , அந்த இராசி , 
கட்சி நாதன் நிற்கிற ராசியிலிருந்து எத்தனையாம் பாவமாகிறதோ அந் 
தப் பாவத்திற்கும் சூரிய லக்கினாதிபதிக்கு எத்தனையாம் பாவாதிப 
னாகிறாரோ அந்தப்பாவத்திற்கும் 

உரிய அசுப 

பலன்களையும் 
கொடுப்பாரென்று சொல்லவேண்டும் . 


. 


ஐம்பத்து நான்காவது அத்தியாயம் . 431 
சூரியனுக்குக் கட்சி பல உதாரணம் : - சூரியாஷ்ட வர்க்கத்தில் 
பிந்துவுள்ள கட்சியில் சூரியன் நிற்கிற சமயம் சூரியன் யாதொரு 
திரவியங்களின் காரகனோ அந்தத் திரவியங்களைச் சம்பந்தித்தும் , 
தாது - மூல- ஜீவன்களில் சூரியனுக்குச் சொன்ன மூல திரவியங்களைச் 
சம்பந்தித்தும் , அந்தப் பிந்து தாதாவாயிருக்கின்ற கிரகத்தினின்று 
எத்தனையாம் பாவத்தில் விழுந்திருக்கிறதோ அந்தப் பாவத்தைச் 
சம்பந்தித்தும் , சூரியன் லக்கினத்தில் நின்று எத்தனையாம் பாவாதி 
பனாயிருக்கின்றானோ அந்தப் பாவத்தைச் சம்பந்தித்தும் உள்ள சுபங் 
கள் ( அநுபவம் ) உண்டாகும் . அதுமாத்திரமுமல்ல அந்தப் பிந்து 
யாருடையதாயிருக்கின்றதோ அந்தப் பிந்து தாத்ருகிரகம் எந்தத் 
திரவியங்களுடைய காரகராகிறாரோ அந்தத் திரவியங்களைச் சம்பந் 
தித்தும் உள்ள சுபங்கள் ( அநுபவம் ) உண்டாகுமென்று சொல்ல 
வேண்டும் . 

கட்சி பலம் : - பிந்தில்லாத விராசியில் கிரகம் நிற்கிற காலம் 
முழுவதும் அசுப பலம் . இதுபோல 8 - பிந்துள்ள விராசியில் கிரகம் 
நிற்கிற காலம் முழுவதும் சுப பலம் . ஒரு ராசியில் 7 - பிந்திருந் 
தாலும் யாருடைய பிந்து இல்லாதிருந்ததோ அந்தக் கிரகத்தின் 
கட்சியில் அந்த ராசியில் கிரகம் வருகிற காலம் மாத்திரம் அசுப பல 
மும் , பிந்து விழுந்திருக்கின்ற 7 - பேர்களுடைய கட்சியில் கிரகம் வரு 
கிற காலம் முழுவதும் சுப பலமும் உண்டாகும் . அதுபோல ஒரு 
ராசியில் ஒரு பிந்து மாத்திரம் விழுந்திருந்தால் அந்தப் பிந்து யாரு 
டையதாகிறதோ அந்தக்கட்சியில் மாத்திரம் சுபமும் , சேஷம் 7 - கட்சி 
களில் கிரகம் நிற்கிற காலமெல்லாம் அசுபமும் உண்டாகும் . இந்த 
நியாயப்பிரகாரம் எல்லா ராசிகளிலும் எந்தெந்தக் கட்சிகளில் சுப 
மென்றும் எந்தெந்தக் கட்சிகளில் அசுபமென்றும் அறிந்துகொள்ள 
வேண்டும் . 

இதுபோலவே சந்திரன் முதலான கிரகங்களின் அஷ்டவர்க்கங் 
களினும் கட்சி கிரம பலன்களைப் பார்க்க வேண்டும் . 

ஒரு கிரகத்தின் சார பலம் பார்க்கவேண்டுமானால் அந்தக் கிரக 
மும் அந்தக் கிரகம் நிற்கின்ற கட்சியாதிபனும் பலவான்களா யிருந் 
தால் கட்சியாதிபனுக்கும் தனக்குமுள்ள சுப பலன்களுண்டாகும். 

பலம் கொடுக்கிற கிரகம் துர்ப்பலமாய்ச் சத்துரு- நீச க்ஷேத்தி 
ரத்திலோ அநுபஜயத்திலோ (2-4-5-7-8-9-12-1 ) இருக்கின் பலம் 
பூர்ணமாய் உண்டாகாது . 


432 


சாராவளி. 


அந்தக் கிரகம் தன்னுடைய உச்சத்திலோ சுய க்ஷேத்திரத் 
திலோ மித்துரு க்ஷேத்திரத்திலோ உப ஜயத்திலோ ( 3-6-10-11 ) 
இருக்கின் பலம் பூர்ணமாக உண்டாகும் . 


உதாரணம் : - சூரியன் அஷ்டவர்க்கத்தில் மேஷ விராசியில் 
நான்கு பிந்துக்கள் விழுந்திருக்கின்றதென்று வைத்துக்கொள்வோம் . 
அந்தப் பிந்துக்கள் நான்கும் யாருடைய பிந்தாகிறதோ (மேஷராசி 
யில் ) அதனுடைய எல்லாக் கட்சிகளிலும் சூரியன் நிற்கிற காலம் சூரிய 
னுக்குச் சொன்ன சுப பலன்களும் பிந்தில்லாத நான்கு கட்சி 
களில் சூரியன் சஞ்சாரகாலம் ( கோசாரரீதியாய் ) சூரியனுக்குச் 
சொன்ன அசுப பலன்களும் உண்டாகும் . 

இஃதல்லாமலும் யாருடைய பிந்து இருக்கின்றதோ அந்தப் 
பிந்து தாத்ரு கிரகம் எந்தத் திரவியங்களுக்குக் காரகனாகிறாரோ அந்தத் 
திரவியங்களைச் சம்பந்தித்தும் அந்தக் கிரகங்களுக்குச் சொல்லி 
யிருக்கிற தாது மூலங்களை சம்பந்தித்தும் அந்தக் கிரகம் லக்கினத்தி 
லிருந்து எத்தனையாம் பாவத்தில் நிற்கின்றாரோ அந்தப் பாவத்தைச் 
சம்பந்தித்தும் சுபங்கள் உண்டாகுமென்றும் சொல்ல வேண்டும் . 

குறிப்பு : கிரகங்களுடைய திரவியங்கள்பற்றி வராஹ ஹோரை 
10- ஆவது அத்தியாயத்திலும் , பலதீபிகை 5 - ஆவது அத்தியாயத்தி 
லும் , கிரகபலம் வராஹ ஹோரை 8 - ஆவது அத்தியாயத்திலும் , கார 
கங்கள் பலதீபிகை 2 - ஆவது அத்தியாயத்திலும் , பாவ பலம் 
பல தீபிகை முதல் அத்தியாயம் 10 - ஆவது சுலோக முதலிலும் 
பார்த்து பலன்கள் கூறவேண்டும் . 

அஷ்டவர்க்கத்தில் பிந்து எடுபடுகிற கிரமம் : -- 

எல்லாக் கிரகங்களுக்கும் அஷ்டவர்க்கம் பலதீபிகை முதலான 
கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன . ஆனால் யாருடைய பிந்து 
முன்னால் விழுந்ததோ அவருடைய பிந்து முன்னால் எடுபடும் என்று 
பிருகத் வராஹ ஹோரை கூறுகின்றது . 

அஃதாவது : -- சூரியாஷ்டவர்க்கத்தின் ஆதிபரல் 1- சூரியன் , 
2 - செவ்வாய் , 3 - சனி , 4 - சுக்கிரன் , 5 - குரு , 6 - சந்திரன் , 7 - புதன் , 
8-இலக்னம் ஆகிய இந்தக்கிரமப்படி பரல்களைப் போட்டு பிற்பாடு 
திரிகோண சோதனை ஏகாதிபத்திய சோதனை கழித்துப்பார்க்கும் 
போது இதில் எடுபட்டிருக்கும் பிந்துக்கள் யாருடையதெனின் முன் 


ஐம்பத்து நான்காவது அத்தியாயம் . 

433 
ன தாக சூரிய பிந்துவும் , பின் ஒன்றன் பின் ஒன்றாய் முறையே 
செவ்வாய் , சனி , சுக்கிரன் , குரு , சந்திரன் , புதன் , இலக்கினம் 
வரையுமுள்ள கிரகாதியர்கள் பிந்துக்களும் எடுபடுமென்ப . 


இந்தப்படியே மற்றைய கிரகங்களின் வரிசைக் கிரமங்களையும் 
வராஹ ஹோராஷ்டவர்க்கத்திற் காண்க . 


சூரியன் சமுதாயாஷ்டவர்க்கத்தில் சமுசாயத்தில் மேஷத்தில் 
சூரியன் 1 , செவ்வாய் 1 , சனி 1 , சுக்கிரன் 1 , குரு 1 , சந்திரன் 1 , 
இலக்கினம் 1 - ஆக பிந்து 7 - ம் , சிங்கத்தில் சூரியன் 1 , செவ்வாய் 1 , 
புதன் 1 , இலக்கினம் 1 - ஆக பிந்து 4 - ம் தஙகில் சனி 1 , சந்திரன் 1 , 
புதன் 1.ஆக பிந்து 3 - ம் இருப்பதைத் திரிகோண சோதனை செய்ய 
மேஷத்தில் 3 , சிங்கத்தில் 3 , தநுசில் 3 ஆக இருக்கின்றன. 


மேஷத்தில் இருக்கும் பிந்துக்கள் 7 - ல் நான்கு பிந்துக்கள் 
போய்விட்டன, யாருக்கெனின் ( வராஜ ஹோரைப்படி ) முன்னால் 
சூரியனால் கொடுக்கப்பட்ட பிந்து 1 - ம் , பிறகு செவ்வாயால் கொடுக் 
கப்பட்ட பிந்து 1 - ம் , பின்பு சனியினால் கொடுக்கப்பட்ட பிந்து 1 - ம் 
பின் சுக்கிரனால் கொடுக்கப்பட்ட பிந்து 1 - ம் , ஆக நான்கு பேர்களால் 
கொடுக்கப்பட்ட பிந்துக்கள் போயிருக்கின்றன வென்றறிதல் வேண் 
டும் . மிகுதியுள்ள பிந்துக்கள் 3 - ம் அவையாவன : - குருவினால் கொடுக் 
கப்பட்ட பிந்து 1 - ம் , சந்திரனால் கொடுக்கப்பட்ட பிந்து 1 - ம் , இலக் 
கினத்தினால் கொடுக்கப்பட்ட பிந்து 1 - ம் ஆக மூன்று பிந்துக்கள் 
இருக்கின்றனவென்று தெளிதல் வேண்டும் . 


லக்னம் 


சனி - கேது 


சந்திரன் 


கிரக நிலை . 


சுக்கிரன் 


சூரி - செவ் 
புத - ராகு 


இவ்வஷ்டவர்க்க விவரங்கள் யாவும் என்னால் வெளியிடப் 
பெற்ற மந்த்ரேஸ்வரீயம் என்னும் பலதீபிகையிற் காண்க . 


55 


434 


சாராவளி . 


புதன் 1 
லக்கினம் 1 
ஆகபிந்து 2 . 


சூரியன் 

1 
செவ்வாய் 1 
சனி 1 
சுக்கிரன் 1 

1 
சந்திரன் 1 
லக்கினம் 1 
ஆகபிந்து 7 . 


சூரியன் 1 . 
செவ்வாய் 1 
சனி 1 
சுக்கிரன் 1 
சந்திரன் 1 
லக்கினம் 1 
ஆகபிந்து 6 . 


சூரியன் 1 
|| செவ்வாய் 1 
புதன் 

1 
ஆகபிந்து 3 . 


சனி 


11 
1 
1 


புதன் 
ஆகபிந்து 3 . 


சூரியன் 1 
செவ்வாய் 1 
சனி 1 
புதன் 1 
ஆகபிந்து 4 . 


சூரியன் 
அஷ்டவர்க்க சமுதாய 
பிந்து 48 - க்கு 
விவரம் . 


சூரியன் 1 
செவ்வாய் 1 
சனி 1 
ஆகபிந்து 3 . 


சூரியன் 1 
செவ்வாய் 1 
புதன் 1 
லக்கினம் 1 
ஆகபிந்து 4 . 


சனி 1 
சந்திரன் 1 
புதன் 

1 
ஆகபிந்து 3 . 


சூரியன் 1 
செவ்வாய் 1 
சனி 1 

1 
லக்கினம் 1 
ஆகபிந்து 5 . 


சூரியன் 

1 
செவ்வாய் 1 
சனி 

1 
சுக்கிரன் 1 
குரு 1 
ஆகபிந்து 5 . 


சந்திரன் 1 
புதன் 

1 
லக்கினம் 1 
ஆகபிந்து 3 . 


2 


3 . 


3 


8 


3 


2 


சூரியன் 
திரிகோண சோதனை 

33 . 


3 


31 


3 


21 


31 


435 


ஐம்பத்து நான்காவது அத்தியாயம் . 

பிரஸ்தாராஷ்டகவர்க்கம் 


சனி 


குரு செவ் 


புதன் சந்தி இலக் 


மேஷம் 


3 


7 


4 


4 


1 


3 


7 


விருஷபம் 


2 


3 


5 


2 


2 


1 


-- 


1 


1 


மிதுனம் 


4 . 


2 


4 


Co 


3 


5 


7 


5 


கடகம் 


4 . 


2 


6 


5 


5 


2 


3 


சிங்கம் 


1 


1 


7 


7 


3 


7 


Co 


5 


கன்னி 


3 


2 


2 


2 


6 


3 


5 


5 


துலாம் 


3 


3 


4 


3 


3 


3 


2 


2 


விருச்சிகம் 


4 


2 


5 


3 


2 


1 


2 


6 


தநுசு 


4 


4 


3 


3 


3 


5 


8 


1 


மகரம் 


* 


1 


5 


3 


3 


2 


2 


2 


கும்பம் 


6 


2 


2 


2 


8 


6 


2 


2 


மீனம் 


1 


4 


3 


3 


4 . 


6 


2 


6 


இந்தப் பிரஸ்தாராஷ்டக வர்க்கத்தில் கிரகம் நின்ற ராசி முதல் 12 
இராசிக்கும் முறையாக சர்வாஷ்டக வர்க்க வாக்கியப்படி போடவும் . 
இது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு இராசியில் எத்தனை பிந்து 
கொடுத்திருக்கின்றார்களென்பதை எளிதில் தெரிதற்குப் பயன்படும் . 
அஃதாவது சூரியன் முதல் சனிவரையு முள்ள அஷ்டவர்க்கங்களில் 
சனி மேஷத்தில் மூன்று பிந்துக்கள் கொடுத்திருக்கின்றார் என்பதைச் 
சுலபமாய் அறியலாம் . 


436 


சாராவளி 


சு . 2 . எல்லாக் கிரகங்களுக்கும் * அஷ்டவர்க்கம் கணித்து 
அவ்வஷ்டவர்க்கங்க ளொவ்வொன்றிலும் கிரகங்களுள்ள ராசியில் 
S பிந்துக்கள் பூரணமாயிருப்பின் அரசனோ அரச சமானனோ 
ஆவன் . ஏழு பிந்துக்களிருப்பின் ஐசுவரியப் பெருக்கமுண்டாகும் . 
ஆறு பிந்துக்களிருப்பின் ஸ்திரீ போகாதி சுகமுண்டாகும் . ஐந்து 
பிந்துக்களிருப்பின் இஷ்டபந்துக்களின் லாபமுண்டாகும் , நான்கு 
பிந்துக்களிருப்பின் ஆபத்தும் சம்பத்தும் இல்லாமலிருக்கும் . மூன்று 
பிந்துக்களிருப்பின் தன ஹானி யுண்டாகும் . இரண்டு பிந்துக்க 
ளிருப்பின் ரோகமும் அதிக துக்கமுமுண்டாகும் . 

ஒரு பிந்து 
இருப்பின் பல வழியிலும் குறைவுண்டாகும் . பிந்து சூன்னியமா 
யிருப்பின் மரணமுண்டாகும் . இனி தனித்தனியாய் அஷ்டவர்க் 
கங்களின் பலன்கள் சொல்லப்படுகின்றன . 

மேஷாதியாய் எவ்விராசிகளில் S பிந்துக்கள் இருக்கின்றனவோ, 
அவ்விராசிகளின் பாவங்கள் தமக்குரிய புஷ்டியையும் தேஜசையும் 
பலத்தையும் உண்டாக்கும் . 

6-5-7 ஆகிய இப் பிந்துக்களுள்ள இராசிகளின் பாவங்கள் 
சுபத்தைக் கொடுக்கும் . 3-2-1 இந்தப் பிந்துக்களுள்ள 
பாவங்கள் அசுபங்களைக் கொடுக்கும் . 

4 பிந்துக்களுள்ள ராசி பாவங்கள் மிசிரபலனைக் கொடுக்கும் . 
பிந்தில்லாத விராசி பாவங்கள் ரோகம் அபவாதம் இவற்தைத் தரும் . 

கிரகங்களுக்குத் தனித்தனி அவரவர்களின் அஷ்டவருக்கத்தின் 
மேட முதலான விராசிகளைக்கொண்டு பிந்து பலன் கூறல் வேண்டும் , 

சூன்யமான பாவங்களிலும் பகை நீச விராசிகளிலும் 
இருக்கின்ற கிரக தசையில் சந்தேகமில்லாது வியாதி தன நாசம் 
முதலியன உண்டாமென்க . 


1-2-3 பிந்துக்களுள்ள இராசிகளிலிருக்கும் கிரகங்களது தசை 
யில் தனம் தானியம் பசு இவை நாசமாம் . 

4 பிந்துக்களிருக்கும் இராசியிலுள்ள கிரகதசை மத்தியமாம் . 
5 பிந்துச்களுக்கு மேல் ணமதிகமாம் . S பிந்துக்கள் சமஸ்த 

* 1 சமுதாயம் , 2. திரிகோணம் , 3. ஏகாதிபத்தியம் , 4. குணசமுகம் , 
5. இராசிகுணாகாரம் , 6. கிரககுணாகாரம் , 7. சுத்தபிண்டம் , 8 , ஏகசமுகம் 
என்பன . 


ஐம்பத்து நான்காவது அத்தியாயம் . 


437 


ஸ்வக்ஷேத்திரத்தும் 


உபஜய 


சித்தியையுமுண்டாக்கும் . இவை 
ஸ்தானத்தும் பலமுடையனவாம் . 


சு , 3. சூரியனஷ்டவர்க்கத்தில் 8 - பிந்துக்கள் உள்ள ராசியில் 
சூரியன் சஞ்சரிக்குங்காலம் அரசனிடமிருந்து ஐசுவரிய லாப 
முண்டாகும் 7 -பிந்துக்கள் உள்ள ராசியில் சூரியன் சஞ்சரிக்குங் 
காலம் அதிசயிக்கத் தகுந்த பொருளும் புகழும் சுகமு முண்டாகும் . 
6 - பிந்துக்கள் உள்ள ராசியில் சூரியன் சஞ்சரிக்குங் காலம் பிரதாப 
சக்தி யுண்டாகும் . 5 - பிந்துக்கள் உள்ள ராசியில் சூரியன் சஞ்சரிக் 
குங் காலம் அர்த்த லாபமுண்டாகும் . 4 - பிந்துக்கள் உள்ள ராசியில் 
சூரியன் சஞ்சரிக்குங் காலம் சுபாசுப சமத்துவம் உண்டாகும் . 3 - பிந் 
துக்கள் உள்ள ராசியில் சூரியன் சஞ்சரிக்குங்காலம் சஞ்சார முண் 
டாகும் . 2 - பிந்துக்கள் உள்ள ராசியில் சூரியன் சஞ்சரிக்குங் காலம் 
பாபகர்ம செய்கை யுண்டாகும் . 1 - பிந்துவுள்ள ராசியில் சூரியன் 
சஞ்சரிக்குங்காலம் ரோக பயமுண்டாகும் . பிந்து சூன்யமாயுள்ள 
ராசியில் சூரியன் சஞ்சரிக்குங் காலம் மரணம் உண்டாகும் . 


சு . 4. சந்திரனஷ்டவர்க்கத்தில் 8 - பிந்துக்கள் உள்ள ராசியில் 
சந்திரன் சஞ்சரிக்குங் காலம் ஐசுவரியமும் சோபையும் பந்துக்களும் 
உண்டாகும் . 7 - பிந்துக்கள் உள்ளராசியில் சந்திரன் சஞ்சரிக்குங் 
காலம் வஸ்திரம் அன்னபானம் சுகந்தவஸ்து உற்சவம் இவைகளின் 
பிராப்தி யுண்டாகும் . 6 - பிந்துக்கள் உள்ள ராசியில் சந்திரன் சஞ்ச 
ரிக்குங் காலம் நல்ல மந்திரமும் பிராம்மண சம்சர்க்கமும் உண்டா 
கும் . 5 - பிந்துக்கள் உள்ள ராசியில் சந்திரன் சஞ்சரிக்குங் காலம் 
தைரியத்தோடு கூடிய சுகஸ்திதி யுண்டாகும் . 4 - பிந்துக்கள் உள்ள 
ராசியில் சந்திரன் சஞ்சரிக்குங் காலம் சுகதுக்கங்கள் சமமாக உண் 
டாகும் . 3.பிந்துக்கள் உள்ள ராசியில் சந்திரன் சஞ்சரிக்குங்காலம் 
பத்துக்களுடன் விரோதமுண்டாகும் . 2.பிந்துக்கள் உள்ள ராசியில் 
சந்திரன் சஞ்சரிக்குங் காலம் களத்திரகாரணமாகவும் அர்த்த 
காரணமாகவும் கலகமுண்டாகும் . 1 - பிந்துவுள்ள ராசியில் சந்திரன் 
சஞ்சரிக்குக் காலம் அகாரணமாய்த் தடுக்க முடியாத ஆபத்துண்டா 
கும் . பிந்து சூன்யமாயுள்ள ராசியில் சந்திரன் சஞ்சரிக்குங் காலம் துக் 
கம் பயம் மரணம் முதலான அனர்த்தங்களுண்டாகும் . 


சு . 5. செவ்வாய் அஷ்டவர்க்கத்தில் 3 - பிந்துக்கள் உள்ள ராசி 
யில் செவ்வாய் சஞ்சரிக்குங் காலம் தனலாபம் பூமிலாபம் சத்துரு 


438 


சாரா 

பாவளி. 


ஜெயம் இவைகள் உண்டாகும் 7 - பிந்துக்கள் உள்ள ராசியில் செவ் 
வாய் சஞ்சரிக்குக்காலம் சௌபாக்கியமும் அழகுமுண்டாகும் . 
6 - பிந்துக்கள் உள்ள ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்குங் காலம் அரச 
னிடம் இஷ்டமுண்டாகும் . 5 - பிந்துக்கள் உள்ள ராசியில் செவ்வாய் 
சஞ்சரிக்குங் காலம் பிரசித்தமான குணங்களுடைய சித்தி யுண்டா 
கும் . 4 - பிந்துக்கள் உள்ள ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்குக் காலம் 
சுகமும் துக்கமும் சமமாக உண்டாகும் . 3 - பிந்துக்கள் உள்ள ராசி 
யில் செவ்வாய் சஞ்சரிக்குங் காலம் சகோதரர் களத்திரம் இவர்களின் 
பிரிவுண்டாகும் . 2 - பிந்துக்கள் உள்ள ராசியில் செவ்வாய் சஞ்சரிக் 
குங் காலம் ஆபத்தும் தோல்வியுமுண்டாகும் , 1 - பிந்துவுள்ள ராசி 
யில் செவ்வாய் சஞ்சரிக்குங் காலம் அரசன் ஆயுதம் அக்கினி பித் 
தம் சுரம் வைசூரி முதலியவைகளால் பீடை உண்டாகும் . பிந்து 
சூன்யமாயுள்ள ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்குங் காலம் உதர ரோகம் 
மோகாலஸ்யம் நேத்திர ரோகம் மரணம் ஆகிய இவையுண்டாகும் . 

சு . 6. புதனஷ்டவர்க்கத்தில் 8 - பிந்துக்கள் உள்ள ராசியில் 
புதன் சஞ்சரிக்குங் காலம் அரசர்களால் வெகுமான முண்டாம் . 7 - பிந் 
துக்கள் உள்ள ராசியில் புதன் சஞ்சரிக்குங் காலம் தனம் புத்தி 
அறிவு சுகம் இவைகளின் லாபமுண்டாகும் . 6 - மிந்துக்கள் உள்ள ராசி 
யில் புதன் சஞ்சரிக்குங் காலம் எல்லா உற்சாகங்களும் பல சித்தியு 
முண்டாகும் . 5 -பிந்துக்கள் உள்ள ராசியில் புதன் சஞ்சரிக்கும் 
காலம் நூதன பந்துக்களின் பிராப்தி யுண்டாகும் . 4 - பிந்துக்கள் 

கள ராசியில் புதன் சஞ்சரிக்குங் காலம் ஒன்றிலும் பிரியமில் 
லாமை யுண்டாகும் . 3 - பிந்துக்கள் உள்ள ராசியில் புதன் சஞ்சரிக் 
குங் காலம் மனோ விசாரத்தால் பிரமை யுண்டாகும் . 2 - பிந்துக்கள் 
உள்ள ராசியில் புதன் சஞ்சரிக்குக் காலம் திரி தோஷ கோபத்தால் 
ரோகமுண்டாகும் . 1 - பிந்துவுள்ள ராசியில் புதன் சஞ்சரிக்குங் 
காலம் பலாத்காரத்தால் பந்தனத்தி லகப்படுதலும் ஆயுதங்களினால் 
துக்கமும் உண்டாகும் . பிந்து சூன்யமாயுள்ள ராசியில் புதன் சஞ்ச 
ரிக்குங் காலம் எல்லாவற்றிற்கும் நாசமும் தனமூலம் மரணமும் உண் 
டாகும் . 

குரு அஷ்டவர்க்கத்தில் 8 - பிந்துக்கள் உள்ள ராசியில் 
குரு சஞ்சரிக்குங் காலம் 

அரசஸ் தானம் உண்டாகும் . அல்லது 
அதற்குச் சமான மான ஐசுவரியம் உண்டாகும் . 7 - பிந்துக்கள் உள்ள 
ராசியில் குரு சஞ்சரிக்குக் காலம் பல விதமான திரவியங்களும் சுகங் 
களும் லாபமும் உண்டாகும் . 6 - பிந்துக்கள் உள்ள ராசியில் குரு 


சு . 7 . 


ஐம்பத்து நான்காவது அத்தியாயம் . 


439 


ராசி 


உளள 


சஞ்சரிக்குங் காலம் வஸ்திரம் வாகனம் சுவர்ணம் இவைகளினால் லாப 
முண்டாகும் . 5 - பிந்துக்கள் உள்ள ராசியில் குரு சஞ்சரிக்குக் காலம் 
பிரவிருத்திகளின் சித்தியும் சத்துருக்களின் நாசமும் உண்டாகும் 
4 - பிந்துக்கள் உள்ள ராசியில் குரு சஞ்சரிக்குக் காலம் லாபமும் கஷ் 
டமும் சமமாக உண்டாகும் . 3 - பிந்துக்கள் உள்ளராசியில் குரு சஞ் 
சரிக்குங் காலம் நேத்திர ரோகமும் தாது க்ஷயமும் பௌருஷத்திற் 
குக் குறைவும் உண்டாகும் . 2- பிந்துக்கள் உள்ள ராசியில் 

குரு சஞ் 
சரிக்குங் காலம் அரச விரோதமுண்டாகும் . 1 - பிந்துவுள்ள ராசியில் 
குரு சஞ்சரிக்குங் காலம் தனத்திற்கும் பந்துக்களுக்கும் நாச முண் 
டாகும் . பிந்து சூனியமாயுள்ள ராசியில் குரு சஞ்சரிக்குங் காலம் 
தனத்திற்கும் புத்திரருக்கும் புத்திக்கும் நாசமுண்டாகும் . 

சு . 8. சுக்கிரனஷ்ட வர்க்கத்தில் 8 - பிந்துக்கள் உள்ள 
யில் சுக்கிரன் சஞ்சரிக்குங்காலம் பலவிதமான சுகசாதனங்கள் 
வஸ்திரங்கள் ஸ்திரீகள் புஷ்பங்கள் அன்னபானாதி வஸ்துக்கள் 
ஆகிய இவைகளின் லாபம் உண்டாகும் . 7 - பிந்துக்கள் 
ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்குங் காலம் ஆபரணங்கள் முத்து மணிகள் 
இவைகளின் லாபமுண்டாகும் . 6- பிந்துக்கள் உள்ள ராசியில் சுக்கி 
ரன் சஞ்சரிக்குங் காலம் இஷ்ட களத்திர லாபமுண்டாகும் . 5- பிந்துக் 
கள் உள்ள ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்குங் காலம் பந்துக்களின் 
சேர்க்கை உண்டாகும் . 4 - பிந்துக்கள் உள்ள ராசியில் சுக்கிரன் சஞ்ச 
ரிக்குங் காலம் சுபாசுப சமத்துவம் உண்டாகும் . 3 - பிந்துக்கள் உள்ள 
ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்குங் காலம் தேசத்திலுள்ளவர்களோடும் 
கிராமத்திலுள்ளவர்களோடும் விரோதமும் அருசியுமுண்டாகும் . 2 
பிந்துக்கள் உள்ள ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்குங் காலம் ஸ் 
பிரஷ்டமும் மனோ ரோகமும் உண்டாகும் . 1- பிந்துவுள்ள ராசியில் 
சுக்கிரன் சஞ்சரிக்குங்காலம் கபம் ஜலம் விஷம் இவைகளினால் பய 
முண்டாகும் . பிந்து சூன்யமாயுள்ள ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்குங் 
காலம் பலவிதத்திலும் ஆபத்துக்களுண்டாகும் . 
சு . 9 . 

சனி அஷ்ட வர்க்கத்தில் 3 - பிந்துக்கள் உள்ள ராசியில் 
சனி சஞ்சரிக்குங் காலம் கிராமம் நகரம் தேசம் இவைகளுடைய ஆதி 
பத்திய முண்டாகும் . 7 - பிந்துக்கள் உள்ள ராசியில் சனி சஞ்சரிக்குங் 
காலம் தாசி கழுதை ஒட்டகம் முதலியவைகளால் லாபமுண்டாகும் . 
6 - பிந்துக்கள் உள்ள ராசியில் சனி சஞ்சரிக்குங் காலம் கள்ளர்களி 
னாலும் காடர்களினாலும் சேனா நாயகர்களினாலும் நன்மை உண்டா 
கும் . 5.பிந்துக்கள் உள்ள ராசியில் சனி சஞ்சரிக்குக்குங்காலம் 


தானப் 


440 


சாராவளி. 


தனதானியாதிகளின் 

லாபமுண்டாகும் . 

4 - பிந்துக்கள் உள் . 
ராசியில் சனி சஞ்சரிக்குங் காலம் அதிகமான துக்கமும் சுகமுமில் 
லாத நிலைமையுண்டாகும் . 3 - பிந்துக்கள் உள்ள ராசியில் சனி ச 

சஞ்ச 
ரிக்குங் காலம் சுகத்திற்கும் புத்திக்கும் வேலையாளுக்கும் நாசம் உண் 
டாகும் . 2 - பிந்துக்கள் உள்ள ராசியில் சனி சஞ்சரிக்குங் காலம் 
பந்தனமும் பயமும் ரோகமும் உண்டாகும் . , 1 - பிந்துவுள்ள ராசியில் 
சனி சஞ்சரிக்குங் காலம் அதிக அசுத்தமுண்டாகும் . பிந்து சூன்யமா 
யுள்ள ராசியில் சனி சஞ்சரிக்குங் காலம் பாக்கியம் முதலான சர்வத் 
திற்கும் நாசம் உண்டாகும் . 

இவ்விதம் சூரியன் முதல் சனி வரையிலுள்ள அஷ்டவர்க்க 
பலன்கள் தெளிவாய்ச் சொல்லப்பட்டன . இவை சாமானிய பலன் 
கள் . இதுவன்றி சமுதாயாஷ்ட வர்க்கம் என்று வேறொன் றுண்டு . 
அஷ்ட வர்க்கத்தின் விசேஷ பலன்களும் திரிகோணம் ஏகாதிபத்தி 
யம் 

முதலான சோதனைகளும் அவற்றின் கணிதக் கிரியைகளும் 
அவைகளின் பலன்களும் இதர நூல்களில் சொல்லப்பட்டுள்ளன . 
ஆசிரியர் மூலத்தில் சொல்லாமையாலும் விஸ்தார பயத்தினாலும் 
இங்கு விவரிக்கவில்லை . ( இஃது உரையாசிரியர் கூற்று ) 

சு . 10. இவ்விதமாக கல்யாண வர்மா எனும் பண்டிதனாகிய 
என்னால் பூர்வாசாரிய பிரணீதங்களாகிய கிரந்தங்களை ஆராய்ந்து 
அவைகளுடைய சாரத்தை மட்டும் தொகுத்து சாராவளி யென்ற 
இந்த ஓரா சாஸ்திரம் இயற்றப்பட்டது . 

11-12 . பௌலிசன் - ரோமசன் - வசிஷ்டன் - யவனன் - பாத 

சக்தி - அத்திரி - பாரத்வாஜன் - விஸ்வாமித்திரன் 
டன் - அக்னி கேசன் - கர்க்கன் -மனு காசியபன் முதலிய 18 ஆசாரி 
யர்கள் ே 

ஹோரா சாஸ்திரத்தை அதிக விஸ்தாரமாக இயற்றியுள்ளார் 
கள் . அவற்றைத்தழுவி ஜாதக பல பிரதானமான இந்நூல் என்னால் 
ங்ஙனம் இயற்றப்பட்டது . சுபம் , சுபம் .. சுபம் . 


சு . 


ராயணன் 


. 


கல்யாண வர்மன் கழலடி வாழ்க . 


ஐம்பத்து நான்காவது அத்தியாயம் முற்றிற்று. 


சாராவளி முற்றுப்பெற்றது . 


Kesari Printing Works , Madras .. 


READY FOR SALE . 


A RARE WORK ON ASTROLOGY . 

Kalidasa s 


उत्तरकालामृतम् 


UTTARAKALAMRITA . 


In 2 Kandas containing more than 350 Slokas . (pp. 335 8vo . ) 


A raro and valuable publication with English translation and 
copious notes containing the essence of the principles laid down 
by ancient Rishis , illustrated by about 86 charts by Pandita 
bhushana V. Subrahmanya Sastri , B. A. , Retired Assistant 
Secretary to the Government of Mysore and Translator of Brihat 
Jataka , Jatakaparijata ,, Phaladeepika , and Sripatipaddhati . 
The marvellous revelations of the hidden truths will be verified by 
the reader once he peruses the book . The indefinite science bas been 
rendered by the author as definite and the vagaries in prediction are 
brought down to definiteness. The Annual Prediction is a speciality 
dealt in this book . 


PRICE PER COPY . 


Full cloth , gilt 

do . ordinary 
Half cloth 


Rs . A. P. 
4 0 0 
3 12 0 
3 8 0 


[ Postage extra 7 annas in each of the above . ] 


56 


Other astrological works translated by the same author - 


Rs. A. P. 


1. Brihat Jataka with English Translation 
and Notes. ( 8vo . 616 pp . ) 

Half leather gilt 
Full cloth 

Half cloth 
[ Postage 9 annas extra .] 


10 0 0 
8 8 0 
8 00 


... 


2. Jatakaparijata in 2 volumes with English 
Translation and Notes. ( 8vo . 1360 pp . ) 

Half leather gilt 
Full cloth 

Half cloth 
[ Postage Rs. 1-2-0 extra . ] 


16 0 0 
14 0 0 
13.00 


... 


3. Phaladeepika, with English Translation 
and Notes . (8vo . 464 pp . ) 

Full cloth 

Half cloth 
[Postage 9 annas extra . ] 


5 0 0 
4 8 0 


4. Sripatipaddhati with English Translation 

and Notes . ( 8vo . 196 pp . ) 


Revised and enlarged edition . 


Full cloth gilt 
do . 

ordinary 
[ Postage 6 arnas extra ] 


2 12 0 
2 8 0 


For copies apply to 

Pandita bhushana 
Mr. V. Subrahmanya Sastri , B , A. , 

50 , 3rd Cross Road , Basavangudi P. O. 


குகமயம் 
ஓம் குமார குருப்யோ நம : 


வெளியிடப்படும் சோதிட நூல்கள் 


1 .. 


கோசாரபல நிர்ணயம் . 


இது பிருகத்சம்மிதை, பல தீபிகை முதலிய பல அரிய நூற் 
களிற் கூறப் பெற்றுள்ள சாராம்சத்தைத் தழுவி எளிய நடையில் 
எழுதப்பெற்றுளது . இந்நூலொன்றினால் கிரகங்கள் சார வசத்தி 
னால் ஒவ்வொரு ராசிகளில் சஞ்சரிக்கும் பலாபலன்களை மிகச் சுலப 
மாய்த் தெரிந்து கொள்ளலாம் . 

சுமார் 6 பாரத்தில் முடியும் . 


2 . 


தசாபல நிர்ணயம் . 


பராசர 


இது ஜாதகபாரிஜாதம் , சர்வார்த்த சிந்தாமணி , 
ஹோரை , பலதீபிகை , சாராவளி முதலிய அரிய நூல்களின் கருத் 
தைத் தழுவி எழுதப் பெற்றுளது . இதனால் ஒவ்வொருவரும் தமக் 
கேற்படும் தசாபுத்திகளின் பலன்களை மிகத் தெளிவாய்த் தெரிந்து 
கொண்டு அததற் குரிய சாந்தியையும் செய்து கொள்ளலாம் . சுமார் 
20- பாரத்தில் முடியும் . 

3. வித்யாபாவம் . 
இது பராசரஹோரை, ஜயமுனி சூத்திரம் , பலதீபிகை , ஜாதக 
பாரிஜாதம் , ஜாதகதத்துவம் , சர்வார்த்த சிந்தாமணி , சாராவளி, ஜாத 
காலங்காரம் , சங்கராசாரியம் முதலிய அரிய நூல்களில் கூறப்பெற் 
றுள்ள சாராம்சத்தைத் திரட்டி எழுதப்பெற்றிருக்கின்றது . இந்நூ 
லில் வித்தை புத்தி முதலியவைகளை மிகத் தெளிவாயும் விளக்கமா 
யும் கூறப்பட்டிருக்கின்றது . சுமார் 8 - பாரத்தில் முடியும். 

4. யோக மஞ்சரி . 
இது பராசர ஹோரை , ஜயமுனி சூத்திரம் , பலதீபிகை , ஜாதக 
பாரிஜாதம் , ஜாதகதத்துவம் , சர்வார்த்த சிந்தாமணி , சாராவளி, 


iy 


ஜாதகாலங்காரம் முதலிய அரிய நூல்களில் கூறப்பெற்றுள்ள யோக 
பாவங்களைத் திரட்டித் தெளிவாயும் விரிவாயும் எழுதப் பெற்றிருக் 
கின்றது . சுமார் 5 - பாரத்தில் முடியும் . 

5. ஜீவனபாவம் . 
பல நூல்களில் கூறப்பெற்றுள்ள சாராம்சங்களைத் திரட்டி இந் 
நூல் மிகத் தெளிவாய் எழுதப்பெற்றுளது . இதனால் ஒவ்வொரு 
வரும் தமது வாழ்நாளில் ஜீவனம் இன்னதென்பதை மிகத் தெளி 
வாய் அறிந்து கொள்ளலாம் . இந்நூலொன்று கைவச மிருப்பின் ஒரு 
வரைத்தேடிப் பலன் கேட்க வேண்டிய அவசியமேயில்லை . சுமார் 15 
பாரத்தில் முடியும் . 

ஸ்ரீ வெங்கடேச ஜாதக பல விமர்சனம் 
இது பலதீபிகை , பராசரஹோரை , ஜாதகபாரிஜாதம் , ஜாதக 
தத்துவம் , சாராவளி, சர்வார்த்த சிந்தாமணி முதலிய பல நூல் 
களில் கூறப்பெற்றுள்ள துவாதச பாவபலன்களைத் தொகுத்துச் சங் 
ரகமாகவும் அதிக விளக்கமாகவும் எளிய நடையில் சிறுவரும் வாசித் 
துணருமாறு எழுதப் பெற்றிருக்கின்றது , சுமார் 5 - பாரத்தில் 


( 5 


முடியும் , 


குறிப்பு.- இந்நூல்கள் யாவும் சென்னை தங்கசாலை வீதியி 
லுள்ள ஸ்ரீகாசியப ஆசிரமத்தின் தலைவரும் பிரபல ஜோதிஷருமான 
பிரம்மஸ்ரீ நீ . ரெ . திருவேங்கடாசாரிய சுவாமிகள் , பி . ஏ . , அவர்க 
ளால் இயற்றப்பெற்றன . 
இந்நூற்கள் யாவும் விரைவில் வெளிவரும் பருவத்திலிருக்கின்றன . 

வெளிவந்தவுடன் பத்திரிகைகள் மூலமாயும் துண்டுப் பிரசுரங் 
கள் மூலமாயும் தெரிவிக்கப்படும் . சுபம் . சுபம் . 


இங்கனம் , 


பறங்கிப்பேட்டை ) 

. / 


7-8-1939 .. 


சு . ஏ . குமாரஸ்வாமி . 


குகமயம் 
ஓம் குமார குருப்யோ நம : 


சோதிடநூற் பிரகடனம் . 


அச்சிடப் 


மந்திரேஸ்வரிய மென்னும் பலதீபிகை இரண்டாம் பதிப்பு : 

சோதிட சாஸ்திரிகளுக்கு அவசியமான நூல் . சோதிடம் 
பயிலுநர்க்கும் அத்தியாவசியமானதே . இஃது இருபத்தேழு அத் 
தியாயங்களை யுடையது . முதற்பதிப்பைவிடத் திருத்தமாகவும் தெளி 
வாகவும் எழுதப்பட்டிருக்கின்றது . பல புத்துரைகளையும் விளக்க 
விருத்தியுரைகளையுங் கொண்டுள்ளது . நல்ல அச்சில் 
பெற்றுள்ளது . ரூ.28-0-0. காகோ , 23-0c 

ஸ்ரீபதி பத்ததி என்னும் ஜாதக கர்ம பத்ததியின் விருத்தியுரை: 
சோதிடம் பயின்றோர்க்கும் பயில விரும்புநர்க்கும் இன்றியமையாப் 
பாவபல , திருஷ்டிபல , ஷட்பல , இஷ்ட கஷ்டபல, ஆயுர்த்தாயபல , 
அரிஷ்டபங்கபல , தசாந்தர தசாபல , பிரகீரண பலன்களை ஒரு உதா 
ரண ஜாதக வாயிலாய் திருஷ்டாந்த தாஷ்டாந்தங்களோடு விரிவாய் 
விளக்கிக் காட்டும் இந்நூல் சிறுவரும் வாசித்துணருமாறு நல்ல அச் 
சில் அச்சிடப் பெற்றுள்ளது . 

ரூ . 80-0 . அச்சில் 
சூரிய சித்தாந்த சோதிட கணிதம் : - இது பாஸ்கராசாரியாரவர்க 
ளால் ஆக்கப்பெற்றது . சோதிடத்திற்குக் கண்ணாயுள்ளது . ஜாதக 
கணிதத்திற்கு அங்கமான அஹர்கணம் , சூரியாதி நவக்கிரகஸ்புடம் , 
தூமாதி குளிகாதி உபக்கிரகஸ்புடம் , இலக்கினஸ்புடம் , பாவஸ்புடம் , 
திதி , நட்சத்திர யோகஸ்புடம் , சுதேச விராசிமானம் முதலியவற் 
றைக் கிரமமாய்க் காட்டவல்லது . . ரூ . 1-3-0 . 

புட்பபந்தம் :-(மேகமாலாவின் தமிழ் மொழி பெயர்ப்பு ) மழைக் 
காலத்தை நன்கு தெரிவிக்கும் சிறுநூல் . இது கண்ட விருஷ்டி , அதி 
விருஷ்டி , அனாவிருஷ்டி முதலியவற்றைக் கூறவல்லது . இஞ்ஞான் 
றிவ்வகைத் தானியங்களைத்தான் விளைவித்தல் வேண்டுமென்று ஒவ் 
வோர் விவசாயியையும் தன் வழிப்படுத்திப் பயனடையச் செய்வது 
மிந்நூலேயாம் . ரூ . 50.அரசில் 

ஸ்ரீநீலகண்ட தாஜிக சமிக்ஞாதந்திர சகமஸ்புட விவேகம் : - இது 
புண்ணிய சகமஸ்புடம் முதல் சத்யாந்ருத சகமஸ்புடம் வரை உள்ள 
59 - சகமஸ்புடங்களை விரிவாய் எடுத்துரைக்கவல்லது . அச்சில். 


vi 


ரூ. 5-8-0 . 


ரூ.4-8-0 .. 


மச்ச சாஸ்திரம் : -- உடலிற்காணும் மச்சங்கள் இருக்கும் இடங் 
களைத் தெரிந்து கொண்டு மனிதனுடைய இயல்பைக் குறித்தும் ஜீவிய 
காலத்தில் அவன் அடையப்போகும் இலாப நஷ்டங்களைக் குறித் 
தும் அறிவிக்கக்கூடியது . ரூ . 0-8-0 . 

மயநூலென்னும் சிற்பரத் நாகரம் : - இஃது ஆயாதிப் பொருத் 
தங்கள் நிறைந்த நூல் . மனைகணித்து வாழும் மாந்தர்க்கவசியமானது . 
இது மய நூல் பதினாயிரத்தினின்று தொகுக்கப்பெற்றது . இது மக 

மனை 
சம்பந்தமான சகல விவரங்களையும் தெளிவாய் எடுத்துக்கூறுகின்றது . 
இது பழைய காலத்து ஏட்டுப்பிரதியினின்று அரிய பிரயாசையின் 
பேரில் வெளியிடப் பெற்றுள்ளது . 

விஸ்வ கர்மீய ஆயாதிப் பொருத்த விளக்கம்: - விஸ்வகர்மாவினால் 
செய்யப்பட்ட இவ்வாயாதிப் பொருத்தம் ஒன்று முதல் 5001 -குழி 
வரையுமுள்ள ஒற்றித்த குழிகளுக்குக் கருப்பம் , ஆதாயம் , விரயம் , 
யோனி , நட்சத்திரம் , வாரம் , அமிசம் , வமிசம், திதி , லக்கினம் , 
வயது , பூதம் , குணம் , சூத்திரம் , நேத்திரம் , கணம் , யோகம் முதலிய 
பொருத்தங்கள் நிறைந்த அட்டவணையுடனும் பலன்களுடனும் எழு 
தப்பட்டிருக்கின்றது . 

. 
தேசாந்தர சமஸ்காரத்துடன் கூடிய சித்தாந்த திருக்கணிதம் : 
திருக்கணிதங் கணிக்கத்தக்க பொதுவிதிகள் , இலங்காமத்தியான் 
னத்யுகணம் சூரியாதி கிரகங்களுக்குப் பிரதம து தீய திரு தீய சமஸ் 
கார கணனங்கள் , இலங்கா மத்தியான்ன மத்தியம் கிரகங்களின் கண 
னம் , தேசாந்தரசமஸ்கார கணனம் , திருச் சமஸ்கார கணனம் , இஷ்ட 
தேசத்திற்கு மத்தியான்ன கிரகங்களின் கணனம் , சுதேச மத்தி 
யான்ன சூரிய சந்திர ஸ்புடகணனம் , குஜாதி பஞ்சக்கிரகங்களுக்குப் 
பிரதமது தீய திருதீய சமஸ்கார சுத்தஸ்புட கணனம் , சூரிய சந்திர 
கதிஸ்புட கணனம் , குஜாதி பஞ்சக்கிரகங்களுக்கு கதிஸ்புட கணனம் 
முதலியவற்றைக் காட்டவல்லது . 

வைத்திய ரத்த வசன பூஷணம் : - (சிறந்த வைத்திய நூல் ) 
இந்நூலில் , சூரணம் , கஷாயம் , பாகு , ( சர்பத்து ) மாத்திரை , பற்பம் 
செந்தூரம் , மெழுகு, தைலம் , இலேகியம் , தீநீர் , ( திராவகம் ) பொது 
வினம் , கலம்பகம் முதலிய அரிய பெரிய 421 முறைகள் தெளி 
வாய் கூறப்பட்டிருக்கின்றன . 

ரூ . 4-8-0. 
இப்புத்தகங்களுக் கெல்லாம் வி . பி. செலவு பிரத்தியேகம் . 

சு . ஏ . கு . ஏகாம்பரம் , 

1 , ஏகாம்பர ஆச்சாரி வீதி, 
பறங்கிப்பேட்டை , ( தென்னாற்காடு . ) 

| 


ரூ. 1-4-0 . 


